ஓம் 


தத் ஸத் 
பரப்பிரஹ்மணே நம : 


சென்னைமாநகரம் 


ஸ்ரீமத் கரபாத்திர சிவப்பிரகாச சுவாமிகள் 

திரட்டி யருளிய 


வேதாந்த 
மந ந சிந்தா 


. 


சாதுஜனங்களுக்கு தொண்டுபூண்டொழுகும் 

அனபாகளிலொருவராகிய 
வ . தாண்டவராய முதலியார் 

அவர்களால் 


மதராஸ் , என . சி . 


கோள்டன் அர்சியர் தர சாலையிற் 


பதிப்பிக்கப் பட்டது . 


1911 . 


இதன விலை ரூப் 4-0-0 . 


ரிஜிஸ்தர் காபி ரைட் , 


ஓம் . 
தத்சத் 
பரப்பிரஹ்மணே நம : 


முகவுரை . 


( 


மனம் விரிந்தபோது துக்கமும் அது குவிந்தபோது அதன் 
அபாவமும ஆனந்தப் பேறும் உண்டா மென்பது மனோதத்துவ 
சாஸ்திர ததைச செவ்வனே யுய்த துணாந்த அறிஞரியாவரு 
மங்கீகரித்த விஷயமாம் 

ஈஷணாத திரயங்களை முன்னிட்டு மனோ விருத்தியைத் தடு 
க்க முயலுதல் முருகிவளருந் தீயை நெய சொரிக தவித்தற் 
கொப்பா யிருத்தலின் ஈஷணாத் திரயங்களின் சம்பந்தம் 

விட் 
டார்க்கே மனோவிருத்தி சாந்தமா மென்பதும் , மனோவிருத்தி 
யெழுமிடத்தையும் , அது விருத்தியாகுந் தனமையையும் , உறக் 
கத்தில் பிரயத்தனமின்றி யடங்குத தனமையையும் , சதா சொ 
பஞான நிஷ்டையி லிருப்பவர் தெளளிதி னுணாந்த தொன் 
றாம் . 

மனோவிருத்தி யுள்ளவரையில் துக்கம் , துக்கசாதன மென் 
னு மிரண்டும் ( சொரூபஞான நிஷடையினாலனறி ) வேறெவ்வேது 
வினாலுஞ் சாந்தமடையா திருத்தலின , அமமனோ விருத்தியைச 
சொரூபஞான நிஷ்டையினால் சாந்தமாக்குவோர்ககே துக்கமு 
மதன் சாதனமு மகலுமென்பது வெளிப்படையாம 

சொரூப ஞான நிஷ்டைக்கு அனாதம் கார விருத்தி நீங்கிய 
ஆத்மாகார விருத்தியின் பெருக்கமே ஹேதுவா யிருத்தலின் 
துக்க நிவிர்த்தியையும பாமானந்தப் பராப்தியையும் விரும்பு 
வோரால் சொரூபஞான நிஷ்டையை யடைதற்கு நேர்சாதனமா 
யுள்ள மேற்கூறிய சாதனம் ( சவிகற்ப சமாதி அல்லது சம்பிரஞ் 
ஞசுத சமாதி ) இப்பிறப்பை யடைந்ததன் பயனாக வின்றியமை 
யா தப்பியசிக்கத் தக்கதாம் இவ் வபபியாசம் மக்களுக்குப் 
பரம்பரையாக வேனும் , சாக்ஷாத்தாகவேனு முண்டாகுமாறு 


F 


2 


உபநிஷத் , கிதை , பிரஹ்ம சூத்திரம் என்னும் பிரஸ்தானத்திர 
யங்கள் பாஷியாதி சகிதமாய் ஞானசாதகருக்குள் பிரசித்தமாய் 
நிலவிவருகின்றன வென்பது நம்மனோரியாவரும் அறிந்த தொ 


ன்றம 


அந்தப் பிரஸ்தானத திரயங்களின் பொருளை உள்ளவாறு 
ணாதற்குச சகதியின்றிய ஜிஞ்ஞா 1 ககளின் பொருட்டு அவ 
ற்றை மூலமாகக் கொண்டு தொகுத்தல் , விரித்தல் , மொழிபெயர் 
த்தலாக வனேக ஞான சாஸதிரங்கள் வெளியாயின . அங்ஙனம் 
வெளியாய சாஸ்திரங்களுள நந தமிழ்ப பாஷையின் கண் மகா 
பிரசித்தமாய வழங்குவன வாசிட்டம் , கைவல்லிய நவநீதம் , தத் 
துவராயா பாடல் அதவைத வுணமை முதலியனவாம் . 
அவற்றுட் கூறும் பல விஷயங்களில் மாநமு மொன்றாம் 

மா 
அது நிதித் தியாசன மெனனும சவிகற்ப சமாதிக்கு அத்தியந்த 
சாதனமா யுள்ளதாம் அதுபற்றி அந்நூல்கள் கூறுவனவற்றை 
யெல்லாம் ஓரிடத்தில் ஒருவனெ வவாற்றானு மறிதற் கியைவத 
ன்றா யிருததலின அககுறை தவிாபபான் வேண்டிச சாதுஜனங் , 
களின் பிராத்தனையால தற்போது இச்செனனை மா நகரின் 
ணெழுந்தருளியுள்ள ஸ்ரீகரபாத்திர - சிவப்பிரகாச சுவாமிகள் 
களால் மேற்படி வாசிட்ட முதலிய சாஸ்திரங்களி னின்றும் 
ண்டிய வளவாக * வேதாந்த மநந சிந்தாமணி யென்னும் 
திரட்டி யருளப்பட்டது . அது சாதுக்களுக் குபயோகமாமாறு 
ஷை சென்னை , மைலாப்பூர் , ஸ்ரீமத் . டாக்டா - நஞ்சுண்டராவ 
அவர்களால் அரசிட்டு வெளியிடப்பட்டது . 

* வேதாந்தம =ாண்டு உபநிஷத்தின் அர்த்தத்தை கூறும் 
சாஸ்திரம் . 
மாநம = சற்குருவின்பா 
ற்குருவின்பாற கேட்ட 

கேட்ட மகா வாக்கியார்த்தத் 
தைச் சாதக பாதக யுக்திகளால் சிந்திததல் : 

சிந்தாமணி = விருமபியதைத் தரும தேவமணியி னொன்று . 

இந்நூல் மநநஞ்செய்ய விரும்பியவா விரும்பியதெல்லாவ 
ற்றையும் தருவதா யிருத்தலின் , இந்நூற்கு மாக சிந்தாமணி 
என்னும் பெயரிடப்பட்டது 


ஒம். 


தத் சத் 
பரப்பிரஹ்மணே நம : 
இரண்டாம் பதிப்பு. 


முகவுரை. 


முதல் பதிப்பாயிருந்த மாந சிந்தாமணி ஸ்ரீ - கரபாத்திர 
சிவப்பிரகாச சுவாமிகள் திரட்டிய வண்ணம் அச்சியற்றி வருங் 
காலத்து சில வசந்தாப்பங்களால் முற்றும் நிறைவேறாமல் 10 
சாஸ்திரங்களில் திரட்டி யுள்ளது மாத்திரம் 16 - பாரங்களில் 
சமாப்தம் செய்யப்பட்டது . அதை ஸ்ரீமத் - டாக்டர் - நஞ்சு 
--ராவ் விருப்பத்தின்படி சாதுக்களுக்கு வெறுமனேயே சம 
க்கப்பட்டது . அதன் பிறகு சாது ஜனங்களின் பிரேரோ 
பால்ஷை சுவாமிகளால் சர்வ சாஸ்திரங்களினின்றும் திரட் 
சய்யுட்க ளனைத்தையும் சர்வேசுரனது கிருபையை முன் 
1 அச்சிடப்பட்டது இசசாஸ்திரம் துக்க நிவிர்த்தி பர 

தப் ப்ராப்தி வடிவ மோக்ஷத்தை யடைய விரும்பு முமூட் 
சுக்களுக்கு இன்றியமையாதனவா யிருக்கின்றது ஏனெனின் , 
சாவ சாஸ்திரங்களிலுள்ள பிரமேய (மோக்ஷ ) விஷயங்களை 
பிரதிபாதிக்கப்பட்ட செய்யுட்க ளெல்லா மொருங்கு திரண்டு 
இதிலடங்கி யிருப்பதால் , இந்த சாஸ்திரம் லோகோபகாரமாய் 
வெளிவருமாறு சிரமமெடுத்துக்கொண்டு வுதவி புரிந்தவர்களது 
நன்மைகளை யெல்லாம் எஞ்ஞான்றும் மறக்கத் தக்கதன்றாம் 
இதனால் வரும் திரவியங்களை பெல்லாம பௌர்ணமி பூஜாகால 
ங்களில் சாது ஜனங்களுக்கு நடைபெற்று வரும் . அன்னதான 
கைங்கர்யத்திற்கே வுபயோகப்படுத்தப்படும் . 


சாதாரண 
தை 


ை 


வ.தா. 


பரப்பிரஹ்மணேநம : 


சாஸ்திர அட்டவவணை .. 


TANA 


-- 


| 


பக்கம் பக்கம் 


நெ . 


சாஸ்திரம் . 


நெ 


| 


சாஸ்திரம் . 

எம் . பக்கம் பக்கம் 


முதல வரை 


முதல் வரை. 


தாதி 


கிரமம 


4. பாடுதுறை 


மாலை 


6. தசகம் 


வை 


1. சொரூபவணக்கம 1 8 

21. கலித்துறையர் 
2. மோக்ஷசாதனக 

362- 363 
9 22 சின்னப்பூ 

63 364 
3 மனிடாபபஞ்சகம 9- 11 

23 தசாங்கம் 

361-366 
11- 16 24. இரட்டைமணி 
5 . ஷை 

21 35 

366 
16- 17 25. முமமணிக்கோ 
7. விவேகசட்கம 17- 19 

366 - 368 
8. சோரூபானுசா 

26 நானமணிமாலை 368- 370 
தான துதி 19- 21 27 கலிப்பா 371-372 
9. கைவலலிய நவ 

28. ஞான வினோதன 
நீதம 36 - 63 

கலம்பகம 372- 374 
10. ஞானவாசிட் 

24. நெஞ்சுவிடு தூது 375 - 379 
டம் 

63- 251 30. அருளுவதைப்ப 
11. ஞானவாசிட் 

ரணி 

379- 390 
வமலராமாயணம251-- 253 

31. அமிர்தசாரம் 

391- 415 
12. சொரூபவுந்தி 

32. சசிவானபோதம் 115 - 424 

253- 958 33 ப மானந்த தீபம் 12 - 437 
13. சொரூபசாரம் 258- 271 31 விவேக சூடாமணி 43 ; - 477 
14. அத்துவிதாச 

35. பஞ்ச கசப்பிரகர 
மஞ்சரி 27 /-278 

478 - 430 
15. ஆதமவித்தியா விலா 

36. வைராக்கிய சத 
278- 288 

கம் 

481 - 18 
16. ஸ்ரீ குமாரதேவா 

37. வைராக்கிய தீபம் 485,491 
சாஸ்திரம் 288- 348 | 38. அவிரோத வுருதி , 
17. குமாரதேவா நெ 

1491- 494 
ஞசுவிடுதூது 348- 354 

39. சிவகருமோத்தி 
18. திரு தாலாட்டு 35 / 

194- 498 
19. பிள்ளைத் திரு 

40. மாயாப்பிரலாபம்493- 499 
நாமம் 356- 360) 

41. சிவானந்தபோ 
20. வெணபாவர்தாதி360-- 362 

தம் 

499 - 502 


யார் 


னம் 


சம் 


ரம 


2 


சாஸ்திர அட்டவணை 


பக்கம் பக்கம் 

நெ . 


நெ 


சாஸ்திரம 


சாஸ்திரம் , 

முதல் வரை 


பக்கம் பக்கம் 
முதல் வரை. 


மவண்பா 


யன 


தாதி 


தீதை 


| 


யம 


r 


தை 


7 , 


மை 


பகம் 


42. சிவபாசசாரம 503- 504 

70. மெயகணடசா 
43. சிவப்பிரகாச 

திரம் சிவஞான 
505- 507 

போதம் முதலி 
41. தத்துவாமிர்தம் 507- 517 

1056-1078 
4 :1 . அறிவானந்த சி 

71. திருப்புகழ் 1078- 1095 
த்தியார் 1518- 529 72. அருணகிரியந் 
46. பிரம கீதை 529- 551 

1096 
17. பகவத் கீன் h , 571 73. கந்தரநுபூதி 1097- 1099 
4 " ஈஸ வா கீதை 572 --- 5-0 74 கந்தரலங்காரம் 1099- 1101 
49 ) . ரிபு கீதை 581 } - 6966 75 திருக்கருவைகலி , 
50. சுகா கைவல்லி 

துறையந்தாதி 1102- 1103 
697- 712 | 76 திருக்கருவை 

வைப்பதிற் 
51. அடவாககிரா 

றுப்பத்தாதாகி1103-1105 

713-743 77. சுருதிசாம 1105--1106 
52 அபரோட்சானு 

78. திருப்போரூர் 
743- 748 

சந்நிதிமுறை 1176- 1125 
, பட்டினத்துப்பி 

79 மீனாக்ஷியமடை 
எளையார் 7-19- 763 பிள்ளைத்தமிழ் 1126- 1127 
54. பத்திரகிரியார் 713- 7-6 80 மதுரைக்கலம் 
55. தாயமானவா 76- 804 

1128 
56. தேகாலோத 

81. நீதிநெறிவிளக் 
84- 810 

கம் , சிதம்பர 
57. நில டா நுபூதி 811-819 

செய்யுட்கோ 
58. வள்ளலார் சாத் 

வை , பணடா 
திம 81- 880 

ர முமமணிக் 
59 தேவாரப் பதிகங் 

கோவை 1128-1133 
231- 137 82. காசிக் கலம்பகம் 1133 
H ) . திருவாசகம் 

937-- 976 8. ) . பெரியநாயகியம் 
61. பதிமனாக திரு 

மைவிருத்தம் 1134 
முறை 

977- 983 84. சோணசைல் 
{12 திருவாயமொழி 198 --1005 

1134- 1136 
63. சிற்ற பலநாடி 

85. நால்வர் நான 
கள் 1101 - 1013 

மணிமாலை 1136 
161. துகளறு போதம் 1013--1015 86. அபிஷேகமாலை 
63. 72 முடிவு i < 15--1016 நெடுங்கழிநெடில் 
66. அ . 

சறுங்கழிநெடில் 1137- 
1017-1021 87. சிரஞ்சனமாலை 1137 - 1138 
67. அதை 

88. கைதகலமாலை 1138 - 
1121-1022 89 சிவனாம மகிமை 1133 
63. வாசு ? 

90. தாலாட்டு 1138-1139 
1022-1024 91 திருப்பள்ளியெ 
64. திருமாதிரம 1025-1056 

ழுச்சி 

1139 


ம 


கள் 


மாலை 


விதா 


பலம் 

விவெ 


ணபா 


வாமன 


னம் 


சாஸ்திர அட்டவணை . 


3 


சாஸ்திரம் 


பக்கம் பக்கம் 
முறல. வரை. 


நெ . 


சால திரம் 


பக்கம் பக்கம் 
முதல் வரை . 


பாடல 


SD 


மை 


பாடல 


பாடல் 


கம 


ககம் 


கம் 


92 பிள்ளைத்தமிழ் 140 - 1142 12 ) . அறப்பளீசுரசத 
93 கலம்பகம் 1142- 1143 

1261-1263 
94. நன்னெறி 1113 

122. குமசோதகம 1263--1264 
95. சிவவாக்கியர் 

12: திருவேங்கடாத 
1143- 1145 

126.5 
96. பாமபாட்டிச்சித 

124. மூவரமமானை 1205 - 1272 
தீர்பாடல 1145- 1148 

125 சுவாநுபவத்திரு 
97. இடைக்காட்டுச 

வர்க்கு 

1273- 1280 
சிததாபாடல் 1148-1150 / 126 உபதேசவுண 
98. குதம்பைச்சித் 

120-1308 
தர்பாடல் 1151) -- 127 திருக் குதிரிசிய 
99. கடுவெளிச்சித்தா 

வி ( வகம் 

1309--1317 
11.) 0-1151 128 உத்தமவாதம் 

1.317-- . ( 3:32 
100. அழுகணிசசித்தா 

129 எதார்த்தவாதம் 1332- 1342 
115 

13 ) . ஜீவகாருணய 
101. நெஞ்சறிவிளக 

விளககம 

1342 --- 1344 
1152--1153 131. சுவானுபூதிவின் 
102. உடலறிவிளக 

1345 - 1346 
1154- 132. பிரத்தியட்சானு 
103. ஒளவைக்குறள் 1155 - 1161 

பூதி விளக்கம் 1317 - 1359 
104 திருவள்ளுவா 

133. வேதாந்த இலக 
குறள 1161-1206 

13.19 --- 1371 
105. நாலடியார் 1207-1215 131. உபரீடதம , சுண 
106. ஆத்திசூடிவெ 

டா உபநிடதம் 1371- 1378 
1215-1223 135. சொரூபானுசம் 
107. கொன்றைவேந் 

1379- 1390 
1223-1225 186 ஒழிவிலொடுக் 
108. வாக்குண்டாம் 1225 - 1227 

1 : 390 - 1398 
109. நலவழி 1227-1220 137. வேதாந்தசூடா 
110. இனிதுராற்பது 1231 

Welsh 

13 : 13-1403 
111 இன்னாநாற்பது ( 31 138. பிரபுலிங்கலீலை 140 - 1426 
112. சிறுபஞ்சமூலம் 1231--1233 

139 வீராகமம 1 + 26--1429 
113. நானமணிக்கடி 

140 சித்தாந்தசிகா 
1233- 1234 

1429-1465 
114. நரிவிருத்தம் 12.34-1235 141. தசகாரியமகா 
115. ஏலாதி 1235-1238 

1466-1472 
116. திரிகடுகம் 1238- 1240 142. திருவருட்பா 1473-1521 
117. பழமொழி 1240-1243 143 சிவஞான தீபம் 1522--1581 
118. அறசெறிசசா 

144. பாகவத புராணம 1532 - 1518 
ரம் 

1243. - 1255 145 சூதசங்கிதை 1518 - 1564 
119. ஆசாரக்கோவை 1255- 1257 146. வாயுசங்கிதை 1561-1507 
120. சீவகசிந்தாமணி 1257--1260 147. கூரமபுராணம் 1587- 1082 


கனம 


னபா 


தானம 


தன் 


கம 


கை 


மணி 


வாக்கியம் 


4 


சாஸ்திர அட்டவணை . 


நெ 


சாஸ்திரம் 


பககம் பக்கம 

நெ . 
முதல வரை 


சாஸ்திரம் . 


பக்கம் பக்கம் 
முதல் . வரை . 


| 


ரம 


னம் 


ககம் 


ணம் 


சனம் 


ன் 


189 சதகம் 


யானம 


கம 


விளககம 


148. இலிங்கபுராணம் 15-2-159 ) 
140. மாசபுராணம் 

19) - 1505 
15 ) காசிகாண்டம் 1595-- 1002 
151 சிவரகசியம் 10--1614 
152. கந புராணம் 1610-1011 
153 திருவிளையாடற 

புராணம் 1611-1622 
154 பெரியாராணம் 160 - 1623 
155 கோயிலூாப்புரா 

1623- 1634 
156 சீகாளத்திபுரா 

163-1618 
157 சிதமபாபுராண 1018-1650 
158. காஞ்சிபுராணம் 1550 - 1652 
159. இராமாயணம் 16-1668 
160. மகாபாரதம 

1669-1672 
161 குசேலோபாக்கி 

167-1675 
162. குறுந் திரட்டு 1075--16333 
163. மெயஞஞான 

1683 - 1656 
164 தததுவரதனா 
வலி 

1686--1689 
165. தத்துவசித்தி 1690 
166 தத்துவதேசிகம 1690 
167. தததுவமாலை 1090 
168, அனுபூதிநிலை 

1090--1691 
169. அதிககிருதாமிர 
தம 

1691 
170. பேரொளிவிளக 

1691 
அனுபவசாரம 1691- 1692 
172 சுவா நுபவசித்தி 1092- 1693 
173. அனுபவசித்தி 1693 - 
174 , போநசித்தி 109. 
175 ஞான சித்தி 10 : 

9-1694 
176. மூலசித்தி 161 - 1695 
177. ஆருக தசித்தி 1095-1096 
178. வாசுதேவசதகம1696 
179. யோகாகதசரி 

1696--1697 


180 போகரதனாக 

1697 -1703 
181. நாராயணமன 

1703 
182. மெயமமொழி 
சரிதை 

1703- 1704 
183. மெயநநெறிவிள 

1704-1706 
184 சிவப்பிரகாசதரி 

1706 
185 சமயாசாரம் 1706 
186. தததுவ தீபிகை 1706 
157. வீட்டுநெறி 170 - 1707 
188 ஞானசாரம் 1707 

1707 
190 நித்தியானந்த 
சரிதை 

1707 
191 அநுபூதிவிளக் 

1707 
192 முகுந்தப்பிரகா 
சம் 

1708 
193 சொருபானந்த 

தரிசனம 1708 
194. தததுவசாரம் 1708 
195. தததுவசூளா 

மணி 1708 
196. சிவாநந்தநிலயம் 1708-1709 
197. அனந்தபோதம் 1709- 1710 
198. அருணெறிவில் 

1710 
199. ஞானோபதேசம் 1710 
200 தததுவரதனாக 

1711 
201. தததுவபோதம் 1711 
202 ஞான சூளாமணி1711- 1712 
203 வினாவிளக்கம் 1712-1714 
204 நிராகரணம் 

1714 
205. சிவப்பிரகாசம் 1714- 1715 
206. அவிரோதபோ 
தம் 

1715 
207 ஆன்மப்பிரகா 

1715 


மை 


ககம் 


கம 


171 . 


தை 


சம 


சாஸ்திர அட்டவணை , 


5 


பக்கம் பக்கம் 


சாஸ்திரம், 


நெ . 


சாஸ்திரம் . 


பக்கம் பக்கம் 
முதல் வரை . 


முதல் வரை 


கை 


யம் 


208 , ஞானசாரம் 1715-1716 219 போதாமிர்தம் 1720-1721 
209 

220. மெயமமொழி 1721-1723 
த்தி 1716 221 சமாதி 

1723-1724 
210. நன்னெறிவிளக் 

222. சித்தாந்த தீபி 
கம் 1716-1717 

1724-1725 
211. மெய்ந்நெறி 1717 

223 சிவஞானநில 
212. தததுவதரிசனம்1717- 

1725 
213. இதோபதேசம் 1717- 221. ஞான சூரியன 1726 
214 திட்டாந் தமாலை1717 225. தனிப்பாடற 
215. பூரணப்பிரசா 

1726--1730 
சம் 

1717 - 1719 226. பட்டிணத்தார் 1730 - 1737 
216. தத்துவப்பிரகா 

227. பிரபோதசிநதி 
சம் 17 9 

ரோதயம் 1737-1747 
217. தத்துவசரிதை 1719 

அக்ஷாயாலிகாஸ 
218. பூரணபோதம் 1719 

தோதரம் 


PJ டம் 


சாஸ்திர அட்டவணை 


முற்றிற்று 


ஒம் 
பரப்பிரஹ்மணே நம : 


பிழை திருத்தம் 


பக்கம் 


nemmeg 
1 
ம் Ure 


பிழை . 


திருத்தம் 


னாடு 


யல்லவுமா 
தெண்டனொடு 
சககிரககை 
பதினெணகா 
வேறொனறை 
நானெ 
ளெனை 
வறவே 
உள்ளி 
அன்னை தன 
வுணாவன 
நிரந்தரம 
திரமென்றும் 


32 


மென்று 
யொனறி 
பிரிந்து 


40 


து 


3 

83 யல்லதுமா 
4 

152 தொண்ட 
7 125 2 சககாககை 

4 பதிணெணகா 
17 92 வேறோனறை 
26 22 றானே 

3 ளெனனை 
33 22 4 வரவே 
36 13 உள்ள 
37 8 1 அனன தன 
13 

1 வுணாவான 
38 184 நிறந்தலம் 
21 4 திரமெனனும் 

மென்று 
223 வொனறி 
33/4 பிறிந்து 
364 குத்திர 

39 3 போனவெத 
42 52 
50 106 4 கோவ 
55 143 | 4 மாயச 
55 1452 விபரி 
571573 செவ்வா 
591694 பதமரத 
60 180 மனமுறைத்து 
61187 3 

3 தாகி 
62 1944 மென்று 
51 3 

கூரும் 
75 

83 3 வுயந்தோரை 
76 
88 167 2 தறிதோற 
91 1892 லுலக்மெலா 
93 199 1 தென முத 


குத்திரப் 


போனதெத் 


4 முறை 


முரை 
கோப 
மாயைச 
விபரீதா 
செவ்வா 
பசுமரத் 
மனமுறைந்து 


தாகில் 


மென்றுந் 


92 | 2 சமாதி 


கூறும் 
வுயர்ந்தோரை 
சமாதி 
தறிந்தோர் 
லுலகமெலா 


தெள்ளமுத 


V 


பிழை திருத்தம் . 


பக்கம் 


செய்யுள் எண். வரி. 


பிழை . 


திருத்தம் . 


ரற்பமே 
பொறியா 
வேண்டா 
திடமுறு 
தூய்தான 
மேலோா 
யறிகனல் 
போலாம் 
தனிச 
மறுகு 
வெகுளி 
பகத் தருவா 
மலையை 
யெல்லை 
வடிவி துவாங் 





. 


சத் 


கொள் 


மாயோன 


- 


TD 


சினமை 


107 | 293 3 ரற்பரமே 
115347 5 பெறியா 
124 404 4 வேணட்ா 
1586312 திட்முறு 
1626583 துய்தான 
164 6683 மோலோர் 
170 7073 யறியதனல 
171 

7154 பேலாம் 
174 738 4 தனிற் 

7412 மருகு 

742 1 வெகுனி 
179769 2 பகதருவா 
1817814 றலைபை 
182 793 / 2 ழெல்லை 

794 2 வடிவி துவங் 
185 816 1 சகதி 
187 8301 கொன 
189 8405 மாயேன் 

8412 தம் 
191856 சினம 
201921 1 சிறியோர் 

9233 மதரா 

925 4 லலைக்கு 
203 936 4 புழுவம் 
20494 ) 3 சேறுங் 
205 951 3 பரமபொருனை 
217 1023 னன்றாப் 

1026 4 கோதிலன 
218 1030 4 லங்கனை 
220 1053 3 தேருள்பான 
222 1063 ) 3 | னிளிசசெயலென் 
2300 27 ) விரதததிரயகதை 
231 11 :362 வேன்று பரம் 
239 1194 2 பிறியா 
242 12163 வினைத் திண 

1217 2 யளவிலாதா 
244 | 1228 | 2 விருப்பிக் 
245 12361 பொருநோயாங் 
253 1 1 சிழ்மே 
262 26 1 பொற்றோமே 

3 யிருதோமே 


சிறியார் 


மாதரா 


லைக்கு 


| 


பழுவம் 

ருங் 
பபமபொருளை 
னன்றாய 
கோரலென 
லகனை 

கருளிபான 
னிளி செயலென 
வி . தசூயைகதை 
| 
கனறும் 


பிறியா 


வினைத் 


1 } 


யளவிலா 
விருமபிக 
பெபருசோயாங் 
கீழ்ம்ம 
பெறறோமே 
யிருந்தோமே 


1 


8 


பிழை திருத்தம் 


பக்கம் 
. 


செய்யுள் 


எண் 


pre 


பிழை 


திருத்தம் 


நீசெயும் 
வந்தித் 
வன்கணார் 
நந்தலிலசன் 
பலவிகற்ப 
விபுனிற்கஞ் 
தளமனத்த 
சனங்களற்ற 
யோகியென்று 


விளங்கு 


யீத 


306129 


மூன்றுமற் 
சததிநி 
அறவிட் 
தோன்றும் 


321240 
322 248 


வேறென் 
தள்ளு 


330 


268 76 2 செய்யும் 
270 90 1 வாதித 

வணகணார் 
273 10 3 நததலிலசன 

15 3 பலவிகற்ப் 
275 24, 4 வபுவினிற்கஞ 
280 9 / 2 தலமன தத 
284 

36 1 சனங்கன நற 

41 3 யோகியொனறு 
288 

624 விளளங்கு 
296 

602 யித 
300 864 முன்றுமற 

சநதிதி 
313 18 / 2 அறிவிட் 
3192284 தொன்றும் 

1 வேறொன 

4 தனளு 
324 

2 1 வேயொன்றைப் 
325 

7 1 றொன்று தற்குப் 
17 

2 தளனினைவை 
6 

4 கனிக்கு 

8 1 தகும்பதத்த 
331 ] 3 கேகபரியா தம் 
332 

2 அகணடரகார 
23 நினைவுவெறு 

32 சுவ 
338 

2 உதித்துடு 

31 சிளாசா 
340 32 செனமாத 
347 11 முனனா 
3501 

15 தௌறிசைப்ப 

21 விண்ணிணிடைப் 
360 11 வென்பதும 
367 

2 சொருபற 
373 12 யண்ணல சொரு 

26 மேசொரு 
376 

7 கண்ணிணை 
378 

கைளொடு 
381 1 

சிலவே 
408 32 சுபாசுபா 
411 7 தயாவிலா 


வேறொன்றைப் 
றோன்றுதற்குப் 
னனினைவை 
களிக்கு 
தகும்பத்தித 
கேசபரியந்தம் 
அகண்டாகார 
நினைவுவேறு 


சுவாமி 


உதித்திடு 
கிளர்சா 

சான்மாத 
முன னானா 
தெனறிசைப்ப 
விண்ணினிடைப் 
வென்பதுவும் 
சொரூபற 
யண்ணல் சொரூ 
மேசொரூ 
கண்ணினை 
கைகளொடு 
சிலபே 
சுபாசுப 
தயவிலா 


9 


பிழை திருத்தம். 


திருத்தம் . 


gp 


செய்யுள் எண் வரி. 


பிழை . 


|| 


| 


27 உளனு 


யோ + மொ 
சிராகன 


போ , 


| 


| 


11 


நின்றி கு 
டொனரைப் 
விசு 
வினுரு 
ரி 14 ரு 


1 


{ 


கனலி 


மிருந்து கே 
லறில் டெ , 


T 


விது . 4 


413 
418 292 யோகமோ 
423 

87 2 சிற்க்கன 
430 

281 1 போனா 
433 46 2 நின்றிலகரு 

4 மொனறை 
434 51 3 விசவதை 
435 55 

55. 3. விஷ்ணு ணுருத 
438 

6. 3 நித்தமுஞ 
441 28 4 கனவி 
443 40 4 டிருகதுகே 

44 2 லறிந்திடத் 
446 691 3 | யேதுமே 
447 75 1 வீது விசித 
449 90 2 விததாய 

941 சாட்கி 
455 136 3 வந்தான 
457 / 1544 மவ்வா 
46 ) 181 2 , பேதமாந் 
466 225 4 யுனமில் 
470 256 3 வெளிளி 

261 4 , செவ்வாய 
472 276 2 ஓநுபொரு 

3. பேட்டை 
473 280 1 விக்தே 

1 ளாசித 

4 யெயதினொன 
476 306 பாததி 

307 / 2 நிசசை 
478 2 4 பிரமேகா 


வி தாய 
சாட்ட 


வகபான 


மனை 


பேமாம் 


!!! ன . 
லொரி 


ளா 


வொய 
வறபொரு 
(பேடபை 
வி ), ( + 

சித 
பெய்தினான் 

சி 
னிசை 
பிரமேநா 
வெவவளவும் 


21 


. 


ப 


4 1 வெவ்ளவும் 


479 
480 


குலதானே 


இவ்வாறு 


தத்துவசி 


13 


- 


| 


மெய் 


482 
491 
492 


72 பிரு 
12 , 2 குகறிதானே 
1 1 இவ்வாறுத 

1 ததுவசித 
5. மெஞ 
14 பூதமாக 
62 னல லோாக 
82 மெஞ 
13- 1 

1 பதைப்பாய் 
17 | 1 சொல்லிலுஞ் 

2 


பூமா 


னலலோர் 


1 


மெயரூ 


493 


புதைப்பாய் 


சொலலினுஞ 


பக்கம். 


செய்யுள் எண் வரி 


| 


மனபா 


ந 62 


{ 


6181514 மப்பியாசத 
10 

பிழை திருத்தம் 
பிழை 

திருத்தம் 
495 44 வழுவாஞ 

வழுவாஞ 
499 7 2 றானென்கே 

றானெம் 

னெங்கே 
501 12 , 2 பேதமை 

பேதைமை 
506 13 3 அறிந்திருக்கு 

அறிந்திருக்கு 
14. 1 மெறேன் 

மென்றே 
12 35 4 றன்ப 
40 2 முயிராஞ 

முயிராஞ 
515 62 2 தெதது 

பிதததுக 
516 6.5 1 யுகலங்க 

புகலங்க 
(86 1 டுவளிப்படு 

வெளிப்படு 
( 18 | 3 சுயமபிர 

சுயமபிர 
517 71 8 விருந்தன 

விருந்தன 
517 76 2 திருந்த 

திருந்த 
518 5. 4 மடையபபொய் 

மடையப்பொய 
519 13 1 றெண்டெடுதுப் றெண்டெடுத்துப் 
5231 45 1 மகங்களுங் 

மங்களும் 
525 56 
56 3 செயனின தாக் 

செயனின தாத 
528 79 2 தறபறந் 

தற்பதந் 
841 வசிப்புமுற 

சிவப்புமுற் 
534 27 1 சதுட்டையங் 

சதுட்டயங் 
536 46 3 சற்சித 

சதசித 
548 , 117 2 ப்ரசமு 
549 1234 மைக்கஞ 
554 23 2 னுதிமே 
555 27 3 றவரிதனி 

றவரிதனின் 
558 48 3 பதுபோலய் 

பது போலப் 
563 82 4 மது தமா 

மது தம் 
566 100 3 விடுமமை 

லிடுமபை 
569 123 ] நுல்களை 

நூல்களைத் 
582 8 3 வணக்கி 

வணங்கி 
583 121| வானமா 

வான்மா 
162 தனனியமர 

தன்னியமா 
588 312 முலவிலிங் 

மூலவிலிங் 
33 4 ஞானந்தானே 

ஞானந்தானே 
608 111 5 னொருமைதீரும் னொருமைதரும் 
113 6 பெருவானறே 

ெ 

பறுவரனறே 
611 122 7 கனந்தருமப 

கனந்தருமப் 
616145 3 நானேயந்தம் 

நானேயந்த 

மப்யாசத 
632 208 1 புததியுட 

பத்தியுட 
633 / 210 7 நிச்சயித்துப 

நிச்சயித்துப் 


பாசமு 
மைக்யஞ 


னுனிமே 


584 


பிழைதிருத்தம், 


11 


பக்கம் 


செய்யுள் 


எண் வரி 


பிழை . 


திருத்தம் 


படிப்பதனா 
னிதாகனுக்குப் 
பிரஞஞானப் 
டப்யாசம் 
வறிவதுவே 
முபாதியுறு 
| 


னபயாச 


பகாலுறு 
சகத்தினரூபன் 
நிகிலமுமே 


தகைமை 


நிராககுண 
| செனனமிலாச 
யகத்திலுள்ள 


| 


பழகவேன் 


பண்டு 


றிருவருளாற 
விவகாரத்திற 


தகைமை 


! 


6362231 2 படிப்பதனா 
640 239 7 னிதாகனுக்குப் 
645 259 1 மிரஞஞானப் 
648 270 8 டப்பியாசம 
650 279 , 7 வறிவிதுவே 
654 297 3 முபாதியறு 
656 302 6 , னப்பியாச 
661 3225 பகறலுறு 

3245 சகத்தினருபஞ 
662 328 2 நிகலமுமே 

329 5 தகமை 
6673463 நிரசண 
6683537 சென்னமிலச 
673 371 7 யகத்திலுன்ள 

373 , 6 பழகவேண்டும் 
674 375 8 றிறுவருளாரற் 

377 4 விவகாரத்திற 
677388 5 தகமை 
682 409 3 லாயந திடிலப் 
684417.3 குருவரனைத் 
686 422 4 பிறவற்ற 

4233 தகமை 
- 

7 புசிதத 
695 4601 தகமை 
697 

26 கற்பாந 
705 48 1 சொருப 
706 

51 2 சொருபமதை 
707 58 4 ராககிலதனிததுழியிற 

6 கியம்பல 
60 4 தாலும் 
708 62 2 சனகன 

6 : 3 5 துடா 
709 70 5 சொல்லி 

71 2 னுகந்து 
713 | 7 மாற்கம் 
714 | 

6 நாமென்று 
7151 
716 

12 என்னித்தி 
735 

7 விஞஞனியா 
737 25 பாமமாய் 
740 18 சொல்லக் 


லாயா திடில் 
குருபரனைத் 
பிறிவற்ற 
தகைமை 


புசித்த 


தகைமை 
க றபாக 
சொரூப 
சொரூபமதை 
முக்கில தனிததுழியிற் 
கியம்பல 


/ 


| 


- 


| தாலும் 


சனகன் 


| 


. 


7 சர்வகெதமாய 


தொடாக 
சொலலி 
னுகாது 
மாாககம் 
நானென்று 
சாவகதமாய் 
எனனிடத்தி 
விஞ்ஞானியா 
பரமமாய் 
சொல்லக் 


|| 


12 


பிழை திருத்தம் 


பக்கம் 


wemmeg 
மம் 


பிழை 


வரி 


திருத்தம் . 


ப 


ஒருக்காலும் 


எப்போதுஞ 
முமூட்சு 
பிரவாததி 


நிவிரததி 


| 


நிரஜஜனப் 
கறவாக் 


8 க 


வாக 


1 


மெரா 


751 


மனைதோறுஞ 
திருக்க 
சுற்றத்தை 
யிருத்துவ 


புரவிசெல்ல 


லேயடைத்து 
னிலை நிறக 


வனங்களாறும் 


வனமை 


| 


740 

28 

ஒருகாலும் 

எப்போதுஞ 
742 15 முமுட்க 
7-13) 2 பிவிருத்தி 

நிலிருத்தி 
744 8. ராஜனப 
749 
753 

12 வமாா 

3 மனைகோருஞ 
757 

25 2 திருக 
758 333சதத்தை 
759 42 3 , யிரு, துவ 
164 181 பு வி செல்ல 
765 , 25 1 லேயடைந்து 
711 ) 55 நிலையிறக 

5 23 12 வானளாகும் 
178 2918 வன்மை 
784 : 4 ] மெஞ 
785 493 யொனகோ 
789 73 | 1 பலகாலு 
791 

85 3 விரவுபக 
792 

91 3 பெறுககனன 

93 4 னதுபக 
800 75 1 வெல்வடியும் 
802 

15 சுசத்தை 

29 வெள்ளத்தனை 
85 9 1 யாதொர 
809 | 36 | 2 சொலலறிய 

3 மெலலை யில 
810 441 | 1 ஐவகை 
823 

33 2 பிரமம் 
824 39 3 பசிவெனத் 
8.30 2 3 னெனறெ 
SH 

| அறிய 
831 ; 90 4 மறிதே 
83 

96 2 யுவந்தா 
834 111 3 குழுமபி 
835 121 | யன்றி 

பன்றி 
841 

25 1 தருளுவ 
851 50 

துவிதசைவவினை 


. 


மெய்ஞ 
யெனகோ 
பலகாலு 
யிரவுபக 
பெருக்கன்ன 
னதுமபக 
வெவ்வடிவும் 
சுகததை 
மெள்ளத்தனை 
யாதோர் 
சொல்லரிய 
மெலலையிலா 
ஐவகைப் 
பிரமம் 
| பசுவெனத் 
னெனறே 
அரிய 


13 


மரிதே 


1 


யுவுந்தா 
குடுமபி 
யனறிப் 
யனறிச 
தருளுருவ 
துவிதசைவளை 


} 


. 


பிழை திருத்தம் 


13 


பக்கம் 
. 


செய்யுள் 


எண 


வரி. 


பிழை . 


திருத்தம் . 


வேறென 
நலலறிவு 


திகை 
கைத்து 
செயதங்ககங் 


யென்ன 


ரவாக்கருள 
கதியிடைப் 


பூருவொ 
பூசாையாக 


காயமா 


ணியா 


ஒருகை 


நந்தம் 
னகத 
னடியிணைககே 
மூப்பது 
மனததே 
றெரியன் 


| 


சுணன 


857 894 வேடென் 

90 2 , நவ்லறிவு 
860 12 1 தேசி 
862 

7. 1 திகைத்துப் 
866 

31 2 செய்தங்கம் 

32 3 தெனன 
870 60 4 றவாகருள் 
873 86 1 கதியிடைய 
875 

99 3 பூருவா 
878 123 4 பூசனைமார் 
881 ) 143 3 கயமா 
888 53 3 ணீயா 
900 5 2 ருனைக் 
911 125 1 நந்தம 
9191 197 1 னனகக 
924 241 4 னடியினைக்கே 
928 6 1 முப்பது 
935 44 1 மனகதே 
940 22 றெறியின 
954 51 5 சணண 
958 , 82 1 துறைகோன 
969 154 1 யாண்ட 
974 182 | மேணி 

184 6 ங்க 
975188 4 மைனென 
976 194 1 சித்தரொடு 5 

195 4 கருளியவா 
987 / 28. 1 செந் 
988 34 3 லுள்ளானும் 
997 101. 1 பகவரைக 
1009 50 1 ஆகை 

52 1 வெருப்பு 
1017 
1 3 செயதர 
1021 2 :) 4 திருள் கோசத்த 
1023 7 4 லிசாரித 
1027 20 2 டம 
1030 47 

47. 1 வானவ 
1040 131 3 தாவற்பால் 
1042 1439 லிததக 
1044 165 1 னனுமலா 
1045 174 2 னனறாகக் 


| 


துறைக்கோன் 


யான 
மேனி 


| 


மையனென 
சிதடரொடு 
கருளியவா 
செநதி 
லுள்ளானும் 
பகைவரைக 
ஆசை 


வெறுப்பு 
செயதா 


திருளகோசத்த 
விசாரித 
டம்மி 
வானவ் 
கு வர்பால் 
ததக 
னணிமலா 


ணன்றாகக் 


14 


பிழை திருத்தம் . 


பக்கம். 


செய்யுள் எண் 


பா 


பிழை 


திருத்தம் 


மேவுஞசத 
கிருள் தாள் 
யமிர்தே 
பெரியோ 
மனத்தன்ப 
தருவதியானு 
வீதிப் 
யிசையும 
குழக 


1109 


ளெந்தநா 


1046 185 2 மேவுந்சத 
1097 9 2 கருள் தாள் 
1099 21 2 யமிரததே 

231 பெறியோ 
1104 11 1 மனத்துன்ப 
11061 3 3 

தவருதியானு 

8 8 விதிப் 
1113 38 1 யிசையிசையும 
1118 

624 குகழ 
1121 823 ளெநநா 
1127 

56 கொழிதத 
1135 ) 

92 பரிவிவிலார் 
11391 

14 சிவசிமா 
1140 26 புகுந்தனைச 
1143 22 உழுததும 
1147 17 4 ஆதிபிரம்மா 
1161 

91 

2 பரானநதி 
1168 1 

1 பிரன்மனை 
1179 

2 வேண்டா 

4 
1182 7 

1 பேதமை 
1188 

1 

2 முயாசசி 
5 

1 தெய்வத தூ 
1189 . 91 வியைாதான் 
1193 6 1 வாயந்த 
1195 

1 

1 பேதமை 
1197 32 பேதமை 
1200 21 சானறோக 
1203 1 1 செய்தாலாற் 

21 யாம 
1204 

2 1 முயுங்கிய 
1207 1 1 ருடைநிழற்கீழ்ச 

1 2 தலைவாராய்ச 
1 2 புரைகீரா 

பொட்பால் 
1218 26 4 பேதமை 
1221 47 4 பேதமையகற்று 
1223 31 சிவதவைப் 
1224 13 பாடாய் 

32 பேதமை 
1229 

152 முயாசசி 
1235 

22 யிசைசொடா 


2 , 


| 


கொழிந்த 
பரிவிலார் 
சிவசமா 
புகுந்ததனைச 
எழுத்தும் நீ 
ஆதிப்பிர்ம்மா 
| பரானநதி 
பிறன்மனை 
வேண்ட 
பேதைமை 
முயறசி 
தெயவததா 
விழையாதான் 
வாய்ந்த 
பேதைமை 
பேதைமை 
சானறோர்க் 
செய்தலாற 
யாமு 
முயங்கிய 
குடைநிழற்கீழ்ச 
தலைவராய்ச 
புரைதீரா 
பொருட்பால் 
பேதைமை 
பேதைமையகற்று 
சிவத்தைப் 
பாடாய் 


| 


12131 


பேதைமை 


முயற்சி 
யிசைகொடா 


பிழை திருத்தம் . 


15 


பக்கம் 


செய்யுள் எண் வரி 
. 


பிழை 


திருத்தம் . 


| 


| 


1235 

23 வாழத் 
1236 21 4 கொண்டொழுகும் 

7 4 லீட்டு 
1242 13 2 தேரைபேர 
1249 42 3 பிறவிக்க 
1255 853 காட்ட தருங் 
1260 233 புணனியா 
126 ) 2 14 பரமந்தா 

பரதந்தர 
1262 

4 

| சிந்தமுஞ் 

6/6 லபிப்து 
1263 8 | 9 மயலேறி 
1264 11 7 பாகதி 
1265 1 1 மெஞஞான 
1.66 

31 1 வயததியனார் 
1269 25 | 3 நடுவறிவா 
1270 34 : 2 பாாததுரங்கா 

3 பாரத துரங்கா 
1271 30 1 நிலையறியா 
1272 

463 பரித்தா 

47 | 4 சாக குருவைத் 
1273 

21 6 விருந்த 
1279 59 காணபவறமுப் 
1281 

8 4 திதிஷையென 

11 2 பறககக 
1282 

13 4 தினபமுமோ 

16 | 1 யருகிறுத்தி 
1284 27 6 , மைதானே 
1285 32 1 அறிய நூற 
1286 37 , 3 தேகம 

42 4 உன்னுபததென 
1288 56 2 மந்தமூன 
1291 74 

74 1 யாழு 
| 3 கட்டுபட்டும் 

1 தெரியாநினைவினரே 
1292 84 | 1 பொருளபோ 
1293 881 திரமறிந்தார் 
1294 93 3 மிலதாலம் 

954 வெங்கென் 
97 3 றிற்சுருதியினால 
991 பறனி 


வாழ்த 
கொண்டொழுகும் 
வீட்டு 
தேரைபோ 
பிறவிக்க 
காட்டதரும 
புண்ணியா 
பரமந்தா 
பரததர 
சிததமுஞ 
லபிப்பது 
மயிலேறி 
பரகதி 
மெயஞஞான 
வைத தியனா 
நடுவறியா 
பார்த்து றங்கா 
பார்த்துறங்கா 
னிலையறியா 
பறிததா 
சறகுருவைக 
பிருந்த 
காணபவாமுப் 
சிதீக்ஷையென 
பற்றக் 
துனபமுமோ 
பருகிருத்தி 
மைநிலைதானே 
அரியநூற் 
கேதம 
உனனுடன் பத்தென் 
மந்த மூன் 


| 


| 


} 


. 


| 


வாழு 


1 


75 


கட்டுமட்டும் 
தெரியாருலக நினைவினரே 
பொருள்டோ 
திறமறிந்தார் 
மிலதாகும் 
மெங்கென் 
றிச்சுருதியினால் 
பரனிலே 


16 


பிழை திருத்தம். 


பக்கம் 


செய்யுள் 


எண 


வரி 
. 


பிழை 


திருத்தம் 


-- 


முளவம் 


சவரைச 


பஞ்சவக் 
தரா 


| 


யரிந்து 


1314 


1295 1013 முளவமா 
1051 தீதன்ற 

தீதகன்ற 
1296 107 3 வரை 
112 3 பாறாய் 

பாறாய்ப் 
1297 1154 கருத்திலபந்தமிலைக பந்தங் கருத்திலேயநேகபந்தங் 
| 1161 துரைத் தன்றி 

துரைத்ததனறி 
1299126 5 மயிக்கமே 

மயக்கமே 
1303 யிருத்த 

யிருத்த 
1300 132 1 பஞ்சதவக 
13011 1314 தேரரா 

தே 
143 2 தற்சொரு 

தற்சொரூ 
1303 52 யயருத்து 

யறுத்து 
1305 ! 30 
302 நாடி 

னாடி 
431 காநாதச 

காநாதச 
1307 ! 122 யரிரு 

யறிந்து 
1308 161 வெளியின் 

வெளியினின் 
11 மடலுகுத் 

| மடலுறித 
451 பிரமமெனல் 

பிரமமமெனல் 
1316 59 2 , நின்னைநிலையு 

நின்ளிலையு 
61 2 யதுவதுவாய 

யதுவதுவாய் 
4 தருமுன 

தருமுன் 
1317 3 1 அரைத் தரைப்பானே 

அரைத்ததரைப்பானே 
1:18 73 தோத தீர 

தேர்க தீர 
11 கற்றுணரு தீர 

கற்றுணாச்தீர் 
1319 

131 4 நடு 
1321 321 றோரி றணடி 

றோரிரணடி 
342 பிறிதாகச 

பிறிதாகத் 
1326 69 1 விருதது நிலை 

விருத்துநிலை 
1329 98 3 கனபனை 
992 சாறறெனவே 

சாறறெனவே 
1331 112 2 எனையவை 

ஏனையவை 
1332 117 1 குறிபாவாம 
1342 12 காமே 

நாமே 
1352 44 3 யயலகற்றும 

யயலகற்றும் 
135 ) 713 நினைவினைப் 

நினைவினைப் 
1360 1 ) திரைய 

திரய 
1364 467 திரைய 

திரய 

லெனமனார் 
1366 

574 கெனபனா 
1376 255 தானென்றா 

தானென்றா 
1380 142 நாநா 


|| 


| 


ன 


கற்பனை 


குறிபாவம் 


11 லெனபனா 


கென்மனார் 


நானா 


பிழைதிருத்தம் , 


17 


பக்கம். 


செய்யுள் எண். வரி. 


பிழை . 


திருத்தம் . 


நான் 


மெயஞஞான 
நானாத 


நானா 


. 


சாவார்தத 
பொன்றின்றிச 
குளிர்ந்து 
திரிசியமுந் 
பேதைமையே 


சாட்சி 


ரினப 


வேதாந்தம 


தராசி 


சுகவுதய 
விருக்கவைத்த 
விருவென்று 
சமயமெங்கு 
சமயமென 


தாமவரா 


புரவி 


1381 173 நாநா 

181 மெஞஞான 

213 நாநாத் 
1382 283 காநா 
1383 36 2 சாவராத்த 

4 பொன்றின்றிக் 
1385 494 குளிர்ந்து 
1387 59 4 திருசியமுந் 
1388 174 பேதமையே 
1389 77 4 யாட்சி 
1890 84 4 நினப 
1392 12 1 வேதாந்தம 
1393 2013 தாராசி 

2711 சுகவுதைய 
1394 28 1 திருக்கவைத்த 

312 திருவென்று 

32 4 சமையமெங்கு 
1396 49 / 4 சமையமென 
1396 51 1 தமவரா 
1397 59 1 புறவி 

2 வீதிய 
1398 1 ! 4 மாவினிச 
1401 

134 னக்கு 

16 : 1 வையிராக 
14112 18 ; 1 மறுவலுறு 

231 மயித திரியே 
1403 26 2 பத்தற்கு 
1406 204 நந்த 
141149 4 வனறிய 
1412 60 | 3 காணந் 
1416 874 நனறறோ 
14191173 நோக்குகல் 
1431 103 வாமருவு 
1444 105 4 சிவப்பவன் 
14451142 தாந்ததப் 
14521621 மாபலன 
1453 1681 விந்தச 
14541794 மடிவ 
1457 ) 2023 யோகிதான 
1461 230/3 நன்ளைப் 

3 


| 


வீகிப் 
மாவினிய 


னிக்கு 


வயிராக 


மருவலுறு 
மைத்திரியே 
பத்தாக்கு 
நந்த நாதா 
மதலையையே 
வவனறிய 


மதலையே 


காணக் 


நனறரோ 
நோக்குதல் 
வரமருவு 
சிப்பவன 
தாசந்தப் 


மாபலன் 


விந்தச 


வடிவ 
யோகிதான் 


- 


றன்னைப் 


18 


பிழை திருத்தம். 


பக்கம் 


செய்யுள் எண் வரி. 


பிழை . 


திருத்தம் . 


முத்திகா 


நிவிர்த்தி 


18 ) 3 யத்த 


. 


1486 


1462 2381 முததிகா 
1466 51 1 நிவாத்தி 
1470 284 தாதலால 
1476 
1477 246 துலங்குந் 
1478 286 சுஞ் 
1482 

50 4 மெஞ்ஞான 

524 கறைந்து 
1484 | 63 ] 4 சாந்தநிலை 
1485 

67 ) 4 நடம்புரியுஞ 
68 | 4 யெனக்குறிய 

754 பொதியணிந்து 
1487 783 யின் கொடு 
1488 824 கடுமைசெயப் 

, 84 5 துன்னு 
1498 | 1434 ஞாநசம் 
1508 2013 தன்ளை 
1512 218 5 முதநாத 

2206 மரர்க்கசங்கந் 
1529 381 எண 

எண்டெரு 
1530 

44 6 சுத்தபா 
1531 , 493 சேசுலவு 
1547 : 1121 சூழக் 
1549 13 2 காரியமுஞ 
1550 20 | 1 விராகமிகிற் 
1557 

69 3 | ந்துமுக் 
1558 703 மானட 

763 னாகித 
1559 8011 மரைக 
1560 

91 3 கவின்பெற 
1571 28 4 றொடகப் 
1572 361 மானநதக் 
1580 93 4 யன்றே 
1604 
1617 362 மாசுடையோாச 
1618 461 மெய்மை 
1622 

71 5 குழாரெருக்கி 
1627 27 ] 1 நினையள 
1638 35 2 பரசிவ 
1644 751 புதல் தன் 
1647 1001 இந்ததன் 


தாதலால் 
யித்த 
துலங்கும் 
குஞ் 
மெய்ஞ்ஞான 
கரைந்து 
சாந்தநிலை 
நடம்புரியுஞ 
யெனக்குரிய 
பொதியணிந்து 
பின்கொடு 
கடிமைசெயப் 
துன்னுந் 
ஞானசம் 
தன்னை 
முதனாத 
மார்க்க சங்கம் 
எண்டரு 
சுத்தபர 
தேசுலவு 
சூழச 
காரியமுஞ் 
விராகமிதிற 
துமுக் 
மாண்ட 


| 


னாகித 


மறைக 
கவின்பெற 


றொடக்கப் 
மானந்தக் 


103 மந்த 


யன்றே 
மந்த 


மாசுடையோரக் 
மெய்ம்மை 
குழாநெருக்கி 


நினைவள் 


பரமசிவ 
புதல்வன் 
இடர்ததன் 


பிழைதிருத்தம் 


19 


பக்கம். 


செய்யுள் எண். வரி 


பிழை . 


திருத்தம் . 


எகலக் 
மகிழவுறா 
யிசைத்தர் 


13 லைசையூ 


லாசையு 


1669 

5 ) 3 ளதலக் 
1678 211 2 மகிழ்வூறார் 
1683 2 4 யசைத்தர் 
1690 
1693 1 ஒன்றோடொன் 
1698 193/ பொருனைப் 
1700 28 | 2 தேய்ந்தவழி 
1702 491 3 விடர்கடல் 
1703 32 வுறப்பட்ட 
1709 8 | 5 யறிவாரார் 
17101 3 | 3 தினர்தினம 

4 வருாதவர்க் 
1716 

11 சேரம்பி 

3 யாரதத்தா 
1724 

31 மரயுந் 
1732 164 நெஞ்ச 
1738 54 பாமொன்ற 
1740 211 3 யுடைத்தயிர 


ஒன்றொடொன் 
பொருளைப் 
தேய்ந்தழி 
விடர்க்கடல் 
வுறப்பட்ட 
யறிவாராா 
தினர் தினம் 
வருந்தவாக 
சோம்பி 
யாதரத்தா 
மாயுந் 


} 


நெஞ்ச 


புரமொனற 


யுடைதயிர் 


ஓம் 


ததசத 
பாபபிரஹ்மணேநமம் 


வேதாந்த 


மநந சிந்தாமணி . 


சொரூபவணக்கம். 


நானவாசிட்டம் 


பொனனுல கததினிற புவியி லந்தாம் 
தெனனுடை யுடபுறத நிலங்கு கினறது 
மனனுசிற சோதியே வடிவ மியாவுமாய்த 
துனனுவ தபபொரு டொழுதிறைஞாவாம் . 


குருவணக்கம் 


--- 


| 


தத்துவராயர் 
தந்தைதா யாவானுஞ சாரகதியிங் காவானு 
மந்தமிலா வின்பருமக் காவானு- மெந்தமுயி ? 
தானாகு வானுஞ சரணாகு வானுமருட 
கோனாகு வானுங் குரு . 

மகாவாக்கியம் . 
உலகமுதற பொருளையும் பாக குணாவரிதாப பொருளை 
யோதியவே தாகமத்தி னுசசியினுட் பொருளைப் 
பலகலையின் பொருண்முடிவின முடிவான பொருளைப் 
பற்றறப்பற் றியபெரியோர் பரவியவான பொருளை 
யலை திவலை நுரைகடலி னுதிததொடுங்கு மாபோ 
லகிலாண்ட முதிததொடுங்கு மதன மூலப் பொருளை 
பிலகியசற் குருவாகி யானாகும் பொருளை 
யெங்குமாம பாம்பொருளை யாமுடா வண க குதுமே. 


2 


2 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


* 


இருவிழிக ளுலகறிந்துக தனையறியா ததுபோ 
லியானறியும் பொருளலதிங் கொனயறியா மையினாற் 
கருவிடைபுக் கின்பதுன்பக் கடலிடையே சுழன்று 
கண்கலக்கப் படுவேனைக் கருணை விழி யதனா 
லருவினைக ளறநோக்கி யாணவமே போக்கி 
யகமகமென் றிருகதவெலா மறிவுகொடே நீக்கிப் 
பருவமதிற பதந்தாக்கிக் கற்பனைக ளியாவும் 
பாழாக்கித் தானாக்கும் பாகுருவைப் பணிவாம . 

3 
கைவல்லியநவநீதம் 
பொன்னில மாத ராசை பொருந்தினா பொருந்தா ருள்ள 
தன்னிலக தரததிற சீவ சாட்சிமாத திரமாய் நிறகு 
மெநநிலங் களினு மிக்க வெழுநில மவற்றின் மேலா 
நனனில மருவு மக நாயகன பதங்கள் போற்றி 

4 
என்றளித் தழிக்குஞ் செய்கைக் கேதுவா மயனாய் மாலாய் 
யான்றவீ சனுமாய்த தானே யாந்தமூாத் தியுமாய் நிற்கும் 
பூன்ற முத் தனுமா யினபப புணரியா தவனாய் நாளும் 
தோன்றிய விமல போத சொரூபததைப பணிகின் றேனே .5 
அவருடை யருளால் யானே பெங்குமாம பிரம மென்பால 
கவருடைப் புவன மெலலாக கறபித மென்ற றிந்து 
சுவரிடை வெளிபோல யானென சொரூபசு பாவ மானே 

னவருடைப் பதும பாத மநுதினம பணிகின றேனே . 
என்னுடை மனது புந்தி யிந்திய சரீரமெல்லா 
மென்னுடை யறிவி னாலே யிரவிமுன னிமமே யாக்கி 
யெனனுடை நீயு நானு மேகமெனறைக்கியஞ் செய்ய 
வென்னுடைக் குருவாய்ததோனறு மீசனை யிறைஞ்சி னேனே . 1 


தக்ஷிணாமூர்த்தி வணக்கம் . 


சத்திய ஞானபோதம் . 
கலலா லினபுடை நல்லா தொழுதெழச 
சினமுத திரையொடுந் தென்றிசை மூாத்தியாய்த் 
தனது மொழியைத் தடககையி னோதி 
யனாதி முததன் யானென வமாந்தாங் 
கறம்பொருளின்ப மருளிய பின்றை 
மொழியா மொழியான் முதுவீடளித்த 
பெருந்தகை போற்றுதும் பிறப்பறும் பொருட்டே . 


1 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


3 . 


ச 


3 


பதிபசுபாசவிளக்கம் 
வீரா தனத்தி லெழுந்தருளி மின்னிற் சிறந்த வேணியராய்த் 
தீரா வையந் தீர்த்தருளுஞ் சின்முத் திரைசசெல கையினராய்ப் 
பாரோர் விண்ணோர் பணிந்தேத்தப் பரம் குருவாய்ப் பலகாலு 
மோசா னீழ லமாந்தாரை யுள்ளும் புறமபும வணங்குவாம் . 2 

மூலமா யெவைக்கு மறிவொணா வுருவாய் மும்மலங் களைந்த 
வர்க கெளிதா, யாலபோ சனஞ்செய் தழிவிலா தவனா யருமறைச 
சிரத்தொளிர பவனாய்ப , பாலலோ சனனாய்ப் பசுத்தொறும் பதி 
யாய்ய பக்குவச சனகனா தியர்க்கா , யாலமா நீழ லமாந்துறை 
பவனை யகததவி சிருத்தியின் படைவாம் . 

ஞானவிளக்கம் 
கல்லாலின் கீழிருந்த கண்ணு தலை மாமேரு 
விலலாற புரமெரிதத வேதியனைச - சொலலாமற 
சொலலிப பிறப்பறுதத தூயவனை நனனெஞசே 
சொல்லிப்பல காலுந் தொழு . 
அன்னை வயிற்றி லமுககிச சிலகாலம் 
பின்னை யுலகிற பிறப்பித்து - மனனுகலை 
யெல்லா மறியவெனக கென்போல வந்தாண்ட 
கலலாலா முற்றுமெனைக கா . 

5 
அதிரகசியம் . 
பால னாயனை திருமுலை பருகினும் பபருவ 
வேல வாாகுழ லிதழ்வெளளத தழுந்தினு மிளையாக 
கோல னாயுயி ரிழப்பினும் குறிககொளா கொழியே 
னால் நீழலி லமர்ந்தமுக கண்ணனுக் கனபே . 

காசிரகசியம் . 
மாலம ராடி வாவென நடுவன் வந்துகொண் டேகுமுன பிரியுஞ 
சீலம் ராடி வாவினுந் திகழுந் திருமதி முகமுனா துச்சிப் 
பாலம ராடி வாய்நிழல் பொருவப் பதிபெரும் பேறுளா கொடுகல 
லாலம் ராடி வாழதரு பெருமா னடிமலாக் கன்பு செய்திடுவாம் . 7 

திருவிளையாடற்புராணம் . 
கல்லாலின் புடையமாந்து நான்மறையா றங்கமுதற் கற்ற கேள்வி 
வல்லார்க ணால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப் பாலா 
யெல்லாமா யல்லதுமா யிருந்ததனை யிருந்தபடி யிருந்து காட்டிச் 
சொல்லாமற சொன்னவரை நினையாம னினைந்துபவத் தொடக் 
கை வெல்வாம் . 

8 


15 


4 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


குருபாத மகிமை. 


--- 


பாடுதுறை 
அடியேனை யாள வருண்மேனி சாததிய 
படிமீது வந்த பரனே- கொடியேனென் 
றெண்ணா திமைப்பளவி லிங்கனே வீடளித்த 
கண்ணா கடைபோகக கா . 

திருவடிமாலை . 

கலிவெண்பா 
செழுந்தரணி தன்னிற றிருவுருககொண் டெனனை 
யுழுந்துருளும போழ்தி னுணாதத வெழுந்தருளி 
வந்தவடி நாயேன் மனத்தால் வணங்கமதி 
தந்தவடி யாளச் சமைந்தவடி -- யந்தரத்து 
விலலும் வியன கனவும வெண்டேரு நீர்க்குமிழும் 

5 
புல்லு மதிலெழுததும போலவே -- சொல்லளவாய்ப 
பொன்று முடறகுள்ள பொல்லாங்கெ லாநினைந்து 
நின்று நடுங்கிமிக நெஞ்சழிந்தே - னென்றுணையே 
கோறறேனே மாயைக் குரமபைக் கூத தாட்டவினி 
யாறறேனே யென்ன வளித தவடி - யாற்றகிலாத் 10 
தொண்டனையா ளென்று தொழுது பழவடி யாா 
தொண்டனொடு விண்ணப்பஞ் செய்யுமடி - கண்டருளித் 
தஞ்சமொன்று மில்லாத் தமியேனைத் தன்னருளா 
லஞசலஞச லென்ற வமலனடி - மஞசனஞ்செய் 
நீததககொண் டென்னை யடியவாத நேயத்தாற 15 
றீரத்தமாட டிககொண்ட செமபொனடி - யாத்தமா 
யசச மறநம மடியானென முரமிர்த 
மிசசி றாவிசைந்த வீரனடி - விசசையாற 
கட்டப் பிறவிக் கருவைக கணமொன்றில் 
வெட்டக் கழலிட்ட வீரனடி - கெட்டேனென் 

20 
றாலம் பனமி லடியேன் மனமுருகக் 
கோலம் புனைந்த குரவனடி - சீலமிகும் 
பாங்காய நல்ல பழவடியா தற்சூழப் 
பூங்கோயி லுள்ளே புகுந்தவடி - யோங்கு 
மிருவர்தே குற்றவடி பேட்டி கண் காண 

25 


ரா 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


5 


30 


35 


40 


வருவதே யென்று மனநெக் - கருவியாய்ப 
பாயாத கண்ணென்ன கண்ணென்று பத்தாகணம் 
வாயார நின்று வழுதது மடி காயமுட 
னண்ணு முயிரும பொருளு நயாது தததம் 
பண்ணுவித்துக் கொண்ட பரமனடி- தண்ணியவென் 
சென்னிமிசை வைத்தவடி . சித்தா திரிததவடி 
முன்னையறி வெல்லா முடித்தவடி- யென்னுருவு 
காட்டுமடி கண்ட பொருளெல்லா மென்கண்ணில 
வாட்டி யெனையே மலாத்துமடி - கோட்ட மற 
நமபத மல்லவிது நான் மறைமா வாக்கியத்திற 
றொம்பதங்கா ணென்ற சொரூபனடி- யம்பரமாய் 
நினற பரவுடலி னேராக வேயென்னை 
யின்றி யிடவே யிருததுமடி - யின்றெனலு 
மீண்ட விடத்தே விளம்பு மிதுவொழிய 
மாண்டவிடத திலலையென வைத்தவடி- காண்டலிலா 
வலலை யறிந்தவறி வெங்கேகா ணென்றருளான் 
மெல்ல விளமபிவிழி பிததவடி - தொல்லை மறைத் 
தற்பதததின மெய்பபொருளாந் தற்பரமா யிச்சகத்தி 
னுறபவத்தை யெல்லா மொழித்தவடி - கற்பிதமாம 
பூட்சி யிரண்டும் போய்ப போதமாயப போகுதலு 
மீட்சியு மினறி விளங்குமடி.- காட்சியுங் 
கண்ணாகக் காணுங்கண டந்தவடி கண்ணென்று 
மெண்ணாத வண்ண மிருததுமடி - வண்ணந்தான் 
மாமறைக ளோதரிய வாசாம கோசரத்தை 
யூமை மொழியா லுணாததுமடி.- யேமமுற 
வாங்கி முழுது மலர்த்தாளி லெனனை மகிழ 
தூஙக வளிதத சொரூபனடி- f ங்கமிரத 
மூறி யகநிறைந்து தித்தித துடன் மயிாககா 
றோறுநதேக கிடடுச சுடருமடி - தேறித் 
தெவிட்டாது நினறவடி தீபபிறபபு மாள 
வுவட்டாதென் னுள்ளே யுதித்துப - பவத்தில்வ 
மூனை நடங் கண்டவா றொப்பவே மீட்டென்னை 
ஞான நடங் கண்டு நயந்தவடி - யூனில்வரு 
மசசந தவிர்த்தவடி யங்கைக் கனியாகி 
நிசசங்க மாகி நிகழ்தேவடி - பிசசரைப்போற் 


45 


50 


55 


60 


கு 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


சீலங் குடி 


கத்தாமல் வைத்தவடி கண்ணாகி நின்றவடி 
வித்தார மெல்லாம் விளைததவடி - சித்தததி 
லெண்ணேது மாய்த்தவடி யென்னைவாழ் விததவடி 
கண்ணேகண் ணாகக் கரைத்தவடி - யெண்னுற்ற 
காலங் கடந்தவடி காமங் கடிநதவடி 

165 
குடிகொண்ட செமபொனடி -- ஞாலமெலா 
முன்பிழைக்க வல்லவடி முற்றுந் துடைக்குமடி 
யென்பிழைககுச சால விரங்குமடி - யனபினொடு 
மூவருந் தேடுமடி மூாத்தியாய் வந்தவடி 
யாவருங் காண விருந்தவடி --பாவியேன் 

70 
சென்னிகுடி கொண்டவடி சிததம புகுந்தவடி 
சொன்னிகழா நின்ற சொரூபனடி -- முன்னை வினை 
மாள மிதிததவடி வல்வினையே னைத்திருத தி 
யாள மதிததுவந்த வண்ணலடி - நாளுக்கு 
நாளும் புதியவடி நலல , யா சோடெனையு 

75 
மாளும் படியிசைந்த வையனடி - மாளாவென 
கள்ளத்தை வாங்குமடி கண்ணாகு மானந்த 
வெள்ளத் தெனைப்புகுக விட்டவடி யுளளததிற 
கொண்டகோ ணீககுமடி கோகனகன ஒழுமடி 
யண்டர் கோ னேததமிக வஞசு மடி - தொண்டரெலாங் 80 
கொண்டு குலவுமடி கொங்கு கமழுமடி 
பண்டை நிலையிற் பதித்தவடி - கண்டவாதம் 
பாவத்தை நீ ககுமடி பாகொத தினியவடி 
யாவத் தனமான வயபொனடி- விவற்ற 
வாதி பகவனடி யாதித தனைமுதலாஞ் 

85 
சோதிக்குஞ் சோதியாந் துய்யவடி - யாதுக்கு 
மீதாகி நின்றவடி மேல ழிலா தவடி 
யோதாம லுண்மை யுணாததுமடி - பேதாதி 
பேத மறுத தவடி பேச வினியவடி 
போதக கனமாம் புனிதவடி - யாதியு 

90 
மந்தமு மற்றவடி யாரணஙக டேடுமடி 
பாதமும் வீடும் படைக்குமடி-சிந்தைக்கு 
மப்பாலாய் நின்றவடி யனபாக கணியவடி 
யொபபான செயயவடி யொபபிலடி - யிபபிறவி 
மாற்றுமடி தன்னை வழங்குமடி மாதவர்கள் 

95 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


100 


105 


110 


போற்றுமடி யின்பம் பொழியுமடி- நோற்றிலாகட் 
கின்னலாய் நின்றவடி யென்னுள்ளத் தின்னமிர்தாய்க் 
கன்னலாய்த் தேனாய்க் கலந்தவடி --தன்னிலைபோய் 
வாராது வநதவடி வாழ்வறவாழ் வித்தவடி 
யாரா வமிர்தான வமபொனடி- தீராவென 
வஞ்ச மறுக்குமடி மானங் கடிநதவடி 
நெஞ்ச மறிய நிறைந்தவடி - துஞ்சலபவப 
போக்குவர வற்றவடி பொன்னான செய்யவடி 
யாக்க மழிவற்ற வண்ணலடி- யாககையுடன 
முததி யளிக்குமடி மூவா முதல்வனடி 
பத்தி வலையிலகப் பட்டவடி - புத்தியா 
லுள்ளற கரியவடி யுண்ணெக் கவருண்ண 
வள்ளத் தமிரதான வள்ளலடி - தெள்ளுற்ற 
வினசொன் மதிப்புலவோ ரேத்தப் பெறுவடியென 
புன்சொ லுவந்த புனிதனடி - யென்சென்னி 
செய்த தவமான செம்பொனடி தீவினையேன 
கைதவம் காணாக் கருணையடி - பைதலென 
வாவாவென் றெனனை யருட்கண்ணாற் பார்ததருளி 
வாவாவென றென்றலையில் வைத்தவடி - நாவார 
வாழ்த்த மனநினைய மாமலா தூஉய்ககரங்கள் 
சூழ்த்த செவிக டுதிகேட்பத் - தாழத்தத 
தலை தந்த வள்ளலடி தாமரையோ னுண்மை 
நிலையுமபா காண நிகழ்த்த -- வலதின்றி 
யற்ற பொருளிதுவே யாரணத்தி லாணையே 
மற்றில் தென்று மழுவேந்த - முற்றுலகிற 
றககவா நால்வரே தத்துவ ஞானத்திற் 
பக்குவ ரென்று பகரவான்- சககரக்கை 
யாண்டகை தனபா லறியானா வாழிததோப 
பாண்டவனுக் கோதப பதிணெண்கா - லீண்டுலகிற் 
கையின மணியெனன யாவாக்குங் கண்ணளிக்குஞ் 


115 


120 


25 


8 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


[ 30 


செய்யசொரூ பானம் தன் செமபொனடி -மையலாய்க் 
கன்று மறுசமயக் கத்திற் கலையாம 
லொன்று மொழிவற றுளவெலலா - நின்ற 
படியே சிவமாக்கிப் பாரத்தெனனை யாண்ட 
வடியென்னை யாண்ட வடி . 

ரேரிசை வெண்பா . 
மாயையால வந்தபவத் திற்கு 
முடிவிலா முத்திப் பொருடகு - மடியோரி 
னீண்ட பெருமா னிகள மறப் போ தமளித 
தாண்ட பெருமா னடி . 


வடிவிலா 


மோக்ஷசாதனக் கிராமம் . 


F 


சோபானபஞ்சகம் 
வேதநித்த மோதவேண்டு மதுவிதித்த கனமமே 
விருப்பமோடு செய்யவேண்டு மதுகொடீசன பூசனை 
தீதிலா தியற்றவேண்டுங் காமியகன்ம புத்தியைத் 
தெகிக்க வேண்டும் பாவபுஞ்ச முதறவேண்டும் பவாக 
மீதநித்த மாதிதோட மிகவுஙகாண வேண்டும்பின 
மெய்யுணர் வனந்தவின்ப வானமரூப மடையமெய்க 
காதல் செய்ய வேண்டுந் தன் மனையைவிட்டு வெளியிலே 
கடுகவோட வேண்டுநடன ராசனருளை வேண்டியே 1 
சாதுசங்கம பண்ணவேண்டுஞ சாம்பமூாததி பத தியை 
சலனமின்றிச் செய்யவேண்டுஞ் சாந்திதாநதி யாதியைக் 
கோதிலாமற் பழக வேண்டும் பின்புகனம் மியாவையுங் 
குற்றமென்று நீக்கவேண்டுங் குணநிறைந்த தேசிகன 
பாதபதமஞ் சாரவேண்டு மவனறனேவற் பணிவிடை 
பத்தியோடு பண்ணவேண்டும் பிரணவாக் கரந்தனை 
யாதரத்தொ டடைய வேண்டுஞ் சுருதியீறின வாக்கிய 
மனைத் துங் கேட்க வேண்டுநடன ராசனருளை வேண்டியே . 2 
அந்தவாக்கி யார்த்தமே விசாரஞ்செய்ய வேண்டும் பின 
னாரணாந்த பட்சஙகைப் பிடிக்க வேண்டும் பின்புநற 
புநதியாற குதாக்கா தன்னை த தள் எவேண்டுஞ கரு கிக்கும் 
பொருந்துதர்கக மேவவேண்டும் பினபுசதய ஞானவா 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


9 


னந்தப்பிரம நானேயென்று நினைக்கவேண்டு நாடொறும் 
நவில்கருவங் கெடுக்கவேண்டுந் தேகநா னெனும்மதி 
சந்தியாதே மாற்றவேண்டு மறிஞரோடு வாதமுஞ் 
சாந்தமாக்க வேண்டுநடன ராசனருளை வேண்டியே . 3 
பின்னுஞ்சுற்று ரோகந்தன்னைத் தீர்க்கவேண்டு நாடொறும் 
பிச்சையன்ன வவுடதத்தை யுண்ணவேண்டு மிட்டமா 
மன்னவிசசை நீக்கவேண்டு மாரம்பித்த கன்மத்தா 
லத்தம்வந்த வன்னமாதி கொடுமகிழ வேண்டும்பின் 
மன்னுதாசி னத்துவம் விரும்பவேண்டும லோகத்தின் 
மருவு நிட்டூ ரந்தயைகண் மாற்றவேண்டுஞ் சீதமும் 
பன்னுதாப மாதியுஞ் சகிக்கவேண்டும் வீணசொலும் 
பரிகரிக்க வேண்டுநடன பாசனருளை வேண்டி பே . 
சுத்தமான தேசததிற் சுகாதனத திருக்கவேண்டுஞ் 
சூக்கவத்து வின்மன ததைச சோக்கவேண்டும்பின்புரு 
மத்தனா நடேசன்றாத வருளினா கேண்டமா 
மான்மரூபா காணவேண்டு மவற்றினாற சகததைவா 
தித்ததாக நோக்கவேண்டுஞ் சஞ்சித மனைததையும் 
தீர்க்கவேண்டு ஞானவலியி னாலேபாவி கனமமோ 
டொததசங்கம் விடுக்கவேண்டு மிங்கனே பிராரத்த 
முண்ணவேண்டும் பின்பு பிரம மாயிருக்க வேண்டுமே . 


4 


தத்துவஞானியே குருவெனல் . 


மனிடாபஞ்சகம் 
ஒருதினஞ சங்கரா சாரியன் காசியி 
லுத்தம வீதியிற் சஞசரிக குமபொழு 
தொருவன்சண் டாளவே டநதரித் தங்ஙனே 
யூனமில் லாவிவன் ஞானஞசோ திக்கவே 
திரிதரும் போதவன் றன்னையங் கன்னவன 
றிட்டியாற் கண்டு நீ யெட்டிபபோ போவெனப 
பரவிடும் வாக்கியங் கேட்டதற் குத்தாம 
பறையனாந தேவன்றான பகாந்ததைப் பகருவாம். 


10 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


2 


3 


அன்னமே யாதியாம் பஞ்ச பூதத்தினா 
லாக்கிய வுன்னுடை யாக்கையைப் பற்றியிவ் 
வன்னமே யாதியின் காரிய வாககையை 
யணுகவொண் ணாதென வெட்டிபபோ வென்பதோ 
பின்னமே துமமிலாப் போ தவான் மாவினைப 
பேணியான் மாவினைப் போவெனச் சொன்னதோ 
பன்னிடும் பரமகஞ் சாச்சிரம யதிகளிற் 
பரமனே யிவ்வித மென்றுநீ பகருவாய். 
அலையிலா வாரிபோற் சசசிதா னந்தமா 
மான்மவா காசமே யெங்கணு மசலமா 
யெலையற நிற்கவிங் கந்தணன் புலையனென் 
றிம்மகா பேதமெக கலையினாற் கண்டதோ 
விமலமாங் கஙகையி னப்பிலும் புலையாதம 
வீதியி னபபிலும் விம்பமாக தன்மையா 
னிலகுசொன் னக்குட மட்குட்ட புணாவினா 
லிரவிவா னங்களி னே துபே தஞ்சொலாய . 
சாக்கிரஞ் சொப்பன நித்திரை மூன்றிலுஞ் 
சாட்சியாய்ப் பங்கய னாதிதம பாந்தமா 
மாககைக டமமிலும் கோவையாய்ச சாட்சியா 
யசசித்தி யாதொன்றா காசமே போன்றிடுந் 
தாக்கறுஞ சித்ததே நானிந்தத் திருசியந் 
தானல வென்று நிச்சய முளளவன 
யோக்கிய வந்தண னீசனறா னாகிலும 
முத்தவா சானென வென்மனோ நிச்சயம் . 
எந்தச்சித் துத்தனைத் தேவாதிர யக்கொடு 
விந்தர ரியாவரு மியானென வறிவரோ 
வநதசசித் தொளியினாற் சடமன விந்திய 
வாக்கையெப் புலனுமே சிததென வொளிரவதோ 
வாதமே கததினான மறைவதா மிரவி போல் 
வளாகர ணங்களான மறையுமச் சித்தினைச் 
சந்ததம் பாவித்துச் சுகமுறு மியோகிதான் 
சாதியா லாரெனுங் குருவெனு நிசசயம . 
பிரமநா னென்னுடை மாயை முக்குணமதாற 
பேதமாஞ் சகபர சீவகற் பிதமதாம் 


4 


5 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


11 


6 


பரமபூ ரணசிதா காசநா னேயெலாம் 
பரமநா னொழியவோ ரணுவும்வே றின்றெனப 
பரசுக நித்தநின் மலநிரஞ் சனபரப 
பிரமநிச சயவுர முடையனா போவவ 
னருமையா மந்தண னீசன்றா னாகிலும் 
மகிலவா சானென வென்மனோ நிச்சயம் . 
குரவன்வாக காற்சக நசுவரம் பிரமமே 
குற்றமி னித் திய மென்றுரங் கூாந்துபின 
னாருமையாய் நாடொறு மிடையறப் பிரமமே 
யுணாந்துதா னேதனிற சாந்தமான சிததனாய்ப 
புரிந்தமுன் வினையினைப் பௌடிய வினையுடன 
போதமாம் வனனியிற றகனமே செய்து பின 
வருபிரா ரத்தத்துக் காக்கையை யொப்பித்து 
வானமபோ னிறபவன் குருவென நிசசயம் 
எந்தவின் பக்கட லேசலே சததினா 
லிந்திர னாதிய ரின்பமுற றுள்ளல் 
ரொதவின பந்தனை யோகிகள் சாந்தமா 
மிதயமீ தெய்தியே யினபமே லாகினா 
ரந்தவின் பக்கட லுள்ளடங் கும்மனத 
தன்மையோன் பிரமமே பிரமவித தலலமற 
றந்தத்தே வேசரும் வநதிக்கும பாதனா 
மனனவன் குருவென வென்மனோ நிச்சயம் . 


7 


பிறவிக்கஞ்சல் . 

== 
பாடுதுறை- அபயம் . 

கலிவிருத்தம் , 
வேண்டே னிமையோர் பதமே விடமும் 
தீண்டேன் மணிலவாழ் சிதைபோ கமது 
மாண்டே யறுவேன் மயறீர வகைவந் 
தாண்டா யடியே னபய மபயம் . 
வேண்டா மையைவேண் டுதலா கியகோள் 
பூண்டே யுழல்வேன் புரைதீர பொருளாத் 


1 


12 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


2 


3 


4 


5 


தூண்டா தொளிர்சோ தியதாம் வகைவக் 
தாண்டா யடியே னபய மபயம் . 
பொய்யா முடலு மூலகும் பொருளென் 
றுய்யா வகையா லுழல்வே னுளமே 
மெய்யே 

ய புகுதா விளையா விளைவா 
மையா வடியே னபய மபயம் . 
போதோ னெடுமா லரன்வா னவரு 
மேதே தெனவை யுறவே யெனையாண் 
டீதே யிவனே யெனவந் தருளு 
மாதா வடியே னபய மபயம் . 
துரிசா கியசுற் றமதா கியதொல 
லரவா டியெழுந் தணையா வகைதா 
னுருவா யெனையாள பவனே யொழியா 
வருளா பரணா வபய மபயம் . 
தாய்தந தை குலம் பொருளகல் வியெனும் 
பேய்வந் துறவே பிறிதொன் றறியா 
தோய்வந் துறவே னுளமே யுணாவே 
யாய்வந் தவனே யபய மபயம் . 
தனனால விளையுஞ சகசீ வபரக 
தனனா லழியுரு தனதாம விழியா 
லெனனா லெனையென னிலெனக க 

க கருளு 
மனனே யடி 

யே னபய மபயம் . 
வேதா கமமே முதனூ லலைவா 
லீதா மிதுவன றெனவோ திடுமா 
பேதா திகளா பொருபே தமிலா 

யே னபய மபயம் . 
அனபா மிமையோ பயாவெய் திடவே 
யினபான முருடா மெனையா ளவிரைந 
தெனபோ ஒருவா யெனையுண் டொளிரு 
மனபே யடியே னபய மபயம் . 
இருளே வெளியே யிழிவே யுயாவே 
தெருளே மருளே செறிவே புரையே 
மருளேன் மனனே மனிவி டறியா 
வருளே யபு யே னபய மபயம் .. 


6 


7 


வாதீ யடி 


9 


10 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


குருதரிசனம் விரும்பல் .. 


- = - = 


1 


2 


பாடுதுறை - பல்லி . 
அடி நான்காயத தம்முளொத்துவந்த 

இரட்டைககுறள 

வெண்செந்துறை 
அருவுரு வலானுருவ மாகிவரு மாகி 
லா திமறை தேடரிய வண்ணல்வரு மாகிற் 
சொரூபனெனை யுடையநல தோழன்வரு மாகிற் 
றுளக்கமற நல்ல திசை சொலலுசிறு பலலி . 
டுமன நம்மினுட னுறவு செயு மாகி 
லுள்ள நிலை மெள்ளவுணா வாகிவரு மாகி 
னாடுமிட மெங்குமறி வாகிவிடு மாகி 
னலலகுர னல்ல திசை சொலலுசிறு பல்லி . 
செப்பமுடி யாதபொருள் செப்பவரு மாகிற 
சிலுப்பற விழுததவல தீரன்வரு மாகி 
லிப்பவ மறுததகழ லிங்கன் வருமாகி 
லின்னமொரு காலவரவு சொல்லுசிறு பல்லி , 
ஆறவடி வைக்கவல வாதிவரு மாகி 
லருஞ்சிவ மெனக்கெளிய வையன்வரு மாகில் 
வேறுமொழி யாவிரகன் வீதிவரு மாகின் 
மீளவொரு கால்வரவு சொலலுசிறு பல்லி . 
இரவுபக லொழியவரு மிரவிவரு மாகி 
லின்பவடி வானசிவ மிஙானவரு மாகில 
விரவியெனை யாளவல வீரன்வரு மாகின் 
மீளவொரு கால்வரவு சொல்லுசிறு பலலி . 
என்னுளமா தூறிநிறை யின்பம்வரு மாகி 
லென்று மொழி யாதபர மேசனவரு மாகின் 
மன்னுமுணர் வாகிய மணாளன்வரு மாகில 
வாழவொரு கால்வரவு சொல்லுசிறு பல்லி . 
உம்பர்க டமக்கரிய வும்பன்வரு மாகி 
லுரையுணர் விறந்தவுணர் வுருவனவரு மாகி 
லெம்பர மறததிகழு மின்பமவரு மாகி 
லின்னமொரு கால்வரவு சொல்லுசிறு பல்லி . 


3 


4 


5 


6 


1 


14 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


பிறவியி னருமைகூறல் . 


T 


2 


3 


பாடுதுறை - அறுதியுரைத்தல் . 
அடியிரண்டாய்த் தம்முளொத்துவந்த 

குறள் வெண்செந்துறை . 
இந்த வுடலம் விடுவதன் முன்விரைந 

திப்பவர் தீரா விடின் 
வந்து வந்துபல னாகப் பிறந்தெய்த்து 

மாண்டே விடுவா கிடீா . 
சாதல் பிறதத லெனுங் கேடு தானறத் 

தமமை யுணரா விடிற 
போதல் வருதலாற பொன்னூச லாட்டொ 

காலததும போகா கிடீர . 
உம்மை யுணர்ந்து பவச்சுடு காட்டையொட 

போடே கழலா விடி 
னிம்மை மறுமையி லேபிடித் தும்மை 

யெல்லாம படுத்துங் கிடீா .. 
ஊனை வடிவென்றல் விட்டு ததன் னுண்மையை 
யுள்ளவா காணா 

வா காணா விடின் 
மானு மழுவுமாய் வந்தாலும் வன்பவ 

மாளா திருக்கும் கிடீா . 
இப்பிறப பிலலே தமையுணாந தெலலாப் 

பிறப்பு மொழியா விடிற 
றப்பி யுடல் கொண்டு கொண்டு சதங்கையுங் 

காலுமாய் நிறபா கிடீா . 
ஆறி யறிவே வடிவென் றிருந்தல்ல 

லெலலாங் கழிபா விடிற் 
சூறைகொண் டேமாயை யுமமையூ னாக்கித்தோம் 

பாவைக் கூத தாட்டுங் கிடீர் . 
மேலா லறிவோ மெனாதே விரைந்தும்மை 

மெய்கண்டு கொள்ளா விடிற் 
கோலா கலஞசெய்து வந்து மமை யாசாபை 

சாசங் குமைக்குங் கிடீர் , 


4 


5 


6 


4 


. 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


15 


8 


பந்தசங் கற்பனை யிற்றலை வைத்துப் 

படாதெலாம் பட்டி டாதே 
யெந்தை கழல் சூடி னெங்கெழி லென்ஞாயி 

றென்றிருக கலலாங் கிடீர் , 
நாடிக குரவன் கழறலை வைத்துண 

ராதூனை நானென் றிடிற 
கூடிப் பெருஞ்சுற்ற மத்தின றலையிலே 

கொள்ளியை வைக்குங் கிடீா . 
மெய்யே யுரைத்த வறுதிசொற கொள்ளா! 

விலங்குவே தாள மொபபா 
ரையோ பவங்கடந் தேறலோர் காலத்து 

மாணையே யில்லை யில்லை . 


10 


ஆத்மானுபவத்தினருமை 

கூறல் . 


பாடுதுறை - அருமை யுரைத்தல் . 
அடியிரணடாயத் தமமுளொததுவந்த 

குறள் வெண்செந்துறை 
நான்மறை யோதிப பொருளுரைத்து 

நாடறி யக்கல்வி சாற்றி னாலும் 
தானது வாகை யரிது காணுஞ் 

சலிப்பற நிற்கை யரிது காணும் . 
ணங்காமை யெல்லா மறத்து றந்தே 

யிருட்டற வேதாந்த மோதி னாலும் 
பிணங்கா திருக்கை யரிது காணும் 

பேரின்ப மாகை யரிது காணும் . 


1 


எல்லை யிலாகம் மேற வோதி 

யேதுகக ளெலலா மியமபி னாலு 
மல்ல லறுக்கை யரிது காணு 

மறிவா யிருககை யரிது காணும் 


3 


16 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


4 


5 


பற்றற விட்டுத் தலைப றித்துப் 

பாணியைப் பண்ணிப் பயின்றக் காலு 
முற்ற நிலைநிற்கை யரிது காணு 

முடிய நிலைநிற்கை யரிது காணும் . 
ஆறு சமயப் பொருளுங் கற்றே 

யங்குள்ள தாககங்கள் சாற்றி னாலு 
மாறி யிருக்கை யரிது காணு 

மது விது வாகை யரிது காணும . 
வேறு பிறிதிலா மெய்ம்மை தன்னை 

வித்தார மாக விளம்பி னாலு 
மாறி யிருகசை யரிது காணு 

மவிரோத மாகை யரிது காணும் . 
தேறி யுலக மனைத்தினையுஞ 
சிறபர மாகநாஞ 

செப்பினானாலு 
மாறி யிருக்கை யரிது காணு 

மவிரோத மாகை யரிது காணும் . 


6 


ஆத்மானு சந்தானக் கிரமம் . 


- = - = 


தசகம் . 


1 


ஓதுமண்ணிலை யுதகமிங்கிலை யொளிருந்தே சிலை காலிலை 
பூதவிண்ணிலை யிந்தியமமிலை புகன்றவைகளின் றிரளிலை 
யேது மேவிப சாரமேவி யிறப்பதா லிச சுழுததியின 
மீதியாயுள பூரணானந்த மேனியான சிவோகமே . 
சாதியுமிலை யாச்சிரமமிலை சாதியாசசிரம தருமமா 
நீதியுமிலை தாரணையிலை நிதித்தியாசன யோகமே 
யாதியுமிலை கற்பனையப வா தவாசிரய மா தலாற 
சோதியாய் நிலை நின்றபூரண சுத்தரூப சிவோகமே . 
தந்தை தாயிலை தேவருமிலை தககுலோகங் களுமிலை 
சந்தவேதங்க ளில்லையாகங்கள் சகலதீர்த்தங் களுமிலை 
தொந்தமற்ற சுழுத்தியிற்றொட ராதுநீககுத லான்மகா 
னந்தபூரண சதயகேவல ஞானநித்த சிவோகமே . 


3 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


17 


பன்னுசாங்கிய சைவமுமிலை பாஞ்சராத திர முமிலை - 
யுன்னுசைனமீ மாஞ்சையுமிலை யுலகுண்மற்ற மதமிலை 
துன்னுஞானிக ள நுபவப்பிர சித்த தூய சொரூபமாய்ப் 
பின்னமேயற நின்றபூரணப் பிரமமென்ற சிவோகமே . 4 
பகருமேலிலை கீழிலைப்பர வுள்ளிலைப்புற முமிலை 
யகலமேநடு வில்குறுககிலை யாகிழக்கிலை மேற்கிலை 
ககனமெனன நிறைந்தகண்டசிற் ககன கேவல ரூபமாய்ச 
சுககனசசுக தாதிபேத விகீனசுத்த சிவோகமே .. 
வெள்ளையுமிலை கருமையுமிலை வேறுபீத சிவபபிலை 
குள்ளமுமிலை நெடியதுமிலை குறைபெருததலு மிலலையே 
தள்ளியித்தனை ரூபமுந்தவி ராதசோதி சொரூபமா 
யுள்ள பூரண ஞானவின்ப வுபாதிகீன சிவோகமே . 6 
சாத்திரந்தனைப் போதிபபானிலை சாததிரமபடிப் பானிலை 
சாத்திரமிலை பாடமுமிலை சாற்றுநீயிலை நானிலை 
சாத்தியாதி சகத்திலைச்சல மற்றுமிஞ்சுத லான மகா 
சாத்திரபபொரு ளானபூரண சாநதபோத சிவோகமே . 7 
சாக்கிரமிலை சொபபனமிலை சாாசுழுததி யிலையிதிற 
நாககுவிஸ்வனிற றைச தனிலை தங்குபிராஞஞனு மில்லை மூன 
றாககையுமிலை யவையவிததை விகாரமாதலி னாலிவை 

நீககிநின்றிடு துரியபூரண நிததபோத சிவோகமே . 
அதிவியாபக மாதலாலழி வற்றத்ததுவ மென்றதாற் ( தாற 
சுதசித்தபபொரு ளானதாற்றனில வேறோனறைத்தொட ராத 
சத்தமாயுள் சிவமொழிந்திவண் சகமெனும் பொரு ளேயிலை 
யதுவிதென்றுரை செய்வதற்கரி தாமகண்ட சிவோகமே . 
இல்லையேக மெனுஞசொலுமிரண டென்று சொலலுவ தெங்கனே 
யிலலைகேவல மோடகேவல மிலலைசூனியா சூனிய 
மெல்லையற்ற வகண்டசிறஈக வேகபூரண வததுவாற 
றொல்லை வேத முடிப்பொருடனைத் தோன்றவெப்படி யோ துவாம் . 


S 


{j 


விவேகசகம் . 


விரு 


அனித்திய பூதத தேகநா னனறு 

தியத் தரங்கநா னன்று 
நனிததவாங் நார பிராணவாகங்க 
ளனறுநற்புந்திய மன்று 
3 


18 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


1 


2 


தொனித்திடுந் தார மனை செல்வங் களுக்குத் 

தூரமாஞ் சாட்சிநா னென்று 
தனித்து நித் தியமாய்ப பிரத்தியகான் மாவாந் 

தற்பதப் பொருளதாஞ் சிவோகம் . 
உற்பவன் விருத்த னன்றுநா னோகா 

லத்தினு நசிப்பவ னன்று 
வற்பமாந் தேக காரிய மான 

வவையெலா மகஙகரத் தலலாற் 
றற்பத வடிவாஞ 

சின்மய மான 
வெனக்கிலை சகளநிஷ்களமா 
யெப்புறத் தேனு மெல்லைபற் றிருக்கு 

மின்பசிற சொரூபமாஞ சிவோகம் . 
சத்திய ஞானானந்தமாம பிரமத் 

துதித்திடு மாயையிற சனித்த 
மெத்துமிவ வுலகஞ சேதனத் திடையே 

நசிக்கும தேதென விளாயிற 
றதது சொப பனமுஞ 7 ழுத தியி லாததாக 

தன்மைபோற சத்திலா திருக்குரு 
சுததபூ ரணமாய நிததிய மாகித 

துலங்கிய சொரூபடாஞ சிவோகம 
பழுதைதன னிடத்திற பாம்பு தோன று தலபோ 

பரப்பிர பததிடை யதனிற 
கழிதரு மஞ்ஞானத்தினால் சீவ 

னுதித்திடக் கண்டவ னொருவன 
பழுதையென றதனாற சாப்பமோ கமும் போயா 

பழுதையாயக கண்டது போல 
வழுவிறே சிகனா ரீவனீ யனறென 

றறை திட வாகினேன சிவாகம் . 
எமககுமன் னியயா மூலயொன் றில்லை 

பெவவுல நங்களெம் மிடத்திற 
சமித்துவுற பவமா மாதலான மாயை 

வடி வம தேதெனிற சாற 
வமைத்தகண்ணாடி விரயயா நிழல்போ 

லடங்கிபோரிட நினில் விளங்க 


3 


1 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


19 


5 


தமத்துவ மில்லாச் சசசிதா னந்த 

தற்பத விமலமாஞ் சிவோகம் . 
சாக்கிர மதனி லிந்திரியங்க 

டமக்குமேற் சாடசியாஞ சிவோகம 
தேக்குசொப்பனத்தி லுலகரூ பமதாய்ச 

செய்மனச சாடசியாஞ் சிவோகம 
தாக்கிய சிகத நாசமாஞ சுழுததி 

யவததையிற சாட்சியாஞ சிவோகா 
தேகமி றுரியா னந்தமாஞ 

சர்வ 
நிரமல சாட்சியா 

ஞ 


சிவோகம் . 


( G 


5 


சொருபானுசந்தானதுதி . 
கானந் தவமியா மாதிரி னாலே 

தனமன F சுததியைப் பெற்று ச சமஸ்க 
ஆன சுநததிலும் துச மதியா 

லோதும் விராக மடைந்திந்தப பந்த 
மான வினைக ளனைத துந் துறந்தி 

கந்தண ராதிகளியாதொனறைப் பொரு 
மோன சதானந்த பூரண நித , 

முதத பரப்பிரமமமது நானே . 
சத்துப் பிரமத்தினிட்டை படைந்து 

சாந்த மதியாய்த தபா தியான 
வுத்தம் வாசானை யாராதித தனபா 

லுள்ள ரொரூபததை யோக 5வன முன்பாய் 
சுத்த மதியாலே தியானித்து மேலே 

சொசசொ ரூபமாக யாதை யடைந்தார் 
ரத்துச சித்தானந்த பூரண நிதத 

சாநத பரப்பிர மமமது நானே . 
நித்த நிருபாதி யானந்த மாகி 

நின்மல ஞான சொரூப வொளியா 
யிந்தனை யாகிலு மிசசாமென்னு 

மியமபன மில்லாத பூரண மான 
வததனமை தகன யாதொன்றை மேலோ 

ரகமபிர மடமெனனும விரகதிய னாலே 


20 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


தொத்தர வில்லாச சொரூபமாய்ப் பெற்றார் 

துரிய பரப்பிர மமமது நானே . 


3 


வொண 


4 


5 


யாதை யறியாத தாலிச் சகத்து 

யாவையுந் தோனறிடுஞ சத்தியம் போல 
யாதைத தற்சொரூபமாக வறிந்தா 

லியாவு முடனிஙன றோன்றிட பாட்டா 
வோது மனோவாக்கு யாதொன்றி னாலு 

முனனி யுணாநதோத பாண்ணாத தான 
தீதிலாப பூரண 1. தத விமுத்த 

திவவிய பரப்பிர மமமது நானே . 
நெதம் கானந்த வாரிதி தனனி 

லெழுந்திவ லைகொண டெல்லா. சகத துஞ 
சந்தத மாகச சுகமுறு மற்றுஞ 

சலியா விள கிடு மியாதொனறைப் பற்ற 
பிரதச சடசக மியாவும் விளங்கு 

மியாதை விசாரிக்கும் போ துமற றெலலாக 
தொந்தமுக களளத தகுவதே யாகுரு, 

தூய பயிர மாமது கானே . 
நதம கானந்த சிந்துவி லெப்போ 

தினமில லாத சமாதிய லததாற 
சிந்தனை யாதொன்று மில்லாமற சிவன் 

சீரோத கமபோல லீனனா பபோ 
தாதமி லாத வவிததை 

வவிததை விலாச 
மாரின விசக மியாவையு 5 தோன்று 
விரதவி சிந்திர மியாதொனறி னாலா 

மென றும பரபர மமமது நானே 
நேதிநே திபெனும் வாக்கியத் தாலே 

திகில் பக்ததை நிடேதித்த பினனாத 
தீதிலச மாதிச சுகட்டை திவாள 

திவ்விய புருடரின் ஞானவிழிக்கு 
யாதொன , றுபூரண மாக விளங்கு 

மியாதவக தை மூன்று மிலலா கிருககுளு 
சோ திச தான த வததுவி தேம் 

அதத பாயிரமமாது நான . 


பரு 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


21 


LOI 


3 


1 


வத்துத் தேசகால மூன்றுக ளாலும் 

வருமபரிச சேதமில லாத விபுவா 
பெததுவி தகற்பனைக்கதிட் டான 

மாகியு மேதும் விகார மிலதாய்ச 
சுததமாயச சங்க விகீன சிவமாய்ச 

சூக்கப் பிரணவ வேத்திய மியாதா 
நித்தநி ராகார வேக வெளியாய் 

நின்ற பரப்பிர மமமது நானே 
இந்தச சொரூபானு சந்தான ரூப 

வினபத துதிதனை யாதர வோடு 
மெந்தப் புருடனற பத்தியி னோடு 

மேகாக கிரசிதத னாகப் படிப்பா 
னெந்தா புருடனு மந்தப படியே 

யிந்தத துதிதனை நிததமுங் கேடய 
வந்தப் புருட னகணடப் பிரம 

மாருவ னப்படி வேதம் பிரமாணம் 


9 


ஆத்மானுபவங்கூறல் . 


பாடுதுறை - ஊா 


1 


இரட்டைக்குறள் வெண்செ 5 துறை 
நானமுக னுக்கிட மானவூ ரெங்களூா 
நான்மறை யுந்துதி செய்யு மூ பெங்களூர் 
தேவுக்குக தேவா யிருககுமூ ரெங்களூர் 
தேவாக ளன்றித திரியுமூ பெங்களூா 
தோற்றா வாகத் துணிந்தவூ ரெங்கநா 
சோகமோ கஙக டுறந்தவூ பெங்களூ 
ராற்ற லுடையாரக கடைத்தவூ ரெங்களூ 
ரானந்த மாயே யிருககுமூ ரெங்களூா. 
காமக் குரோதங் கழிந்தவூ ரெங்களூர் 
கல்விக் கடலைக கட 5 தவூ 

ரெங்களூர் 
நாமரூ பங்க டவிாந்தவூ ரெஙகளூா 
ஞானமே யாக நவினறவூ ரெங்களூர் 


3 


22 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


4 


5 


6 


அறிவிட் டறியாமை போக்குமூ ரெங்களு 
பன்னிய மொன்று மிலா தவூ ரெங்களூர் 
குறியிட் டிதெனனவொண் ணாதவூ ரெங்களூா 
கோசஙக ளைந்தும் குலைந்தவூ ரெஙகளூா,. 
புததி விகற்ப மறுக்குமூ ரெங்களூா 
பூரண போதமே யானவூ செங்களூர் 
வித்தும் விளைவு மிலாதவூ 

ரெங்களூர் 
விண்முதற் பூதம விளைந்தவூ பெங்களூா, 
எட்டுத் திசையு நிறைந்தவூ ரெங்களூ 
ரேகாந்த மாகி யிருக்குமூ ரெங்களூர் 
தட்டற்ற யோகிக டங்குமூ பெங்களூா 
தன்ம பாவங்க டவிரந்தவூ ரெங்களூர் 
உலகத்தை யெல்லா மொருநகுமூ பெங்களூ 
ருண்மையொன் முகியொன மனவூ ரெஙகளூர் 
சிலுகற்ற சிறபர மானவூ ரெங்கரூ 
சிந்தனை விட்டுத தெளிந்தவூரெஙகளூ . 
உனனப் படாவுணா வானவூ ரெங்களு 
ருளளொளி யாகி யிருக்குமூ மெகளூா 
கண்ணுக கணிததா யிருக்கு ரொகரூா 
கள்ளப் புலனைக் கழிந்தவூ பெங்களு . 
கததுஞ சிலுகு மிலா தவூ பெங்களூ 
காண்பானுக காட்சியு மற்றவூ ரெங்களூ 
சுதத வெளியிலே தோன்று மூ ரெங்களூர் 
சோம்பா சுகமென் றுணந்தவூ ரெங்கரூா, 


1 


S 


) 


1 


உலக முழுது முதித்திட மெங்களூ 
ரொருதே வையு பற்றிட மெங்களூா 
கலகா நிலை யாகிய தெங்களூ ! 
கருணா கர னாகழ லெங்களூ !. 
இந்தி யக்கள் வா சோவில தெங்களு 
ரினப நறாயி போயே தெங்கரூ! 
பந்த மற்றவர் பற்றிட மெங்களூர் 
பாாவை யற்ற பாப பொரு ளெங்கா 


உ 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


23 


விரகர்க் கதி தூரம தெங்களூா 
விமலா கடகண்ணி தாகிய தெங்களூா 
துரியத தொளிர் சோதிய தெங்களூா 
துய்ய நறகரு ணைக்கழ லெங்களூா 


T 


3 


1. = 


பாடு துறை - அறிவு 
போகாத மாயையைப் போக்கிட லாவதும் 
புண்ணிய பாவம் புறத்திட லாவது 
மாகா தழியா திருந்திட லாவது 
மறிவே வடிவா யிருகதிடி னலலவோ .. 
என்னிலே யாவையும் கண்டிட லாவதும் 
யாவையு ளென்னையும் கண்டிட லாவது 
மன்னியது கண்டிலோ மெனறிட லாவது 
மறிவே வடிவா யிருந்திடி னல்லவோ. 
மோகாதி யெலலா முறிந்திட லாவது 
முற்றுமுற கனமங்க ளற்றிட லாவது 
மாகா தழியா திருந்திட லாவது 
மறிவே வாடி வா யிருந் திடி னல்லவோ . 
இநதப பி மடாபினின றேறிட லாவது 
மேகாந்த மாகி யிருந்திட லாவது 
மந்தர் கரண மறுத திட லாவது 

வ வடிவாயிருந்திடி னல்லவே . 
நற்செய் தவங்களு மற்றிட லாவது 
நானெனு மாங்கார நாற லாவது 
மாசசனை பெலலா மறவிட லாவது 
மறிவே வடி வா யிருந்திடி னலல வே 1 . 


3 


மறிவே 


1 


5 


பாடுதுறை - காம் . 


1 


அனனிய மிலலையெனறுதேடா காள 
மானந்த மானோமென மாதேடா காளரு 
துன்னு சுடரேயென அாதேடா காளஞ 
சோதியுட சோதியென று தேடா காளம் . 
பிறவி கழிந்ததென றாதேடா காளம் 
பேதைமை தீர்ந்ததென ராதேடா காளம் 
அறிவே வடி வமென அகேடா காள 
மறியாமை போனதென - தேடா கானம் 


2 


24 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


3 


கோசங் குலைந்ததென் றாதேடா காளங் 
கூரறி வானதென ளாதேடா காளம் 
பாசம பறிந்ததென ளாதேடா காளம் 
பரமே பரமமென் றூதேடா காளம் . 
பற்றற்று நின்றோமென் றாதேடா காளம் 
பார்ப்பறப் பார்த்தோமென் றாதேடா காள 
முற்ற வுணாவேயென றுதேடா காள 
முள்ளொளி யானோமென றாதேடா காளம் . 
உள்ளது போதமென றாதேடா காள 
முலகமோக் காளமென் றூதேடா காளம் 
வெள்ள வெளியிதென் றாதேடா காளம் 
வேதஞ சொன்னவண்ண மூதேடா காளம . 


4 


5 


6 


ஊனே மறிவதென் றாதேடா காள 
பாவே பிரமமென றுகேடா 

தேடா காள 
நானே யவனாமென ! தேடா காள 
நானாவ தில்லையென றுதேடா காளம் . 
உண்மை வடிவேயென் றுகேடா காள 
முடபுறம் பில்லையென்று தேடாகாளம் 
திணமை யறி வேயென றுநேடா காளம் 
திசை திசை தோறுநின றுதேடா காளா ம . 
சாதி கழிந்ததென்றுதேடா காளஞ 
சங்கை தவிரந்ததென்று தேடா காளஞ 
சோதி சுகமேயென றுதேடா காளன 
சொல்லவொண் ணாததென றுதேடா நாளம் 


7 


8 


பாடுதுறை - பாங்கிக்குரைத்தல் 
அடிநான்காயத தமமுளொத்துவந்த இரட்டைக்குறா வெண்செயது ற . 
சொல்லெல்லா நாத மென்னவும் பெற்றோரு 
சும்மா விருக்கை தொழிலாக பெற்றோ 
நல்லவ னன்பரு ணாஞ்சேரா பெறறோ 
நாயனா தாந்தாத வார விது பெண்ணே 

| 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


25 


படுக்கை படுதரை யாகவும் பெற்றோம் 
பாணியி லேபலி கொள்ளவும் பெற்றோ 
முடுக்கையுங் கோவண மாகவும் பெற்றோ 
மொனறுங் குறைநமக் கிலலைகாண் பெண்ணே . 
எலலாரு நமமை யிகழ்நதிடப பெறாே 
மிமமை மறுமையச் சங்கெடப் பெற்றோ 
நலலான மலரடி நாஞசூடப் பெறறோ 
நாயனார் தாந்தந்த வாழவிது பெண்ணே 
வேண்டாமை யெனனும் விழுச்செல்வம் பொறோம் 
வேண்ட லெனுமபிணி வேரறப் பெறறே 
மாண்டவ னென.றுகு மன்பினைப் பெறாே 
மையோ விதென்ன தவஞ்சொலாய பெணணே 
மாயப்பறற சிரை யுகேகவும் பெறயே 
பெங்கனு முள்ளானே பாடென்ப பெறாேம் 
பொய்ப்பத்தி மெய்பபத்தி யாகவும் பெற்றோம் 
புணயை னாதா 5 வாழவிது பெண்ணே . 


3 


4 


3 


குறள் வெண்டாழிசை 
மானே பட்டது ற ம்மு மானே பட்டது பற்றி 
மானிற பெரியதோ பாணபி.வளை வருது 
த னே நானென்று போனா னவன 
றன்னையும் கண்டிலே னென்னையும் காணேன . 
பெண்ணே பட்டது பற்றே பெணணே பட்டது ரதம் 
பென்னம பெரியதோ ராணபிள்ளை வந்து 
கண்ணே கண்ணென்று போனா ன ந க 
கண்ணையுங் கண்டிலே னென்னை புங் காணேன் 


2 


தடையால் வருந்தல் . 


பாடுதுறை - அடைக்கலம் . 


கலிவிருத்தம் 
தந்தை தாயமனை வீடெனுந் தனமையிற 
சிந்தை யானது சென்றழி யாவகை 
யொதை யேகுறி க கொண்டே பேனறுதெர 
ளந்த மாதியி லாயுன் னடைகாலம் 


1 


28 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


2 


3 


4 . 


3 


மேன்மை கலவி விழுப்பம் வியப்பினிற 
நானே னுள்ளஞ சலிதது விழாவகை 
ஞான நாயக னே குறிக் கொள்ளென்னை 
யானை யாவறி யேனுன னடைக்கலம் . 
காம லோபங் கதமத மாதியிற் 
போம தாமுளம் 

ம போயதி டாவகை 
யேம நானறி யேன குறிக கொளளெனைச 
சேம மேதெளி வாயுன னடைக்கலம் . 
வஞ்ச மேமகிழ வேட்டி மானமா 
நஞ்ச மேயுள் நண்ணியி டாவகை 
யெஞ்ச லில்லறி வேகுறிக கொள்ளெனை 
யஞ்சி னேனடி யேனுன னடைக்கலம் . 
சமய வா தங்கள் சாற்று பேதககலைச 
சுமையி லேயுளந் தானறுவ ளாவகை 
யமைவி லேனையஞ சேலென றருளிடு 
விமைய வாவிறை வாவுன னடைக்கலம் . 
விரத மோடு தவமபல வெந்நெறிய 
புரைத னூடுளம் போயப்புலம் பாவகை 
வாத னேகுறிக கொளளெனை மாக்களி 
யிரத னேயிறை வாவுன னடைக்கலம் . 
சீத மோடழ நீமை நலங்குல 
மேத மொனற்ற வேயுள மொத திட 
9. ா த னேகுறிக கொண்டு நடததெனை 

னேனறி யேனுன்ன டைக்கலம் . 
பஞச மோடு மழையடை பூசனோய் 
நெஞ்சி னாரை நிலை குலைக கத்தகு 
நெஞ்ச தொன்றி னிலைதள ராவகை 
யஞ்ச லென்றரு ளாயுன் னடைககலம் . 
மிஞ்சி யேமிடை செய்விகற பங்களா 
னெஞ்சொர போதொரு வாக்கு நிலாமைகண் 
டஞ்சி வந்துன னடைக்கலம் பூண்டவென 
னெஞ்சு மேவி யிருந் தரு ணினமலா. 


8 


9 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


27 


தாக மேபசி யேதணி யா திடுஞ் 
சோக மோகத் துளந்துவ ளாவகை 
யேக நல்லறி வேகுறிக கொள்ளெனை 
யாக னேயடி யேனுன னடைக்கலம் . 


10 


பாடுதுறை - வாழ்க்கைப்பாடு 


1 


2 ) 


ரட்டைக்குறள் வெண்செந்துறை 
தன்னிலே யெலலா மிருக்கு மாகிற 
றானெல்லாத துளளு மிருபப னாகிற 
பினனிலன முனனில னவ னாகிற 
பெரிது முடிநததென வாழக்கைப் பாடே 
குணக்குன்று தானா யிருப்ப னாகிற 
குணமிலி தானா யிருபப னாகி 
லினக்கொன்று மினறி யிருபப னாகி 
லினறே முடிந்ததென வாழககைப் பாடே . 
அண்ட மனுவாப பெரிய னாகி 
லணுவடை மாகச் சிறிய னாகிற 
கொன 

ணடாாகள் கொண்ட வடிவ னாகிற 
கூடி முடிந்ததென வாழககைப் பாடே . 
நலலதுந் தீயது மல்ல னாகி 
னானுந்தா னாகி யிருபபதாக 
லில்லது முள்ளது மல்ல னாகி 
லினறே முடிந்ததென வாழக்கைப் பாட 
ஒளியா யிருளா யிருப்பார் 
லுருவா யருவா யிருபய னாகிற 
களியாக களியா யிருபய னாகி 
கடி தின் முடிந்ததென வாழககைப படே . 
ஓரா யிரமபே ருடைய னாகி 
லுண்மைக கொருபேரு மிலலை யாகில 
வாராதே நம்பால் வருவ கிைல 
வந்து முடி தென் வாககைப பாடே 


1 


க ) 


3 


F 


28 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


இருக்கசசெய் தேயெங்கும் போவ னாகி 
லிளமை மூப்பின்றி யிருபப னாகி 
லருக்கற்கும் தானொளி யாவ னாகி 
லனறே முடிந்ததென வாழககைப பாடே . 
சொல்லாதே சொல்லி யிருப்ப னாகிற 
சுகசொரூ பன்னா யிருப்ப னாகி 
லெல்லாமா யல்லா திருப்ப னாகி 
லின்றே முடிந்ததென வாழக்கைப் பாடே . 
கண்ணின்றி யாவையுங் காண்பனாகிற 
கையின்றி யேகைப் பிடிபயானாகி 
லண்ணிய னாயதி தூர னா 
லன்றே முடிந்ததென வாழககைப் பாடே . 
வித்தின்றி யேதாறு செய்வ னாகில 
விளையாதே போகம விளைபய னாகிற 
சததிய முமபொயயு மலல ஒகிற 
சால முடிந்ததென வாழககைப் பாடே . 
எக்காலு மெனறுங் கடாக வனனே 
பெபபொரு ளுந்தந்த வபபொருளே 
துக்காய்ப் புகுந்து நின்று வேண்டும் 
தொந்தசி யென்று தின பட வேண்டும் . 


9 


10 ) 


11 


தொரு 

தேவ 


பாடுதுறை - காரணறகாணாக் கரணத்திகழ்ச்சி 
மாற்றபு மிககுவதத நானக , க கலிததாழி .. 3 . 

தவா நின்றயாத துனபப பிறபபி 
லாதே லெனவெனைததா டிைய புறத்தி 
வழுந்த பொழுதி னுரைத்தா னுரைத்த 
செழு . 5 தேற ஒணணா செவியுஞ செவியே 
தேசிகன சி களாச செவியுஞ செவியே . 
அருமபி முளையா யலாகிக காய்ததுக 
குரமபை பழுத்து திரந்தோர கொள்கைவா யினனுந் 
திரும்பிப் புகாமே சிவன் கோயில் கொள்ள 
விருபபத தவமில்லா பெய்யெனன மெய்யே 
tெ uககாய ரயயெனன மெய்யே 


1 


வேதாந்த பநநசிந்தாமணி . 


29 


3 


4 


5 


ஒளிக்கு மொளியா மொளியுருவங் கொண்டு 
வெளிகக ணெ பூந்தருளும் வேதியனைக் கண்டு 
துளிக்கு மருவி சொரியச சொரியக 
களிககுந திறமிலாக கண்ணென்ன கண்ணே 
கருணைக் கழலகாணாக கண்ணென்ன கண்ணே . 
பொற்ற மரை பவனாப்ப புததேளி ராய்வா தரு 
சற்று மரசாயச சகததே பிறந்திறந்து 
சுற்றா மரைபோற சுழலா வகையாண்ட 
நற்றா மரைமுரலா நாசியு நாசியே 
ஞான மணங்கவரா நாசியு நாசியே . 
உபாந்தவா னோரு மொளிமறையும் போற்றப் 
பயந்தவா பாராதிய பாரமிசையே யென்னை 
யயாந்தவா மூடி யழிவேனை யாள 
நயந்தவா பாடாத நாவென்ன நாவே 
தற்சொரூபா னநதனென்னா நாவெனன நவே 
மலரோன முதலோர மறைகோடி கோடி 
கலைகோடி நின்றயாக கணகாண வந்தென 
மலை தேடித தாத தடந்தாளிற றுவ 
வலாதேடிப் போகா வடியு மடியே 
பாலயஞ ழபோகா வடியு மடியே 
குழலே யனைய மொழி கோல்வளையாா மாயச் 
சுழலே யுமுறுமனத தொலவினையேன செல y 
பழலே யனைய பிறப்பறுதத வமபொற 
கழலேவல செய்யாத கையெனன கையே 
கடிமலா தூய்த தொழாக கையென்ன கையே . 
உவமந் தனக்கி லுபநிடதந தேடுஞ 
சிவமும் திருவுருவாய்த் தியேன தெல்லாப் 
பவமுங் கெடவருளும பங்கயததே வீழத 
தவ முனபு செய்யாத தலையுரு தலையே 
தலைவனறாள் சூடாத தலையுந் தலையே . 
சீரபாடு மூவாகள் பாற றேவாகள் பாற செமமைமிகு 
மாரபாடுஞ சாராத வானந்தன றானவந்தில் 
கோர்பா மிலலே னுளமரிய வுட்புகுந்த 


G 


7 


8 


30 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


9 


நேர்பாடு தானினையா நெஞ்சென்ன நெஞ்சே 
நெக்குநெக குள்ளுருகா நெஞசென்ன நெஞசே . 
இம்மை மறுமை யெனப்பகரு மின்னல்சோ 
பொய்ம்மை யுருவாகிய பொன்றாமைப் போதமாய் 
மெய்ம்மையா னந்தம வெறுமின்ப மாய்விளங்குக 
தமமைப பெறவிலலாா தாமென்ன தரமே 
தற்சொரூப மாகாதார தரமென்ன தாமே . 

. 


10) 


பாடுதுறை - நெஞ்சிற்கமைவுரை . 


நேரிசை வெண்பா 


3 


3 


உ.பபகன்ற நீர்க்கூழு முண்டாற பசிகெடுமா 
லப்பதுண்டு கூவலகுள மாறதனி - லிப்படியைப் 
பாரததமையாய் நெஞ்சே பரநதெழுந்து செனஓம 
போத்துளதின் மேலவருமோ பேறு 
பல்காய நறகறியும பானெய்பழத தோடடிசில 
செலவாய தேசஞ செறிந்தாலு- மெல்லவுனை 
யூட்டாவூ ழுண்டே லுறுபிணி யாதொன்றால் 
வீட்டாதோ நெஞ்சே விரைந்து . 
நல்ல வறுசுவைதா னாககினுனி மாத்திரமே 
யெல்லை யிருவிரலே யல்லதிலை - மெல்ல 
விருவிரலைத் தான் கடக்க மாட்டாதே நெஞ்சே 
பொருகடலைத் தான் கடப்பாய் போய் . 
ஆடை யழகினைநன் காதரிககே பாமக தற்கென 
றோடி . யுறுபொருளுக குறறுழனாய - கூடியதேல 
வண்ணா னெலிமருவாா வைப்பிடமற நினனவற்று 
லெண்ணாயோ நெஞ்சே யிடா 
கந்தையொடு வெண்ணீறு கண்முழையாழ்ங் கோயிலபல 
முநதையுௗ சீத முறுயென்னின-- வெந்துயரக் 
கோடையினிற் கோவணமுங் கூடமிகை யிததனைகா 
ணாடையினிற் காரியந்தா னாங்கு 


3 


5 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


31 


நீயா யமையாய் நினைந்தோடிக் கிட்டாமை 
யேயா வமைந் தா யிடாநெஞசே - சாயோ 
கடையானாரக் காய்பசிக்கே கால்குலைவா கற்றோ 
ரடையாரோ வாங்கமைவின் பால் . 


6 


7 


மறுமைக 


9 


அமையாதே பெற்ற தனா லாங்காங்கு நன்றென் 
றிமையா தெழுந்தோடு கினறாய் -- சமையாச 
சிறுமைக்கு விதததுவாக தேறாய் மனனே 

மக்கு மஃதே மறைப்பு . 
ஆற்றங் கரைப்பசுத்தா னக்கரையோ டிக்கரையாய்த் 
தோற்றும் பசுபபைத் தொடாவுறுமே - யாற்ற 
வதுவேபோ னெஞசே யலைந்தலைப்பட் டோடு 
மிதுவே யுனககிதனாற பேறு . 
இருந்தவிடத் தேதும் வரக் கண்டிருப்ப தனறோ 
பெரு 5, நகைமைக காபரணம பேதாய - மருந்தெனவே 
யாங்கினியாா கநகடையிற செனறிடினு மாதரியாா 
பாங்கிதுகாண் பாழ்நெஞசே பார் . 
உணர்ந்தார்க் குடம்பு மிகையென் றுலக 
முணாந்தா ருணாந்தே யுரைத்தா - ரிணைந்தாம 
பொருண்முழுதும் விட்டாலும் பொய்யுட மபிற் காதன் 
மருள துவா நெஞசே மறித்து . 
இலலாத தில்லை யுளது தவி ராதென்று 
நலலார துணிபொருளை நாடுங்கா லெல்லா 
மமைாதபடி யேவருமா லாங்கசைவெ னெஞசே 
சமைநதபொரு டாமறிவாா தாம . 
இங்கேதன னூனுயிரை யே தமறக கண்டவிடத 
தங்கே யெலாமமைய லாயிருக்க- வெங்கேனும் 
காடு மலையுங் கடந்துடம்புக் காய்வருந்தி 
யோடுவதே னெஞ்சே யுரை . 
அமைதற் குபாய மறிந்திட வேண்டிற 
கமையுற்ற ஞானக கருமபைத்- தமையுற்ற 
வாரியாபாற பெற்றங் கவரடிககே யேவலினை 
யோரியல்பாற் செய்நெஞ்சே யுற்று . 


10 


11 


12 


13 


32 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


14 


15 


நீடுந் தலைகீழ் கான் மேலாகி நின்றாலுங் 
கூடும் படியொழியக கூடாதா - லோடி. 
வருகநாம லுள்ளபடி , வந்திடககண் டாறி 
யிருந்தாலோ நெஞசே யினிது . 
நலலோரை மேவி நலங்கிடக்க வங்குள்ள 
பொலலாங்கு கொண்டோடிப் போகாதே - யெலலா 
மருளியவா செயதங் கலதொழிநீ நெஞ்சே 
பொருளியலவே றிலலையினிப் போறது . 
வைதலும் வாழ்ததுத லும வார்த்தையினிற கறபிதது 
நையுமது நெஞசே நலமனற - மெய்தும 
புரையிடத்து வாயுப் புரைக்குமொலி யென்றே 
யுரையிடத்துக் கோளொழியுறறு . 
ஒனபதுவா யாலு மலஞசொரிய ஆத்தைகமழ 
புன்புலையாங் குற்றப் புலாலுடட்டை - யனபுடனே 
யேத்துவாா வைவா ரிழிவுரைப்பா லலாதா 
ராததமா மெய்யுணாவாக காங்கு . 


10 ) 


17 


19 


வாயுவன னீர்பிணிதான மற்றும் பலபலவா 
வாயசட வேதுவினாலாம்பயனுக - கேயவொரு 
செற்றநலங் கொண்டிலையேற சேதனவே துத்தனை 
மற்றவண கெஞசே மதி . 

13 
எவமொடு செற்றத்தை யாரிடத்துங் கொள்ளா 

தே 
சாமுள தெவ விடதது . தான கொண்டு - திரவுணா 
நலலோாதஞ சொல்லை நழுவாமை கொண்டு, 
நில்லா யிதுவே நெறி . 
பெற்றதுவே கொண்டமைந்து பேரிழவிற் கொல நாதே 
குற்றால மென கோள குறுகாதே - மற்றும 
பயனின மொழியாதே பா தது எமே நலலே 
நயமுமற வாதே நட . 

20 
பொய்ககனவும் பேய்ததே ருப போலுமுடல போமளவுஞ் 
சிககெனவே நாகன றிருவடியை - நெக்குருகிய 
பூண்டு விடா தேகிடந்து போற்றியில் நெஞ்சே. 
மீண்டுபிற வாதே விட 

21 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


33 


ஆண்ட வியல்பை நினைந்து நினைந்துருகி 
வேண்டிமிக மெய்யன்பை மேனமேலு 

மனமேலு - மாண்ட 
வடியிணையே பூண்டமைவா மாரமிரதை நெஞ்சே 
யொடி வரவே நீயுண் டிரு . 


2 :) 


1 


மான) 


பாடுதுறை - வளவி யுடன்படுத்தல் . 
அடியிரணடாயத தமமு ளொத துவந்த 

குறள் வெணசெதுறை 
இமைதது விழிப்பதற கில்லை வாணா 
ளிதிலுள்ள துனபங்க ளெணணில கோடி 
யமைத்துனைப் பாரததல லலறு நெஞ்சே 
யாணடவ னெனறென றரற்ற வாரீ , 
மினனிலு நொயதிவ வுடமபின றன . 
மேனமேலும வாதிடும் வேதனைக 
ளனனதே யிவவுடம் பாவ தானா 
லாயவானை யெப்போது மாய வா 
இல்லாது வேண்டினும் வந்திசைய 
வள்ளது தள்ளினு மூட 
லெலலாப வரக்கணடேட + சை யினம் 
யிருந்த படியே யிருக்க வா 
என்னானை கேளில் தொன்று நெரும் 
யேதேனுஞ செயதினி யுள்ள கால , 
தனனாக நாயோமை யாண்டு கொடை 
தாளகளை போவாது சாற்ற வா 
பொன்று முட்டி பொருந்து ! 

மின்பம் 
புனனுனை நீர கும் புனமை நெஞரே 
யென்றபி னெலலாம வீழ விடடே 
யிருந்த படியே யிருக்க வார். 
ஒனறெனி லாயிர கோடி துனம் 
மோய்வின்றி யேவரு மோரி னெஞம் ! 
யொன்று மற றுள்ள நா மாயி ருந்தே 
புள நாள் கழிக்க வெ 

கழிக்க வொருப்பாரே 


T 


3 


10 


1 


J 


15 


- I | 

-- 


5 


34 


வேதாந்த மத நசிந்தாமணி . 


தடையகறற்கேது காண்டல் . 


1 


பாடுதுறை - முத்திரை. 
அடிநான்காயத் தம்முளொததுவந்த 

குறள் வெண்செந்துறை 
செத்துப் பிறக்கக் கொடாதெங்கண் முத்திரை 
செம்பிற செறிக்கப் படாதெங்கண் முத்திரை 
(யததததி லுததிர மாமெங்கண் முத்திரை 
யாலின்கீழ் நாலவாக கரன்சொனன முத்திரை 
எண்ணி விலைக்கிட் டிடாதெங்கண முத்திரை 
யெண்ணுவா ரெண்ணா கடா திட்ட முததிரை 
பண்ணி யழிக்கப படாதெங்கண முததிரை 
பார்பபறப் பார்க்கும பரஞான முத்திரை, 
வெண்ணூலிற கோவை படாதெங்கண முத்திரை 
வேதமா நூலின் விளைகின்ற முத திரை 
பெணணா ணலாத பெருமானறன முத திரை 
பேசற கரிய பெரியோன்றன முத்திரை. 


2 


3 


1 


பாடுதுறை - மெயந்தானவியாக்கம் 

இரடடைக்குறள் வெண்செந்துறை 
ஆடு பார்க்குதேடா வாரக கோனே 
யடையா படாந்து தேடா வாரக கோனே 
யோடி மறியேடா வாரக கோனே 
யுள்ளே மறியேடா வாரக கோனே 
குறுகவளை குறுகவளை கோலக கோனே 
குரவனடி குறு நவளை கோலக கோனே 
குறுகவளைத தவிழவிராய கோலக கோனே 
குரமபைதனைக் குலையவிராட் கோலக் கோனே . 
ஓடியிடு காடேநான போகு தேனே 
யோடாமை யுள்ளே மறிக்கு தேனே 
யோடாடையளளே மறித்த வாறே 
யோவாமை இன்று கடுகு தேனே 


2 


3 


வேதாந்த மந நசிந்தாமணி . 


35 


4 


5 


6 


ஒவாதே நின்று நடுங்கு மென்னை 
யுள்ளே புகத்திரியத் தள்ளு தேனே 
காவா நரகமுங் கைக ழன்று 
கருதுமங் கொன்றையும் காண்கி லேனே . 
காணாதே நின்று கழியு மெனனைக் 
காலிட்டுக் காலிட்டுப் பாயு தேனே 
காணாத கண்ணைத் துடைக்கு தேனே 
கதிரபோ லறிவங்கே காண்கு தேனே. 
அறிவா லனைததையுங் காண்கு தேனே 
யறி கத வறிவா யிருக்கு தேனே 
பிறியா வறிவா யெனையு மாதப 
பேச்சற் றிடத்தி லொளிக்கு தேனே . 
பேராமை பேசசற றிடத்தே வைததும் 
பேரினபா பாறசோ றிடுகு தேனே 
யாராதே நான்வாரி யுண்கு தேனே 
யடையவு நானா யிருக்கு தேனே.. 
உண்டு களித்துநின் றாடு தேனே 
யோவா தொளிரநின் றாடு தேனே 
யண்ட மழிந்துநின் றாடு தேனே 
யலைவறக் கொட்டி நின நடு தேனே 
உண்மைக் குழலைகின் றாது தேனே 
யுரைமாண்டு சும்மா விருக்கு தேனே 
வண்மைக் கருணை வளததை யுன்னி 
மறுகி யுடைந்துக்குப் போகு தேனே .. 
ஆதார மிக்குகின் றாடாய் கோனே 
யதிசய மிக்குநின் றாடாய கோனே 
சாதியை விட்டெறிந் தாடாய் கோனே 
சதுரினை விட்டெறிந் தாடாய் கோனே . 


7 


9 


10 


86 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


உபதேசக்கிரம முணருமா றுரைத்தல் . 


கைவல்லிய நவநீதம் . 


நித்திய வநித்தி யங்க ணிணணயா தெரிவி வேகம் 
மத்திய விகப ரங்கள் வருபோகங் களினி ராசை 
சததிய முரைக்க வேண்டுஞ சமாதியென் முறு கூட்டம் 
முததியை விருமபு மிசசை மொழிவாசா தனமிக நான்கே . 1 
சமந்தமம் விடலச கித தல சமாதானஞ சிரத்தை யாறாம 
சமமக்க கரண தண்டந் தமம் புறக கரண தண்டம் 
அமாதரு கருமம பறற தறுததலே விடலென் 

றாகும் 
மமா செயுங் காம மாதி வரினடக குதலச கிததல் 
சிரவணப் பொருளைத் தானே சித்தஞ்சிந்திக்கு மாறு 
சரதமா வைக்கு மிததைச சமாதான மென்பா மேலோ 
பரமசற் குரு.நா லன்பு பற்றலே சிரத்தை யாகும 
வரமிகு சமாதி யாறு வகையின சொற பொருளி தாமே. 3 
சாதன மின்றி யொனறைா சாதிபபா ருலகி லில்லை 
ஆதலா லிந்த நானகு மடைந்தவாக கறிவுண டாகும் 
நூதன விவேகி யுள்ள நுழையாது நுழையு மாகில 
பூதசன மங்கள் கோடி புனிதனாம் புருட னாமே . 

4 
இவன தி காரி யானோ னிரு திரி யங்க ளாலும் 
புவனதெய் வங்களாலும் பூதபௌ திகங்களாலும் 
தவனமூன் றடைா துவெய்யிற சகித்திடாப புழுபபோல் வெடபிப 
பவமறு ஞான தீர்ததம படிந்திடப் பதறி னானே . 
ஆன பின் மனைவி மக்க ளாததவே டணை கண் மூனறில் 
கானவா வலையிற பட்டுக கைதப்பி யோடு மானபோல் 
போனவன் வெறுங்கை யோடே போகாத வண்ணஞ் சென்று 
ஞானசற குருவைக் கண்டு நன்றாக வணங்கி னானே . 

6 
வணங்கிநின் றழுது சொலவான் மாயவாழ் வெனுஞ்சோ கத்தால் 
உணங்கினே னைய னேயென் னுள்ளமே குளிரும் வண்ணம் 
பிணங்கிய கோச பாசப் பின்னலைச் சின்ன மாக்கி 
இணங்கிய குருவே யென்னை யிரட்சித்தல் வேண்டு மென்றான் . 7 


5 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


37 


அன்னதன் சிசுவை யைய னாமை மீன் பறவை போலத் 
தன்னகங் கருதி நோக்கித் தடவிசசந் நிதியி ருத்தி 
உன்னது பிறவி மாற்று முபாயமொன் றுண்டு சொல்வேன் 
சொன்னது கேட்பா யாகிற றொடர்பவர் தொலையு மென்றான் . 8 
சொன்னது கேட்க மாட்டாத் தொண்டனா னாலுஞ சுவாமி 
நின்னது கருணை யாலே நீரென்னை யாள லாமே 
உன்னது பிறவி மாற்று முபாயமொன றுண்டென் றீரே 
இன்னதென் றதைநீர் காட்டி யீடேற்றல் வேண்டு மென்றான் . 9 
அடங்கிய விருத்தி யானென றறிந்தபின் செறிந்த மண்ணின் 
குடம்பையுட் புழுமுன் னூதுங் குளவியின் கொள்கை போலத் 
தொடங்கிய குருவு மான்ம சொரூபமே மருவ வேண்டி 
யுடமபிலுட் சீவனைபபாாத துபதேச மோது வாரே . 

10 
தன்னையுந் தனக்கா தாரத் தலைவனை யுங்கண் டானேல் 
பினனையத் தலைவன றானயப் பிரமமாயப் பிறப்புத் தீர்வன 
உன்னைநீ யறிந்தா யாகி லுனக்கொரு கேடு மில்லை 
என்னைநீ கேட்கை யாலே யீதுப தேசித தேனே . 

11 
என்னைத்தான சடனா வுள்ளத தெண்ணியோ சொன்னீரையா 
தனனைததா னறியா மாகதா தரணியி லொருவ ருண்டோ 
பினனைத்தா னவாக ளெல்லாம் பிறந்திறந் துழலு வானேன் 
நினனை ததா னமபி னேறகு நிண்ணய மருளு வீரே . 

12 
இன்னது தேகா தேகி யிவனென வுணர்வான் யாவன் 
அன்னவன் றனனைத தானென் றறித தவ னாகு மென்றார் 
சொன்னபின் றேகி யாரித் தூலமல லாம லென்றான 
பின்னது கேட்ட வையர் பீழையு நகையுங் கொண்டார் .. 13 
தேகமல் லாமல் வேறே தேகியார் காணே னென்றாய் 
மோகமாங் கனவில் வந்து முளைத்தவ னெவனீ சொல்வாய் 
சோகமாங் கனவு தோன்றாச சுழுத் திகண் டவனா சொல்வாய் 
ஆகநீ நனவி லெண்ணு மறிவுதா னேது சொல்வாய் . 14 
நனவுகண் டதுநான் கண்ட நனவுள நினைவு நீங்கிக் 
கனவுகண் டதுஞ்சு ழுத்தி கண்ட தும் வேறொன் றேபோல் 
தினமநு பவிப்ப தொக்குந் தெரியவு மில்லை சற்றே 
மனதினி லுதிக்கும் பின்னே மறைக்கும் தருளு வீரே . 


15 


38 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


தாலத்தின் மாங்கள் காட்டித் தனிப்பிறை காட்டு வார்போல் 
ஆலத்தி னுடுக்கள் காட்டி யருந்ததி காட்டு வார்போல் 
தூலத்தை முன்பு காட்டிச சூக்கும சொரூப மான 
மூலத்தைப் பின்பு காட்ட முனிவரா தொடங்கி னாரே . 16 
அத்தியா ரோப மென்று மபவாத மெனறுஞ் சொல்லும் 
உத்தியாற பந்தம் வீடென றுரைக்குமவே தாந்த மெல்லாம 
மிததையா மாரோ பததாற பாதமா மபவா தத்தான 
முத்தியா மிவவி ரண்டின முக தியா ரோபங் கேளாய . 17 
ஆரோப மத்தி யாசம் கற்பனை யாவ வெலலாம் 
ஒரோர்வத் துவினில் வேறே யோரோாவத துவினை யோாதல் 
நாரூடு பணியாய்த் தோன்றல நரனாகித தறியிற றோன றல 
நீரூடு கானற் றோன்றல நிறந்தலம் வெளியிற் றோன்றல். 18 
இப்படிப் போல நாம ரூபஙக ளிரண்டு மினறி 
ஒப்பமா யிரண்டற் றொன்றா யுணாவொளி நிறைவாய நிறகும் 
அப்பிர மததிற் றோன்று மைமபூத விகார மெல்லாம் 
செப்புகற பனையி னாலே செனிததவென றறிந்து கொளளே . 19 
கற்பனை வந்த வாறு காட்டினோங் காண்ப வெல்லாஞ் 
சொற்பனம போலு மெனறே துணி தவன் ஞானி யாவான் 
செற்புதை மழைக்காலம் போய்த தெளிந்தவா காசம போல 
அறபுத முத்தி சேரு மபவாத வழியுங் கேளாய் . 

20 
அரவன்று கயிறென் றாறபோ லாளனறு தறியென் றாற்போல் 
குரவன்சொல் லுபதே சத்தாற கூறு நா லொளியைக் கொண்டு 
புரமனறு புவன மன்று பூதங்க ளன்று ஞானத 
திரமென்றும் பிரம மென்று தெளிவதே யபவா தங்காண் . 21 
படமு நூ லும்போற செய்த பணியும் பொன் னும் போற் பார்க்கில் 
கடமுமண் ணும் போ லொன்றாக காரிய காரணங்கள் 
உடனமுதற் சுபாவ மீறா வொன்றிலொன் றுதிதத வாறே 
அடைவினி லொடுக்கிக் காண்ப தபவாத வுபாய மாமே . 22 
சுத்தியில் வெள்ளி போலத் தோன்றிய தோற்ற மான 
சத்தியும் பொய்யே யென்றாற் சத்திசா தனமா வந்த 
முத்தியும் பொய்யா மென்னில் மோகநித திரைவி லங்கால் 
நித்திரை தெளியு மாபோ னிருவாண நிலைமெய் யாமே . 23 


கழு 


. 


குரவன்வ 

வேதாந்த மதநசிந்தாமணி . 39 
இமபரி னஞ்சை நஞசா லிரும்பினை யிரும்பா லெய்யும் 
அயினை யம்பாற பற்று மழுக்கினை யழுக்கான் மாய்பபா 
வம்பியன் மாயை தனனை மாயையான் மாய்ப்பா பின்னைத 
தம்பமா மதுவுங் கூடச சவஞசுடு தடிபோற போமே 24 
இந்தமா யையினாற சீவாக கேழவத் தைகளுண் டாகும் 
அந்தவே ழவததை தமமை யடைவினின் மொழியக கேளாய் 
முந்தவஞ் ஞான மூடன முளைத்தலகா ணாத ஞானம் 
சந்ததங் கண்ட ஞானந் தழல்கெடல் குளிரமை யாதல 25 
பிரமமாக தனைம றந்த பேதைமை யேயஞ ஞானம் 
பரனிலை காணோமெனறு பகாதலா வரண மூடல் 
நானொரு கருதகாற சீவ னானென முளைத்த றோற்றம 

றன்னைக் 
தததுவ விசாரஞ் செய்து சகலசந தேக மும்போய 
அத்துவி தாதா னாத லபரோடச ஞான மாகும் 
கததனாஞ் சீவ பேதங கழிவதே துக்கம் போகல 
முததனா பெலலாஞ செய்து முடிந்ததா நந்த மாமே .. 

27 
இதுநின க கறியும் வண்ண மிபபடி யொருதிட் டாந்தம 
புதுமையாக கதை கேள் பததுப புருடரோ ராறறை நீந்தி 
உதகதீரத்தி லேறி யொருவனொன பதுபே ரெணணி 
அதனொடு தசமன நானென றறியாமன மயங்கி நின்றான . 23 
அறியாத மயலஞ ஞான மவனில்லைக் காணோ மெனறல 
பிறியாவா வரண மாகும் பீழைகொண் டழலவிட் சேபம் 
நெறியாளன் றசம னுண்டு நிறகினறா னெனற சொல்லைக 
குறியாக வெண்ணி நெஞ்சிற கொள்வது பரோடச ஞானம 29 
புணணிய பதிகன் பின்னும் புருடரொன பதின்மா தம்மை 
எண்ணுநீ தசம னாவை யென்னவே தன்னைக் காணல் 
கண்ணினிற் கண்ட ஞானங் கரைதலபோ வதுநோய் போதல் 
திண்ணிய மனத்திலையந தெளிதலா நந்த மாமே . 

30 
தசபுமான தனைக்கண் டாற போற சறகுரு மூாத்தி யேயென் 
நிசவடி வினையான் காண நீர்காட்டல வேண்டு மென்றான் 
சுசிபெறு மிலட்சி யாரத்தந துவமபதந தற்ப தங்கட் 
கசிபத வைக்கியஞ் செய்ய மதுசெயு முண்மை கேளாய் . 31 


sta 


40 


வேதாந்த மந்தசிந்தாமணி . 


3 " 


விண்ணொன்றை மகாவிண் ணென்று மேகவிண் ணென்றும் பாரின் 
மண்ணொன்று கடவிண் ணென்று மருவிய சலவிண் ணென்றும் 
எண்ணுங்கற் பனைபோ லொன்றே யெங்குமாம பிரம மீசன் 
நண்ணுங்கூ டத்தன் சீவ னானகுசை தாய மாமே. 

32 
பூச்சிய வீசன் சீவன் புகலபத மிரண்டி. னுக்கும் 
வாசசியம லட்சி யந்தான மலமிலாப் பிரம மான்மா 
காச்சிய பாலி னெய்போற கலாதொன்றாங் கடைநதெ கெகும் 
ஆசசிய மென்ன வுன்னை யறிந்து நீ பிறிந்து கொள்ளே , 3 : 3 
பிறிவதெப படியென் றக்காற் பிணமாகு முடனா னென்னும் 
அறிவினைக் கொல்லல் வேண்டு மைம்பூத விகார மனறோ 
வெறியதோர் துருத்தி மூககின விடுவது போலுன் மூககால 
எறிபிரா ணனுநீ யலலை யிராசத குணவி காரம . 

31 
கரணமா மனது புத்தி கருததாவா மவையான மாவோ 
தரமுள விரண்டு கோசஞ சத்துவ குணவி காரம் 
வரமறு துயிலா நந்த மயனையு நானென னாதே 
விரவிய தமவஞ ஞான விருததியின விகார மா மே .. 
சததொடு சித்தா நந்தஞ சமந்திரஞ் சாடசி யேகம் 
நிததியம் வியாபி மான்மா நீயது வாவ றிந்து 
பொததொடு சடந்துக் காதி பொருந்துபோ தயகளான 
குத்திர பஞச கோசக குகைவிட்டு வெளியி லாவாய் . 

டு 
பஞ்சகோ சமுமவிட் டப்பாற் பார்க்கின்ற பொழுது பாழே 
விஞ்சிய ததுவல் லாமல வேறொன்று தெரிய காணேன 
அஞ்சன விருளை யோநா னகமென வநுப விப்பேன் 
வஞ்சமில் குருவே யென்ற மகனமதி தெளியச் சொல்வா . 37 
முன்புகல தசமன் புத்தி மோகத்தா லெண்ணி யெண்ணி 
ஒன்பது பேரைக கண்ட வொருவனாந் தனைக்கா ணாக 
பின்பவ னிடையிற கண்ட பெரியபா ழவனோ பாராய் 
அன்புள மகனே காண்ப தடங்கலுங் காண்பா னீயே . 
தூல சூட் சுமவஞ் ஞானந் தோனறு மூன் றவததை தாமும் 
காலமோா மூன்றுஞ சன்மக் கடலெழுங் கலலோ லங்கள 
போலவே வந்து வந்து போனவெத தனையென போன 
ஆலமர் கடவு ளாணை யவைக கெலாஞ சாடசி யே 

3 ) 


க 


38 


வேதாந்த மநநசிந்தாமணி . 
எல்லாங்கண் டறியு மென்னை யேது கொண் டறிவே னென்று 
. சொல்லாதே சுயமாஞ் சோதிச் சுடருக்குச் சுடர்வே றுண்டோ 
பல்லார்முன் றசமன் றன்னைப் பார்ப்பதுந் தனைக்கொண் டேதான் 
அல்லாமற் பதினொன் றானு மவனிடத் துண்டோ பாராய் . 14 ) 
அறிவுக்கு மறிவு செய்யு மறிவுவே றுண்டென் றெண்ணும் 
அறிவற்ற குதாக்க மூடர்க கனவத்தை பலமாயத தீரும 
அறிபடும் பொருணீ யல்லை யறிபடாப பொருணீ யல்லை 
அறிபொரு ளாகு முனனை யநுபவித் தறிவாய் நீயே 41 

நூல்வல் லவர்கள் சொல்லும் வாசகப் பொருள்சேராமல் 
டராகிற பொருளாம வண்ண மிலக்கணை யுரையாற் கொள்வார் 
திடமான வதுவு மூன்றாச் செப்புவார விட்ட தென்றும் 
விடவிலா தெனறும் விட்டு விடாததென றுமபே ராமே .. 42 
கங்கையிற் கோஷமென்றுங் கறுப்புச்சேப் போடு தென்றும் 
தங்கிய சோயா தேவ தத்தனென றுசொல் வார்கள் 

ங்குதா ரணங்களாக்கி யிந்த மூன றுரைகளலே 
துங்க நூல் விரோத மான சொலலெலாம பொருளா . தானே . 43 
பன்னிய சோய மெனனும் பதங்களின வாசி யாத்தம 
அன்னிய தேசம் கால மவனிவ னெனப வெலலாம 
சொன்னவிவ விரோதம விட்டுத் தொடரிலக் கிபமவி டாமல் 
உன்னிடிற றேவ ததத னொருவனை வெளியாக காட்டும் . 44 
தத்துவ மெனுமப தங்கள் பிரமமாய்ச் சாட்சி யான 
வத்துவை விடாமற பேத வாச்சியார்த தததை விட்டு 
நித்தமு மதுநீ யா 
அத்தமு மகண்ட மெனறே யசிபத வைக்கியம் காட்டமே . 45 
கடநீரின் மேக நீரிற கண்டவா னிரண்டும் பொய்யே 
குடவானும் பெரிய வானுங் கூடியொன் றாமெப் போதும் 
இடமான பிரமஞ் சாட்சி யிரண்டுமெப் போது மேகம் 
திடமாகச சுவாது பூதி சிவோகமென றிருந்தி டாயே . 46 
தஞ்சமாங் குருவுஞ் சொன்ன தத்துவ வழிதப் பாமல் 
பஞ்சகோ சமுங்க டாது பாழையுத தளளி யுள்ளில் 
கொஞ்சமா மிருபபும விட்டுக் கூடத்தன் பிரம மென்னும் 
நெஞ்சமு நழுவி யொன்றாய் நின்றபூ ரணத்தைக் கண்டான் . 47 


மென்னும் 
கு நீயது வாகு 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


- 


அனுபவா நந்த வெள்ளத் தழுந்தியே யகண்ட மாகித் 
தனுகர ணங்க ளாதி சகலமு மிறந்து சித்தாய் 
மனது பூ ரணமாய்த் தேக மானசற் குருவுங் காண 
நனவினிற் சுழுத்தி யாகி நன்மகன சுபாவ மானான . 

43 
அளிமக னெடும்போ திவ்வா றானபின் மனது மெள்ள 
வெளியில்வக திடவு ணாநதான விமலதே சிகனைக் கண்டான் 
துளிவிழி சொரியப் பாதந் தொழுது வீழ்ந் தெழுந்து சூழ்ந்தான் 
குளிர் முகச சுவாமி கேடக்க கும்பிட்டு நின்று சொல்வான் . 49 
ஐயயனே யென துளளேநின றந்தசன மங்க ளாண்ட 
மெய்யனே யுபதே சிகக வெளிவந்த குருவே போற்றி 
உய்யவே முத்தி நலகு மு.கவிக்கோ ருதவி நாயேன் 
செய்யுமா றொன்றுங் காணேன றிருவடி போற்றி போற்றி . 50 
சிட்டனிவ வாறு கூறத தேசிகா மகிழாது நோக்கிக் 
கிட்டவா வெனவி ருததிக கிருபையோ டருளிச செய்வாா 
துட்டமாந் தடைகண மூன்று தொடராமற சொரூப ஞான 
நிட்டனா யிருக்கி னீதே நீசெயு முதலியாமே. 

51 
கோனென றிரண்டி லாமனிறைக்கபூ ரணமா யெங்கும் 
நானாகத தெளிந்த ஞான ஈழுவு மோ குருவே பென்றான் 
தானாகும் பிரம ரூபஞ சமகுரு நூலாற றோன்றும 
ஆனாலுரு தடைக ளுண் டே ல நபவ முறைத்திடாதே. 52 
தடையெவை யெனிலஞ ஞான சந்தேக விபரீ தங்கள் 
படாசெயு மிந்த மூன்றும் பலசன்மப பழககத தாலே 
உடனுடன வருமவா தக்கா லுயா ஞானங் கெடுமி வ 

வறுறைத் 
திடமுடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்த றெளித லாலே . 53 
அக்கினி கட்டுப் பட்டா லறபமுஞ சுடமாட்டாது 
மககின ஞானத தாலே வந்தபா தமுமவே வாது 
சிககெனப் பழகிக் கேட்டல சிநதிதத றெளித லாலே 
விக்கின மடஞசக தேகம விபரீ தம போக்கு வாயே . 54 
பிரமபா வனையை மூடிய பேதங்காட டுவதஞ் ஞானம் 
குரவனவாக கியாம பாமற் குழம்புவ தாஞ்சந் தேகம் 
திரமறு சகமெய் யென்றுக் தேகநா னென்று முள்ளே 
விரலிய மோகா தானே விபரீத மென்பா மேலோர் . 

55 


வேதாந்த மத நசிந்தாமணி . 


. 


. 


தத்துவ வதுபோ கந்தான் சாதிததல கேட்ட லென்பாா 
ஒத்துள பொருளூ கத தா லுசாவலசிக திதத லென்பார் 
சித்தமே காந்த மான தெரிசனந தெளித லென்பாா 
நிததமிப் படி செய் தககா னிரவாணம் பெறுவாய நீயே . 56 
எத்தனை நாண்ஞா தாவு ஞானமு மிருக்கு முன்பால் 
அததளை நாளும வேண்டு மபபாலோ செயலும் வேண்டா 
நிததமும் வெளிபோற பற்றா ஞேயமாத் திரமாய்ச சீவன 
முததரா னவாவி தேக முத்திபெற றிருப்பா ரென்றும் . 57 
ஞானமார் சீவன முததா நாலவகை யாவா கேளாய 
வானிகா பிரம விதது வரன்வரி யான்வ ரிட்டன 
ஆனவா நாம மாகு மவாகளிற பிரம விததின 
தானமு மறறை மூவா தாரதம மியமுஞ சொலவேன் . 53 
தீரராய்ப பிரம வித்தாயத தெளிந்தவா தெளியு முன்னம் 
வாரமா யிருந்த தங்கள் வருணமாச சிரமஞ் சொன்ன 
பாரகா ரியமா னாலும் பலாக்குப காரமாக 
நேரதாச செய்வா தீர்ந்த நிலைவிடாச சீவன முததர். 

5.) 
காமமா திகள் வந்தாலுங் கணத்திறபோ மனத்திற பற்றா 
தாமரை யிலைத் தணணீர்போற சகததொடுங் கூடி வாழ்வார் 
பாமர ரெனக்காண் பிபபாா பண்டிதத திறமை காட்டா 
ஊமரு மாவா ருள்ளத் துவகையாஞ் சீவன் முததா . 

60 
சென்றது கருதார நாளைச சோவது நினையார் கணமுன் 
நின்றது புசிபபார வெயயி னிலவாய்விண் விழுது விந்தது 
பொன்றின சவமவாழ்ந் தாலும் புதுமையா வொன்றும் பாரா 
நன்று நீ தெனனா சாட்சி நடுவான சீவன முததா . 

61 
பின்னைமூ வரிலி ரண்டு போகளுஞ சமாதி யோகம் 
தன்னையுற றிருப்பா! தேக சஞசார நிமிததா தானாய 
உன்னுவோன வானவேற றோரா லுணாபவன வரியா னாரும் 
அன்னியா தமமாற றனனா லறியாநோன வரிட்ட னாபே 
அரிதாகு மிவர்களிவ்வா றநேகரானாலு முத்தி 
சரியாகும் பாடு பட்ட சமாதிக்குப் பலனே தென்றால் 
பெரிதான திருஷ்ட துக்கம் பிரமவித ததுப வியான 
வரியானும் வரனு மற்றை வரிட்டனுஞ சுகமாய வாழவ ! 

! 

(63 


62 


44 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


64 


சொல்லிய மகனே யெங்குஞ சூழ்வெளி யிருக்க மண்ணைக் 
கொல்லிய பின்பு தோன்றுங் கிணற்றினா காசம் போலே 
ஒல்லையாம் பிரம நூலா லுற்றது போலே தோன்றும் 
எல்லையி னாமெப் போது மேகமென் றிருந்து வாழ்வாய, 
கானனீர் கிளிஞ்சில் வெள்ளி கந்தாபய நகாகனாவூர் 
வானமை கயிற்றிற பாமபு மலடி சேய முயலின கோடு 
பீனமாக தறிபு மானிற பிரபஞச மெலலாம பொய்யே 
ஞானமெய் மகனே யுனனை சமமாணை மறந்தி டாதே. 


65 


66 


67 


நராகுழி பறித்து மெள்ள நாட்டிய நெடிய கம்பம் 
உரமுறக் குத்திக் குத்தி யுறைப்பிக்கு முபாயம் போலே 
பரமசிற சொரூபா தனனிற பற்றிய மனோவி ருததி 
திரநிலை பெறச்சந தேகா தெளிதலை மொழிகின றேனே 
நறகருத் துடையோ னாகி ஞானவா னாகி நின்றேன 
மர்க்கட நியாயம் போலே காபூத விகாரா தொட்டு 
நீரககுண விதேக முததி நிலைபரி யா தஞ சொனன 
சறகுரு வினைவி டாமற சந்தத ம க ரிததான . 
சந்ததம புருடன் றன்னைச் சாயை போல விடாம லன்பாம் 
மைந்தனை நோக்கிச் சாட்சி பாத்திர பாய்கின யோ 
சிநதையிலைய மெல்லார் தீர்ந்தவோ தெளிவி னுள்ளே 
அருதாக கலாத துண்டோ வநுபவ முகாசெய் வாயே 63 
எனவுரைத தருளு மாசானிருதம வணங்கி யெ .5 காய் 
சனனவன காட்டின் போகத் தமததெழு பேதப் பேயகள் 
உனதரு ளுதய வெற்பி லுபதேச வருககன றோன்றி 
மனவிழி தெரிய ஞான வானகதி பராதா அண்டோ. 69 
மந்திர மூர்த்தி தன்னான மாற்றிய பேய்போ னாலும் 
எந்திர மெழுதிக க.டி. யினிவரா வகைசெய வார்போல் 
முக தியுன னுதே சததான மோகமபே காலு மையா 
புதிநின றுறைக்க வினனம புகலுமவிண ணப்ப முணடே . 
ஆகமய பிரமா ணததா லறியென்றும் வாக்குக் கெட்டா 
தேகமாம பிரம மென்று மிதபததா லுணாவா யென்றும் 
சோகமா மனத்திற கெட்டாச சுயஞ் சோதி யெனறுஞ் சொன்னீர் 
மோகமா மிரண்டு சங்கை முாைததன பறித தி டீரே 


70 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


45 


மற்றைமுப் பிரமா ணத்தால் வத்து நிண் ணயங்கூடாதே 
உற்றதோர விடயம் பூத முபயமன் றாத லாலே 
குற்றமாக குணவி சேடங கூடாம லிருககை யாலே 
இற்றது வாககுக கெட்டா தென்பது மறிவாய் நீயே . 

72 
வாக்கியா தன ககெட் டாது வததுவென றுரைத்த வேதம் 
வாக்கிய விருததி யாலவ வததுவைக் காட்டிற றனறோ 
வாக்கியங் களிலே மான மாவதே தென்றா யாகில் 
வாக்கிய மிரண்டு மெய்யே மறைகள் பொய் யாது கேளாய் . 73 
தன்பாதி யலலாப போக டமையல்ல னல்ல னென்றாள் 
அன்பனைக் கேட்ட நேர மவளவெடகி மெளந மானாள் 
என்பது போல நீக்கி யிதன்றி தன் றெனசசே டிதத 
பின்பரப பிரமா தனனைப் பேசாமற் காட்டும் வேதம . 14 
முந்திய சங்கை தீர மொழிந்ததை யறிந்து கொள்வாய் 
பிந்திய சாகை தீரபு பேசுமுத தரநீ கேளாய் 
இந்தியா களுககி ராச னிதபமா மதினெண் ணங்கள் 
புந்தியு மனமு மெனறே புறத்தகத துலாவி யாடும் . 15 
உன்முகப போறகண் ணாடிக் குளளொரு முகங்கண் டாறபோல் 
சின்மய வடிவின சாயை சித்துப்போற புத்தி தோன்றும் 
நினமனோ விருத்தி யாத நிழலவழி யாயு லாவும 
தன்மான மகனே யித்தைத தானன்றே ஞான மென்பார் . 16 
உருக்கிய தராநீர் நாநா வுருவங்க ளானாற 

ருத்திகள் கடப டாதி விடயமாய்ப் பரிண மிக்கும் 
அருப்பல விடய மெல்லா மாபாசன நேற்று விக்கும் 
இருட்டினில் விளக்கும் கண்ணு மிலலாமற பொருளகா ணாதே . 
எரிகின்ற விளக்காற கண்ணா லிருட பொருள் காணல் வேண்டும் 
தெரிகின்ற சகத்தைக் காணச சென்றிடிற கண்ணே போதும் 
விரிகின்ற சகத்தைக காண விருத்தியும் பலமும வேண்டும் 
புரிகின்ற விருத்தி யொன்றே போதுமெய்ப் பொருள் காண் போர் 

( க்கே . 78 
விருத்தியும் பலமுங் கூடும் விகாரமே மனமென் பார்கள் 
கருத்தெழு விருத்தி வேண்டுங் கணக்கினான் மனத்திற் கெட்டும் 
வருத்திய பலமா மிந்த மனத திற்கெட் டாது கண்டாய் 
அருத்தமிப் படியென றைய மகன் று நீ தெளிகதி டாயே . 79 


போல 


வேதாந்த மந நசிந்தாமணி . 


வஞ்சகமில் பரமாாதத குருவே சொன்ன வழிகளறிந் தேனி 
னியோர் வசனங் கேளீர் , சஞசலமற் றகண்டபூ ரணமாய்ச சித 
தா ததாகார மாவதன்றோ சமாதி யோகம , உஞ்சலையொத தலை 
வதுதன் சுபாவ மாகி யொருகணத்திற பலவுலகா யுதிக்கு மிந்த , 
நெஞ்சகமவத் துவிலசையா நிவாத தீப நிவையடைவ தெப்படியோ 
நீரசொல் வீரே. 

80 


, 


கருதுமனோ குணமூன்றா மூன்றி லொன்று கதித்தெழுந்தான் 
மற்றிரண்டுங் கரந்து நிறகும் , தருமமிகுஞ் சத்துவமே லான போ 
து சனமார்கக மான தெயவ சம்பத் துண்டாம , மருவு / சோ குண 
மாகி லுலக தேக வாதனையாஞ சாததிரவா தனையு மாகும் , அரு 
மகனே தமோகுணமே லான போதி லக சமபத துண்டாகு 
மறிதது கொளளே . 

81 
மனதுசத துவசொரூப மற்றி ரண்டும் வந்து கலந் தனவவற 
றை மாற்றி னாறபோம , தனதுன மாககததைவிடா திருந்த 
போது தமோகுணமும் சோகுணமுஞ சமிக்கும் பினனைக , கன 
பரிணா மஞ்சலனம போம போ னககாற களங்கமற்று நின்றவா 
காசம போலும் , நினது ளமப படியாமப பிராத தொனமும் நிருவி 
கறப சமாதியிலே நிறகுக தானே . 

82 
களங்கமற்ற கண்ணாடி தனமுன வேறோ களங்கமற்ற கண் 
ணாடி காட்டும் போது , விளங்கிய தன மயமாகியபேத மாகி விகற 
பமின்றி நிருவிகற்ப மானாற போல , அளந்தறியப் படாவிபுவாய்ச 
சத்தாய்ச சித்தா ய 1 5.5 த மாமபிரமத தைக்கிய மான , உளநதே 
ளிந்த படியிருந்தா லுலக மெங்கே புலைவெங்கே யென்று சங்கை 
யொழித்தி டாயே . 

83 
ஏகமாய் மனமி றந்தாற சீவன முத்த ஒருககுமட்டும் பிராரத்த 
மெதனா லுண்பாா, போகயா னது புசித்துத் தொலைப்ப தனறோ 
புசிப்பதென்றன் பனந தானும் போன தன்றே, சோகமா 
மனமிறாதாற போக மி.லை தோன்று மெனின் முததரென று 
சொலக் .. டாதே, மோகமா மிதுதெவியக குருவே நன்று மொழிக 
தருள்வாய் தெளிந்ததன்றோ முததி தானே . 

84 
மன நாசஞ் சொரூபமென.று . மரூபமென்றும் வகுத்துரைப்பா 
ரிருவகையா வருமிவற்றில் , வினவாத சீவன் முத்த ரிடத திலொன் 
றும் விதேகமுத்த ரிடத்திலானறு மேவும் கண்டாய் , தனதான 


வேதாந்த மந நசிந்தாமணி . 


47 


மன 


சத்துவமாய் மனஞசேடித்துத் தமசுரச சுகணசித்தல் சொரும் 
நாசம் , அனகாசத் துவந்தானு மிலிங்கதேக மடங்கும்போ தடங்கு 
தலே யரூபநாசம . 

85 
கத்தமாஞ் சத்துவமே யுண்மை யாகுந் துகளிருள்போனான் 
மென் சொல்லும் போமபோம் , வாத்தமா னததில வந்த வுண 
வை யுண்பாா வருவதுமபோ வதுநினைந்து மகிழாா வாடா , கர்த் 
தரா மகந்தையைவிட டகாதத ராகிக கரணவிருத திகளவத்தை 
காண்பா ராகி , முத்தரா யிருககலுமாம் புசிப்பு கூடு முட்டிலை 
யென் றறிந்து சங்கை மோசிப் பாயே . 

EG 
விவகார வேளையெலாஞ் சமாதி யென்றால் விகற்பமன்றோ 
மனமலைந து விடாதோ விட்டால , அவதான நழுவுமனறோ வென்றா 
யாகி லதற்கொருதிட் டாந்தங்கேளாசை கொண்டு , நவமாகப் பர 
புருடன் றன்னைக் கூடி நயந்தஈக மநுபவித்த நாரி நெஞசரு, தவ 
மாக மனைத்தொழில்கள் செய்யும் போதுந் தழுவியது பவித்த 
சுக தனைவி டாதே . 

87 
தேகத்த னலனாகி யகர்த்த னாகிச் சிவனின்றிப் பிரமமாய்த் 
தெளிநத முகதன, போகத்தை யுணப னென்றாற கருத்தா வாமே 
பூரணமா ம காத்தலுக்குப் போக முண்டோ, சோகத்தை யறுத் 
தருளுங் குருவே யிருதத துகளறுக்க வேண்டுமென்று சொன்னா 
யாகில் , மாகாததன மாபோகி மாததியாகி வகை மூன்றா யவரிருக் 
கு மகிமை கேளாய் . 

83 
செய்கையுஞ்செய் விக்கையுமற் றிருக்குங் காந்தச் சிலைமலை 
முன் னிருமபுகள் சேட் டிககு மாபோ 50 , செய்கையுஞ்செய் விக் 
கையுமற் றிருக்குமெனமுன் செடமான வுலகமெலாஞ சேடடை 
செய்யும , மெய்கலந்த வித திரிய விகார ரூப விவகார விருத்திக்கும் 
விருத்தி தானா, மெய்கலந்த சமாதிக்குஞ் சாட்சி யேநான் வெயில் 
போலென் றுறைத்தவனே விபுமா கர்த்தன் .. 

89 
அறுசுவையின் குணங்குற்ற மசுத்தஞ் சுத்த மபத்தியம்பத் 
தியமெனவூ ணாய்நதி டாமல் , பொறுமையுடன் கிட்டினதைக் 
காட்டுத் தீபபோற் போகங்கள் புசிப்பவன்மா போகி யாகும் , சிறி 
துபெரி துகடனதந் நியங்க ணன்மை தீமைகள் சே ரினும் படிக்கச் 
செயல்போற் சித்தம , வெறிதிருககு மவனேமாத் தியாகி யாவன் 
விரதமிம்மூன் றுடையவரே வீடு ளோரே . 

90 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


5 


ஆனாலையா குருவே காண்ப தசத்திய மென்றாலும் 
நானா விவகா ரந்துய சலவோ ஞான சுகந்தருமோ 
போனா லன்றோ நன்றா நிட்டை பொருந்திடல் வேண்டாவோ 
தானா நிட்டை புரிந்தாற செய்கை தவிர்நதவ னெப்படியோ. 91 
தெரிதரு மகனே யாரம பத்தொடு தீரும் விவகாரம் 
உரியதியானமும் விவகா சங்களு முளளத தொழிலன்றோ ( டோ 
துரிய பாம்பொரு ளானவா வேறொரு தொழில்செய் வதுமுண் 
அரிய சமாதிகள் பழகுவ னேலவ னாரூ டனுமன்றே ,. 92 . 
உத்தம குருவே யாரூ டருமா யொருதொழி லற்றவருள் 
சித்த மடங்கு தியானா திகள் சிலர் செய்குவ தென்னென்றால் 
இத்தல மருவும் பிராரத் தப்பிறி வெப்பபடி யப்படியே 
முத்தரும வெகுவித மாகுவ சென்பது முனனே சொன்னேனே 
நல்லவ னேகே ளுலகுப காரம ஞானிகள விவகாரம் 
அல்லது வேறொரு பெறுபே றுமமிலை யதனாற் பிணியுமிலை 
வல்ல சிருட்டி முதற்பல தொழிலால் வருபுண் ணியபாவம 
எல்லவ ருக்கு மநுக்கிர கஞசெயு மீச னடைந்திலனே . 94 
ஈசனு மாயரு வாயுரு வாகி யெழுந்தரு ளுங்குருவே 
ஈசனு ஞானியு மொபபென் றீரே யெப்படி யொபபென்றால் 
ஈசனு ஞானியு மமதை யகாதை யிகாததி னாலொபபாம் 
ஈசனு மாம்பல சீவரு மாமுல கெலலா மிவனாமே . 

. 

95 
எல்லாச சீவரு மிவனா மென்றீ ரிவன்றான் முத்தியடைந் 
தெல்லாச சீவரு முததி பெறாம லிருபபா னேனையா 
எல்லாச சீவரும் வெவ்வே றானா லிவனெல் லாமலனே 
எல்லாப் பொருளு முரைத்தருள் குருவே யிதைநீர் மொழியீரே . 
அகமெனு . மான்மா பூரண மேக மநேக விதஞசீவர் 
அகமெனு மந்தக் காணோ பாதிக ளளவிலை யாதலினால் 
சகமுழு துங்குளிர் சந்திர னேகஞ் சலசந் திராபலராம் 
சகமதி லேரி குளஞ்சிறு குழிசால் சட்டி குடம் பலவால் . 97 
சட்டி குடங்களி லொன்று நசித்திடி னதினுட் சலசந்தரன் 
ஒட்டு முதற்சந்திரனொடு கூடு மொழிந்தவை கூடாவே 
கட்டு முபாதி நசித்திடு சீவன காரண வான்மாவில 
இட்டு மயிகக முபாதி கெடாதவா கேவல மாகாரே . 

98 


1 


. 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


49 


வனயன் மால் சிவனாகிய விரரோ டெப்படி யொபபாவான 
சிவன்முதன் மூவரு மகில கிருட்டி திதிகா சங்களசெய்வாா 
அவாபிறர் மதிகளு முககா லங்களு மறிவார விபு/ வாவாா 
தவமிகு குருவே யிவனுக கவையிலொா சறறுக காணேனே 94) 


தடத்து நீர்நிலாத் திரியொளி யுபயமுந் தபூவுமூா தனைக்காக 
கும் , குடத்து நீர்விளக கினிலொளி யிரண்டு மோர் குடும்பமாத 
திரங்காக்கும் , அடுத்த மைந்தனே ஞானியு பீசனு மறிவினாற பிறி 
வில்லை , கெடுத்த மாயையின் குணங்களான மேலெனறுங் கீழென் 
றும் பிரிவாமே . 


100 


, 


இலக்க மாயிரஞ சுருதிபா லூகததா லெனமா மசை.பாமல் , 
பெலக்க வேண்டுமென் றருளகுரு வேயகப் பிராந தி போயத தெளி 
வானேன , துலக்க மானகண் ணாடியை யடிக்கடி துலக்கினார் பழு 
தன்றே , அலககண மாற்றிய தேவர் " செளக்குரை யமிரதங்க 
டெலிட்டாவே . 

11) 


ஆன 


பாவிக ளடைவன நரகங்க ளவசிய மானாலும் 
தான மந்திர விரதவோ மங்களா ற றனிருமென பதுபொயயோ 
என மாம்பல சனமசஞ சிதவினை யெத்தனை யானாலும் 
ஞான மாங்கனல சுடுமென்ற மறைமொழி நம்பினால் வீடுண்டே . 
அழிவி லாததற பதாதனை மைந்தனே யகமுகத தவ : சோவாா 
வழிந் டப்பவா பராமுக மாயினான மலராதகண் ணிருந்தாலும் 
குழியில் வீழ்வாகா ணபபடி வெளிமுகங் கொண்டுக " மிகளானோ 
பழித ருமபிற விககட லழுந்துவா (பக படையாரே . 103 


சிறந்த நன்மையும் தீமையு மீச ன செய்விக்குஞ செயலன 
றோ , பிறந்த சீவாக ளெனசெயவ ரவா கணமேற பிழை சொலும் 
வழியேதோ , துறந்த தேசிக மூாததியே யெனறிடிற சுருதி நாற 
பொருண்மார்க்கம் , மறந்த மூடாகள் வசனிக்கும் பிராந்திகாண் 
மைந்தனே யதுகேளாய . 

1 ) 1 


திகழந்த விசனா சிருட்டியுஞ சீவனா சிருட்டியும் வெவவேரே 
சகந்தனிறபொது விசனா சிருட்டிகள் சராசரப் பொருளெல்லாம் 
அகநதை யாமபி மானங்கள் கோபங்களன்கனிவையொலாம் 
இருந்த சிவனார் சிருட்டி 7,எருதாடரை பொர 2 , 10 ; 

7 


50 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


மூவ ராமபரன் சிருட்டிக ளுயிரக்கெலா முத்திசா தனமாகும் 
சீவ னாசெயுஞ் சிருட்டிக டங்களைச செனிபபிககும பிணியாகும் 
தாவ ராதிக ணசித்திடி லொருவர்க்குஞ் சனனஙக ணசியாவாங் 
கோவ மாதிக ணசித்திடிற பந்தமாங் கொடும்பிற விகள் போமே . 
ஈசா காரியம் பிரளயத் தொழியவு மெவாபவ மொழிந்தார்கள் 
தேச காலதே காதிக ளிருக்கவுஞ சீவகா ரியமோகம 
நாச மாககிய விவேகத்தி னுயிரொடு ஞானமுத தாகளானா 
பாச மோகங்கள் பசுக்களின செயலனறிப பசுபதி செயலன்றே , 
இந்தச் சீவனால வருமறு பகையெலா மிவனசெய லென்னாமல் 
அந்தத தேவனால வருமெனற மூடாக ளதோகெதி யடைவார்கள் 
இந்தச சீவனால வருமறு பகையெலா மிவனசெய லலலாமல் 
அந்தத் தேவனா லனறெனும் விவேகிக ளமலவீ டடைவாரே . 108 


மனைவி லங்கறு 


மைந்தனே கற்பக மரங்கனல் புனன மூன் 
றும் , தனைய டைந்தவா வறுமையுஞ சீதமுந் தாகமுந் தவிரத 
தாளும் , அனைய வீசனு மடைந்தவாக கருளசெய்வ னகனறவாக 
கருளசெய்யான, இனைய குற்றங்க ளெவாகுற்ற மாகுமென் 
றெண்ணிநீ யறிவாயே . 

109 
ஒன்று கேண்மக னேபுமான முயற்சியா லுறைத் துமா நுடர் 
க்கீசன , நன்று செய்யவே காட்டிய நூலவழி நடந்துநல லவாபின 
னே , சென்று துட்டவா தனை விட்டு விவேகராய்ச் செனித்தமா 
யையைத் தள்ளி , நின்று ஞானததை யடைந்தவா பவங்கள்போ 
நிசசய மிதுதானே 

110 


இந்த ஞானந் தான வருவதெப படியெனி லிடைவிடா விசார 
த்தால , வந்த டைந் திடும விசாரதா னேதெனின் மனாதியாஞ சரீ 
ரததில , இந்த நானெவன சிததெது சடமெது விரண்டுமொன றாக 
கூடும் , பந்த மேதுவி டேதென வுசாவுதல் பகாவிசா ரமதாகும் . 

இனன வாறத தப பிரமததை யறிவிககு மிலக்கணத தாலவே 
தம , சொனன ஞானமும விசாரததால் வருமனறிச சுருதி நூல 
படித்தாலும் , அனன தானங்க டவங்கண்மந் திரங்களா சாரங்கள் 
யாகங்கள , எனன செயயினும் தன்னைததா னறிகின்ற திவைகளால் 
வாராதே . 

112 


தனத 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


51 


துளங்கு தர்ப்பண மழுக்கறக கைக்கொண்டு துலக்கினாற் 
போமன்றி ,விளங்கு புத்தியா லுலகிலா துலக்கினா விமலதே சிக 
மூாததி , களங்க மாகுமஞ ஞானமு மபபடிக் கருமததாற் கழுவா 
மல் , உளங்கு றிததஞா னத்தினா லெபபடி யொழியும் தருள் 

113 


கத 


வ 


ன 


مل 


தர்பப ணத்தினிற் களிம்புவாஸ் தவமலஞ் சகசமா தலின்மைந்தா 
கற்பளிங்கினிற கருகிறஞ் சகசமாக் கறுதததன றாரோபம் ( டும 

கற 
கற்பளிங்கிலா ரோபமே கறுப்பென்று கண்டிட மனம்போதும் 

. 
இங்கு மபபடிச சசசிதா நந்தததி லிடாசடம பொய்மூன்றும் 
தங்கு மாயையின் கறபித மன்றியே சகசவாஸ் தவமன்றே 
பங்க மாகுமஞ் ஞானத்தைக கருமங்கள் பகைசெயா துறவாக்குக் 
துகை ஞானமே கருமவஞ் ஞானத்தை ச ஈடுகின்ற நெருப்பாமே . 
மனைக்குள் வைத்தபண் டங்களை மறந்தவன வருட ந றழுதாலும் 
நினைதது ணாநதபின கிட்டுமா படியிந்த நின்மல வானமாவும் 
அனாதத மானதன் மறதியைக கெடுத்து ததன் னறிவினாற காணா 
கனத்த காமங்கனூறுகஞ் செய்யினுங் காணுமோ காணாதே ( மல 

தினமு மண்ணுகா பிள்ளை நோய்க கிரங்கியே தீமபண்ட 
மெதிரகாட்டிக , கனம ருந்துக ளொளித்துவைத் தழைக்கின்ற 
கருணை நற றாய்போலே, மனைய றங்கள் செய் மகங்கள் செய நன் 
றென்று மலாந்தவா சகஞசொல்லும் , நினைவு வேறுகாண் சுவாக்க 
கா மிகளந்த நிண்யைக தெரியாரே . 

கள்ளு மூனு நீ விரும்பினான் மகங்கள் செய் காமததின மன 
தானால் , கொளளும பெண்டொடு கலவிசெய யெனிலிவன குறை 
யெலாக தொடானெனறே, தள்ளும் வேதததின் சமமகஞ சகல 
முந தவிாவதே கருத்தாகும , விள்ளு மிவ்விதி பெனனெனிற் 
பூருவ நியமமாம் . ன்றே . 

118 
மதுவி றைசசிக ளுண்ணென்ற சுருதிபின் மணந்துபா ரெனல் 
பாராய் , மிதுன விசசையும் புத்திரோற்பத்தியால் விருமபென்ற 
விதிபாராய் , இதையும் விட்டொழி யதி நயிட் டிகவந்நிக் கிகழ்ச்சி 
யற் றதும்பாராய் , அதைய றிந்து கன மங்களா சைகளொழிந் தா 
நந்த மடைவாயே 


117 


119 


52 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


ன 


உலக மானவஞ் ஞானமுங் கருமமு முறவென்ற வழிகூடும் 
பலவு மானவஞ் ஞானமு ஞானமும் பகையென்ப துளதானால் 
நிலவி லேமறுப போலவஞ ஞானமு நிமலஞா னததோடே 
குலவி நினறிந்த சிருட்டிகள் செய்யவும் கூடுமோ குருமூர்த்தி 

சொரூப ஞானமும் விருத்திஞா னமுமென்று சோதிஞா 
னமுமிரண்டாம , சொரூப ஞானமே விருத்தியின் ஞானமாய்த் 
தோன றுமவே றிலைமைந்தா, சொரூப ஞானமஞ் ஞானசத் துரு 
வனறு சுழுததியிற் கண்டாயே , சொரூப ஞானத்தின மருவும் 
ஞானத்தைச் சுடுமவிருத தியினஞானம் 

121 
துருத்தி மாயைபைச எழுததியிற சுடாததற் சொரூபஞா 
னந்தானே , விருத்தி ஞானமாயச சுட்டதெப் படியெனில் வெய் 
யிலா லுலகெங்கும் , பரிதத சூரியன சூரிய காந்தத் திற பற்றியக 
கினியாகி , எரிதத வாறுபோற சமாதியில் விருத்தியா லெரிக்கு 
மென அறிவாயோ 

122 
அருளு மையனே திரி.பித கரணததா லாகிய தொழிலெல் 
லாம , கரும மலலவோ விருததிஞா னமுமந்தக கரணகா ரியமன 
றோ, உரிய காமமஞ ஞானத்தைக் கெடுக்குமென றோதினா லாகா 
தோ , பெரிய ஞானமென றதற்கொரு பெயரிட்ட பெருமையை 
யுரையீரே. 

123 
விருத்தி ஞானமந் தக்கர ணத்தொடு விருத்தியா கிலுமைந்தா 
ஒருத்தி மக்களே தங்களிற பகைக்கின்ற துலகெங்கும் கண்டோ 
கருத்த னாகிய புருடதக திரங்களாக கருமங்க ளவை போல ( மே 
வருதத ஞானமோ புருடதக திரமன்று வஸ்துதா திரமாமே 

கண்ட றிந்தது ஞானங் கேட டது தனைக் கருதுபா வனையோ 
கம , கண்ட போசொலக் கேட்டது மறந்து போங் கண்டது மறவா 
தே , கண்ட வஸ் நுமெய தியானவஸ் துக்கள் பொய் கறுவியஞ ஞா 
ன ததைக , கண்ட வக்கணங் கொல்வது ஞானமே கருமமன் றறி 
வாயே 

123 
சருவ முத்தியைத தருகின்ற தியானமுஞ சததிய மன்றென் 
மூல , சருவ முகதியுஞ சததிய மனறென்று சங்கியா தேநீகேள் , 
உருவங் கேட்டவன றியானிக்கும் பொழுதிலவ் வுருவம்வாஸ் 
தவமனறே , உருவ மாகுமப் பொழுதுகண் ணாறகண்ட வுருவம் 
வாஸ் தவமாமே. 


126 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


5 : 


127 


சடம தாகிய பொனமெய்யாகிய சர்வமுத தியைநல்கும் , தி 
டம தானதெப் படியெனி லவரவா தியானமே பிறப்பாகும , உடல 
மாசையாற் றியானிக்கிற றியானித்த வுடல்களா குவாமைந் 

நதா , 
தொடாப வங்கெடச் சொரூபமே தியானிக்கிற சொரூபமா குவர் 
மெய்யே . 

பிரம ரூபததைத் தியானித்த போகளும பிரமமா குவரென் 
றால் , நரச ரீசமாக குரவனே விகாரமேன ஞான மே னென்னாதே , 
பரம பாவனை பரோட்சமாம பினபந்தப் பசோட்சமே யபரோட் 
சம் , திரவி சாமா ஞானமா முத்தியாக தீரவையீ தறிவாயே . 128 
வீட தாமபரி பூரண சொரூபத்தில் விருத்திஞா னமுங்கூடிச 
சேட மாகினா லகண்டமா ம நபவ சித்தியெப் படியென்றால் ( யும் 
சாடி நீரமணணைப் பிரிதத்தேற நாம் பொடி தானுமண் ணொடுமா 
ஊடி ஞானமு மறிவிலா மையைக் கெடுத்த நொக்கவே கெடுநதானே . 

இந்த நிசசய முத்தரு ள ரபவ மிருபபதொ படியென்றால் , 
சிந்தை யற்றபூ மண்டல விராசனுஞ் சிசுவும் போற சுகமாவா ,பந்த 
முததிகண் மறந்து போ முண்டென்று பலாசொலி 
அந்த ரததையுண மிழந்ததோர் கொசுகெ 

கொசுகெனு மவாகளை நகை 


னகையாவா , 


130 


மலடி மைந்தனுந் தாணுவிற புருடனும் வான்மலா முடிசூடி 
இலகு கந்தாபப நகரிலே சுத்திகை யிரசதம் விலை பேசிக் 
கலக மாயமுயற் சொமயினாற குததிபே களைத்திரு வருமாண்டார் 
அலகை யாயினா ரெனுப.விவ காரததை பறிததவன் மயங்கானே . 

மாயை யென்பது பொய்யெனி லது பெற்ற வகையெலாம் 
பொய்யாமே , தாயை யன்றிமக களுக்கொரு பிறவியுஞ சாதியும் 
வேறுண்டோ, சேய சொர்க்கமு நாகமு நன்மையும் தீமையும் 
பாராமல் , தூய சத்துச்சித தாநந்த பூரண சொரூபமா யிருப் 
பாயே . 

132 
பங்க யாசனன் முதற்பல தேவரும பாருள பெரியோரும 
கங்கை யா தியாக தீர்ததமுக தேசமுங் காலமு மறைநாலும் 
அங்க மாறுமந் திரஙகளு தவங்களு மசத்திய மெனச சொன்னால் 
எங்க ணாயக னேயத னாறகுற்ற மிலலையோ மொழியீரே. 133 

சொற்ப னந்தனிற கண்டதைப் பொய்யென்று சொல்வது 
பிழையானால , அற்ப மாயையிற பேன்றிய ரகங்களை யசததெனல் 


64 


வேதாந்த மத நசிந்தாமணி . 


பிழையாமே , சொற்ப னந்தனிற் கண்டதைப் பொய்யென்று 
சொல்லலா மெனின்மைந்தா , அற்ப மாயையிற றோன்றிய சக 
மெலா மசத்திய மெனலாமே. 

134 


பொய்யை மெய்யென்ற மூடர்புண் ணியரென்று புராணங் 
கூப பிடுமானால் , மெய்பை மெய்யென்ற ஞானிககுக குற்றங்கள் 
விதித்தசாத திரமுண்டோ , பொய்ய தேதெனி னாமரூ பங்களாம் 
பூதமா கியமாயை , மெயய தேதெனிற சசசிதா நாதமாய் வியா 
பிக்கு மானமாவே 

135 


மாயை யென்பதே துடையரா ரெப்படி வந்தது வருவா 
னேன் , மாயை யென்பது பிரமததின வேறெனின வஸ்துவு 
மிரண்டாமே , மாயை யெனபதும பிரமமு மொனறெனின் வஸ்து 
வும பொய்யாமே , மாயை யென்றமே கஙகளுக கொருசண்ட மா 
ருத குருமூாததி .. 

136 


அதனை யினனதென றுரைத்திடப் படாமையா 

லவாசசிய 
வடி வாகும , இதுத னககுள துடலியா னுலகுமெய் யெனுமவ 
ருடையோர்கள் , கதையி லாதபொய் வந்ததிப் படியென்று கண் 
டபே ரிலைமைந்தா, விதன மாயையேன வந்ததென் றாற்புத்தி 
விசாரமற றதனாலே 

137 


அருவ மாகுமா யா விவித தைகள் விளை யாடுமுன் றெரி 
யாவே , உருவ மாம்பல கந்தாபய சேனையா யுதித்த பின் வெளி 
யாகும் , பிரம சததிக ளநாதமா மதைக்கண்டு பிடி ததிடல் கூடா 
தே , பரவு பூதங்கள கண்டனு மானத்தாற் பலருக்கும் வெளி 
யாமே . 

138 


கா 


ராரி யங்களுஞ சத்தியா தாரமுங் காணுமற்றதுமாயம் 
பாரினின்றமா யாவியுஞ் சேனையும் பார்ப்பவர் கண்காணும் 

பம் 
வீரி யந்திகழ் வித்தையா யினசத்தி வெளிப்படா ததுபோலே 
பேரி யற்பிர மத்துக்கு முலகுக்கும் பிறிதுசத் திகளுண்டே . 139 


சத்தி சாத்தனைத் தவிரவே றன்று காண் சாத்தனா மாயாவி , 
வித்தை காட்டிய விந்திர சாலம் பொய் வித்துவான் மெய்போலப் , 

, 
புத்தி மைாதனே சத்திமா னாகிய பூரண வான்மாவின் , வத்து நீர் 
ணயஞ் சொன்ன திட டாந்தததின் வழிகண்டு தெளிவாயே . 140 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


55 


இல்லை யாகிய சத்தியை யுண்டென்ப தெப்படி யெனக்கேட் 
கில் , புல்லை யாதியா மசேதனப் பொருளெலாம் பூத்துக்காய்ப் 
பனபாபாய் , நலலை யாமக னேயதிற் சிறசத்தி நடந்திடா திருந்தக 
கால் , தொல்லை யாய்வருஞ சராசர வுயிாககெலாஞ சுபாவங்கள் 
வேறாமே . 

141 
ஆர்ககுங் காணவு மறியவும் படாதென்று மவாசசிய வடி 
வென்றும் , சோக்கு நாமரூ பப்பயிர விததென்றுஞ செப்பிய சிற் 
சத்தி , பேர்க்கு மாறெங்ஙன் பிறித்திடப் படாதெனிற் பிரமபா 
வனையொன்றாப் , பார்க்கு மாறெங்ஙன் முத்தியா குவதெங்ஙன் 
பரமசற் குருமூாதத் 

142 
வாயுத தமபனஞ சலத்தமப னமமணி மந்திர மருந் தாலே 
தேயுத தமபனஞ செய்திடி லதில திற சிறந்தசத திகளெங்கே 
நீயச சசசிதா நந்தமாய் வேறொன்று நினைந் திடா திருப்பாயேன 
மாயச சததிபோ மீதன்றி மந்திர மறைகளிற காணோமே . 143 

மேவு மண்ணிலவ் வியததமே வியத்தமாம் விவகரித் திட 
வேண்டில , நாவி னான மண்ணைக் குடமெனபரக்குட நசிப்பது 
நாவாலே , பாவு நாமரூ பலகளை மறந்து மண் பாாபபதே பாமார்த 
தம , சீவ பேதகற பிதங்களை மறந்து நீ சின்மய மாவாயே . , 144 

பூரிக குங்கன சசசிதா னந்தத் திற பொய்சடா துயர்மூன் 
றும , தூரத தாயினுந தோனறுபாழ் விபரி தக துடைப்பதெப படி 
யென றால் , நீரிற் றோன்றுந்தன னிழல்தலை கீழதாய் நின்றலை யினு 
நேராய்ப , பாரிற் றோனறிய தன்னைநோக கிடிலந்தப பாழ்நிழல 
பொய்யாமே . 

145 
ஞானங் காரண மறிபொருள் காரிய நாமரு பபபேய்கள் 
ஆன தெபபடி யழிந்ததெப படியென வாய்குதல பலனன்றே 
மான மைந்தனே தீரகக் சொப பனசகம வந்ததும் பாராமல் 
போன துகநினை யாமலுன் போதமாய்ப பூரணமா யிருபபாயே . 
அசத்தி லெம்மட்டுண் டம்மட்டும் பராமுக மாகினா லம் மட்டும் 
நிசத்தி லுளவிழிப் பார்வையா மிப்படி நிரந்தரப் பழக்கத்தால் 
வசத்தி லுன்மன நினறுசின மாத்திர வடிவமா யிடின்மைந்தா 
கசத்த தேகத்தி லிருப்பினு மாநந்தக் கடலவடி வாவாயே . 147 

இகமான குருநாத னேசசசி தாநந்த மெனுமிலக் கணமறிகி 
லேன் , அகலாத சததாவ தேதுசித தாவதே தாநந்த மேதென் 


58 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


றிடில் , மிகுகால மூன்றுங் கெடா திருப் பதுசத்து வேறுபா டறி 
தல் சித தாம , மகிழ்காம நுகாபோது சுகமாகு மநுபூதி வாழ் 
வென்ப தாநந்தமே .. 

148 
நாசச சரீரத் திருக்குஞ் சரீரீதனை நாலவேத மாவாக்கியம் , 
நீசசசி தாநந்த மென்றிடினு மாசிரியா நீபிரம மாகுமெனினும் , 
மாசற்ற சசசிதா நந்தநா னெனன விவன் மனனுமநு பவமெங்ங 
னே , கோசப புரங்களை பிடித்துத் தகாக்குமத குஞ்சரக் குரு 
நாதனே . 

149 
சென்மாந்த ரஞ்செய்த வினைகளுட றருமெனிற் செலகால 
மிவனுண்டலோ , கனமா நு பவநரக சொர்க்கமெனில வருகின்ற 
காலத்து மிவனுண்டலோ, உனமாத யாதனா வுடல கடவு ளுடன் 
மநுட வுடன் மாறி மாறியழியும் , தன்மாய வுடலகெடினு மிவனி 
ருப பது கொண்டு சததென்ப தொக்குமகனே . 

150 
இருளாக மூடுஞ சுழுததியி லிராத்திரியி லிரவிடை ரற்ற 
பொழுது, மருளாம லிருளையும் பொருளையு 5 தெரிகின்ற வகை 
கொண்டு சிததாகுமே , பெருவாழ்வு மிககதா னேதன்னி டத்தி 
னிற் பேராத பிரியமதனால் , அருகாத பிரியரு சுகத்திலவரு மாத 
லா லாநந்த மாமைந்தனே .. 

151 
விடயாக மதிலவரு,தல பிரி பமாத் திரமாகும் வெகுபிரிய 
மான்மாவிலாம் , விடயசுகம் வருபிரிய மாறி வரு மான்மாவில் வெகு 
பிரிய மாராது காண் , விடயஈகம விடலுமாக கொளலுமா மான் 
மாவை விடுவதெவா கொள்வதெவாபாா , விடயசுக போகங்கள் 
விடுமவனை பவனால விடப்படா தொருநாளுமே 

152 
தாகப் படுமபொருளி லும்மகன பிரியமாக தனயனினு முடல் 
பிரியமாம , ஆகத திலுமபிரிய மி , திரிய மாஙகரண மதனிலும் 
பிரியமுயிராம , ஏகப பிராணனிலும் வெகுபிரிய மான்மாவி லிந்த 
வான் மாமுககியம, ஊகததி மாற்கௌண மிததைகர் த தாமூனறு 
மோரொன்றி லதிகமகனே , 

153 
புலியுமநு கூலமெனி லிட்டமாம் பகைசெயிற் புதலவனெனி 
னும் வெறுப்பாம , உலகிலிரு வகையுமல லாதபுல லா தியி லூதா 
சீன 
ன மாமாதலான , மலினமறு சினமயன பலவகையுமிபபடி மகிழ் 
ச்சியில் விருப்பமிகழான , அலகிலா மதவடி வாகுமுன சொரூ 
பத்தை யாராயந்து பா " மைதனே 

154 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


57 


மானஞ்சி றந்தகுரு நாதனே யாநாத வகைகளெத தனை 
யெனனிலோ , ஞானநதி கழ்ந்தபிர மாநகதம வாசனா நந்தம் விட 
யாநந்தமென் , றாநந்த மூன்றுவித மெட்டுவகை யென்பாசில ரவ் 
வைந்து மிதிலடககம , யானந்த வகை சொலக கேணமைந்த னே 
யெட்டு மிஃதினன தினனதெனவே . 

155 
போகததில வருஈகம விடயசுக நிததிரைப போதுளது 
பிரமசுகமாம , மோகதத னந்தலிற சுகம்வாச னைசசுக முழுப்பிரிய 
மானமசுகமாம் , யோகத்தி லுள துமுக கிய சுகமு தாசீன முற்ற 
சுக நிசசுகமதாம , ஏகததை நோககலத துவிதசுகம் வாக்கிய மெ 
ழுந்தசுக ஞானசுகமே . 

156 
இவ்வா றுரைசெயுஞ சுகபே தங்களி னியலபா மவைசொல 
மகனே கேள , ஒவ்வா நனவினி 

நனவினி லுழலவா னிடாகெட வுறங்குஞ 
சயனம துறுநேரம் , செவ்வா மனமக முகமா மதிலொளிர் சித 
தின சுகநிழல சேருஙகாண , அவவா றிவனுள மகிழ்வா மநுபவ 
மது தான் விஷயசு காருந்தம 

157 
ஈனந் தருசுக விடயா திரிபுடி யிடரா மெனமன மசையாமல , 
சேனா தனது குலாயா தனிலவிழு செயலபோ னித்திரை செறி 
சீவன , தானா தமிலபர னுடனொன றுவனொரு தனையல லதுபிற 
நினையாமல் , ஆநந் தமயனு மாவன சுகமிகு மதுதா னுபாபிர மா 

159 


நந்தம் . 


துங்குஞ சுகமது பிரமச் சுகமெனல் சுருதிய பொருள்விழி 
துயிலவோாகள் , தாங்கும மலரணை நன்றா கசசிலா சமபா திப்பது 
தானகம் , தீங்கும் நனமையு மாணபெண் முறைமையும் தெரியா 
தமளிசெய் பொழுதேபோல , ஆங்குள வெளிகளு மறியா வ.நுபவ 
மதனா லதுபிர மாநந்தம , 

159 
ஒன்றா கியபிர மாநத தசசுக மொழிவானேன் வெளி வருவா 
னேன , என்றான் முனசெயத கருமம் வெளியினி லிழுக்குஞ 
சுழுததிவிட் டெழுநதோனும் , நனறா யினசுக மகலான வெளியி 
லு நடவான் மறதியும் பெறமாட்டான, அன்றா மெனவிருந் துறங் 
குஞ் சிலகண மதுவே வாதனை யாநந்தம 

160 
நிசமா னதுமுக கியமோ குடத்துள நீரன றேவெளி யீம் 
தான் , வசமா வாங்கா மறைந்தா னிசமது படிததான முக்கிய 
வகையாகும் , திசையார திருசிய மறியா ததயில செறியா 


58 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


தேயுடல தறிபோல , அசையா தேமதி சமமா கியநிலை யது தான் 
முக்கிய வாநந்தம . 

161 
மனுடன மனுடகா கருவன றேவநன மாகந் தருவயினான் 
பிதிரோடே , பனுமா ஜானகள் கருமத தேவாகள் பகர்முக் கிய 
ரிந் திரனாசான , கனமா பிரஜா பதியன விராட்டுபொன காப்பய 
பிரமனென 

னன றினனோக , பினவாதந்தங்க ணுரையாம பிரளய 
வெள்ளக கடலபிர மாநாதம் . 

102 
எவரு கி மிகுந்த காரியா கததி லேழாம பூமியி லிருந்தா 
இனல , அவனா ரதனாகன் சிவலமா லயனமுத லறிவோ ரநுபவ 
கபோதம , விவகாபாதிய மிகவே யநுபவ மெனமுன் சொல் 
விய விவகாரி , உவமா னமுமறி மகனே யவனடி ( திரும பொடிக 
ளென் முடிமேலே. 

163 
குளிரிளகல வெணமை பென்ற பதங்களினா னீ மூன்று கூறா 
யிறயே ,ஒளிதவனஞ சொமையென்ற பதங்களா லககினியு பொ 
ருமூன றாமோ , வெளி முதலாரு சகமசரது மூடமிட பெனப்பிரி 
தது விலக்கி வே "> ம , எளிதறிய முரண்மொழிந்த சததாதி யெனு 
மபிரம மேகந் தானே 

164 
நித்தியம்பூ பலமேகப் பரமாததம பரபபிரம நிதானஞ சாரு 
தம , சததியங் தே வலந்து ரியஞ சமாதிருககுக கூடத்தன சாட்சி 
போதம் , சுத்தமிலக கியஞ்சநா தநஞரவன் தத்துவமவிண் சோ 
தியானார். முத்தமவிபு குசுகுமமென றிவவண்ணம் விதிகுணங் 
க . பொழியும் வேத, 

10 ) 
அசலதிபஞசனமமிதபபயிரமே யயவிமலம வசனா தீதம 
அசடமநா மயமசங்க மதுலதிராக தரமகோ சாம கண்டம் 
அசமநாத மவிநாசி நிாககுண திட கள திரவ பவம நாதி 
அசரீர மவிகா மத துவித மெனவிலக்கா மநேக முண்டே . 160 ) 

இனனவகை விதிவிலக்குக் குணங்கணனாய்ச சோந்தொரு 
மித தெலலாக h . டி . , சொனனபொரு ளொன்றன்றி யிரண்டில்லை 
யொருபொரு ள - சொலறுஞ சொற்கள் , பினனபத மாமதனாம 
சததா குணபபொருளாம பிரம மேகம , அன னபொரு ளொரு 
மையறிந் தகண்டபரி பூரணமாயாவாய நயே . 

107 
நிறகுணவத துவினகுணங்க ளுரையாதுதாய மலடி யென 
நிகரென் னாதே , ஈறருண ன வதத நிலை யுரையாம லறியவல்ல 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


59 


சதுர ரூ.ண்டோ , நறகுண வே தங்களி,நதச சீவன முத்தி பெறப் 
பிரம்ம ஞானக தோனறச , சொறகுணாகள பிரமததின குணங்க 
ளன்று பிரமமாஞ் சொரூபந் தானே . 

163 
மோகவிருள் கெடககோடி யருணனென வருகுருவே மொ 
மிய கேளீர் , எகபரி பூரணமா மெனசொரூப மென்னுளகதி லி 
றுகும் வண்ணம , ஆகமங்கள் சொன்னபடி யென்னையகண டாரக் 
தமா வறிகதேனைபா , 27 5 முமொத திடவுாைததாற பதமாததி 
லாணி போ லுறைக்கு நெஞசே .. 

169 
சததேசித் தாகுமய லெனிலாததா மாதநாறை சாட்சி 
யெங்கே , சிததோத் தாதடிய லெனிற படமாஞ சடங்களுக குத் 
திதியு மில்லை , ஓதநேதோன் றியசத்கஞ் சிந்துரலில் சுகமாகு 
மூகத துகோா, விததேபன னிபமாகிற படமாதநாஞ ஈகாதுப 
வம் விளைந்திடாதே 

170 ) 
வியாத சந்து முன்னம விளங்குவது தனது லோ வேறொன் 
முலோ , வாயாலவே றெனில நவு மாததோசந் தோசைத்தேன் 
மலடி மைந்தன் , போர்காரியஞ்செயுமோ சததெவலி படியதை 
யும் பிரித்துச் சொன்னால் , ஓயாத வவத்தைபங குதாககவிகற் 
டங்களை விட் டொழிந்தி டாயே 

171 
சுருதியுத்தி யொத்தது போ லநுபவமுங் கேள் எழுத்தின் 
கவா னந தம , மிருதிவடி வா தலிலவ வா 1,55 மோர்வாம வேறங் 
கில்லை , கருதுபிர ளயஞசழுத்தி யிரணடி நீயிரு திருளைக் கா 
ணகின் மூயே , இருநபத தி படி நோ க பேகபரி பூரணமாயிருக 
தி டாயே . 

17 ) 


பலகலையு முணரநதகுரு மொழி , தபடி யிவனுமா பவமவி 
டாமல , பலமலரின மதுபபோலே சச்சிதா தநதயொன்மை பா 
மாாத் தததைப , பல பொழுதும் கண்மூ .. + சமாதியிருந தான்வி 
ழித்துப் பார்த்த போது , பலவடிவாஞ் சராசாசித் திரங்களெலாந் 
தோன்றுமொரு படமா னானே . 

173 
இதயமொத்த சற்குருவே நமக்கிதுவே வினோகமன்றி யினி 
வே றுண்டோ, அதையுரைதது மதை தி ?னத த மிருப்பதன்றோ 
ஞானிகளுக கான நீதி , முக அரைத்த துரியாத் தமுமேழாம் பூம் 
யுமுக இயலா மென்ற , பதமுமகன் வகைமொனக கெளிதாகத 
தெளியுமவணம பணித்திட்டே, 

14 


வளரு 


60 வேதாந்த மநநசிந்தாமணி . 

வினவுமிடத கஞஞான பூமிகளேழ் ஞானபூ மிகளேழென் 
பா , இனியவற்று ளஞஞான பூமிகளே ழையுமுந்தி யியம்பக் 
கேளாய் , தனிவித்துச் சாக்கிரஞசாக கிரமகா சாககிரஞ்சாக கிரத் 
தைச சார்ந்த , கனவுகனாக கனவுசாக கிரஞ்சுழுத்தி யென்றெழு 
பேர் கணிததாா மேலோ. 

175 
முநதவகண் டததெழுமோ ரறிவுமாத் திரமது தான முதல் 
வித தாகும , இந்தவறி விற்பண்டில லாவகநதை முளைபோலா 
மிதுநனாவாம் , வந்து வந்து பிறவிதொறு மகமமதை 
மது மகாகனாவாம , நந்துமகா கொடுநனவின மனோராசசி யஞ 
செயலே நனாகக னாவே 

176 
உண்டுறங்கி மனோசசி பஞசெயலசொப பனமெனுமபே 
ருடைய தாகும் , பலாடுகனாக கண்மெறத ததைமீண்டு நினைப்பது 
சொட பனந னாவாம , மணடுமிருண் மூடுவது சுழுததியா மஞ் 
ஞான வகைகள் சொன்னோம் , விண்டுநிறை முத்திதரு ஞானபூ 
மிகளேழும விளமபக கேளாய. 

177 
புலவா புகழ் முதறபூமி பேசசை விசா ரணையிரண்டாம் 
பூமி யாகும , நலதநுமா னசிமூனறாம பூமிசதது வாபததி நாலாம 
பூமி , சொலுமசம சததிப்பேரும் பதாத்தாபா வனைப் பேரும் 
துரியப் பேரும் , மலினமறு மகனேபைத தாறேழு பூமிகளா 

178 
துறஙக நிவிரததிவந்து சிவஞானம் விரும்புவது சுபேச 
சை யாகும , நறசங்க மொழிவினவி ஞான நூல் பழகலவிசா ரணை 
யா நமபி , முறசலக வேடணை கள் விடல்தநுமா னசியிந்த மூன்றி 
னாலும் , சறசாக மனதிலுண்மை யறிவு தித்தல சததுவா பத்தி 

179 
தத்துவத்தின் மனமுறைத்து மிததையெலா மறத்தலசம் 
சத்தியாகும் , அத்துவிதா நந்தமவருந் திரிபுடிபோம் பதார்ததா 
பாவனைய தாகும் , வத்துநிலை யிருந்தபடி யிருந்தமவு னசுபாவந் 
துரிய மாகும , இத துரிய பூமியைமுன் றுரியாதீ தப்பதமென் றது 
வும்ங் கேளாய் , 

180 
முறபுவிமூன் றினுமூலகா தோன்று தலாற் சாக்கிரமா 
மூன்றற கபபால் , சொற்பனமா மதுவுமெள்ள நழுவுமை , தாம் 
பூமியே சுழுத்தி யாகும , அற்புதமாஞ சுகா நுபவ மிகுமாறாம புவி 


வகுததார மேலோ. 


தானே 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


61 


னமாக 


வருது 


துரிய மகற்கப் பாலோர் , கற்பனையி லா தவிட மதி நமென்று மௌ 
காட்டும் வேதம 

181 
துரியநிலாக தனை த துரியா தீதமெனின் மயக்கமென்று கருதி 
மேலோர் , அரியதொரு விதேகமுததி யதீதமெனபாரதுக்கணக்கி 
லாறாம பூமி , மருவுசுழுத தியிறகாடசி எழுத்தியென்பா ரென்பது 
நீ மனத்திற் கொள்வாய , பெருமைதரு ஞானபூ மிபினவிகற்ப 
மின்னமுண்டு பேசக கேளாய் . 

182 
முன்னிலங்க ளேறிய வரும்பபியாசிகளா முத்த ரல்லர் , 
பின்னிலங்கள் 

வரனவரியான வரிட்டனெ னுஞ சீவனமுத்தா 
பேத மாகும் , சொனனநடெ பூமிவந்த ஞானிகளே பிரமவிததாக 
தூயமுததா, இன்னமுமப் பூமிகளின் பெருமைதனை நீயறிய யான் 
சொல வேனே . 

183 
நாலாமபூ மியிலவருமுன மூனறு மியுமடைந்து நடந்து 
மாண்டோ , மேலான பதமடைந்து பிறந்து மௌள மெள்ள 
வீடு சோவார் , 

மாலான பவததிலவிழாா முதறபூமி 
கிடைப்பது வே வருதத மைந்தா , காலான முதறபூமி கைவந்தால் 
முததியுங்கை வந்த தாமே . 

184 
இப்புவியி லிஞஞான பூமியொனறி லிரண்டிலடைந திருக 
தா ரானால , அப்புருடா மிலேசசரா கிறுமுததா குருபாதத் 
தாணை மெய்யே , தப்புரைபென றவாகெடுவாா நடுவான மறை 
களைநீ சங்கி யாதே , செப்புமொழி வழி திடமா யகம்பிரம் மென் 
றிருந்து தெளிகதி டாயே . 

185 
பிறந்ததுண் டானா லனறோ பிறகுசா வதுதா னுண்டாம் 
பிறந்ததே யில்லை யெனனும் பிரமமா வதுவு நானே 
பிறந்தது நானென் றாகிற பிரமமன் றந்த நானே 
பிறந்தது மிறந்த தற்ற பிரமமா நானே நானே . 136 
நானென்ற பிரம மான நானேநா னறியே னென்றால் 
நானென்ப தேது பினனை நமமுடைப புநதி யென்னில் 
தானது மயக்கந் தன்னிற சாகுமே சாவா தாகி 
நானென நிறைந்திருந்த ஞானமா நானே நானே . 187 
நிறைந்தவா றெந்த வாறு நிலைதெரிந் திலனென் றாயேல் 
அறிந்ததாஞ சுழுததி தன்னி லாநந்த மதுவே யாகும் 


ன 


. 


62 


வேதாந்த மந நசிந்தாமணி . 


குறைந்ததற் காநந் தந்தான் குவலயந் தன்னி லில்லை 
நிறைந்ததே யிந்த வான்மா நிதானமிவ வறிவு தானே . 188 
மனத்தினா லெண்ணித தானே வந்ததிவ வுலக மாகும் 
நினததிடி லனேக லோக நிறபதவ வறிவி லனறே 
அனைத்தையுங் கடந்தப் பாலு மந்தமற றறிவி தாமென் 
றெனைத்தனி விசாரித் திட்டா லேகமாய நிறைந்தோ னானே . 

. 
அந்தவா றிருந்து கொண்டே யாநந்த மநுபவிக்க 
எந்தவா றிருந்து கொண்டா லெனக்கிது தெரியு மெனனில 
இந்தமூன றவததை தமமு ளெழுததிமெ விருத்தி கேகில 
அந்தவா றிருந்து நீய மருந்த மடைய லாமே . 

190 
வாதனா வசத்தி னாலே வருகின்ற விருத்தி யெல்லாம் 
ஏதினா லடக்க லாகு மென்றுதான விசாரஞ செயயில் 
போதமா மிராசன் முனாயப் புாதியைம் புலன்க ளெல்லாம் 
தாதரா யிருககப் பெறாற சகலமு மடங்கு தானே 191 
விருத்திக ளடகக வினனம வினோதமாம் யோகத தாலே 
துருத்திபோ லூது மூசசைச் சுகமுட எடக்கி னிறகும் 
கருத்ததற் கிலலை பெனனிற காரண சரீரமாகிப் 
பெருதததோ ரவிததை தன்னைப் பிடுங்கிடி லடங்கு தானே . 
காரண சரீரா தனனைக களை வதெவ வாறென் றோதில 
ஆரணம் பொய்சொல் லாதே யதன பொரு ளகததி லுய்ததுப் 
பூரண மாகு மெனமேற புவனங்க போற்ற மென்று 
தாரணை வந்த தாகிற றரித்திடு மவித்தை யெங்கே . 193 
அப்படி யிருககச சிதத மலை தலால விவகாரத்தில 
எப்படி கூடு மெனனி லென்னைவிட டொன்று மில்லை 
இப்படி கண்ட வெல்லா மெனமய மெனக னாப்போல 
கறபித மென்று தானே காண்கின்ற சிதது நானே . 194 
சித்துநா னிறைந்தோ னெனற திடமற வாதிருந்தால் 
எததனை யெண்ணி னாறு மேதுசெய் தாலு மெனன 
ததிரை யுணாந்த பின்பு நிற்கின்ற கனாவே போல 
அததனை யும் பொய தானே யாநந்த வடிவு நானே . 195 
நானென வுடலைத் தானே நாயினே னனேக சன்மம் 
ஈனராய்ப பெரியோ ராகியிருந்தவை யெலாமிய போது 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


63 


196 


கானலில வெள்ளம் போலக கண்டுசற் குருவி னாலே 
நானென வென்னைத் தானே நமபியீ டேறி னேனே 
என்ன புண்ணியமோ செய்தேனே துப்பாக்கியமோ காணேன 
நனனிலந் தனிலெ ழுந்த நாரணன கிருபை யாலே 
தனனிய னானே னானுத தரீபததை வீஈ கின்றேன 
தன்னிய னினனு நானே தாண்டவ மாடு கினறேன 

191 
வித தியா நாத மிந்த விதமென விளமபினோமே 
பத்தியா லிதே நாலைய பார்த்த ந பவிதத போகள 
நித்திய தரும கிடடை நிலை தனை யறிந்து சீவன் 
முததியை யடைந்திரு, த முனிவர ராகு வாரே 

198 
ஆன்ற பதமா மூனற்றகு மது நீ யானா யெனும் பொருளிற , 
சான்ற துரியா தீதமெனுந் தடையற றிலங்கொண் சைதனியம் , 
ஊனறி யுணாநதோா விகற்பமயக கொழிததுத் தடையு மூட 
றுத்துத , தோனறித தானே தானாவர் துலங்கும் தமக்கே சுவா 

197 ) 
குலவுசற குருவின பாதக குளிாபுனற றலைமேற கொண்டால 
உலகினிற நீர்தத மெலலா முற்றபே றடைவா போல 
தலமையா குங்கை வலய நவநீ 

ங்கை வலய நவநீத நூலைக் கறயோ 
பலகலை ஞான நூல்கள் படித்தஞா னிகளாய் வாழ்வார் 201 ) 


பைவம் 


சுத்தவாதனையடைந்த 
சீவன்முத்த ரிலக்கணங் கூறல் . 


ஞானவாசிட்டம் . 


வைராக்கியப் பிரகாணம் 


பெரியவ ரறிவுறு பெருமை சான்றது 
விரிவுறு சிறியவா மேவொ ணாதது 
வரிசையி லுயாநந ப வசிட்ட சங்கிதை 
யரியமெய்ஞ ஞ ன கா நாத தின மிருக ? த 
தெருளுாா மகாககிதரு பெயாட மனபி ) 

மைவா சிட்ட நம் கன்னை பொயளோ 


1 


* 


64 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


5 


வுரியதாய் பிறவியை யுள்ள தாக்குவள 
பெருமைவா சிட்டமிப் பிறபபை மாற்றுமே . 

2 
பாதமுற றனன்பர பதததைச சோகவென 
றந்தநிச சயமுளா னறிவி லானலான 
சிந்தனை த துயாகெடச சிததைச சோருதுளா 
னிருத நூற குரியவ னெனறு கொளகவே ,. 

3 
ஒருங்குணா குரவனா முயாவான மீகனை 
மருங்குறப பரத்துவன வணங்கி வனபவ 
நெருங்குவொ துயரிலே நின்ற தொகன 
மருங்குணத் திராமனீ யருளிற கூறென்றான 
நலலது சிறுநீ யுரியை நானது 
சொலலுவன கேடகுதி துயாசெய் மோக. 
வெல்லலா மோகந்தான சகத தின வேறன்றி 
வல்லலவா னிறம்படைத் தென்ன வந்துறும் . 

5 
இறபபிலா விருதமோக மிறையுபீட டெணணமின்றி 
மறப்பதே நல்லதென்று மதிததுயா மனத்தினுக்குத் 
திறபபடக காணப்பட்ட திலலெனச சிததினாலே 

யுறபபெறு மெப்போ தப்போ துயாபர சுகமதாமே. 16 
வழிபடு மிதனை விட்டு மற்றுள நூலக ளெனனுங் 
குழிகளிற புரணடஞ ஞானக குணததினாற பிறபபோரக் கெல்லா 
மொழிவற வொருவர் செய்தற குறித்தனறயத தானே யுணடாங் 
கழிதலிற பரம வினபங் கற்பங்களாலும் கூடா . 

7 
அலைசெய்வா தனையைச சேட மறவிட னலல தென்று 
நிலைபெறு முத்தி யென்று நிமலமா நெறியீ தென்றுந் 
தலைமையோர பகாவ ரனன திருவகைச சநந நலகி 
யுலை தரு மலின் மொன்ற தொழித்திடுஞ சுத்த மொன்றே. 8 
மடமையின செறிவே மெயயாய மலியகங் காரா துன்றிய 
படாதரு பிறபபை மேனமேற பயிலவிக்கு மலின் மெனப் 
ரடா மறு சநந மென்னு மங்குர மினறிச செந்தீச 
சுடமுளை யாவித தொககுஞ சுததவா தனைய தென்பா. 
மெய்தரி நிமித்தமாகத் தரிப்பதாம விளம்பு கத்த 
மெய்தினர் பிறவி யான வனததத இ னெனறு மெயதாா 


9 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


65 


கது 


நொய்தினி னோக்க வேண்டு நோக்கெலா நோக்கி யின்பஞ் 
செய்திடுஞ் சீவன் முத்தி சேர்கதவ ரெனன லாமே 10 
ஆன்ற தோர சீவன் முத்திப் பதத்தினை யடைந்தி ராமன் 
பூன்றமா மனதத னான நெறியினைப் புகலக் கேட்பிற 
சானறவிக கேள்வி யாலே சரைமா ணங்க டீர்தி 
தோன்றலே யெனவான மீகித தொன்முனி சொல்ல லுற்றான 
சதுமறை நால்க ளியாவுரு தரித்தனன் விநோதத தாலே 
யெதுபய மென்ன வஞசா திருந்தனன் சின்னாட பின்னாண 
முதுபய னதிகளியாவு முனிவர திடமுங் காண்பான 

மனக காதலானான் காரநிறக கமலக் கண்ணன . 12 
தந்தைதன் சரண மான நகமெனுந தாது பூத்த 
வந்தமில் கமலப் போதை யனனமபோ லணைந்து தாழந்து 
முநதைநன் னதிக டேவ ராலய முனிவா கான்க 
ளெநதைநின் னருளிற் காணபா னெண்ணிய தென்ற னுள்ளம். 
முடிவிலா திரந்த தெலலா முடிவுறா தில்லை நினனா 
லடியனேன் முன்னம் வேட்ட வரமுநீ யருடி யென்னப் 
படிபுகழ் வசிட்ட னோடும பாாததியனினி தி னெண்ணிக் 
கடிது போய் மீடி யெனனக் காரகழல் வணங்கிப் போனான , 14 
தம்பிய ரோடு நனனா ளேகித்தன் னாடு நீங்கிப் 
பமபிய நதியுங் கானும் பற்ற்றறோ ரிடனும் பாலை 
வெம்பிய நிலனும் வேலைக் கரைகளும் விலங்கற சாரவும் 
வம்பிய லலங்கல் வீரனோககினன் மகிழ்சசி கூர . 

15 
துன்னுறு மமரா போற்ற மானிடா துதிப்ப மீண்டு 
தன்னுயா 
னுயா சிவலோ 

கததைச சார்தரு மீச னென்னப 
பொன்னுல கத்தை மேவும் புரந்தரன் புதலவ னென்ன 
மன்னுறை யயோத்தி புககான மலர்சொரித தியாரு மேதத , 16 
நோக்கிய தேச நீதி நுவலவுற்றுப் புலரு முனனே 
சேக்கைநின றெழுந்து நிதத நியமங்கள் செய்துரு தாதை 
நீக்கமில சரணந் தாழ்ந்து நெடுந்தவ வசிட்டன் முனனோ 
வாக்கினான் ஞான நீதி வாய்ந்த பல் கதைகள் கேட்டும் . 17 
தந்தை சொற் படியே தானை தன்னுடன் வேட்டை கண்டும் 
பந்துமித திரர்கள் பின்னோ தம்மொடும் பருகி ராநீத் 
திந்துவு மமுதும் போல நிருபருக் கினிய செய்து 
மைந்துட னீரைந் தாண்டு புககன னனைய நாளில் . 

18 
9 


66 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


- 


அருள்செய் வல்லை நீயென் றரும்புகல் புகுந்தே னின்னை , 
வெருளுறும் புலிபோன மொய்ம்பன் விண்ணவர்க் கிறைபோல் 
வீரன் , மருளுறு மரக்கர் காலன் வாய்மைநின் முதன்மை மைந் 
தன் , றெருளுறு மிராம னென்னுஞ் சிகைமுடிச சேயை யீவாய் . 
தேவரிற் றேசு மிக்க வென்பெருஞ் சேமந் தன்னா 
லேவரு நிருதர் சேனை யிராமனே யெளிது கொல்லுங் 
காவல சிறுவ னென்னுங் கவலையை யொழியென் போல்வா 
ரோவலிற் சஙகை யான கருமத்தி னுள்ளம் வையார் . 

20 
இயாரினு மிராமன மேன்மை வசிட்டனு மியானு மாதி 
யாரிய ரறிவே மாட்சி யறம்புகழ் வேண்டி னந்தப் 
பேரிய லானை யீதி பெருமையோர் கொடாத துண்டோ 
வீரிய வரக்கா மாய்தன் மெய்யென விளம்பி விட்டான் . 21 
மாதவன் முனிவு நோக்கி வசிட்டனு மனுகு லத்தே 
சாதனாய்த் தசர தபபோ தரிததனை சபதங் காவாய் 
தீதுறிற் பிறிதார் காப்பாா திருத்தி நிறுத்து நீதி 
மேதினி கடவா தென்றால் வேந்தநீ கடக்கற் பாற்றோ. 22 

எரிகாக்கு மமுதென்ன விமமுனிவ னனிகாக்கு மிராமன் 
றன்னைச , செருவாழ்க்கை யரக்காசெயுந் தீங்கணுகா தெனக் 
கேட்ட திண்டோள் வேந்த , னருள்வாய்த்த குமரனெது செய்கி 
ன்றா னெனவுழைய ரங்கை கூப்பி , விரிதீர்தத மாடிவரு நாடொ 
டங்கி 
கி யுறு துயரம் விளம்ப லுற்றா . 

23 
பதம் பணிந்து வேண்டிய பின் பண்டைநிய மஞ்சிறிது பண் 
ணா நிறகு , மிதந்தருமா தருநிதியு மில்லமும் பொய் யாதலினா 
லென்னே யென்னுஞ, சிதமபடுநற றுகிலடிசில் சீதநீ சாதிகளிற் 
சிந்தை தீரு , மதந்தவிர்சந்நியாசியர்போன் மானமிராச சியமகிழ் 
சசி மறுக்க மாற்றும் . 

24 


மீட்டணுகா தகத்துயர்போம விளம்பென்ன முகிற்குரலால் 
வெம்மை தீர்ந்து , வாட்டமறு மயிலென்ன மகிழ்ந திடர்போ யரு 
ண்மூாததி மடவ னேனைச் , சேட்டமுறு மாதவநீ செப்பெனமுன் 
செப்புதலாற் செப்பு கினறேன் , கேட்டருடி மேலவர்சொன் 
மறுக்கு நரியா ரெனவினிது கிளத்த லுற்றான் . 

25 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


67 


. 


தந்தையிவ னிற்பிறந்து வளர்ந்து பல கலைதரித்துச் சதாசா 
ரத்தால் , வாதுயாநன் ன தியாடி வாரிதிசூழ் புவியுழன்று வருத 
லோடு , மிந்தெநெடுஞ சகமோகத் திச்சையெலாந் தீர்ந்ததிதி லின்ப 
மில்லை , யந்தமுறல் பிறப்பதற்கே பிறப்பதுமீட் டிறப்பதற்கே 
யநித்த மியாவும் . 

26 
பாவமதா யாபத்துப் பயிலிடமாய்த் தம்மிற்றாம் பற்றின் றா 
யுந் , தாவுமனக் கற்பனையாற சமபாத மாயிருபபுச சலாகை போ 
லா , மேவு பெருஞ் செல்வத்துக் கிடமாகு மென்பொருளும் விட 
யத் தாலும் , பூவலயத தாலுமெது பயன்யாமார் வருவதெது 
பொய்பொய் பொய்யாடி, 

27 
யாதியார் பெற்றதென விவ்வண்ண நினைவேற்கு வழிச்செல் 
வோரக்கு, மோதுகா னலிலம்பு முறைமை போற பொருண் முழு 
தின் மூளா வாசை ,பேதியா விததுயாபோ நெறி நாடிற பெருந்தரு 
தான் பெற்ற தீயால , வேதலபோல் வேகினறேன் விடரடைகல 
லாந்திறவா வெய்ய மோகம . 

28 
இனமிகழு மென்றஞ்சி யித்துயருக் கழுதாறறே னீன்ற 
மாதா , தனமுதலா மாபததோாக கெனச்சிந் தா வினஞசுழலுந் 
தான மாகும் , கனமிலதா முதார்மதா மென்னினுமின் பம்பய 
வாக் கயவ ரென்ன , வனகரெனத் தரமறியா தரசரைப்போ 
லடைந்தாாபா லணுகுஞ் செல்வம் . 

29 
கருமவகை யால்விரிந்த கட்செவிப்பால் விடமாகுக கண 
க்கே போலாந , திருவெனுஞ்சூ றைக்காற்றாற் பனிபோலச் சித 
றாரார் சேராா சேர்ந்தோ , ரிருவகைக்குங் குளிாந்தினியர் நன்றி 
யறி வோரறிஞ ரினியோர் சூரா , பொருவிலெவ ருந்திருவாற் 
புழுதிசெறி சுடாமணிபோற புனமை சோவர் . 

30 
தீதடையாச செல்வர்மொழி திறம்பாத சூராநடுத் தெரிந்து 
நோக்கு , நாதரிவர் மிகவரியா நாகஞ்சூழ் குழிவல்லி நனைபோற் 
செல்வஞ், சாதனத்துக் கரிதுளத்தை யிழுத்திமைப்பி விறுந் 
தலைகீழ்த் தளிரி னான்ற , வோது துளி பொத்தவுயிர் மத்தரென 
வகாலத்தி லுடல்விட் டோடும் . 

31 
வளர்புலமா மராத்தீண்ட மன மயர்வோா மெய்யுணர்வு வாய் 
த்தி லாதோர் , தளாவுறுகா ரணம்வாணாட் டனிமோக மெனுமுகி 
லிற் சார்மின் போலு , மளவுபடு முடன் மெய்யென் றழுநதிநா 


32 


68 வேதாந்த மந்நசிந்தாமணி . 
மிதின்மகிழே மாகா யததைப் , பிளவிடவா யுவைப்பிடிக்கத் திரை 
கோக்க வெளிதிதனைப் பேண வொண்ணா. 

சரற்பருவ மேகமெனத தைலந்தீர விளககென்னத் தரங்க 
மெனனத், திரப்படம் குவதா கிச சிறிது மிளைப் பாரத சிநதைத் 
தாகிப் , பாப்புடைய சேட்டையதாய்ச சூனியமாம வாணாளின் 
பயனை நாடிற , றுரபபரிய துயராக்கு மொட்டகத்துக் குயிரதொ 
லைககுஞ சூலே போல . 

33 
அடையவேண் டியதடைந்து மேற்றுயர மற்றின்ப மளவி 
லாதாயக , கடையதா. தருவில பகு பறனவகளபோல வீ 
கள் கழியா தாகித , தடையிலா மனனபதால வாழ்வதே யுயா 
வாணாள் சனனா தீரக தோ , ருடைப்பிறப் புயாததாங் கிழவேர 
ரிபபிறபபா மொழி த வெலலா டா . 

31 
வகிக குப்பாரஞ் சாத்திரமெய்யறிவிலோாக கங்கம் 
பார , விலசாநதி யிலலாதோ குளமபர மவாவினாககு ஞானம் 
பாரஞ , செவிதான வுருவா ணாண மனம்புநதியகாகாரஞ செயலக 
ளெல்லாங் , குவிபார மாஞா மடா சுமை போலப் புந்திநலங் கூடா 
தராககே . 

35 
மனத்துயரு மாபத்தும் வளாதொழிலு மகஙகரத்தால் வரு 
மித்தைப்போற , கனத்தபகை யில் நநெடுங் காலம் வினையிதுசோ 
ந்து கலங்கா நினறே, னன, தொடுதண்ணீநகரே னருமபோ 
கம் விளம்புவதென னகர கா ரஞசோ, தினத்தொழிலக ளோம 
முண வனைத் தும பொய யகங்காரந் தீர்தன மெயயே . 

16 
அகங்கார முகிலபடா வாசைமலை மலலி கையவ் வளவிற் 
ராகு , மிகுந்துயரிவ வகங்காரத தொழிலபிரிந்தும் பேதைமையின 
மிகவு நொந்தேன, செகந்தனிலா பத்திடமாய்த திரந் துறப்ப தாயு 
ள்ளாயத் தியக்க மாயு , முகந்தவிசா ரமுமுணாவு மிலாவகங்கா 
ரமபோமா றுபதே சிப்பாய . 

37 


அவிவேகிக் 


காதலெனு மனைவியின் பின செல்கின்ற மனமென்னுங் கடிய 
ஞாளி, பேதைமை மே வியவெனனைப் பிணக நினனு மாறுபோற 
பிடுங்கித தினனு , மோது பெரும் காற்றினான முறிநதெழுந்த 
துரும்பு போன மோக மெய்த , வாதை மனம் பெரும்பாழின் மிக 
வீழ வதிதூர மலங்கத் தளளும் . 

38 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


65 


கடுமனவன பேய்கனலிற கொடிதாகு மலைகளிலுங் கடத்தற் 
கொண்ணா, நெடுவயிரத தினுமவலிது கடலபருகி மேருவினை 
நேரே போததுச , சுடுகனலை விழுங்குகினு நிறுத்தரிது புலன முழு 
துந் தோன்று மூலங , கெடு முலகீ துண்டெனிலுண டிலதாகி லில 
திதனைக கெடுததல வேண்டும . 

39 
வரை பிலெழு வனமபோல மகிழ்சசியிட ரிவையனை தது மன 
த்திற் றோன்றும் , புரையிலவிவே கத்தின மனம பொன்றிலவை 
பொனறுமெனப புநதி செய்தேன , கரை தலறு மோகமெனுங் 
காரிருளி ) றொழிற கடலகாக காத லலலா , அரை தருகா மாதிக 
ளா முலூகநிரை யுண, வெனுமவிண னுலாவு மனமே. 

40 
ஆதரித்த நறருணங்களாகுவினாற மாதிரிபோ லாசை யாலே , 
சேதமுறுஞ சொரூபநிலை செறிதரவல லமையிலலாச சிந்தை 
யேங்கண் , மீதுவலை யுறுபுடபோன மெலியவரு மாசை தநீ வெது 
பப நொந்தேன, கொதிலமு திறகுளித்து குளிராதென றென் 
மனத்திற குறிக்கின் றேனால் 

41 
பினனுறுபக கத திருவபோற பேராண்மைத் தீரரையும் பீதி 
செய்யும் , நன்னயனங் குருடாக்கு முபசாந்தத் தோரதமையு நடுக 
கஞ செய்யுங் , கின்னமுறு காதலெனுங் கிழமடநதை பொருபொரு 
ளுக கிடடா தேனு, மின் னி திய நயாதெவாக்கும் பினபெடரு 
மனோதமு மெயதா தாகும் 

42 
முதிர்பருவத் தளாச்சியான முடியாத நடனகதி முயலவா 
ளாகி , மதிமகிழரசி யறநடிக்கு மாடுங் கூத தியைப் போல வருத்து 
மாசை , யெதிரகிடைத்தற கருமபொருளிற செனறெயது மமைக 
தாலு மினபா தேடும் , கதியறவோ ரீடத துறைபா தலைகின்ற 
வானமபோற காத முனே . 

காவின மதா வண்டென்னப் பாதலமவிண் டிரை பனைததுங் 
கணதது லாவும , வாவிவளா மயலொனறே வருத்தமனைத தினும 
பெரிய வருதத நலகு , மேவுமா ணுறைபவாககுந துயாசெய்யு 
மாசையெனும விசி கைக்குத , தேவாபுகழ மந்திரமாஞ சிந்தை 
யற லுலகிடாபோஞ் சிந்தை யற்றால் . 

41 
பைந்தொடியா ராசைநோய் கொபீர மனிதரையும் பதுமா 
தன்னை , முந்திரவிக கதிர்போலு மிளிரவிக்கு.எ கனவிடியின முனை 
கூா வாளும, வொ தவிருப் புபபொறியு மெனக்கொடிய மன வேட 


43 


70 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


கை மேரு வொத்தோர் , சுந்தரஞா னியர் தீரர் சூரரையெல் லாமி 
மைப்பிற் றுரும்பு செய்யும் . 

45 
ஈரித்த குடனரம்பாற் செறிந்து பல விகாரியா யிரங்க வாடிப் , 
பூரித்த வுடல் பிறப்பிற பொலிந்தாலுந் துன்பத்தின் பொருட்டே 
யாகும் , பாரித்த சிற்றின்பஞ் சிறுதுனப மனுபவிக்கும் பகர்ந்த 
மெய்போ , னேரிட்ட குணமிலதுந் துயருளது நீசமுமா நிலைவே 
றுண்டோ . 

46 
அறபமதாஞ் சுகாசுகத்தி லழுந்துமுட னிலையெனினு மழி 
வென் றாலு , நற்பலமென் னகங்கரனுக ககமாகிப் பொறிபசுக்க 
ணாலோ டாறுங் , கற்பனைசெய் மனததொழுமபு மாசைமனை 
வியும் வாயாங் கடையு மாங்கே , பற்பலபல் லென்புகளாந் தோர 
ணமு நாக்குரங்கும் பயின்று தோன்றும் . 

47 
நிதியுமா சுஞ்செயலு மிவ்வுடம்பும் வேண்டுவன நிற்கி னன் 
றோ , விதியில்வரு காலனாற் சிலநாளி லிவையெலாம் விந்து 
போகு , முதிரமொடு தசையுடைத்தா யுடைவதியல் பாய்த்தாழ்ந் 
தோ ருயர்நதோ ரொததே , யதிகசரா மரணமுறு தாமறியா திவ் 
வுடலி லழகென் கொல்லோ . 

48 
மின்னிடத்திற் சரறகால மேகத்திற் கந்தர்வ வியன்மூ தூரி , 
னன்னிலைமை யெண்ணுவோ னெவனவனே யுடனிலைமை நாடு 
கிறபோன் , மன்னுகிலா தசைந்துபல தொழிற்றரங்கஞ் செறி 
பிறவி வாரி தன்னி , லென்னபிறப் பெய்துகினு மிளமைமிகு துய 
ரத்துக் கேது வாகும் . 

49 
தொலைவறுமா பததெளிமை சொல்லின்மை மடமாசைத் 
துவட்சி யெய்தி , யுலைவறுசை சவத்துடனே யுலையியல்பா மனவு 
கூடி யோத நீரி , எலைமடவார் விழியனலின் கொழுநதொடுமின் 
னிவைக்கெல்லா மலைவு கற்பித், தலைதலுறு நாய்போல மலமரு 
ந்து மற்பத்தான் மகிழும் வாடும் . 

50 
மண்ணுகரும் விண்மதியை வரவழைக்கு மிம்மடமை மகிழ்ச் 
சியாமோ , நண்ணுகுரு தாய்ததை யுறறோமூத் தோரெவர்க்கு 
நடுக்கங் கூரும , புண்னுறுசை சவமபயததுக கிடமாகுங் குற்ற 
மெலாம் பொதிந்த கூடா , மெண்ணுமவி வேகவிடன் வாழ்மனை 
யாம் யார்க்குமிதி லின்ப மெய்தா . 

51 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


71 


இப்பருவத் தநர்த்தமகன் றிடரில் வீ செவ்வனத்தி லேறி 
நெஞ்சா, மொபபரிய பொந்திலுறை காமனெனும் பேயறைய வுள் 
ளம் வாடுஞ், செப்பரிய விரிவுடைத்தாய்த் தெளிந்துபரி சுத்த 
மாய்ச சிறந்த தேனு , மைப்புயனா ண திநீர்போன் மதிகலங்கு 
மெவ்வனத்தின் மயங்கு நாளில் . 

52 
கருத்தெனுமான் மருண்டோடி விடயமெலுங் குழியில் 
விழக் காய மென்னு , மருத்தலத்தி லெவ்வனமாக கடுங்கான 
லெழுந்துமிக வளரா நிற்கும் , பெருத்த துய ரிளமை நல மெவ்வள 
வுண் டவ்வளவும் பெருகா நிற்கு , மருத்திகளு மெவ்வனமவ் வள 
வும்விரைந் தெழுந்துமிக வநாத்தஞ் செய்யும் .. 

53 
எத்திறத்தோ ரெவ்வனமாமிடையூற்றைக் கடந்தெளிதி னே 
றவல்லோ , ரத்திறத்தோ ரேபுருட ரவாகளே தொழற் குரியோ 
ரவரே சான்றோர் , மெய்த்திறத்தோர் சேரிடமாய் விநயநிதி 
படைத்தருளால் விளங்கா நிறகுஞ , சுத்தகுண வெவ்வனமிவ் 
வுலகிலுள் தோவிசும்பிற் சூழ்கா டுண்டோ . 

54 
சந்துறு நரம்போ டென்பு தசைசெறி பாவை யொபபா 
ரந்திரத் தியங்கு மஙக பஞ்சரத் தினிமை யென்னே 
கந்தமென் குழலாா கண்ணிற றோறசை கண்ணீர் புண்ணீர் 
சிந்தையிற் பிரித்து நோக்கிற சீரிதேன் மோகஞ செய்வாம . 55 
மேருவின் குவட்டின் விழும் விரிதிரைக கங்கை நீரபோ 
லாரமுற றிலங்கு கினற வணியிழை மடவாா கொங்கை 
யூரயன் மயானந் தன்னி லுற்றபோ துருண்டைச சோற்றி 
னேருறு கவளம் போல நிரைநிரை நாய்க டுய்ககும . 

56 
மேவுதற் கரிதாய்க் கேசம் புகையதாய் விழிக்கு நன்காய்த் 
தீவினைச சிகைசேர் மாத ரெனுங்கனற் றிரணம் போல 
யாவரைச் சுடாது தூரத் தெரிகின்ற நரகத் தீக்குப 
பாவையர் குளிர்ந்த மேனி பசையிலா விறக தாமே . 

57 
மாமடஞ் செறிந்த நெஞ்சின் மனிதராம் புட்பி டிக்கக் 
காமனாம வேடன் வீசும வலையொப்பாா கருங்கண் மாதர் 
தீமனச் சேறார் சன்மச சிறுகுழி மீனா மாந்தர்க் 
கேமவா தனைக்க யிற்றுத் தூண்டிலுக் கிரையு மொப்பார் . 53 
முது துயர் விலங்கு மாகி முடிவில்கா மாதி யென்னும் 
புதுமணி வைத்த செப்பாம பூவைய ரின்பம் வேண்டே 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


60 


( சை 


னி துதசை யிதுநெய்த தோரென் பிதுநரம பிதுவென் றெண்ணில் 
துமுக மாதா வேடகை விரோதமாஞ சிறிது நாளில 59 
பாரியை யுடையோன யாவ னவனுக்கே பற்றாம் போக 
நாரியை யிலலா தார்க்குப் போகத தி னலாமல் குண்டாக 
காரிகை தன்னை நீங்கிற கருததுறு ஈகத்து நீங்கும் 
பேரியல சகதது நீங்கிற பிரிவில் பேரின்ப முண்டாம் 
வந்துறு போதி னனறய வரியளி சிறகு போல 
சாததஞ சலித்துத் தள்ளற கரிபதாம போகக தனனை 
முந்து நோய் மரண மூப்பு முதலவா துயாகட கஞ்சிச 
சிந்தையில விரும பே னொதன சோ வரும் பதததைச சோவேன் . 

. 
ஈற்று சைச வத்தை பெவவனம் விழுங்கு மிததை 
மாறுறு சரைவி ழுங்கு மயரகநோய் வருந்த மிக்க 
பேறுறு சரைகைக கொண்டாற பேரறி வானறிட போடும் 
வேறுறு மணங்கான முன் மெல்லிய லகடுமாபோல 62 
புரையுட னெகிழ்வு சோர்வு பொருந்திய லோபந் துன்பங் 
கரையுறு கருமந் தன்னில் வலியின்மை கடுநோய தோற்றம் 
வரைபொருள் செயமாட் டாமை பைந்தரே முதலோ நிகதை 
சரைரரை வருகாலத்துத் தருதுயா விவித மாகும் . ( 

53 
விருத்தராய நடுக்கு வோரை மித்திரா மைந்த ருறா 
கருத்துறு மாதா தாசா நகைசெயவ காணொ ணாதாய 
வருதகமுஞ சரையு முற்று வலிகுண மிழந்த மூபபை 
யருத்திவு 

வந் தடையுங் கட்டை மரங்கழு கடையு மாபோல 61 
குற்றமு மிளைப்பு மேவிக் குறிதவறி யுளத்தை ஈட்டுத் 
துற்றவா பத்துக் கெல்லாக தோழியா மாசை துனனு 
முற்றதோர் பரலோ கத்துக் குறுதியே தென்று மூப்பிற 
பற்றுறு பரிகா ரகதீர் பயமிகப் படரு மன்றே. 
ஆதரச செருக்கு மலகு மருந்து தற கரிது மூபபிற 
காதல் செய் வலியி லாமை சருததெலாம் வெந்து சோரும் 
போதுறு நீரா முற்ற்ற பூகினைப் பெருங்காய் போல 
மேதகு காலன மாந்தா வெண்ணரைத் தலையைத் தின்னும் 66 
மரணமா மனனன முனனா வருநரைக் கவரி வீசி 
திரளுறு வியாதியாதி யாகிய சேனை செலலும் 


6.5 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


73 


தரமறு நரைவெண் சாந்தார சரீரமா மனைக்கு ளாபத் 
துரவலி யின்மை சோர்வா மொண்டொடி மகளிர் வாழ்வார் .. 67 
கரையுறு தீவா ணாளாம் பேயுட னண்ணி வாழ்வென் 
சரைவெலற் கரிதி யார்க்கு மீடணை மூனறுந தளளு 
நிரைபவத தவிஞை யாகி நிகழின்பப பொருள்க ளெல்லாம் 
புரையுறு மெலியா னூல போற காலனாற் பொன்று மன்றே 6S 
மகரநீர் கடல்கு டிக்கும் வடமுகக கனலே போலச 
சகலமும் விழுங்குக காலன சகததிடை விழுதகா தில்லைப் 
புகலரும் பெரியோ ரேனும் பொழுதொரு கணமுத தாழா 
னகிலமும் விழுங்கித தானே யகிலமாய் நிறகு மனறே 69 
விழுமியா சுபததின பாலா மேருவை பொப்போ ரெலலாம 
பழுதறு கருடன கொலறும் பாம்பெனக் காலன் கொலறும் 
புழு தியோ டிலைது நட்பு பொன்மலை புணரி வெள்ளளு 
செழுமயோ திரமுங் காலன் சிதைத்துத் தன வடிவ மாக்கும் . 70 

அகல்பூதக் கொதுரையு மண்டமெனுங் காாருத்த வத்தி 
யாயும் , பகலவனே கண்ணாகப் பகற்பொழுது பாாவையாற் பதங் 
கள் பாாததுச , சகமெனுநதொல வனத தலக பாலரெனும் பழம் 
பரித்துத் தானே தினனும் , திகழுலகா மணிமாலைக் குணமூன் 
றாற கோததணிந்து சிந்துக் காலன் , 

சிறியசகப பழங்குடிலிற சிதறுலக மானியமனாஞ செபபிற 
சேர்க்கு , மறிவிலபல பூதமாம வில பகுகளும் பறவைகளு மளவற 
றெங்கு , முறியவுலா சகாபாலை தனில வேடடை யாடி கெடு மு 7 
கற பத்திற் , பொறிவடவைத தாமரைசோ கடலவிளையாட டோ 
டைகளாப பொருந்துங் காலன 

72 
கைப்பினொடு புளிப்புககாரப் பிவை முதலாஞ் சுவைபடைகத் 
கனபூ தததா , லொபபரிய பாறயிரை யாதியாய வருகின்ற வுததி 
தன்னாற , றுப்புடையன விவிதமாக தோற்றமுள சகங்களினாற் 
சுற்றிச் சுற்றி , வைப்புடைய வெற்றவற்றாக் பெருங்கற்பம் பலகா 
லும வட்டஞ் செய்யும் , 

3 
தொல்லுலகிற் றோன்றுகின்ற சராசரமாம் பொருளனைத் 
துந் தொலைத்து மாற்றி , வெல்லரிய சங்கார காளாத திரிமிகவும் 
வெருட்சி மிக்க , வல்லபமா நடையுடைத்தாய் மாதராண மனைத்து 

10 


71 


74 

வேதாந்த மநநசிந்தாமணி . 
முடன் மருவப் பட்டு , புல்லரிய சகமோகப் பொறிவளத்திற் புலிப் 
பேடு போல வாழும் . 

74 
படாபூதந் தொலைத்திரதம் பயில் புவியாம் பானபாத் திரங் 
கைப் பற்றி , மடலசூழுற பலங்கழுநீர் வனசமென வுலகநிரை 
மாலை 

சூடி , விடுகோடை யிடிநகைக்கு நரவரியை விளையாட்டு 
விகங்க மாக , நெடுநீளவன் புயமாம்பஞ் சாததினிடை யேந்து 
கின்ற நெறிய ளாகி . 

75 
மன்னுசரற் ககனமபோன் மாசினறிச் சுரவீணை மதுர 
மேவி , முன்னுயர்கா லனைக கேளீ இக கோகிலக்குஞ் சாக்கொண்டு 
முழுது மின்மை , பெனனுமடற சிலைதா கி யெழு துயரா கிய 
கணைக ளோதி யெங்கு 5, துனறு நட னமபுரிந்து தன வசமாய் 
மிகவிளங்கிச சுறறு நிறகும் 

76 
பொன்னுலகு தரியயைாம புணரபாவ மெனுநூலாற் பூட் 
டிக கட்டும் , பன்னாகச சிலம்புகளைப் பாதலமாம் பதத்தணியும் 
பானுத திங்க , ளெனனுமனி சேரிமவா னெனுமெனபு மணி 
மேரு வென்னும் பொற்பூண , டன்னிருகா தினுந்தரிக்குஞ் சக்கர 
வெற பணிகலையாத தழுவு மனறே. 

பின்னுறத்தாழ்ந் தலைந்திலங்கு முருகனவா கனமயிலின பீலி 
சூடு , முனனயனப் பெருங்குழிகள பயஞசெய்யு மதிசசடைதாழ் 
முடிகள பூணுங் , கனனியுமை குழற கவரி மலை நிகாபை ரவராடுக 
கவாத மேவும , பனனயனக குழிவிளஙகு மிநதிரன்றன் மேனி 
யெனும் பலியோ டேந்தும் . 

78 
மிகவுணங்கு சாரீர 

பங்குகளால் 

விளக்கம் 
துன்று , மகமுடைத்தாய்த் தனைத்தாளே பயஞசெயது புவன 
மெலாக தொலைத்து மாற்று , மகிலமுமா மொருவடிவின் முடி 
வட்ட மெனுங்கமலத் தலங்க லோடு , நிகரினட னமபுரிந்து பெருங் 
கற்பக தனிலவிளங்கா நிறகு மன்றே . 

19 
பொருள்களெலாம் பொருளனறாங் கடியமன மகங்கரத்தின் 
பொருடடே யாகுந , தெருளுறுபா வங்களெலா மபாவமாம் பவ 
முடிவு தெரியா தாகு , மருளுமதி யாகுலத்தா லுளமவெதும்பு 
மாசை நோய் வளரா நிறகு , மிருண்மயறீர் பவாரிய ரெவ்வனந் 
தான் வருத்தத்தா லேகா நிறகும் 

80 


77 


கடவா NEL ! 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


75 


கொண்ட பாவனை பிறவியாம் பூதங்கள் குலைந்துபோந் திசை 
தோன்றா,கண்ட தேசங்கள் பிறசொலாத திரிந்திடுங் கனகிரி துக 
ளாகு , முண்டெனுந் தனமை விழுங்கிட வுலகுபோ மும்பாபோம் 
புவன மபோ , மண்டு வாரிபோ முடுககள் போக தானவர் வானவர் 
கணமபோகும் . 

81 
சித்தா பொன்றுவர் துருவனுஞ சிதைகுவன் சிவனயன் 
றிருமாரபன , றத்து வந்தனி லொன்றுவா காலமுந் தருமமு 
முடிவாகு , மதத வானுமபோ மயக்கமே தருவதாய வாககொடு 
செவிககெடடாச , சுதத மாமபொரு ளொன்றினா லிகழவுறத 
தொல்லுல கிழிவாகும 

82 


து 


இன்ன போதுமங் கலங்களா மிருதுவீ தியாத்திரைக் 
கால , மன்ன தேயுற விசு மிருந்தவா வறபுத முளபோக , 
மெனன வென்னவா ளாநினைத துலகமக ளிறக்கின்ற வுயா 
தோரை , யுன்னி முந்துறப் பகலெலாந தேடிடா தொழியுமேற் 
றுயிலுண்டோ , 

83 


மனைவியு மகாரும பொனனு மமதைசெய் தமுதம போல 
நினைவினா னேயஞ் செய்து நீணிலத் துள்ள வெலலா 
மனையவாக் காகச் செய்வ ரருத்திகளான வெல்லாம் 
வினையுற முடியுங் காலை விடஙகளின் மயக்கஞ் செய்யும் . 84 
பகையெலாத துரந்து தளளிப பாக்கியம பலவந தெய்த 
விகலறத் துய்க்கு நாளி லெவவிடத் திருந்தோ வந்து 
மிகையறு காலன் கொலலும விளிதமா மிடத நினினறு 
வகுரு தினவா தொனது வாாபோன் மனைவி சேய் முதலா மாயை 
கற்பமாங் கணகா லத திற கமலயோ னிகளு மாய்வா 
சிற்பமாங் கலைக ளாலே செறிந்தகாலத்தின சால 
வற்பமு மகதது நாடி யளப்புறு புநதி பொய்யாம் 
பற்பல தீதின மாலும் பயிலுமன் னுயிர்க ளெல்லாம் . 86 
கற்றவ சரியா சாலக் கருமமுத துயரி னாலே 
யுற்றசூ னிபமா மெல்லா முயிாதரித துழலவ தெங்க 
னற்றவத் தினமு மேலாஞ் செல்வமு மந்தச் செய்கை ( வோம் .() 
முற்றுமாய்த துளத்தே தோன்று மியாமுமம் முறையிற செல் 


> 


76 

வேதாந்த மநநசிந்தாமணி . 
பிணிசெயா பத்துச் செல்வம் பிறப்பிறப் பென்ப வெல்லாங் 
கணிதமாங் கணத்திற் போகா தனவில்லைக் கடிய சூரன் 
றுணிவனோ ரேழை யா ல நூறுட அணியு மொன்றாற் 
பணிதரு கீழோர் மேலாம பலவட்டம வருமிவ வாறே 

E8 
அனைய குற் றங்க ளாங்காட பெரியினா லறவும் வெந்த 
நினைவினீ யிறகா னறபோ னெடிய போ கபக டோன்றா 
வினையுறு மரணம வாணா ளிரண்டையும் விருமபு கிலலே 
னினைய தோ ரிடருமினறி யிருந்தவா றிருக்கின் றேனால் . 89 
தெரிவுறு வயதில் வந்த புத்தியாற சிகதா தனனைப் 
பரிகரி யாது விட்டாற பரிகரிய பதுமற் றெ..நான் 
விரிவிடம் விடம் தன்று விடயமே விடமாந் துன்பம் 
புரிவிடங் கொலவ தோரமெய புலன் மறு பிறப்புங் கொல்லும் . 
மகிழ்வு சோர் வுறவு சாவு வாழவுசா வென்ப வெல்லாக 
திகழ்வதா மறிவு சானறோ சிந்தையிற் பந்த மாகா 
புகலுறு மாயு வாயுச சிதறிய புனீ ரொக்கு 
நிகரறு போக மேக மிரையெழு நெடுமின போலும் . 91 
மாந்தாத மிளமை நிலலா திவையெலா மனததி னெண்ணிச 
சாநதிகொள் பெரியோர் மோசமாதீயோ கததைச சாாமி 
னாய்த்தவென சிந்தை சீவ நாயகன் வசமா கைககே 
யேய்ந்தது நிலையு மெய்தா திறைவனைப் பிரிந்தாள் போல . 92 
ஆதலால் வருத்தங் குற்ற முபாதியோ டைய மின்றி 
மீதுறு மோக மின்றி விளங்கிய நிலைமை யேது 
காதலசெய் யினப மிக்க விடயமாங் கனலில் வீழ்ந்து 
தீதுறா நிலைமை யேது தீயினு விரதம போல 

93 
வசனமாக தொழிலே யன்றி வருபவரு தானவே றில்லை 
யசைதரு புனலை யன்றி யளக்காவே றிலாத தேபோ 
னசையுறு பெரியோ ரெங்க னவையுறு துயாக தீரந்தா 
ரிசை ய யுணாகத தாத நிலையினை யெனககுச சொலவாய் . 94 
இந்நிலை யிலதா வேனு முன் தியம் பாரா வேலு 
மந்நிலை யைய மினறி யகயகர மின்றி யானே 
துன்னுற மாட்டேன செய்வ தேதெனிற சோறும் வேண்டே 
னன்னய நீரும வேண்டே னலம் பெறு துகிலும் வேண்டேன் . 95 


. 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


7T 


முழுகுத சான மாதி நியமங்கண் முழுதுஞ் செய்யேன் 
விழுமிய கருமஞ் சம்பத் தாபத்தின மேவே னியாக்கை 
நழுவுவ தன்றி யொன்று நயக்கிலன் மவுனி பாகி 
யெழுதுமோ வியம் போற காமங் கோபம்பற றின்றி நிற்பேன் . 
எனவுரைத் தமல சீத மதியென வினியோ னின் சொல் 
வினவுநல விவேகந் தன்னால விரிந்தலா மனத்தி ராமன் 
மனமகிழ முனிவா முனனா வாய்மொழி யமைந்து நின்றான் 
கனமுகின முனனாக கேகா பவா தவிா கலாபி போனறே. 97 


--- = } = -- 


சுகர்கதை. 


ஈதவ ருரைதத பின்ன ரோமனை யினிது நோக்கிக 
காதிசே யுரைப்பா னீயே களங்கமில புததி யாலே 
தீதற வனைத் துங் கண்டாய் தெளிவுறப் பிறிதொன றில்லைப் 
போதமாா ககனு நீயும் புந்தியா லொப்பி ரன்றே . 

98 
இகலற வுணர்வுற் றோனு மிளைப்பற நயந்தா னென்று 
மகமுனி யுரைப்பக் கேட்ட வள்ளலு முரைப்பானையா 
வகமறு முணாவுண் டாயு மாறுதன முனன மின்றிச 
சுகமுறப பினனுண் டான தெங்ஙனஞ் சுகனுக கென்றான் 

99 
என்னலு முனிவன் சொலவா னெழுபிறப் பறுக்கு ஞானந் 
துன்னிய ககனு நினபோற சொலலுல கியலபை நாடி 
மன்னிய விவேக முண்டாய் மாசறு முணாவு பெற்று 
மந்நிலை யைய மாகி யாறுத லற்றா னனறே. 

100 
விடலரு மசைவு விட்டு விடயத்தின் மீண்ட நெஞ்சன் 
வடவரை யுறையுந் தாதை மருங்குற வெய்தி யிந்த 
விடருறு மாயை வந்த தெங்ஙன மிற்ப தெங்ஙன் 
றொடாபிலா ருடைய தெமமட் டென்றிது தோன்றிற் றென்றான் .. 
அன்னவன் கேட்ட வெலலா மறிவுற வுரைத்த போது 
முனன நா னுணாந்த வாறே மொழிந்தனை யெனவச சொல்லா 
னன்னிலை பெறாமை கண்டு நல்லுணா வெனக்குத் தோன்றா 
மன்னவன் சனக னென்பான் வழுவறு முணர்வின் மிக்கோன் . 


78 

வேதாந்த மநநசிந்தாமணி . 
ஆயவன் றனையே கேட்கென் றருளொடு தாதை யேவப் 
போயினன் சனகன் வாழும பொனமனை வாயிற சேர்ந்தான் 
ராயவன் வரவு கேட்டுச சோதிப்பான கருதி மன்ன 
னேயின னில்லை நாளே ழிருந்தனன் விகற்ப மில்லோன் . 103 
மற்றுநா ளேழும் வேயே ரிடத துற வைத்த பின்னாப 
பொற்றிர ளழகா ரந்தப் புரத்திடை நாளேழ வைத்துச் 
சிற்றிடை மகளிர் போகஞ் சிறந்த ணளிப்பது துய்ததான் 
குறறமுங் குணமு நாடான குளிாநிறை மதிய மொததான் . 104 
மன்னவன் சனகன் நந்த போகத்தின மகிழ்சசி யாவு 
மனனவன முனனஞ் செய்த வவமதித துன்ப மியாவு 
மின்னவன மனதைச சற்று மிழுதநில விளமென றென்றல் 
பொனனச லததின மிகக பொரு பினை யிழுகக வறறோ. 105 


ஆங்கவ னிலை மை நோககி யடிபணி 5 நரசன் போற்றித் 
தாங்குல கத்தின் செய்கை தவிரக துபே றனைத்தும் பெற்றோ 
யீங்குறு பொருளே தெனன வெவான மாயை தோனறிற 
றோங்கிய தொஎன போவ துள்ளவா றுரைசெய் யெனறான. 106 
மெய்ம்முறை முனிவன கேட்ப வேநகனும் வியாசன சொன்ன 
வமமுறை யுரைதத லோடு மறிஞலும விவேகத் தானமுன 
னிமமுறை யறிந்தே னீயு மொதைய மதுவே சொன்னீர் 
மொய்மமுறை நூலக ளெலலா மொழிபெருளொன நேயென்றா. 

தன்னுள்விகற பிததெழுந்த விகற்பம் போகிற றவிாந திடு 
மாயையிற் பயனோ சற்று மிலலை , யின்னவகைத் தோருண்மை 
யியம்ப வேண்டு மியாவா மயக்கமுயாற்று மிறைவ வெனன , மன்ன 
னதற் குரைசெய்வான முனிவ நீயே மதித்துணர்ந்தும் பிதா 
வுரைகக மறுதது கேட்டா , யன்னிலையே நிசசயமிங் ககண்ட 
ஞான வாகாய புருடனுள னயலொன றில்லை . 

108 
அவ்வறிவு சங்கற்பத தாற்கட் பண்ணு மதுவிடில்வி நிறு 
மந்த வறிவு தனனைச , செவ JFm யறிந்தனையாற போகத திச் 
சை செகக்காட்சி யனைத்தினையுந் தீரதி யானா, யெவ்வமற நிறை 
மனத்தா லடையற பால யாவுமடைா தாய்காட்சிக கெட்டா 


வேதாந்த மநநதிந்தாமணி . 79 
தொன்றிற் , கவ்வையற வடைகின்றாய் முத்த னானாய்க் கருத்தி 
லுறு மயக்கமெனுங் கவலை தீர்வாய் . 

109 
சனகனெனு மன்னவாகோ னிவ்வா றோதத் தன்னிலையாம் 
பரம்பொருளிற றளாசசி யாறி , யனகசுகன் பயநீங்கிச் சோக 
மாறி யயாவகனறு செயலடங்கி யையந் தீர்ந்து , கனகவரை யேறி 
நிரு விகற்ப மான கலங்காத சமாதியிறசிற ககனத் துற்றான் , 
றினகரனை ச செறிவருட மீரைஞ ஏற்றிற றிரியொடுநெய்ம் மா 
ண்டவிந்த தீபம் போன்றே . 

110 
சிந்தனையாக களங்கமறச ஈதத னாகித திரைகடலிற செறிரு 
தொனறாக திவலை போல , வாதுறுவா தனைபோயததற பத்ததொன் 
மானான மாயாமோ கருதாதது வருததா தீரநதா , னநதநெறி 
யுனககுமா மறிவ தெலலா பறிந் தமனத திறகுரிய வடைவே 
தென்னிற , சந்ததமு மகிழாசிரறி போக மெலலாத தன தென் 
னுஞ் சுதந்தரத்தைத் தவிர்ந்து நிற்றல . 

போகமுறு பாவனயாற பொருளல லாத பொருளிலெழு 
பாதநிலை பொருந்த வனபாரு , சோகமுறு பாவனைதான சாந்த 
மாயிற றுயாபந்த மிககதேயாது தொலைந்து போகு , மிராகவனே 
வாதனையி னோமை வீடா மிகப் பொருளின் வாதனையி னிறுகல 
பாதரு, 

சேகறவென் றவாக கேது வின்றிப் போகத் திரள் வெறுப் 
பா மேலவரே சீவன் முத்தா 

112 


111 


இராமன்மனத துண , பொருளே பொருள் வே றில்லை யென 
வுயர்ந்தோர் வாக்கினா லியம்பக கேட்டு , மாமனத்தி னிளைப்பாறி 
யைய நீங்கு மகத்தான விவனுக்கு மதித்துச் சொல்வா , னேமமுறு 
காலமூன் றறிந்தோ னாகி யிரவிகுல குருவாகி யெலலா நோக்கி , 
நாமவுரு 

வனைத்துக்குஞ சான்றாய் நின்ற நலவசிட்ட னெனச் 
சபையி னவினற பினனா . 

113 
நல்வசிட்டன முகநோக்கி யுணாதி யோமுன் னாமிருவர் 
பகைதேக நல்லோ ரெலலா ந , தொலவினைபோய் முததிபெறக் 
கமல வேதா சொனன தனி ஞானத்தின றொகுதி யெல்லாங் , 
கல்விமிகு மிராமனுக்குச செப்பல வேண்டுங் காதறீர் மாணாக்கன 
கருத்திற் சொல்லுஞ, செலவவும் தேசமே ததுவே ஞானச 
செழு நூலின் பொருளுமிது சிறப்பு மீத. 

114 


80 

வேதாந்த நநசிந்தாமணி . 
காதல்செறி பொலலாமா ணாக்க னுககுக கற்பித்த வபதே 
சங் கருநாய்த் தோலுண் , மேதகுபா லெனவசுத்த மேவு இன்று 
மிகுகாதி சேய்பலவும் விளம்பக் கேட்டுத் , தீதறுநா ரதன்வேத 
வியாத னாதித் திரண்முனிவர் நன்றிதெனச சிறப்புச செய்தார் , 
காதிபுதல் வனை நோக்கிக கமலத் தோனோ கமலமுனிகல் 
வனிவை கழற லுற்றான . 

கலைமுனியே நீர்மொழிந்த படியே செய்வேன் கற்றுணர்ந்த 
பெரியோர்சொற கடப்பா ரியாரே , நிலையிலபவ மயக்கமறப் 
பதுமவேதா நிடதமலை மேலுரைத்த நிமல ஞான , மலைவின் மனத் 
திருக்கின்ற துரைபபே னெனன வஞ்ஞானத் தொகுதிகெட .. 
வகண்ட ஞானத , தொலைவிலபர பதமெவாக்குந் தோன்று மாறு 
சுத்தவிர யத்துடனே சொல்வ தானான் . 

116 
o 
முமுட்சுப் பிரகரணம் . 


இராகவகே ளிப்பவந்தி லென்று மெலலா மியலா றுநன் 
முயற்சியினா லியாாககு மெய்து , மாகலைநன் லூனமுயற்சி யொன் 
சா மொன்று வரு நூலி லாமுயற்சி மற்றி வற்றின் , சோகமி நூல 
வழிவீடா நூலிலாமை துனபமாஞ சைசவத்திற றொடரு மிக 
நூன் , மோகமினல் லோர கூட்டங் குணங்களாலே முயற்சியுறு 
பெரியோர்க்கு முத்தி பேறாம் . 

117 
முற்பிறப்பின் வா தனையின வயததினினறேன முயற்சியிலே 
னென்செய்கேன முனிவ வெனன , வறபுதனே தன வருதத முய 
ற்சி யாலே யடையலாம் பரமபத மயல்வே றின்று , சொற்பயில் 
வா தனைத்திரளின் பேதஞ சொலலிற சுபமஈப மெனவிரண் 
டாஞ் சொன்ன வற்றில் , வற்புறுமுற பவந்தோறு தொடாந்து 
வந்த வாதனையே ததுவொன்றே மருவி நிறகும . 

118 
சுத்தவா தனை தொடரி லதனான் மெல்லத் தூயயா பதம் 
பெபறுவை சுத்த மல்லாப , பெத்தவா தனைதொடரிற றுனப மாக் 
கும் பெரிதுவருத தியுமிதனைப் போக்க வேண்டும , வைத்தசுப 
மசுபமெனும் வழியி ரண்டால் வாதனையா நதியெருகில் வருத்தத் 
தாலே , மெத்தமுயன ற சுபவா தனையைத் தள்ளி மிக்கள்ப வாத 
னையின் மேவி நிற்பாய் 

119 


வேதாந்த மத நசிந்தாமணி . 


81 


ரூளநா 


மிகமுயன்று வருந்தாமற் சமமா கின்ற வேண்டுகொளாற் 
றான் பல்வால் விநோதந் தன்னாற் , பகர்மனமாஞ் சிறுமகவை 
நிறுத்தல் வேண்டும் பலபிறப்பிற் பரிசயங்க ளகலப் பண்ணி , 
யகல்சுபவா தனையு திததான் முயற்சிபேறா மையுறினுஞ் சுபமுயல் 
வை துதீ தல்ல , திகழ்மனம போய்த் தற்பதததைத் தெளியு 
மட்டுந் தேசிகனூற சொல்வழியிற செலலு வாயே , 120 

தூயதா யிகத்தினிதாய்ப பெரியோர் மேவுஞ சுபததினான் 
மனவழுக்குந் துயரு மற்ற , நேயமாம் பதமேவி யதுவுந் தள்ளி 
நிலைநிற்பாய் மீட்டணுகா நெறிய தாக , மாயைநினை வொழித்து 
நிறை சாநதி யின்பம வழுவாம அதாரமா மதியா லெய்தி , யாய 
மொழிப் பொருண்முன்பின் கருது நெஞசை யமாசமஞ்செய் 
தான்மாவி லனுசந திப்பாய . 

121 
அவனுரைப்ப வந்துயிரக 

ளெல்லா மாகுவனிங் 
கொருசெயலு மாசை யில்லை , யிவணிருந்து சுழுததியுறு செய் 
கை யாலே யிடாமனத்தைக கடந்து செயல் யாவுஞ செய்கேன் , 
கவருறுமென செயலொன்று மில்லை வீர கலை நிறைவும் பேதை 
மையும் கருமத தாலே , விவரமதா யாராய்ந்து மேன்மை யான 
மெய்க்குருவைக கொணடுணாவோா மேதை மிககோ .. 122 

ஓதுகின்ற பொருண்முழுது முன்பின் கூட்டி யுணர்பவர்க் 
கல லதுபசுவை யொபபோாக கெலலாக , தீதகன்ற குருவுண்மை 
செப்பா ரன்றே திகழ்சாந்தி விசாரமொடு செறிசந் தோடஞ,, 
சாதுசங்க மென வீட்டின் வாயில் காக்குஞ் சதுட்டயரு முறவா 
கிற றடைவே றுண்டோ, மேதினிகா வலா மனையிற கடைகாப் 
பாளா விடுவது போல் வீட்டிலவா விடுவ ரன்றே . 

123 
அன்னால்வா தமிலொருவ ரனபா னாலு மனை வருமொத் 
தன்பாவ ராதலாலே , பனனாளு மிகமுயன்று யாது நீததும் பற்றி 
யொரு வரையேனும் பழக வேண்டு , மன்னாத பிறப்பறுக்க நல் 
லோர் நன்னூன் மாத வத்தா லறிவை முதல வளர்க்க வேண்டு , 
மின்னாத மாயையெனு நஞசம போத மெனகின்ற காருடமர் 
திரத்தான மீளும் . 

124 
சரமழைக ணெய்தன்மலா மழையை யொக்குந் தழற்பள்ளி 
பனிமீரிற் சயன மொக்குஞ், சிரமரிதற சுகமு.றுநித திரையை 
யொக்குந் தேகமரி வது கலவைச் செறி ரொக்கும் , நிரலதிக 

11 


தே . 


கடவ 


82 

வேதாந்த மநநசிந்தாமணி . 
நாராச மருமம் பாய்த னெடுங்கோடைச் சிவிறியினன் னீரை 
யொக்கும் , விரவரிய விடயமெனும் விடவி சி விவேக்குத் 
தவர்க்கலலால் விலக்கொ ண 

125 
ஊனமிலா ஞான நூல் விசாரத தாலே யுயாவீடு நண்ணு 
மென அண்மை யன்றே , தானறியு மனுபூதி ஞான நன்னூற் சற் 
குருவிம் மூவகையுந் தமமி லொததே, யானவகை யியற்றில் விடா 
தான் மாத தோன்று பற்பலறி வினாகற்ற வரிய மெய்ந் நா , லீன 
மு.று மடமைதரு மிதுபோன் மற்ற வொத நூல் களுமடமை 
யியற்றா தன்றே . 

126 
மடமையொடு வாழ்கின்ற வாழ்வி னீசர் மனைதொறுமோட . 
டி.பந்துழல்கை வரிசையாகு , மடாதனாட புறவுபர தேசந் தீர்த்த 
மாசசிரம மெய்வருதத மலைததினாலு 5, தொடருதவி யிலலைமன 
வருத்தத் தாலே தூயபத முறுமுத்தித துவார பாலா , 
குணங் கேட்டியுயா சாந்தி வந்தாற காதலுந்துன பமுங்கதிரமுன் 
கங்குல போறபோம் . 

127 
நல்லவருக தீயவரு ப னனை போல நம்புதறகா யமுதுண்ண 
நண்ணி னாலு , மல்லன மலா மகட்புணாத போது மொவ்வா மகிழ 
ழ்சசிதருஞ சாரதியுளோ மரணஞ செல்வம் , கொல்லமசெய் 
தினும் சை பாா புலனைந் தாலுங் குற்றமுான மையு நுகர்ந்து குளி 
ரார் வாடார் , தொல்லறிஞா மகமபுரிந்தோ முனிவா மொய்மபர் 
தூயவரியா ரினுமவிளங்குக தூயமை யோரே . 

128 
பணுவதாகி யயலோர்க் கெல்லா மரிதான சாந்தி 
யமு தருந்தி மேலோர் , சீரிய வீட டினையுற்றா நீயுமந்தச் செயல் 
புரிவாய் நன்னூலாற் றெளிந்த கதத , நேரியபு , தீயினாலே விசா 
ரா தனனை நிறைத் திடுக வதுநிறைந்தா னிகரில புநதி , கரியதாய் 
வீடுணரும விசாரா தானே கொடும்பவ நோய்க் கருமருந்தாங் 
குறிப்பு ளோக்கே . 

129 
கருகியகங் குலின் மறையாக கதிர்க்கு மட்காக் காண்பரிய 
பொருளெலலாக காணுங் கண்ணாற , றெருளுறநா 

, னாருலகம் 
வந்தவாறென் செறிபிறவி யாரதெனுக திகழ்வி சார , மிருளுறு 
மா பத்தினுக்கு பருந்தா மபபா லேற்றமுள சந்தோட மேதென் 
றோதில் , வருபொருளி லின்பமறத துய்தது வாரா வனபொரு 
ளிற் றுன்பமிலா மகிழ்ரசி ரானே. 

130 


ஆரியாபே 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


83 


நிகரறுசர் தோடவமு தமையப் பெற்ற னெடும்போக நஞ் 
சாமந் நிறைசந் தோட , மகலுறவா சையில விழுநெஞ் சறிவை 
நோக்கி லழுக்குறுகண் ணாடியிலா நநமபோற் றோன்றா, மகிழ் 
குணமெய் தியபுருட மகிமை யோனை மா தவரு நராதிபரும் 
வணங்கா நிறபா , சகமெனுமா பையை வெலலத தக்கோரக் 
கெல்லாந் தப்பாத சகாயமாஞ் சாது சங்கம் . 

13 || 
அறக்குறைவை நிறைவாக்குஞ சம்பத தாக்கு பாபத்தைச 
சுபமாக்கு மசுபந் தன்னைச , சிறக்குமுயாந் தவா கூட்ட மென்னுங் 
கங்கைச் சீதநீராடி னாக்குச் செந்தீ வேள்வி , யிறக்கரிய தவந்தா 
னச தீர்ததம வேண்டா மிடாபாத மறுததெவாக்கு மினியோ 
ராகிப் , பிறப்பெனுமவேலைப்புணையா முணர்வு சானற பெரியோ 
ரை பெவவகையும் பேணல வேண்டும் 

132 
நிறைபவந்தீ ருபாயநானகா மிவாகளோடு நிறைநட்டார் பவக் 
கடலை நீததா ரனனாப , குறையுமன மோகந்தி ரிசசொற கேட் 
பாய் குணம விருமபா திரிசொல்லை ; குறிககொண டோ ககு , 
மறையுணாவு வலிதின் வருங் காம மாதி மயக்க மறுஞ சமகால 
வாவி நீரபோற , கறைதவிரந்து மனந்தெளியங் கவசத் தோரைக் 
கணைகள் போன் மிடிமுதலா வ கவலை தாககா . 

133 
தருபயஞ்செய் மாயைமன மீரா தாகுஞ சமபாவம் தரங்கள் 
தீர் சாக ரமபோன் , மருவலுறும விசாரததான் மிககோாக் கெல் 
லாம வாரிதிபோ லாழமுமபொன் வரைபோன மொய்மயுந் , திரு 
மதியின் குளிர்ச்சியுமவரு நெய்து நன்னூற பெயகையினல 
லோாபுந்தி செவ்வை யான , கருமவழி மகிழ வெயது மறுவி லாத 
கற்புடையா டன் மனையிற களிக்கு மாபோல . 

131 
அம்பு தங்க ளமை ததுமிலா விவனுக் கந்த வருஞ்சீவன 
முத்திபத மடைவின முற்றுஞ , சொறபுலனுக கந்தனா யுலகா 
போலத் தோன்றிடுவோன புநதியிலோா தொழிலபற றாதோ ,, 
னறபயனபொல லாப்பயனாற் சுகஞசோா விலலோ னண்ணிய 
புசித்தினிதி னன்றாய் நிறபோன , பொற்புறுநல் லாசார விரோத 
மான போகங்க டமிறசிறிதும் பொருந்தி டாதோன. 135 

ஒருகணமு மொழியாமற சுகம தாகி யுடலகடவா னாய்ச் 
சான்றோ ருசாவி னாலே , பெருகியவில் வீட்டுநெறி விசாரஞ் செய் 
வோன் பிறவிதீர மெய்ஞஞானம் பெறறோ னாகி , வெருளுமாறு 
பிறப்பினுற தாயா யோனி விதனமுமுன் சிறிதாகி மினி போ 


பது 


வேதாந்த மத நசிந்தாமணி . 
கத்தின் , மருளுமனட பாவியராய் வெருள்வோா தாயர் வயிற் 
றின்மலப் புழுவென்றே வழங்கற் பாலோா . 

136 
தகுமவாக டம்மிற்றா மெய் தப பட்ட தருமமொடு பொரு 
டேடுஞ சரிதை யோ ராய்த , து கடீாதம் மிடத்திலிளைப் பாறி மா 
றாத துரியமெனுஞ் சாக திகிலை தோனறு மட்டு , மிகுநூல்க ளுப 
சாரதி யொழுககம போத மிக்கவர்கூட்ட டரவிவற்றால் விசாரம் 
வேண்டு , நிகரிலா விசாரததாற றோன்றி நிறகு நிமலதுரி யததி 
னிலை நிகழ்த்தற் பாறறோ. 

137 
பாவனை தீர துரியம நி னிளைப்பு நீங்கிய பவமென்னுங் கடல் 
கடந்து பாரஞ சோதோன,சிவனென நின்முலுஞ் சீவத் தன்மை 
தீர்ந்தாலு மில்லறத்திற செறிவுற் றாலும் , கேவலஞரந நியாசியா 
யிருந்த போதும் கிளாசுருதி மயக்கத்தாற கிடைபாட் டாலு , 
மியாவதுஞசெய் துாதவிா ததும பயனொன் றிலலை யிமகிரியு றாக 
கடல்போ லியலபி னிற்பன் . 

138 
ஊகமுள தேற்சிறுவ ருாையு கொள்க வொழிாததய னுரை 
செயினுந் திரண மொபய , வேகவிடு வாயஞான மெளிது தோன்ற 
வியமபுமுவ மானமெலா மேக தேச , மாகநினை வாயுருவ மற்ற 
ஞான மாகார மாமுவமைக் கண்ட தென்னு , மூகரனு பவமில்லா 
விகற்பத தாலே மொழிகுதாகரு மறிவழிக்கு முயல வேண்டாம . 

தநதிரியி லெழுமிசைபோற சாரதி முன்னாஞ் சற்குணத் 
தின் ஞானமெழுந் தமமிற் சமா , மிந்தவிரண்டுங்குளமு மலரும் 
போல வினிது வளர்த திடுமொகக லிரண்டுங் கற்கில , வாதணுகுர் 
தனிததனியே யிரணடுங் கற்சில வருபயனொன றிலதாமிவ வாய் 
மை கேளவி , முந்து மறம பொருவினபக கீர்த்தி வாணாண் 
முழுதளிக்கு மனத்தெளிவான முத்தி நலகும் . 

140 


உற்பத்திப் பிரகரணம் . 


- + == . 


ஞானவிண்மகன் கதை . 
முத்தியை நயதோர் செய்கை மொழி , தனஞ் சகஙக டோன்று 
மத்திற மினிது கேடபா யனுபவப் பேறறி னாலே 
யொததுமுன் னிலைப்போ பெற்ற வுணாவுநஞ் சீவ னிததைச் 
சித்தொடு புமான காதை முன்னிலைச சிவ னென்ப . 141 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


85 


சீவனெவ் வறிவி னாலே தெரிவுறு மதுப தார்த்தம் 
தாவுறும விவித மான சங்கற்ப விகற்ப முற்று 
மேவிய மயக்கந் தன்னால் விரிந்தநீ ரலையா மாபோற் 
பூவல யங்களாகிப் பொலிந்தது புகனற சீவன் . 

142 
பன்னுகா ரணமொன் றில்லைப் படைக்குமுன் படைக்க வேண்டு 
மென்னுமலீலையினாற் றானே யியைந்தகா ரணம தாகி 
முன்னுறு பொதுவாக காட்சி மொய்பபொருட் டிரள்களாகித் 
தன்னுளே சகமாய்க காற்றுட் சலனமபோ லறிவுட் டங்கும 
எல்லையி றிசைகள் காலம் புறமபெனு மிவற்றிற கேற்ற 
பல்லுரு வாயொ கெவ்வா றெழுந்ததப படியா காகுஞ 
செல்லுமிக நெறியா லி 5 தச செகமெனும் பிரம கற்பம 
புலறுகா ரமிை லாத பொருளெனப புந்தி செய்க . 144 
இதனைமுன் னிலையாஞ் சீவ னிமைப்பினிற் படைத்த தாகு 
மதன்வடி வாகி நிறகு மனுமான முதல வெல்லாம 
விதமுறு காட்சி மெயமமை பாதமஃ தினமை வீடாக 
திதமறு மிதுபோ மாறு செப்பு துரு தெரியக கேடபாய் .. 

145 
மண்டிய எழுத நி தன்னில வருகனப் போவ தென்னக் 
கண்டன வுலக மெல்லாக கற்பனை முடிவிற போக 
வெண்டரு மலைவு தோற்றம் பெயரெலா மினறி யாழ்ந்து 
தண்டலி லிருடே சினறித் தனித்தநோ ருண்மை நிற்கும் . 146 
சத்தியம் பிரம மான்மா பரமுதற சாற்ற வேண்டி 
யித்திறப் பெயாமே லோரா லிடபபெற்ற விந்த வானமா 
சித்திர மாகத் தானே வேறு போற றிகழந்து தீது 
மெத்திமேல வருசீ வபபொ மேவிய போல வாகும் 147 
சீவனென கினற சொல்லும் பொருளுமாய்ச செறிந்த வான்மா 
பாவனை மனனத் தாலே பருததெழு மனம் தாகு 
மேவரும பிரமா தன்னில வேலையி லலைபோல் வந்து 
தாவுறு முள்ளந் தானே நினைந்தவா சங்கற பிக்கும் . 149 
உன்னுறு மனத்தி னாலே யுலகமா மிந்திர சாலம் 
துன்னுறும் பணிகளென்னுஞ் சொற்பொருட் பொன்னை யன்றி 
யன்னிய மிலலைப் பொன்னாற பணியென வறைய வேண்டா 
பன்னிய வுலகாஞ சொறகுப் பரமனறிப் பொருளவே றிலலை 149 


86 


வேதாந்த மத நசிந்தாமணி . 


செல்லுறு கான லாற்றிற் றோன்றிடுந் திரைகள் போல 
வில்லையா மனத்தி லுண்டு போலெழு மிந்த ஞால 
மல்லல்செய் மோகம பந்தந் தமமல மவித்தை மாயை 
புல்லுசம சார மென்றே ஞானிகள் புகலப் பட்ட . 

150 
பந்தத் துருவல் கேட்டுணரிற பாவீட் டுருவு மேலவெளியா 
மிந்த சகநீ நான் முதலா மிவைமெய் யென்றல பந்தமதா 
மாதக் கருத்து நிறபளவு மரிதா முததி விததினிடைத ( வெலாம் . 
தொந்தத் தருபபோற காணபவனபாறறோன மு துறையும் காண்ப 

பிரிவாம பொருளின் மாத்திருந்த பேதப் படியே யுதரத் 
திற , செறிவாஞ் சிருட்டி . சமதகா பஞ சிதைவற றுண்டாய்ச 
செறிவது போ , லறிவாஞ சரீரி பெலுமபொருளி எகன்ற வுத 
ரத் தங்குரமாய் , நெறியார் சகத்தின வடிவமெலா நீங்கா வியல 
பாய் நிறைந்திருக்கும் 

132 
நிறப நடப்ப வெனுமனை ததி னிழலா டாது வெறிதிருக்குக் 
தற்பணந்தா னெப்படியோ தானே விளங்கு மபபடியே 
கற்ப முறுநீ நான் முதலாக காட்சி விகற்ப மெலாமடங்கி 
யறப் மெனினும் காட்சிபறி லரவே தனிககே வலகிலமை . 153 
அத்தமி யாத சோதியருக்கனா யளவி லாதாய் 
மெத்திய பிணியி லாதாய் மேவரும் பிறப்பி லாதா 
யெத்தலங் களினு மென்று மியாவுமாயாவஞ செய்து 
முத்தியு மாகி யோங்கு முதற்பரம் பொருளொன் றுண்டு. 154 

பகாவரிதாய் முததபாற் பயிலவ தாகிய பரமுதலாம் புதிதாள 
பல பேர் பெற்று , மிகவுணர்சாக கியாபுருட னெனறுஞ சுதத வே 
தாந்தம விளங்கினோ பிரம மென்று , துகளறுவிஞ் ஞானிக 

கள் 
விஞ் ஞான மெனறுஞ சூனியாரூ னியமென றுஞ சொல்லப் பட் 
டுந , திகழிரவி தேசுக்கு தேசாய் நின்று தேசளித்துத் திகழ்வித 
துத் திகழா நிற்கும் . 

155 
சுத்தவறி வா தலா லாகாய பாவனையாற சூழ்விண் ணாகு , 
மத்திறனே யெப்பொருளும் பாவித்த போதுள்ள ததுவா மாதச , 
சித்திடையே மூவுலகுந் திடாகான லெனத்தோன்றிச் சிதையும் 
பல்கா,லித்தனையுஞசெய்யவந்தானித்தனையுஞ் செய்யாம லிருக்கு 

156 


மன்றே . 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


நிருவிகற்ப வான்மாவிற சகத்தோற்ற மொடுக்கமிவை நேரா 
யில்லை , மருவிகற்ப பேதமுறாப் பராபரமா மபபொருளை வயங்கக் 
கண்டாற , பெருமனக்கட டறுமைய மறுங்கரும மறுமெனறான் 
பெரியோன் வள்ள , லொருகடுகிற பொனமேரு புகிலன்றோ பிர 
மாண்ட மொடுங்கு மென்றான . 

157 
இருளன்றி யொளியன்றி யௗவன்றி யலைவன்றி யியல் 
பொன் றினறிப , பொருகின்ற பூதங்கள் பல பொருள்க ளன்றி 
நிறை புரண மாகி , யுருவனறி யருவன்றி யுள தனறி யுண்டிலலை 
யனறி யொன்றாய , வருகின ற திரிபுடியி னடுததோனறு மறவாது 
மதித்துக் கொளவாய் . 

158 


அவ்வகைபாம் பரவடிவை யறிவுநிறை வுறவிரிவா யருள்வா 
பென்ற , செவ்வி பவள ளலுக்கு முனி செப்புவான பெருங்கற்பஞ் 
சோநத போதி , லெவவகை லங்களுக்கு மூலமாம பிரமமே 
யிலங்கா நிறகும் , வவவுமனத் தொழினமாற்றித் தனைமாய்த்தாற் 
பெயரிறந்த வதது வாகும் 

159 
முடிவுகன வஞஞான மிலலாநீ டுயில துவா மும்மை யாகி , 
படாதருஞா துருஞான ஞேபமெழாக தொடுங்குமிட மதுவே 
யாகு , திடவிசும்பன் றாபிருந் தும் விசும்பான நிலைபதுவாஞ் சித் 
தம புநதி , படா மனமபோயத் தாவரம போற் பெறுமுளறி 
வெய்யாமப பரம ரூபம் . 

160 
அயனொடுமால சங்கரனுஞ் சதாசிவனு மிந்திரனு மருக்கன் 
றானும , வியனிலும் சாந்தராம் வேலை பினி லுபாதியெலாம் விட்டு 
நீங்கிப் பயனில சக மென்கின்ற பற்றகன்று சினமயமாம் பரம் ரூப , 
முயர்விகற்ப மிலாவடி.வா யெங்குகிறை சிவமாகி பொன்றாய் 

161 


நிறகும். 


லீலை கதை. 


பக்கத் தொடுதிங்க ளுறும்பரு வங்க டோக்காற் 
றொக்கிச் செறிநாளதிற்கூம்பு தொடாந்த வாண்டு 
புக்குற தோரச்சி மை போத தினா யா தி 
மிக்குத் திரிகால வன்றே விரைந்தோட லோடும் . 


162 


88 


- 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


மனவான மும்வானமு மாசறு ஞான வானு 
மெனவான மூன்றின் முதலவான மிரண்டு மின்றிக 
கனஞான வானெய் து தல்கண் டதை விட்டுப் போத 
நனவா யயலொன்றை யுற்றானடு ஞான வானாம் 

163 
சங்கற்ப சாலந் தவிரந்தாலும் சாந்த மாகித் 
துங்கபபுவி யாவையு மாகிய சோதி தோன்று 
மிங்கற்ப முங்காண் பனவில்லை வெறுமபொய் யென்றா 
லங்கப் பொழுதவ் வறிவாலது சோத லாகும் . 

161 
ஞேய மின்றிய ஞானமே ஞானமு நினைத்துமேற பெறும் பேறு 
மாய வதநிலைப பரிசய முததிபென றதிற்பரி சயம்பண்ணற 
ஜாய தோற்றர வென்றத த விரவிலே சொனனவ ரிருவோரு 
காய வாதனை யறிவறச சமாதியைக் கலந்தசை வறகின்றார் . 165 


கற்கடிகதை. 


காட்சி யென்னும் குற்றமறக கதிதத லிய கதையா சில 
யாட்சி யான சகமெனனு மதிபா ரததை யறவிடுவாய் 
சூட்சி யான வுலகமெனுந் தோற்ற முடைததாய் பேதமற 
மாட்சி ஞான சுகவடிவாய் வபங்கும் பிரம மேயுளதே . 166 

அதனுக கிணையாய்ப புகலரிதா யகன்று நிறைந் தாழ்ந் தமல 
மதாய்ச , சதம தறிந்தோற களுமியல்பு சாற்ற்ற கரிதாய்ச சாந்த 
மதாய்த , திதமுற் றசையாக கடலெனனத தீப மெனனத திகழ 
கின்ற , முதன்மைப் பிரமத் தொளிதானே முடிவில பாமா கிய 
சீவன் . 

167 
தனையுண் டாக்கு நீள் விறகாற் சற்றா நெருப்புத் தடிப்பதுபோ 
லினைய சீவன் கனவறிவா லியானென் றுணந்து சங்கற்ப 
நினைவி னாலே யகங்கரிக்கு நிறைந்த சீவன காரணமாய் 
வனையுஞ் சித்த மனமபகுதி மாயை யெனுமபோ வகுத்துரைப்ப . 
இனத்தாற் படரு மனம்பரம் னேது வாயிப் படித்தோன்று 
மனத்தால் விரிந்த சகமெல்லா மனன வடிவே மற்றில்லை 
கனத்தாற கரைதீர பலவறிவாங் கல்லோ லாசிற கடல் பொங்குந் 
தினத்தா னீண்ட கனவொபய சிதத வரதராற சகந் திரமாம . 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


89 


தெரியாத் தறியிற் கள்வனெனத் தெளியா மையினா லுல 
குண்டா , மரியாப் பிரமத் தொடுசீவன் மறந்தும் பேத மிலா 
தது போற் , பிரியாச சீவ சித்தங்கள் பேத மில்லை யிதுபோலத் 
தரியாச் சித்தஞ் சகங்களுக்குச் சற்றும் பேத முளதாகா . 170 
இதுகா ரணமா மொருகதைபண் டிகலா ராககி யிபமபியது 
முதுவாம் வினாவா லறிபொருள் கண் முழு துரு தெளியத் தெளி 
தது நீ கேட்பா யிமவானுக் கயலுத தரபா லமாகிறபாள் ( விப்ப 
விதுவா மெயிற்றுக் கற்கடிபபோ பேழ்வா யாக்கி மினகண்ணாள் . 
விகறப் பிறந்த சமாதி நெடுமபகன் மேவினண் மீளவிடா 
வுகப்பொடு நெஞசொடு கூடின டொலபசி யுன்னின னானெனு 
றிகததுள மட்டு முடறகுள தான வியற்கைவி டாததனாற [ COT 
சகத்தி லரக்கர் குலத்தொழி லான தசைப்பலி கொளவனெனா. 
அயனுரை செய்தலு மபபடி யாதலி லாதவு ரைபபடியே 
கயவ ருடறபலி கொள்ளுவ னென்று களித திம வானயல போய 
வயமிகு வேடுவா மண்டல மேவி வனததி வறைந் திடுதா 
ணயமுறு மந்திரி தனனோடு மங்கொரு நரபதி நண்ணினனால 173 
முச்சுடா வந்துறி னுங்கரு கததகு முற்றிருண் மூடிரவூ 
டசசமு றாரவா சோதனை செய்தலு மங்கவள் கணடளவே 
பசசிரை யாமிவா மெய்பறி விலலவர் பாமா ராகியுளா 
ரிச்சக மேலுயா வாழி லிகமபர மெங்கு மிடுமபையெனா. 174 
மீளவு நின்றுணர் வாளயன் முன்னம் விதித்தது மிப்படியே 
கோளற வரத பயன்கவ ராதவா கொசசை மனததினரே 
நீளநி னைந்துணர் புந்தியு நற்குண நீரமை: // மெய்தி யுளா 1 
மாளவ தஞ்செய் நெஞசெழு மோவிவா வன்றுயா மேவுவரோ. 

வஞசமினீள் புகழவாணாள் வகுப்பரிய சுகமமர்ந்தோர் 
வணங்க லாவா , ரெஞ்சலிலா வாவியினு மினியவரா தலினவ 

எவருக் 
கிடரே வந்தா,லஞ்சலென வுயிர்கொடுத்து வளித்திடவே டின 

ரன்பா னோக்குத் , தஞ்சமுறக் காலனையு முறவாக்குந் 
தன்மையினா தகக சான்றோர் . 

176 
அரக்கியெனு மியாமுதலா யுயர்ந்தோரை யா தரிக்கு மன்பு 
கண்டா, லிரக்கமுறப் பொன்போல யாவரே விரும்பாதா ரிகலோ 
கத்திற , புரக்கவரு நிறைமதிபோற் புணர்ந்தோரைக குளிர்விப் 

12 


ராவ 


ساسانا 


90 

வேதாந்த மநநசிந்தாமணி . 
பர் புணரா தோரே , பரக்கழியா விறந்தோராம் புணர்ந்தோரே 
முத்திமுதற் பயன்பெற றோரே . 

177 
ஆதலினா லிவாதம்மை யறிஞரோ வறிவிலரோ யார்கொ 
லென்னச் , சோதனை யாம வினாவுரைகள் சொல்வோமென் றுரு 
மேறுத் துணுக்கென் றஞச , மீதுறநின் சார்பபரித்து வெவ்விடிக் 
குப் பின்னாலி வீழ்க்குங் காரபோ, லோதரிய கொடியவன விசும் 
புக்கு மதியிரவி யொப்பீ ரெனனா. 

178 
மீட்டுரைப்பாண் மாயையெனும் வெவ்விருட்பா றையின் 
கீழே மிளிர்ந்து மாயு , மீட்டமுறு புழுபபோலவீ ரெனக்கிரையா 
யிக்கணத்தே யிறக்க வந்தீர் , சேட்டமுளார் போலிருந்தீர் தீயவர் 
போன் றீரெவாநீர் செப்பு மென்னக , கேட்டளவே கொலையாக்கி 
கேளென்னத் திறலவேந்தன கிளத்த லுற்றான் . 

179 
எவ்வுழிநின் றனை நீயிங் கிசைத்தவெலா மிளவண்டி னிரைச 
சல் போலச , செவ்விதுகேட டனமென்ன வரக்கியான றென் 
றெதிரே சிரித்த லோடும் , வெவ்வியபல லொளியாலே வெளியா 
கக கண்டிறையும வெருவ லின்றி , மைவரைபோல் வாய் திறந்து 
வாளா நீ வருந்தலெனா மனனன சொல்வான . 

180 
எய்தாநின் றுளபயனுக் கிபற்றாதா ரில்லையா மென்ற போது , 
நொய்தான கருமத்தி னொப்தானோர் விரைந் திடுவர் நொய்மை 
தோன்ற , வைதான புந்தியினா லாறுதலா லறிவுடையோ ரனைத் 
துஞ் செய்வா, வெய்தாவுன் போலவாரைக் கொதுகெனவீ சிடு 
மெங்கள் வீரக காற்று . 

181 
ஆதலால் விரைவையொழி யுன்கருத்தை யுரையெங்க ளருகு 
வாதோ, காதலா லிசாதபொருள் கனவிலுல குவமென்று கழற 
லோடும் , போதமுங்கல் வியும்வலியும் பொறையுமள விலரென்றே 
புந்தி செய்தாண , மேதகமா மவருரையை மிகவியந்தா ளிழிவிலா 
மெயமமை கணடாள . 

182 
வாக்குமுகன் கண்களான மாறுபடா துயர்கதோதம் மறு 
வில் சிதத , மேக்குயரு மிவற்றாலே யுண்ணினைவு மறியலா மே 
லோர் தாமே பாக்கியம் போல் வந்தெய்திற சந்தேகந தெளியாதார் 
பதக 11 கு " , தாககுமுரை பாலிவரை யறி துமெனாயாவா ேசாற்று 

183 


மென்றால் . 


. 


வேதாந்த மநநசிந்தாமணி . 

91 
வினையமுற வரக்கியிது விளம்பிடமந் திரிவிளம்பும் வேடர்க் 
கெல்லா , மினையவன் மன் னவனமைச்ச னானாகு மிருட்போதி 
லெங்கு நாடி , யுனை நிகாவா ரைசசோதித் தொறுக்கவுயி ரொடுக்க 
வுயிர நிறுத்த வந்தோம , நினைவிதுவந ததறகெனனா விவன்கூற 
மீண்டந்த நிருதி கூறும் . 

184 
தீயவனா மந்திரியா னல்வேந்துந் தீவேந்தாந் தீமை யில்லாத் 
தூயவனா மாதிரியாற் றீவோது நல்வே ,, தாக தொடர்ச்சி போல 
வாயநெறி மன்னவரா லமைசசருமப படியாகு மாத லாலே 
நேயவிவேகத் தமைச்ச னுணடாகி லெப்பயனு நிருபாக் குணடாம் . 185 

மன்னவனெப் படியுலகின் மனனுயிரு மபபடியா மகிமை 
தானு , நன்னடுவு நிலைமையுமெயஞ ஞான நூ றெளிந்தவாக்கே 
நண்ணா நிறகு , மனன துகற றிலரென்னி லாசரமைச சாகளென் 
போ ரபத்த ராகு , மின்ன கலை யிலதாகி லெனககிரையா யிளமை 
நல மிழந்தீ சின்றே . 

186 
சிங்கமெனு முங்களையான செப்புகின்ற வினாக் கூட்டிற் சிறை 
செய் கின்றே, னு ககண்மதி யாற்றிறாதா அயி வாழ்வீ பென 
வகுததென் னுரைசெய் கென்னாத , துலகார பதியுரைப்பத 
தொலலரக்கி நலலமுதத் துளிகள் போல , வஙகவருக குரைத்த 
வெலா மிராகவகே ளெனவசிட்ட னருள அறறான . 

187 
அண்டநிரை பலகோடி பலவாயு மொன்றாமெவ் வணுவி 
னுள்ளே , விண்ட கடற் குமிழிகள் போல் விரிதொடுங்கும் விண்ணா 
யும் விண்ணன் றேது , தண்டறவுண் டாயிருந்து மிலாததெது 
சரிததேயுஞ் சரியா தேது , கண்டிடநில லாதாயு நிற்பதெது 
சித்தாயுங் கல்லா மேது . 

183 
வானிடையோ வியமெழுது கின்றதெது வித்திடையின் 
மரங்கள் போல , வீனமிலா வெவவணுவி லுலகமெலர மிருககினற 
கியாதி னின்று , மானகடற றிரை நுரைபோ லொருபொருளும் 
அரிவாகா தமைந்த நீரு , மீனமறு நெகிழ்ச்சியுமபோ லேதோனறி 
இருமையுமெங் கொருமை யாகும் . 

189 
இந்தவினா வின்பயனை நும்முணர் வாலே தோன்ற வியம்பு 
வீரேற் , காதமுற வென்குழன்மே லெபபோது மிருககின்ற கமழ் 
போ தாவீர் , மந்தமுறு புந்தியினால் வகுத்துரைக்க மாட்டாது 
மயங்கு வீரேல் , வெந்தவயிற் றெரிகனறகு விறகாவீ ரென்றாக்கி 
விளம்ப லோடும் . 

190 


92 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


மந்திரிமுன் னுரைசெய்வான் மாசிலாப் பரம்பொருளை வகுத் 
துச் சொன்னாய் , சிந்தைமுத லாம்பொறிக ளாறாலு மெட்டரிதாந் 
திறத்தினாலே , யந்தமில்சின் மாத்திரமாய் விண்ணிலு நொய் தாம் 
பரம மணுவே யாகு , முந்துபிர மாண்டமெலா மவவணுவி லே 
தோன்றி முதிர்ந்து மாயும் . 

191 
தடமான வதன புறமில் லாமையினால் விண்ணாகுந் தனிப் 
போ தத்தா , லிடமான விண்ணன்றா மின்னதெனத் தெரிவரிய வி 
யலபி னாலே , திடமாக விலதா குஞ சற்பாவத தாலுளதாய்ச் செய் 
பலாகும , புடமாக விள குதவாற சிததாகு மறிவ திலாப பொருட் 
டாற் கல்லாம . 

192 
தானாகு மிகநொய்தா மாகாயத்திற் சகத்திரளாஞ் சிததிரத 
தைத தானே கோட்டு , மானாத வுலகமெலாக தனதுசோதி யாத 
லினா லதற்குவே றயலொன் றில்லை , நீ நானாஞ் சகபேத வடிவந்தா 
னு நிறகின்ற வதனவடிவாய் நீங்கா தெனறும , நாநாவாம் பொருட் 
புணர்வா னடா ததாகு நடக்கவிட மிலாடையினா னடவா தாகும் . 

அடைவதறகொன றிலா மையினா லிலலையாகு மாவர தஞ் சத் 
தையிலுண் டாகு மென்று , புடைபெயாநன மதியமைச்சன் புகலக் 
கேட்டுப் போதலியா ததன்பினபு பூபனேயுன, னுடையவுணர் 
வுரையென்ன வவனுஞசொலவா னுலகத்தி லுறுதியிலா வுறுதி 
தானே , தடையறுசிற பரமபொருளி னுறுதியாகுரு தற்பரத்தி 
னியலபின்னஞ சாறறக கேளாய் . 

194 
கருத்ததனாற் சங்கற்ப விகற்ப மெல்லாங் கைவிடுதல் கைக் 
கொள்ளப் படுவ தாகுர் , திருத்தமுறு தனவிரிவு குவிவு தானுஞ் 
சிருடடியுங்கற் பமுமாகுந் திரளவே தாந்தத் , தருத்தமுறு வாக்கி 
யத்தி னிட்டை யாகு மவ்வேத வாககியததுக கயலு மாகு , முறுத் 
திகழு முள்ள தில் திரண்டினுக்கு முள்ளாகு மவையிரண்டி னுரு 
வுமாகும் . 

195 
சராசரமா முலகனைத்து மனரு பத்தாற் றான் செய்யும் விளை 
யாட்டாஞ் சகமாய் நின்றும் , புராதனமா மொருமையினிற் பிரியா 
தாகும பூரணசின் மாத்திரமாம் பொருளே சொன்னாய் , நிராசையு 
ளத் தவரறியும் பாமீ தென்று நிருபனுரைத் திடநிருதி நெஞ்சுட் 
கொண்டு , விராவமுத மழை சொரியக் குளிர்ந்த வாபோன் மிகக்கு 
ளிர்ந்தாள் சாந்தமுற விளம்ப ஒற்றாள் . 

196 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


93 


, 


அற்புதமா யமுதமா யறிவே யாகி யத்தமன முதயமிலா 
வருக்கன் போலாய்ப , பொற்புமிகும் புந்தியுள வும்மைப் போல் 
வரா பொன்னடியை முடியாகப் புனைந்தா ரன்றோ, தற்பரமா 
முலகாளும் வோத ராவோர் தமையுணாநதோ சைசோந்தாற் 
றளாவுண் டாமோ , நற்பயன் போல் வருமுமக்கிங் கரிதின்றேனு 
நான் செய்யுங் கைமமாறு நவிலு மென்றாள் . 

197 
சிலையரககர் குலமென்னு மெட்டிக் காட்டிற் செறிகனித்தே 
மாவனையாய செகத்தி லொன்றுங் , கொலை புரியா தொழியென்று 
வேந்தன் கூறக் கொலையொழிந்தே னென்றரக்கி கூற லோடும் , 
தொலைவருமூ னுணவாநீ செய்யுமாறென சொல்லெனமன் னவன் 
கேட்பத தொல்லை நாளி , லலைவில்சமா தியிலிருந்து பசியை வென் 
றே னவ்வகையே யின்றுமிருந் தாற்ற அறறேன் . 198 

தென்ளமுத தாரணையால் வேண்டுங் காலந் தேகமுடனிருந் 
தப்பாற் றேகா தீர்வே , னுள்ள நிறை யுணாவுடையே னொன்றுங் 
கொலலே னுண்மைபென வுரைததேக வுன்னு வாளைக், கொள் 
ளரிய நடபெளிதிற் கொண்டேம் நீயெங் குலமகளா யெம்பதிக் 
குக் கூட வேகிற , கள்ளருட லிரை தருது முடல்போ மட்டுங் 
கருதுமுடல் வாதனைகள கழலா கண்டாய் . 

199 
ஆதலினாற் பதகருட 

லிரைபைக் கைக்கொண் டரும்பசி 
போய்ச சமாதிதனை யடையிவ் வாறு , காதலுடன் பலகாலுஞ் 
செய்தி யென்று காவலனகூறவுமரக்கி களிகூர்ந் தேகப , போதக 
மன் னார் தமது நகர மேவிய பொன்மனைபுக் காரிரவி பொலிய வந் 
தான் , பாதகாமூ வாயிரரை யாறு நாளிற் பார்த்திபனீந் தானாக்கி 
பற்றிக் கொண்டாள் . 

200 


பூமகள்போ லங்கிருந்த வடிவைக் கங்கும் போதிலொழித் 
தரக்கர்குலப் பூவை யாகிய , பாமரராம் பாதகரைத் தோண்மேற் 
கொண்டு பார்த்திபனோ டமைச்சனுக்கும் பண்பு கூறி , யேமமுறு 
மிமகிரியிற் சமாதி மேவ வேகினாளின்றளவு மிந்த வாறே ,, கோ 
மகனு மரக்கியுநட் பானா ரென்று குரிசிலுக்கு வசிட்டமுனி கூறி 
னானால் . 

201 


94 வேதாந்த மநநசிந்தாமணி . 

மனத்தின் கதை . 
இந்தக் கதையை விளையாட் டென்ன விசைத்தோ மெவர்க்கு 
மந்தத் தமதா முடலொன் றயலா முடலொன் றவற்றிற் 
சிங்நதைச சரீரம் விரைவிற செயலக ளெல்லாஞ் செய்து 
தொந்தித் தலையு மற்ற தூல வுடலொன் றறியா . 

202 
என்றான் வசிட்ட னவனை யிந்தச் சடமா மனததுக் 
கொன்றா வடிவ மிலதா முள்ள வடிவை விரித்து 
நன்றா யுரைப்பா யென்று ஞானக் குரிசில கேட்பப் 
பொன்றா விதிசொற் படியே போத முனிவன புகல்வான் . 203 
அகில சத்தி யுடைத்தா யநாத மான பரமம் 
புகல்சங் கற்பத தோடே பொருந்தும வடிவே மனமா 
மிகலுஞ் சத்தோ டசத்தா யிரண்டி னுள்ளுந் தோன்றிய 
பகருந் தொழிலக ளோடே பயிலபா வனையு மஃதே 204 
எங்கே யெனினுந் தோனறு மிந்த மனததை முததிச 
சங்கே தத்தா லூகந் தன்னிற கூட்டி னனறாம் 
பங்கே ருகனோ தியதோர் பழைய கதை நீ கேட்பாய் 
வேங்கே தமுமச சமுமாய் வெறுமபொய்யாமோர் வனமே . 
அதினோர் கோடி நீள மநந்த கோடி காத 
மிதிலோர் புருடன் கண்கை பெண்ணி லாத துடையோன் 
சிதறா நின்ற நினைவோன் சேணா யகன்ற வடிவோன 
பதறா நின்ற கணையம் பலவுங் கரததாற பற்றி . 

206 
தனைத்தான் சிதற மோதித் தகாந்தே யுலறி யலறி 
யனைத்தாக திசையு மோடி யவச மாகி யடி பட் 
டெனைததா முறுப்புந் தூளா யிருளாய் நடுக்க மிகுந்த 
வினைத்தாழ் வுறுபாழ் கிணற்றில் வீழ்ந்து நெடுநாண் மெலியும் . 
மீட்டு மெழுந்து வந்து மெய்யின் மோதிக கதறி 
யோட்டந் தனிலே சுழலு முயாமுண் ணிறைந்த கருவேற் 
காட்டின் முறிய விழுந்து கனலிற புழுப்போற் பதைககும 
வாட்டந் தவிர்ந்து கதலி வனத் தின் மகிழ்வுற் றிருக்கும் . 208 
கதலி வனத்தை விட்டுக் கருவேல் வனத்திற் சுழலும் 
பதறிக் கிணற்றில் விழும் பலகா லுழலக கண்டு 
விதறா வகையாம் பற்றி வீணே வருந்து யோ 
ரெதுசெய் கின்றாய் நினைவென் னென்ன வவனீ திசைத்தான் . 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


95 


யானென் றொருவ னில்லை யிங்கோர் செயலுங் காணே 
னீநின் றுரைகக நினைந்து நின்னாற் றளரா நின்றே 
னூனொன் றியவெம் பகைநீ யுன்னா லின்ப துன்ப 
நானின் றறிந்தே னென்று நல்குக தன்னை நோக்கி . 210 
இடிக்கு முகிலின் மழைபோ லிரங்கிக் கதறியழுதா 
நொடிக்கு ளழுகை விட்டு நுணுக்கந் தன்னை நோக்கி 
வெடிக்க நகைத்தா னெடிதா மீள வெமது முனனே 
தடிக்கு மங்க மனைத்துந் தானே படைவே தவிர்ந்தான் . 211 
விதியின் வசத்தா லிவனோ ரிடமே மேவ வற்றா 
னெ திாவா தொருவ னயலே பிவன் போ லடியுண் டேக 
முதல்வரு தவனைப் போனா மொய்மபா யுணாதத வந்தப் 
பதிகன் றானும் போனான பழைய வடிவ மொழிய. 212 
பிறிது மொருவன் வந்தப் பெரிய கிணற்றில் வீழ்ந்தான 
சிறிதல் லாத காலந் திரும்பி யேறக காணேம் 
வெறிதுன் றியவவ் வனத்தில் வேறு மொருவன் வாலு 
மறிது மென்னத் தகைந்தே யான தெலலா முரைததேன . 213 
ஓதிற றொன்றுங் கேளா துரப்பி யிகழ்ந்து மேனமேன 
மோதிக கொண்டு போனான மூாகக ரவனைப் போல்வாா 
வாதிப் புறுவாா நிறைந்து வயி 1 முள்ளாற செறிந்து 
பீதிக் கிடமா யிருள் சூழ பெருங்கா டினறு முளதால், 

214 
அறவே கொடிதாய் வெந்த வடவி பெனினு மறிஞர் 
நறவே கமழந்து குளிர்ந்த நந்த வனம போன மகிழ்வர் 
மறவே லரசே யென்ற வசிட்ட முனியை நோக்கித் 
துறவே புரிவா யிவற்றைத் தோன்றச் சொல்வா யென்றான் . 215 
கேட்ட குரிசி லறியக கிளாமா முனிவ னுரைப்பா 
னாட்ட வடியு முடியு நடுவு மினறிப் பொய்யாங் 
கூட்ட மாகி யாழ்ந்து கொடிதாய் விகற்ப நெடிதா 
மீட்ட வுலகத் தியலபே யாமுன் சொன்ன வனமே . 216 
புகையாா வனத் திற புருடன் புலம்பிச சுழலு மனமே 
தகையா நின்ற நாமும் தனிவி வேகக தானே 
பகையா மிதனா லுள்ளம் பரத்தை யறிந்தா றினதான் 
மிகையாா மனங்க ளிகழ்த்து வேட்கை வசத்தோ டினவால் . 217 


38 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


விதறி யோடு மனங்கண் மேவு நரகங் கிணறு 
கதலி வனம்விண் ணுலகாக கருவேல் வன மண் ணுலகாஞ் 
சிதறி விழுந்த கிணற்றிற் றிரும்பி யேறா தொழிந்தோன 
பதறி நரகம் புகுந்து பாவந் தொலையா ததுவாம் . 

218 
முனையார் முள்ளென் றது தான் மோக மனிதா மடவார் 
நினையா வின்ப துன்ப நின்னா லடைந்தே னீயே 
வினையா மென்ற துணாவால வீயு மனநொந் துரைத்த 
தனையா ரழுத தென்ற தாசை யறுக்கு மலக்கண் . 

219 
போதம் பாதி யாகிப் புரண மாகா மனந்தான் 
காதல் விடினொரு தயாதல் கதறி யழுத ததுவாஞ் 
சீத்த மாக மகிழ்ந்து சிரித்து நின்ற தென்ற 
தேத மில்லா ஞானத் தேக மான மகிழ்ச்சி .. 

220 
முடிவின் ஞானத் தாலே போகம் விட்ட மனந்தான் 
வடிவை மாய்க்கும் பொழுது மகிழு மதுவே மகிழ்வாம் 
நெடிய மொய்ம்பி னாலே நிறுத்திக் கேட்டே மென்ற 
தொடிவின் ஞான வலியா ஒள்ள மொருப்பட டதுவே . 221 
அங்கத் தறைந்து கொண்ட தடாகற பனைக ளாலே 
பங்கப் படுவன் றுயராம பராதோ டினதென றதுதான 
மங்கத் தகுவா தனையான் மருண்டு சுழலவ தாகுஞ் 
சங்கற் பமும்வா தனையுந் தனைத்தான வலைபோற் றளைக்கும் . 222 
கோச காரப் புழுபபோற கொடுங்கற் பனை வா தனையாற 
பாச மடைவ ரியாரும் பகாந்த மனத்தின கதையை 
மாசி லாத மனத்தான் மதிதது மனததை மாய்ப்பாய் 
தேச முடையா பென்று தெளிநத வசிட்ட னுரைத்தான , 223 

அ 
பாலன்கதை. 


----- 


முழுதுசத தியுமாய்ப புரணமா யென்று முடிவறு பிரமமா 
வதுதான , பழுதினஞா னிகடம மனமலா திலலைப பரமமா மிதி 
லிலா தில்லை , யெழுதருஞ் சததி யாவுமா யிலங்கு மிவைகளோர் 
காலமொன் றுளதாம , வழுவிலாப பிரம முடையசிற் சாத்தி 
மறிதரு முடல்களிற் றோனறும் . 

224 


வேதாந்த மத நசிந்தாமணி . 


97 


காற்றிலே யசைவுங் கல்லிலே திடமுங் கனலிலே சூடும் 
வான் றனிலே , தோற்றலா மையுநன னீரிலே நெகிழ்வுந் தொலை 
வுறு மாய்விலே மாய்வு , மூற்றமாம விதையின் மரங்களும் போல 
வுள்ளுறை பிரமசத் திகடா , மாற்றல் சால கால தேசசித் திரத்தா 
லவனியிற சாலிபோற றோன்றும் . 

225 
பரமமே பெங்கு மென்றுமுண் டாகும பயின்மன னததி 
னான் மனமாந , தரமறு பந்த முத்திபே ருலகாஞ் சத்திக ளனைத்து 
மாய் நிற்குரு , திரமறு தனையாக கனனை சொற கதை போற செய் 
பிய விவையெலாந் திரமாங் , கரமலர் முகிலே பென்றலு மாதக் 
கதையினை யிராகவன வினவ , 

226 
சித்தவஞ சனை.பின மூலமாங் கதைபைச செலவனுக் கருந் 
தவ னுரைப்பான , மெய்ததக விலாதோர சிறுவனீ யனனை 
விரும்பியோா கதைவிளம பென்னச , சததியம போல வெறும் 
பொய்யே யுரைபயா டரணிபன குரோ மூவா , சுததவீரமு 
நற குணங்களுஞ சிறந்தோர் சூனிய நகரிலே யுறைவோர் . 227 

மூவரி லிருவா பிறந்தில ரொருவன மூலமாக கருவினு 
மில்லை , யாவதும் கருதித திரிபவா விணணி லளவறு பழமரச 
சோலை , மேவலு மதனிற செழுங்கனி துப்தது வெப்பசி 
தணிந்து மேற சென்றா, காவரு காக மூன்றுநன் னதிகள் கரை 
பொரு திரையொடுங் கண்டார் . 

228 
ஓகேன் ன தியி லிபண் நிகரில்லை யொன்று வெண் மணலதா 
மிதனி , லாடி நீர துளைந்து பருகினா ராதியாகிமேல வருநக ரடைந் 
தா , வீடுமூன் றெதிரநதாாதிலிரன் டி லலை மேனமரஞ சுவரிலா 
தொன்று , கூடிய வவற்றிற சுவரிலா வீட்டிற குடிபுகுந் திருந்த 
னா குமரா . 

229 
ஒருவருங் காணா நகரிலே வெளிவீட் டுறைபவா கனகபாத் 
திரமூன , றருகுறக கணடா ரதிலிர ைடோடா மறவிலுந் தூ ளி 
யா மொன்று , சொருபமில கடததிற் றுரோணமூன றதனிற 
அரோணமூன றகன்றுமிக கிருந்த, பருவரி சிபைத்தாஞ சமைத் 
துவா யில்லாப பனவரெணணிலர்க்கு முன் படைத்தார் . 

230 
அவரெலா நிரம்ப வுண்டபின் மிகுந்த தருந்தினா வேட் 
டைக ளாடி , யிவாகண்மூ வருமங் கிருந்தன செனன விளமையா 
னம்பினன சிறுவன , / வனமு மிவவா அறிவிலோ காண்பர் 
புகன்மன விரிவுசங் கற்பம் , விவரமா மிநன அலகபா மிதனை விடு 
நிரு விகற்பமா பிடு . 

231 


வ 


13 


98 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


சித்தன் கதை. 


தங்கள் சங்கற்பத் தாலறி வில்லோர் சாலமோ கிப்பர் நல் 
லறிஞர் , பொங்குதல் .விசார மதியினான் மயகொர் புந தியாற் 
பொய்ம்மையை யொழித்துத் , துங்கமெய் யுணர்வாய் பந்தமற் 
றிருந்து தொடர்புறு பந்தமுண் டென்று , பங்கமுற் றயரே 
லமலமா யழியாப் பரம்பொருள் பந்தமுற றிடுமோ. 232 

அந்தமற் றொன்றாய் விகற்பமற் றறிவா யழிவிலாப் பாம் 
பொரு ளிருக்கப் , பந்தமுற் றவரரா முத்திபெற் றவரார் பாவனை 
விகற்பமே யனைத்துஞ், சிந்தனை விரிவு பந்தமா மதனைத் தீர்நதி 
டன் முத்தியா மனத்தின , றொந்தலீலையினாற் றூரமா மணித்துந் 
தூரமு மண்ணிதாய்த் தோன்றும். 

233 


உற்பத்திப் பிரகரணம் . 


+ = IS 


ஆய மனத்தின் செயலசெயலா மதனா லொழிந்த தொழிந் 
துளதா, மேய மனத்தி னலைவொழிததோர் மிகவு நலல தியானத் 
தோர் , தூய மனமா யிடில் வெற்பாற சுழலாக் கடல் போற் பிறப 
பிறப்பா , மாயை மயக்கக கெடுமெனனா வசிட்டன் மீண்டு முரை 
செய்வான் . 

23.1 
தளையா நிறகும பல போகச் சங்கற பஞ்சோ மனவிருத்தி 
முளையால் வளரு மாமாயை மோக மெனனு நசசுமரம 
விளையா நின்ற மனநோய்க்கு மேலோர விதித்த பரிகார 
மிளையா தெளிதா யதனாலே யியற்ற லாகு மிதுகேட்பாய் . 235 

மிகமா லுறுபல் பொருள்களையு மேவா தொழிததோர் 
மனமவென்றோ, சுகமா யெளிதாய்த் தனக்குரித்தாந் துயர் தீர் 
நிராசை யறிவரியோர் , சகமார மனிதப் புழுவொப்பார் சான்றோ 
ருரைதத தூறபழகி , யகமா நினைவு தீர்மனத்தா லயரு மனதைத 
திருப்பிடலாம் 

236 
இரும்பா லிரும்பு திருந்துவ போ லியற்று மனத்தான் மனந் 
திருந்து , திரும்பா நிராசை வடிவாகிச் செறியுந் தன்னா லியற்றுவ 
தாய் , விரும்பா நின்றோக் கெளிதான வெய்ய மனத்தி னும் 
சாந்தி , பெருமபா ரந்தீர் நற்கதியாம் பிறிதோர கதியு நன்றாகா . 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


99 


வாவு மனத்தை யசங்கற்ப வாளா லறுக்கி னிறைந்தெங்கு , 
மியாவு மதுவாம் பொருடோன்று மிந்த வழிநின் றறிவாலே , 
மேவு மனதை விழுங்கியதின் மேலா மாயா விகற்பமெலா , வோவு 
மதியா லறிவு கடந் துளத்தை விழுங்கும் பொருளுணாவாய் . 238 

வருந்தி முயன்று மனநதன்னை மாற்றி யில்லை யுண்டென்னா, 
திருந்த பதத்தி லிருந்திடுவா யிடாதீர் செல்வ மிடரினறிப் , பொரு 
நத வேண்டு மனமவென்றாற புவன மூன்றுந் துருமபாகு , திருந்த 
வினிதன் றனவெல்லாந் தீதாய்த் தோன்றின் மன மாளும . 239 
சித்த விண்ணிற் றிகழறிவாந் தியானத் தாலே யறிவென்னு 
மொத்த படையா லையமற வுளத்தை யறுப்பா யறுத்த தற்பின் 
மெதது துபாபோ மவனிவனான் மேவு மென்ன ததுவிதுவாய் 
வைத்த விவையே மனமிதனை மறப்பாம் வாளா லறுத்திடுவாய். 

பெருகத் திரண்ட முகிலெல்லாம் பெருங்காற றாலே யொரு 
வுதல் போல் , வருகற் பனைநா சத்தாலே மனமபோ யிறக்கு மன 
மிறாதாற , பொருகற் பாந்த மாருதமும் பொங்கு கடலும் புவி 
யனைத்து , முருகச சுடுபன் னிருகதிரு மொருகால் வரினு மிட 
ருண்டோ. 

211 
தன்னைக் கொண்டே தனையறுக்கிற றானாய்ச சகல பூமிக்கு 
முன்னைத் தலைமை போலின்ப முதிர நிறைந்து வகற்பனைக்கே 
துன்னித் திகழ்தற பதமபற்றிச சுகத்தை யடைவாய் பலவாக 
வன்னிப் படர்கற் பனைச் செல்வ முடைய மனமே யுயிர்ப்பகையாம் . 

உள்ளப் பகைவன் பலவிதமா யுறுகாட் சிகளால் வெல்லா 
மற் , றெள்ளத் தகுசந் தோடமெனுஞ் செலவ முடைய நிராசை 
யினாற் , கள்ளத் தனிநெஞ் சினைவெல்வாய் கற்றோக் கன்பாய் 
நின்மலமாய்க , குள்ளக் குளிர்ந்தாக காததாற் கூறா காது சம 

243 
தாழ்வு முயாவு மில்லாத சமபா வனையாற பிறப்பில்லா 
வாழ்வு நல்கும் பரமபத மாறாப் பதமா மலைவாலே 
வீழ்வு றாத மனமரிதாம் வெம்மை கனலை விடாததுபோ 
லாழ்வு செய்யு மலைவுமன மகலா வறிவி னலைவுமனம் . 244 
அலையு மந்த மனமுலகா மலைவு போகின் மனங்கெடுமிக 
நிலையே தவமு நூற்கருத்து நிமல வீடுந் துணிபொருளும் 


பாவம . 


100 


வேதாந்த மத நசிந்தாமணி. 


துலைவி லலை வே மனமாயை தொடர்வா தனையு மதன் பெயரா 
மலையு மனமு மதுவதனை மாறா விசாரத தானமாயப்பாய் 245 

மெத்து கின்ற வாதனையை விட்டான் மேலா நலமுளதாஞ், 
சத்தி னசததி னிடைநினறு சைதன னியத்திற சாட்டியத்தி , 
லொத்து நடுநின் மலைல நாவே யுளள மாகு மிவவுள்ளஞ, சித நின் 
முயலவாற சிததாகுஞ சடக நின முயலவாற சடமாகும் , 

216 
ஊக்க முளதாய் மனமொனறி லுறைக்கி லதுவா மாதலினாம் 
றாக்கு மனத்தை மனத்தாலே தள்ளி யேறித் தளாவின்றி 
யாகக மழிவில் பதமவிரைவி லடைவாய் மனத்தை மனத்தாலே 
நீக்க வலதாக தகைமைத்தா நிருப னிறுதது நெறி போல 247 
பிறவிக கடலிற காதலெனும பெருவாய் முதலை பிடித்தீர்கக 
விறவுச சுழியாற் சுழலுமவாக கிதய நாவா பெட்டாவா 
மறமுற றுளததை யுளததாலே மாய்தது . பிறப்பில வருந்தாம 
அறவுற றுனைநீ யுய்விப்பா யுயிர்க்குப் பிறரா லுய்வுண்டோ . 248 
எந்த வெந்த வாதனைகளிதபத தெழுந்த வவையெல்லா 
மாத வந்த விடத்தழிககி லதுவே மாபைக் கழிவாகு 
முந்து போக பேதமென மொழி 5 த விருவா தனைவிட்டு 
வந்த பாவா பாவங்கன மாற்றி விகற்ப மறமகிழவாய் . 249 

அறிபவற்றாசை யறிலது தானே யவிததையு மனமுமாண் 
டதுவாம , பொறிபயி லாசை துன்பமா நிராசை புகலரு முததியா 
மின்பம , பிறிவறு தனது முயற்சியா ஒண்டாம பேதைய ருண் 
டெனு பவிததை , செறிதரு பொய்யாய நாமமாத திரமாய்ச சித 
தெனத தோகதிடி விலதாம.. 

250 
என்றலு மிராம ன விததையின் செலவத தெழுந்தற நெரு 
ங்கு மிவவிருடா, னொனறுமிக கினறி பெவ்வகை நீங்கு முரைத் 
தருளினன நீ யெனன , வன்றவ னுரைப்பான 

கறவ னுரைப்பான வன்றுயா முட் 
சோ வன்பவக குழியின்பன னுயிரை , பொன்றவீழ்த ததனோ 
டொககவீழ் மாயை யுண்டெனி னுண்மைநோக கிலலை . 

251 
பிறபபெனு மாயைக் கரையதா யெங்கும் பிறிவறு பெரும் 
பொரு டோன்றி , லிறப்புறு மாயைக கிசசையே வடிவா மித 
னுடை நாசமே வீடு , சிறபபிலசங கற்பஞ் சிதைந் திடி . லிது தான் 
றேய்ந்திடுஞ் சித்தெனுங் கதிரோன, புறபபடி லி தய விசும்பில்வா 
தனையாம் பொங்கிருள் போமெனப் புகல . 

252 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


101 


கண்டன வனைத்து மாயையே யென்றாய் கண்ணெனும் தத்து 
வத் தாலே , தண்டற வதுதான் கரைந்து போ மென்றாய் தத்துவ 
மாவதே தென்ன , வெண்டவ னுரைப்பான் காண்பவற் றிடை 
சென் றெய்திடா தெவகணுஞ சமமா , யுண்டென லாகி நாமமற் 
றுயாந்த வுணாவுதற் பரமா முணாவே . 

253 
இவையெனு மனைத துஞசிறகன மாகியிறபபிலாட பிரமமே 
யென்று , நவையுறு மனமாங் கற்பனை யிலலை நாசமும் பிறவியு 
மெனனு , மவையெலாம் புவன மூனறினு மில்லை யறுவகை விகா 
ரமு மில்லைக , கவையறு சமமாக குறிபெறு மறிவு மாத்திரங் 
காணகின் றுளதால . 

254 
கேவல மாகிக கேவல வொளியாய்க் கேடறு சுததமாய் விரி 
வா , யோவலி லறிவு மாததிர மாகி யுறுதுய ரொன்றுமற் றாறி , 
மேவரு மிரத மனை ததினுக கொதது விகாரமற் றுளபொரு ளிடத் 
தே , தாவருந் தனது நினைவையே விருமபித தன்வயத தெழுந்த 
தோ பறிவு 

255 
செப்பிய வறிவு முடிவில்சங் கற்பஞ் செய்ததிற் சென்றிடு 
மிதுதா , னிப்பிர மத்தின மனமதா மிதனுக் கெண்ணிலசத் திக 
ளுள வாகுங் , கப்பிலா தெங்கு நிரந்தரஞ் செய்யுங் கடுமையா மிம் 
மனந் தனிலே , யபபிலே தோன்றுந் திரைகள் போற பேத மாகிய 
வல்லபா தோன்றும் . 

256 
உள்ளுறு சங்கற பததினாற றோன்று முள்ள மற் றதனினா 
லொடுங்குரு , தள்ளுறு காறரு லெழுந்ததீக் கொழுந்து சமிப்பதுங் 
காற்றினாற போல , நள்ளுறு பிரம மனறுநா னென்று நாடு தன் 
மனத்துறு பாத , மெள்ளுறு மிடமும் பிரிவிலாப பொருளே யா 
மெனு மழுததமே விடாம 

257 
மடமையுந் துயரு மவயவ நிறைந்த வடிவமு முடையனா 
னென்றே , படா தரு மவற்றிற கேற்றபன் னடையாற் பாசமும் 
பந்தமு முளவாஞ், சடமுறு மிவற்றி லே துமொன நல்லேன் 
றசைநாம பென்பு சல்லே , னுடலின்மே லான பரமநா னென்னு 
முறுதியோர் மாயைசெற றுணர்ந்தோர் . 

258 
தான 

னலா தான வுடன் முதற் பொருளிற் றானெனும் பாவனை 
யாய , வூலமா மாயை யுணர்விலோர் விதிக்க வுள்ளதா முணர்வு 
ளோர்க கிலதா, மானத நினைத்த தைமபொறி யியற்று மன்ன 


102 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


வர்க் கமைச்சர்போல் விரைவி , லானநன் மதியான் முயற்சியாற் 
போகத் தாசைவா தனையைவே ரறுப்பாய் . 

259 
என்னுடை மைந்த ரென்னுடை நிதிநா னிவனவ னிதுவது 
வென்னு , மின்னுடை நிலைமை யிநத்ரசா லத்தால் வீங்கிய வா 
னை யோங்கும் , நன்னுடை நிலையஞ் ஞானமா நிலைபோய் நாசமா 
யையிறகருத் தொழிவாய் , நின்னுடை வடிவிலவற்றை நீ யென்றே 
நினைவிலார் போல்வருந் துவதென் . 

260 
மூகமாய்ச சடமாய்ச சுகாசுகங் களிலே மூழ்கியோர் பயனற 
வருந்து , தேகமார நீயா ரகோவகோ வீதோர் சித்திர மிருந் 
தவா காணா, யேகமாய் மெய்யா யிலங்கிய பிரம மெங்குமா யிருக் 
கவுந் தோன்றாச் , சோகமாய்ப் பொய்யாய் விளங்குறா மாயை 
தோன்றுறா திருக்கவும் தோன்றும் 

261 
மற்றுமொன் றுரைக்க வள்ளலே கேட்பாய் மடமையாம் 
பூமியேழ் பதமா , முற்றுள ஞான பூமியேழ் பதமா மொழிந்த 
விப் பதங்கடம் மிற்றாம , பற்றுள வாகு மொன்றொடொன் றளா 
விப் பயில்வன பதங்கண்மட் டிலவா , மற்றமில் சொரூப நிலை 
பெறல் வீடா மதினழு வுறுதனா னெனலே . 

262 
அடக்கமா யுரைததே மஃதறிந் தவாக்கு மறிகிலா தவர்க்கு 
நற் குறிக , டொடக்கமில சன்மாத் திரமதா மறிவின சொரூபநின் 
றசைவிலா தவரே , விடற்கருங் காம முதற்பகை கடந்தோர 

நதோர மெய் 
யறி விலார்கட்ட பரியோ , நடக்குறு காட்சி விதத்தில்வீ 
முறிவே நோக்கருஞ் சொரூபத்தி னழுவல் 

263 
சொருபம்விட் டகலன் மோகமாம வேறு சொல்லிட முன்பு 
பின் பில்லை , யொருபொரு ணினைவை யொழிததுமே லப்பா 
லொருபொரு ணினைவுறி லாத , விருபொரு ணடுவு ணினைவற 
விருக்கு மிது சொரூபத்தியல பிதுதான் , மருவுகற் பனைமாண் 
டசைவில்கற் போலாய் வருநனாச சுழுத்திதீர வடிவாம . 

264 
நானெனும் பிரிவும் பேதமு மற்று நல்லறி வாயசை யாத ( கேட்பா 
மானத நிலையே சொரூபமா முன்சொன் மடமையாம புவிபதங் 
யீனமாம் விந்து நனவுமே னனவு மியன்றமா நனவுமா நனவி 
லானதோர் கனவுங் கனவுமிக கனவிலடாநனா வுஞ்சுழுத் தியுமே . 

இத்திற மேழு மேகமாய் நெருக்குற் றிவைபல பெயர்களை 
பெய்துஞ் , சித்திலே நின்றோ றறிவுபே ரின்றிச செறிமல மின்றி 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


103 


மேல் வந்து , வத்தியா நிற்குஞ் சித்தசீ வாதி வருபெயர் செயல் 
களுக் கிடமாய் , வித்துரூ பமதாய் நின்றிடு மதனால் விதைநன 
வாமுதற் பதமே. 

266 
இதுவறி வுக்கு முதலவத் தையதா மிதத்துறய பிறந்தபின் 
னிவனா , னிதுவென தெனபபண் டிலாமையா னொய்தா யெழுந் 
துள வறுதியே நனாவா , மிதுதனை யொழிய விவனவ னானே யிது 
வது வென்னதென் றெண்ணு , மிதுமுதற் பிறப்பிற றொடர்ச்சி 
யாய்ப பருக்கு மிந்தநிச சயம பெரு நனாவாம் 

267 
அறிந்துள தெனினு மறிகிலா தெனினு மழுந்துறத் தானது 
வாகிச , செறிந்துள நனவிற சிததராச சிபமே செய்வது நனாக் 
கனா வாகு , மெறிந்தகா னலினீர் சுத்திகை வௌளி யிருமதி 
யிவைமுதற் பலவாய்ப , பிறிந்தபே தங்கணனவிலே பழகும் பெற் 
றியாற் கனவுபல் விதமாம . 

26S 
அற்பகா லத்தி லனேகமாஞ் செயல்கண் டறிந்தன மெனுங் 
கன வழிந்து , முறபடு செயலை நினைவது கனவா முந்துகண் டத 
னைநா ள கன்று , பிற்படக காணும் பொருள்களை மறந்து பெரும் 
பொழு துணாவுற நோககுஞ, சொற்பன நனவு போனன வுக்கே 
தோன்றுமிச செயல்கனா நனவே . 

269 
அறுவகை யவத்தை யகற்றிய சீவ னடைந்துள வவத்தையி 
னியறகை , யுறுசட மாகி மேல்வருந் துயர்கூ ருணர்வுள தாமிது 
சுழுத்தி , துறுபுவ னங்களிதனிடை யிருளிற் றொலைவுறு மிப்பத 
மேழும , பெறுவன பேத மொன்று நூ முகும பேதைமை யவத் 
தையிவ் வேழும 

270 
ஞானபூ மியைமுடிவிற பேத மாக நவிலுவர்வா தியரவற்றி 
னமக்கு நலல , தானதிவை யிவையறிதன் ஞான மாகு மறிந்த 
விவற றந்தமே யழிவில் வீடா , மானமுறு சுபம்விரும்பல் விசார 
மெய்தன் மனஞ்சிறுக லுண்மையிலே மன்னி நிற்ற , லீனமறு 
சங்கற்ப மறல்ப தாரத்த வெண்ணமறுத் திடறுரிய மிவையே 
ழாகும் . 

271 
இவையறிந்தோர் மோகமெனு மளற்றில் வீழா ரிவற்றியலா 
முத்திவரி லிடர் மீண் டில்லை , நவையுறுமோ கத்தொடுநா மடைவ 
தென்னே நல்லோரா னன்னூலா னன்றா ஞானச் , சுவைபெறுது 
நிராசையினா லென்று நாடல் சுபம் விரும்ப லாகுமிந்தச சுபேச்சை 


104 

வேதாந்த மநநசிந்தாமணி . 
முற்றிக் , கவையறுநல் லோரியற்கை யாசா ரங்கள் கைவருதல் 
விசாரமாக் கருதல் வேண்டும் . 

272 
இனைய சுபம் விரும்பலொடு விசார மென்ற விரண்டுநிறை 
தலும் விடயத் திசசை மாற்றி , நினைவுகுவி வதுசிததஞ் சிறுக 
லாகு நிகழ்த்தியம் மூன்றாலு நெஞ்சந் தன்னில் , வனை தருமவ் 
விரத்தியினா லுண்மைய போத மன்னுதலே யுண்மைநிலை மருவ 
லாகு , மனையனவின் நான்காலு முண்மைப் போதத் தழுநதியயற் 
சங்கமற லசங்க மாகும் , 

273 
அறைந்தபத மைந்தாலுந் தானாம் போதத் தழுந்தியவின் 
பத்தமைவாற புறனு முளளு , முறைந்தபதாரத் தங்கண் மறக 
தயலோர் வன்பா லுணாவதுவே பதாாததநினை வொழித லாகு , 
நிறைந்தவிவை யாராலும் பேதம் போக்கி நிலைபெறுதற் சுபாவத 
தே நிற்ற றானே , மறைந்த பொருள வெளியாககுக துரிய மாகு 
மாசறு சீ வனினமுததா வழியீ தாகும் . 

274 
சொன்னதன் மே லுடலிறாத முத்தர் மேவுரு துரியாதீ தப் 
பதமாந் துரியச செலவா , தனனுணாவாற மனையறிரத பெருமை 
சானற தலைவனா லெப்த லுறுத தனமை பாகு , மனனியவிய பத 
மடைந்த சிவன முத்தா பகிழாசிமறுக கததழுந்தா மரபி னாலே , 

, 
யன்னியா சொல வழி துயிலவிட் டெழுந்தரா போல வடுததன 
செய் குவாசெய்யா ராகி வாழவா . 

275 
இஞஞான பதமேழு மிகவும் புந்தி யெப்தினர்க்கல லது 
தோனறா விவறறை பெய்தி , லஞஞான மிலேசசனே பெனினுக 
தேகி யதேகிபெனி னுமமுததனையமில்லை , மெய்ஞஞான மென 
பதுதான் மனத்தின கட்டு விடு தலிது பெறிலி துவே வீடு போம , 
பொய்ஞ்ஞானக கானலினீர் முதலா மோகம பொய்யெனப்போ 
மடமையும் பொய் யெனனிற போகும் . 

276 
தனையறியு நிட்டையுளோாக கெய்த லாகும் தததுவது மிக 
ளறிந்த தலைமை மேலோர் , நினையவுந்தா ழவுமுரியார் பொறிக் 
ளெனனு நெடும்பகைவென றோரழியா நிலையி னின்றோர் , துனை 
தருபல் லுயிரிறைஞ்ச மேலாய வாழுஞ் சுரேந்திரரு நரேந்திரருந் 
துருமபாய்த் தோன்று, மனையபெரும் பதம்பெறறே ரவரேயாகு 
மல்லாதோர் பவக்கடலி லமிழ் கதா நிறபோா 

217 


வேதாந்த மநநசிந்தாமணி . 105 
உளமொடுங்கு முபாயமே யோக மாகு முணர்வுறுபூ மிக 
ளிந்த வுபாய மாகும் , வளமிகுமிய பூமிகளா லன்றி யிந்த மாதேவ 
பெரியபத மருவ லாகா , வளவற நீ நான்றான்வே றொன்று மின்றி 
யபேதமா யநாமயமா யமூல மாகிக , கிளாசுகமாய்ர சாந்தமா யறி 
வா யொன்றாய்க் கேடின்றிப் பெயரின்றிக் கீழ்மே லின்றி . 278 

பாவனை யு மபாவனையு முதலு மீறும் பற்றுமுள துமமிலதும் 
பலவுரு தேசு , மேவறிவு மடைமையுமென றிவைக ளின்றி விண் 
ணிலே யிருப்பதாய் விசால மாகி , யாவதுமா யனறாகி மனத்தால 
வாக்கா லெட்டரிதா யினபத்தி லினபமாகி , யோவரிய நிறைவி 
னிறை வாகி யாசை பொழிவிடமாய்த தன்னாறா னுணரு 
மொன்று , 

279 
தோனறியவை விளக்கததா லுண்மையா மைமபொறிக்கும் 
தொடாபாய நிறகு, மான்றபதாாத தககளெலா மறிவினா லொழி 
நதுண்மை யாக மாடடா , வேன்றறிவா னறிபொருளா மிரண் 
டினிடை பறிவானுக கியைந்த ரூப , மூனறியறி பொருளறிவா 
னறிவிலிவை யுற்றிடுவ துயாந்த வீடு 

280 
ஓரிடாவிட டோரிடத்தே யுள்ள முறி லவற்றினடு வுண்மை 
யாகிய , பேரில தா யுணாவிலதாய்ச சடமிலதாயது நீயாய்ப் பிரியே 
லென்றும் , கூரியபு. தியினாலே யூகித்துக் குடுமபிபெனும் குறிப 
பை மாற்றித , தூரியதாம படிமனத தின றுவககறுதது விருந்த 
படி துணிந்து நிற்பாய் , 

281 
பிறபபிறபபாம பூடடை தனைப் பிணித்துழற்றும் வாதனையாம் 
பெரிய பாச , மறபபெரிய முயற்சியினா லறுத்திடுவாய் பரமமா 
மறிவின் முன்னே, புறப்படும் பொய்யாமுள்ளம் புவனவிகற் பகை 
ளெனும் பொய்யைக் காட்டுஞ, சிறப்புளவிண் ணிலதாயு மிலதான 
நீலநிறஞ செறிவ தேபோல . 

292 
சோகமுறு சங்கறப நாசததான் மனமாளிற் றொன்று தொ 
ட்ட , மோகமெனு மூடுபனி விட்டகலுஞ சரற்கால முதிர வந் 
தான் , மாகமவிளங் குவதென்ன நல்லறிவு மாத்திரமாய் மாயா 
தாகி , பேகமாய் வடிவின்றிய பிறபபிறபபி லாபபிரம மிலங்கு 
நாய்தாய் . 

283 


14 


106 


வேதாந்த மநநசிந்தாமணி . 
திதிப்பிரகரணம். 


+ - * 


சுக்கிரன் கதை . 


எழுது வோனு மெழு திடமு பொதிரகாண் பொருளு மில தாகி 
வழுவி லாத விண்ணிடையே வந்து தோன்று மோவியாதான 
பழுதின் மேவுந் தனைத்தானே பாரா நிறகும் பலபொறிய 
நழுவு துயிலி னாலன்றி நனவான் மேவுங் கனவொக்கும் 231 
கரியாய்ச சமமாய் நொய்தாகிக் கலந்த விகற்பா தீரறிவிற் 
பரியா நின்ற வுலகமெலாம பற்றிப் பாய்தல கணணடியிற 
றெரியா நின்ற பொருளபோலாஞ செறிகா ரணகா ரியமின்றிப் 
புரியா நின்ற வுலகெல்லாம் பொலிந்து பிரமத திடையிருக்கும் . 
சொன்ன வுலகங் களுக்குருவத தோன்றா நின்ற மாததிரமா LI 
பினன மினறி யாவையுமாயப் பேரா வறிவாய்ப் பெருவிண்ணாய் 
மன்னு பிரம மொன்றெனறே வருந்தி முயன்று பாவிப்பா 
யனன நிலையே கைவந்தா லலைவற றுள்ள மறிவுருவாம் . 286 

கீற்றுப் பலசே ரொருகா போற கிளருஞ சகடுகள் செறிபிர 
மா , தோற்றப் படுமா லிரண்டெனனத தொடாகா ரணமவே 
றிலாமையினா, லாற்றச் சகமென றொன்றிலதா மறிவே யுளதா 
மமனை த துலகும , தேற்றப் பிரமத திருக்குமிவை தெளிய வெள்ளி 
கதை கேட்பாய் . 

257 
முன்ன மொருநாட பிருகு முனி முதுமா தரமால் வரைச 
சாரன , மனனு தவஞசெய யுழியவனறன பைந்தன மதிமான் 
மதியனையோன , றன்ன தாதை கழற்பிரியான் றனிமெய்ஞ் ஞான 
மஞஞான , மென்னு மிருபா வையினடு வே யியங்கா நின்ற பெரு 
ம்பதததோன் . 

238 


தாம வியாள கடர் கதை . 


--- 


சிங்கிசெய கூட்டி 


னின்றுஞ 


சங்கஞசெய மயலபோய்த தொந்தர தவிாநதொன்றைச் 
சாரவ தினறிச , சிங்கிசெய் 

சேணுறச செலலும் 
புட்போற, அங்கமோ கததி னின்றுந் தூயமனம வெளியிற போ 
நது , பங்கமா மையந் தீசப் பறறெனு மனைத் துந் நீரும் 28 ) 
ஆன தவம் மனப்பூர் தைதை படைந்துபூரணவென டிங்கள 
போனறுற விள நகு மிந்த நிலையிலே பொலிவுற றோகண் 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


107 


மூன்று மூர்த்திகளாந் தேவ முதல்வர்க்குங் கருணை செய்வ 
ரூன்றிய விசாரத் தாலே யுயாபொரு ளெய்த வேண்டும் . 290 
உலகெது நாமா சென்ன வுற்றுநின் றுணரு மட்டுங் 
கலகமார் பிறவி மோகங் கங்குல 

மாகங் கங்குல போன் மூடி நிற்கு 
பலகறு முலகுரு தாமு மழிவிலசிற சோதி யெனறே 
சலனமில கண்ணாற கண்டோா தத்துவ நிலைமை கண்டோர் . 291 
அகிலசத் தியுமா யொன்றா யநாதமா மறிவு தானே 
சகலபா வனைக்கு முள்ளா மெனக்கண்டோா தமமைக் கண்டோர் 
பகாவுறு நானு மில்லை பிறிதிலை பரமே யுண்டென் 
றிகமுற வுள்ள திலல திடையுறக் கண்டோர் கண்டோ 292 
நெறியிடை வருதோா கூட்ட நெறி செல்வோா காணுதே போற 
செறிதரு போக மெலலாஞ சேதனா காணப ரன்றே 
யறிவினான மனதை வெனமே றபரமே பெரிதாயக் காண்பா 
பிறகது துயா மென்றே பெரியன போகம வேண்டார் .. 

293 
நல கிய சிறைதீர் மன்ன னகாமடடு மகிழவு கூரு 
மலங்கல வேல வெற்றி வேந்த னவனியுஞ் சிறிதென றெண்ணுங் 
கலங்குறு மனதை வெலவோ கைகையாற் காலகள காலா 
லிலங்குபற பலலா லகை மியாவுமிப் படிமுன சோக்க , 29.4 
பகைமன வெற்றி யலலாற பவக்கடல வங்க மில்லை 
வகைபடு முலகிற செலவா வரிசையோர் மறுவி லாதோர் 
மிகையுயா புருடா காததி மிககவ சென போ ருள்ளக 
குசையிடைத் தொழிலக ணஞசாா கொடுமனப பாமபைக் 

( கொனமு ! 295 
மனமெனும் வினையை வென்றோர் மலரடி முடிமேற கொள்வா 
மினநர கங்க ளெனனு மிராசசியத் திருந்து வாழ்ந்த 
முனமுறு பாவ மெனனு முமமதக களிற்றி னாலுங் 
கனமயற படைகளாலுங் கரணமாம பகையை வெல்வாய் . 296 

துனிமனச செருக்கு மாய்ததுத் தொடர்பொறிய பகையை 
வெல்லிற , பனிபடு பதுமக கான்போற படாந்தவா தனைகள் 
மாளுந , தனியறி வொனறே யென்று சாதிததிம மனமவென் மட் 
டுங் , கனியிருள செறியும் பேய்போற கருத்தில்வா தனைவர் தெய் 
தும் . 

297 
மந்திரி யெனலா முண்மை மருவுறும் விசாரத் தாலே 
யிந்திரி யங்க ளென்னு மிடாபபகை யறுத்த லாலே 


> 


108 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


மன 


00 


தந்திரி யெனலா மீட்டஞ் சமைத்தலா லேவ லாளா 
நொந்திரி கிலர்த வுள்ள நோக்கிய விவேகத தோராக கே . 299 
ஆலிக்கு மின்பத தாலே யன்புறு மனைவி யாகும் 
பாலிக்கு மியல்பி 

லே பாவன தந்தை யாகுஞ 
சீலிக்கு முறுதி யாலே தேடரு நட்பு மாகும் 
தூலிக்கும் வினைக ளில்லாத தூய்மனம் விவேகத் தோரக்கோ (1) 
நல்லன நூலக ளாலே நல்லன நெறியை நோக்கி 
நல்லன தியானஞ் செய்து நல்லனு பவத்தை நண்ணி 
நல்லன சித்தி நலகு நலல காயத் தனனை மாபக்கு 
நல்லதோர் தாதை யாகி நல்லவாக் குள்ளந் தானே . 
துணிவுறு திடமாய் சாலத துகளற நோக்கி யாதும 
பிணிபறக் கண்டு ஞானப் பேருனா வுணா ததப பட்டாற 
பணிவுறு மிதயர் தனனிற பழுதிறன குணத்தி னாலே 
மணிபென விளஙகா நிறகு மாறு முள்ளந் தானே 

301 
மனமணி பேதச சோறின் மறைந்தொரு வருக்கு தோன்றாக் 
கனமுறு விவேக் நீராற கழுவினாற சித்தி காட்டும் 
வினவுறு விவேக வனயான் மெயமமையை மதியாற கண்டு 
சினமுறு பொறியை வென்று தீரவரும் பிறவி தீரவாப . 

302 
இததிறத திவனா னென்றே யிறுகிய வறுதி வீணா 
மத்திறம் புத்தி யாலே யழுததமா யகற்றி மற்ற 
மெய்த திறம பற்றி நீ பா மதினின்று விழைதத செய்வாய் 
பொய்த கிற மனத்தி தோடே புசித்தவை பாதமாகா ,. 

303 
நிலைபெறும்படி நானெனும வாதனை நின்றால் 
வலைபுகுந்தபுள் ளாமென மூவரு மடிவா 
கொலைசெ யறகெளி தாசைபே யுயிர்க்கெலாங் கூற்றாய்த் 
தொலைவி றுனபமா நிராசையே துனபமி லின்படி . 

304 
அறிவதா யறிவே மெய்யா யமலமா யனைத்தா யாறிப 
பிறிவுறு வரவு போக்கில் பிரமமே யுளநா மந்தச 
செறிபொருட சத்தி தோற்ற மாத்திரஞ் சகமாய் நிற்கும் 
பொறிகள் பல காட்சி பொய்யே பொருண்மெய்யே யென்று வா 

[ ழ்வாய் . 305 


வேதாந்த மந்நசிந்தாமணி 


109 


வீம பாச திடர் கதை . 


இதுநமக் கிது நமக்கென் றிரங்குறு பொல்லா வாழ்வா 
லுதவியோர் சாமப ரேனு முறபபெறா துதா மிக்குச 
சுதமுறு முலக மெல்லாந் துரும்புபோற் காண்போர் தம்மால் 
விதனங்க ளனைத்தும வாரா மிருகங்க ளுலர்புற் றீண்டா . 306 
ஒழிவறு முயற்சி தன்னா லூகத்தா லுயர்ந்த நூலா 
லிழிவற வியற்று வோாகட கெபபய னெளிதி னெய்தா 
வழிபடு நன்னூ லாளர் வருபபன் கருத்தாச செய்யி 
லழிவற முற்று முற்றி யளவறு பயனை நலகும் . 

307 
வருத்தமற் றசசஞ் சோக மதமின்றி நன்னூற பின்போ 
யொருததரா லேவ லின்றி புலாவுக நசிக்க வேண்டா 
வருத்தங்க ளஈர்த்த மாத மளவிலபோ கங்க ணோயாம 
பெருததவா பததாஞ் செலவம் பேரின்ப நிராசை தானே . 308 
இடுமபைகூா சங்க மின்றி யியற்கையா சார மெய் திக 
குடுமபமாக துயாசிற றின்பங் குறித் திடாப பெருமை போர்க்கு 
நெடும்புகழ் வாணாள் செல்வ நிறைகுண மனைத்து முண்டாய்ப் 
படும்பலன வசந்த காலக் கொடிகள் போற பலிக்கு மன 

னறே . 309 
தவங்களாற றெய்வ நீராற சாத்திரங் களினாற் போகாப் 
பவங்களை யு பாநதோர் பாதம் பணிந்துபற் றறுக்க வேண்டு 
மவங்களாங் காமங் கோப மறவுந் தேய்த தியற்கை யான 
சுவங்களி னடந்து நன்னூற் றுறைநின்றோ ருபாந்த மேலோர் . 
நானெனும பொருள்கா ணாதோா ஞானவா காயங் காணார் 
நானெனும் பொருளைக் கணடோர் ஞானவா காய மாவார் 
நானெனு மகங்கா ரககார் ஞானவிண் மதியை மூடி 
னானெனாப் பரம வாமய னனமலா விரியா தன்றே . 

311 
மடிவறு பிறவி யென்னு மரததிர ளெனக்கீ தென்ன 
நெடிய பல பணைக ணீட்டி நிரயமாங் காய்கள் காய்க்கு 
முடிவறு துயரரங் கார முளையாக விளையா நிற்கு 
மிடியிலா ஞானத் தீயால் வேரொடும் வெந்து போமே . 312 
என்றலு மிவவாங் கார மெவ்வுரு வுடைத்தெவ் வாறு 
வென்றிட லாகுரு தேக மேவியு மேவா தாயு 


110 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


நின்றொரு காலம் வென்மு னேருறு பயனே தென்னா 
நன்றுணர் வள்ளல் கேட்ப ஞானமார் வசிட்டன் சொல்வான் . ( ) 
மூவகை யுலகி லிந்த வகங்கர மும்மை யென்று 
மேவரு மிரண்டு நன்றா மிகவுமொன் றீன மாகும் 
யாவதும பரமு நாமே யீறில மெமைய லாதோர் 
பாவனை யிலதென் றோரும் போதமே பாமாங் காரம் . 314 
செந்நெல்வா லினுஞ்சற றாகிச செகங்களுக் கயலா யென்று 
மன்னுது மெனக்கொள் போத மற்றைபாடு கார மாகு 
மிந்நிலை யிரண்டுஞ் சீவன் முத்தர்பா லிருந்தீ டேற்றித 
துன்னரு முத்தி நல்குஞ் சுழல்வுறு பாத நலகா . 

315 
கரசர ணாதி மட்டா நானிவ னென்று காணுந் 
திரமது தானே மூனறு மகஙகரஞ் செகததோாக கெலலா 
முரியதா மிகவும் பொலலா துறபவ மெனனு நச்சு 
மரமெழு மூல மாகும வருக தியு மொருகக வேண்டும் . 316 
கொடிதிது கொடிது சாலக் கொடிதிதன கொடுமை யாலே 
முடிவறு முயிாக ளெலலா மோகமுற றறிவு கெட்டாா 
கடிதிலவ் விரண்டி னாலும் கடிந் திதெவ வளவு விட்டாய் 
படிவுறவ் வளவே யெய்தும் பரமமாக தற்ப தார்த்தம் . 

317 
ஏற்றமா மகங்கா ரங்க ளிரண்டினாற் பரம் மெய்தி 
யூற்றமா மவறறை நீங்கி யோ ரகங் காமு மின்றி 
யாற்றலா னிறறி யென்னி லறவுயா பதம தாகுரு 
தோற்றுட னானெ னாமை ஈருதிகள் சொலலு முத்தி . 

318 
இதனியல் புரைக்கக் கேண்முன் னிசைத்துள தாமன் முன்னோ 
ரதமுற மடிந்த பின்ன ரனையசம் பரன்வே கிதது 
மதமுறு மிமையோர் சேனை வதஞ்செய்வா னுபாயந் தன்னை 
விதமுற வினைய வாறு நினைந் தனன் விஞ்சை வலலான் . 319 
தானவ ரென முன் னாஞ்செய் தாமனை முதலா மூவர் 
ஞானமில் லாமை யாலே நானென தென்று பொய்யாய் 
வானவா போரின் மாண்டார் மற்றினி ஞான நன்னூற் 
போனவர் விவேகத தோராய்ப புணாந்தமா யத்தாற் செய்வேன் . 
மெய்யுணர் வுறுத லாலே வெறும் பொய்யா மகங்கா ரத்தி 
னையுறார் விண்ணோ சேனை நலிவுற வெல்வ ரெனனா 


வேதாந்த மந நசிந்தாமணி . 


111 


மையுறா மனத்தி னெண்ணி மாயையா லவரைச் செய்தான் 
மொய்யுறு வேலை 

தாத மொக்குள் போன மூவா வந்தார் . 321 
அனைத்தையு மறிந்தோர் தம்மை யறிவென வறிவாற் கண்டோர் 
வினை ததொட ரிலாதோ சொன்றின விருப்பமும் வெறுப்பு மில் 
நினைத்துள் நிகழ்காலத்தி லெய்திய நிலையி னிறபோர் 

( லோர் 
தினைத துணை யெனினு மைய மிலா தவர் தெளிவு சான்றோர் . 322 
பேரினால் வீமன் பாசன் றிடனெனப் பிரிக்கப் பட்டோர் 
சீரினா லுலகை யெலலாக திரணமாய்த் தேருஞ சுததா 
போரிலே போமி னெனறு சமபரன் புகலப் போகி 
நேரிலா வமர ரோடு நெடுஞசமா புரிய வற்றா . 

323 
எண்ணிலா வருடம் வெம்போ ரியற்றின ரிவர்க ணெஞ்சிற 
றுண்ணென வென தியானாரு தோற்றா வுதிதத போது 
நுண்ணறி வாலே யாமா ரெனறுற நோக்க லோடும் 
புண்ணிய மிலாதோர் வாழ்வு போலது பொய்யாய்ப போகும் . 
மற்றினி யிந்த வாற்றால் வாதனை யாலே பந்தம் 
பற்றுறு -தனை நீங்கிற பந்தம் போம் விவேகத தாலே 
யுற்றறி வுண்மை சேரி லுளத்தில்வா தனைபோம் போனா 
லற்றமில் சிதத நெய்தீர் நீபமபோ லாகு மனறே . 

325 


தா சூரன் கதை. 


ஒழியாத துபர்மாயை யெனுமா பத்தை யொழிக்கமன நாச 
மோ ருபாய மாகு , மிழியாத மெய்ஞஞானப் பொருளை யெல்லா 
மியம்பக கேட் டயராம லி தயா கொள்வாய் , பழியான போகத்தி 
னிசசை தானே பாதமா மதுவிடலே பரம மாகும் , வழியான 
பன்னூலாற பயனகொ லென்ன வருந்தாம லிவ்வழியே வருதல் 
வேண்டும் . 

326 


இனபமிதா மின்பமிதா மென்ற வெல்லா மெரியெனநஞ் சென 
நினைக வேற்றத் தாழ்வாய்த் , துன்புறுபோ கம்பலகாற் றேர்ந்து 
நெஞ்சிற றோயாம லெளிதருந்திற சுகமே யாகும் , வன்புபயின் 
மன ததோற்ற நாச மாகு மன ததினது நாசமே மகத்தார் தோற 


110 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


மா 


றம் , நன்பரம் ஞானிகணெஞ் சிறந்து போகு நடைவிலங்கா மறி 
விலர்க்கு நவைகூா நெஞ்சம் . 

327 
ஆனந்த நிராநாத மிரண்டு மில்லை யசைவுமசை வின்மையு 

மவையு மிலலை , யீனந்தீர் சததசததன் றிவற்றுக கெல்லா 
மிடையல்ல ஞானிமன மென்ற லோடுந , தானந்த மிலாவறிவா 
யுலகின் மேலாந் தத்துவத்தி லுலகிருக்குந் தன்மை தனனை , 
ஞானந்தான் வளாபொருட்டா யுரைப்பா யென்று நாதனியம் பிட 
வசிட்ட னவில்வ தானான . 

328 
வேறிலா தெவ்விடத்து மேவி நின்று மேவாம னுண்மையி 
னால் வேறாம் விண்போற , சு றிலாச் சிறபாவ மெங்கு நின்று கூறு 
படு மவறறொனறுங் கூடிப பற்றாப , பேறிலாச் சங்கறய மனத்து 
மின்றிப் பேரின்றி யழிவின்றிப் பேத மினறி , யூறிலா வாகாயங் 
கோடி கூறா வுரித்தவற்றி லொரு கூற்றை யொப்ப நொய்தாம . 

நன்றிதரு முண்மைமுதற பெயர்கள் பெற்று ஞானிகள்பா 
னிமலமா ஞான மாகி , யொன்றுமல வருவான குடுமய ரூப 
மொன்றாகித தனை ததெரிவித துணாவே மெய்யாய்த் , தன று 
ணைச்சின் மாத்திரத்துக் கயலற் றிந்தச சததாமாத் திரமயமாஞ 
சகங்க ளெலலாக , துனறு திரை முதலாகப் பிறந்த வெலலாஞ 
சூழ்கடலில் வேறாகாத் தொடாசசி போலாம . 

330 
துனை தருபல் பிறப்பாகிக் கொடிதாய்ப பொல்லாச சுபாவ 
மாந் தனையறியாச சுமடர்க கென்றுந் , தனையறிந்தோர்க கொளி 
யுருவா யெல்லா மொன்றாய்த தானாக வனுபவிக்கும் தன்மை யா 
லே , நினைவொடுசெய் வோனசெயகை செயலிம மூன்று நிகழ 
விக்கும் பாவித்த நினைவுக கெலலா , மனையசுவை யாய்நிற்கும் பிற 
விப்போக மருந்துவோரக் கபபோக மாகி நிற்கும் . 

331 
அத்தமன முதயமில்லை யெழுத னிற்ற லயலபோதல் வருத 
லெனு மனைத்து மிலலை , யிததலத்தி லிலலையிலா திருக்க வில்லை 
யித்திறமாஞ் சித்துமல மில்லா மெய்யாய்ச , சுத்தமுறு தானே 
தன் னிடத்தினிற்குஞ் சொன்னநெறி யேசகமாய்ச சொல்பே 
ராலே , மெத்தவெகு ரூபமாக தற்சு பாவம் விரிந்தெங்குஞ் சிற 
பெயரால் விளங்கி நிற்கும் . 

332 
இன்னசுபா வந்தானே 
வந்தானே யொளியாய் 

யொளியாய் நிறகு மிருளாகு 
மொன்றாகு மீறில் கூறாக , தன்னுடைய தொழிலாலே தானே 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


113 


பூர்ண தத்துவம் விட்டிவனவனா னென்னு 5 தன்மை , யுன்னியபா 
வனையாலே மெள்ளசசீவ னுருவாகிக கு நிமபிபெறு கத தாலே , 
பன்னியநா நாத்துவத்தி லழுத்திப் பாவா பாவம்பற றுதல் விட 
லாம் பத்ததி னிறகும் . 

3.3 . 
அப்பதத்தினின்றுபுரி பட்ட கநதை பளவிலசை வாலபைக் 
கு மமைத்திடாதா , மிப்பரிசி னின்றலைவே வடிவ மான வெழு 
பிறவி வகைமாலை யியற்று மெங்கு , மொப்பரிய தரபிரம சுபாவத் 
தாலே யுரைத்ததெலா மெழமீணடு மொடுங்கப் பாகு, மெய்ய 
படிவ மிலலாத விண்ணிற கானல விரிவ ரபோன மனநினைவில் 
விரிது தோனறும . 

33-4 
படர்மதத்தாற் றனைப்பிறாபோற றோன்று மாபோற பகுத்த 
லிலா வந்த சிற பாவ 5 தானே , படா பொய்போற மூேனறிய 
தாற சத்த மாதி பைம் புலனு மேதொன்றா லறியா நின்றாய் தொட 
கின்ற வது விதே வானமா வாகுரு தோற்றமெலாந் தானாகித 
துனனி நினற , விடமுடைய பரபபிரம மிதுவேய நாக கிபபிரமய 
பெயரியல்பா மிதிலவே றில்லை . 

335 
பொருகடலிற் றிரைமுதலாப்ப பிறந்த வெலலாம் புனலாகி 
விளங்காமற் புழுதி யாமோ , வொருபொருளம பிரமமாத் திர 
மே பலலா ஓபயமெனுங் கற்பனைபபே ரொன்று மிலலை , பெரிய 
டத்திற சூடுமாத் திரமே யலலா லிரண்டுண்டோ வவவகை போ 
லென்று மொன்றாஞ், சரியைகிரி யாயோகப் பதத்தில் முற்றிச 
சாதனங்க ணிறை 5 தவாககே ராமநல வேண்டும . 

336 
இயறகைகுணஞ் சோதிதர முன்னே பின்பே பாவையு 
மாம் பிரம யென்னல் வேண்டும , வியப்புறவாரையிலுழல்வார்க 
கிவ்வா றோதின் மீளாத நரகில் வீழதத தாகுரு , தியக்குறு 
போ கத்தாசை நீர்ந்து புத்தி தெளிந்தவுனைப் போலவாாக கதிக 
முத் தோன்றும் , மயக்கமற வுணாததவல்ல குருவைக கிட்டா 
வருந்தி யுந்தன் பிறப்பறுக்கு மகனு மாங்கே . 

337 
விளக்குமிர வியுமலரு முண்டா யுண்டாம வீசொளியும் 
பகற்பொழுதும் விரையும் போலத் , துளக்கமிலசத் துண்டாகி 
லுண்டா ஞாலந் தோற்றரவு மாததிரமே சொரூபமாகும் ,, கிளத்த 
பர மாாத்தத்தா லில்லை யென்னக கேட்டலுமே பாற்கடல் போற 
கெம்பீ ரத்தா , லளக்கரிதாய்ச சீதளமா பமல 

யமல் மாகி 

Lu.rid, $ 10T 
நின்மொழிபென் றண்ணல் சொலவான் 

333 
13 


114 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


இம்மொழிக ளாலிமைப்போ திருளா மீள விமைப்போது 
வெளியாகு மிவ்வா றாகி , மைமமுகிலா லறபமாய் வெய்யிற சீதம் 
வந்துவந்து போகின்ற மழைநா ளொத்தேன் , மெய்ம்முனியே 
யருந்தமாய்ப் பலவா பொனமுய் வீயாதா பளக்கரிதாய் விளக்க 
மெய்திச , செம்முறையா மாத்துமதத துவத்துக் கிந்தச செய் 
தொழிலகள் வந்தவா செப்பு கென்றான, 

939 
மெய்யான பொருளுடைய வாககி யததின் மெய்பபொரு 
ளாய் முனனொபின வி சோத மின்றிக , கைபாரு நெலலியெனக் 
காட்ட வல்ல கட்டுரையே யாமிங்குக் கழறிற றெல்லா, மெய்யான 
ஞான விழி வெளியாய்ப் போதம் விரியவுதித தாலென்சொ லென் 
னும் வித்துக் , கையார வலிதெளிதென றுள்ள வாறு கலக்கமற 
நிலை தின்று காண்டி யன்றே . 

340 
தன்னுருவ மாய்வதற்கே முயல்வ தாகித் தமமொழித்த 
வவிசசையினாற் சகல மான , வினனலுறு குறறமிலா விச்சை 
யெய்து மெயகணைகள் கணையாலே நஞசை நஞசாற , றுன்னுபகை 
பகையாலே தீது தீதாற றுடைப்பது போ லளிததை தனைத் துடை த 
தல 

வேண்டு , முன்னியுறப் பார்த்தலுமே யிதன்சு பாவ மொழிந் 
துபோய்த தன்மாய்வா அதவு மினபம 

341 
நனிமெய்யாய் மாயையில் தென்றிவ வாறு நாடுவாய ஞானி 
யாய ஞானம் பெற்ற , றுனிசெயுமீ நளமாயை யறிதி யன்றே 
துகளிலா நற்போதம் தோன்று மட்டும் , பனியாபைடயிலலையென 
வென்சொல லாலே பழுதிலலா வறுதியுறபபாறி நிறபாப் , புனித 
முறு பிரமமே யெல்லா மென்று புத்தியிறகண்டோராமுத்தி பொரு 
நதி னோரே . 

342 
பேதமுறு புந்தியே மாயை யாகும் பெரிதுவருந் தியுமிதனைப் 
போக்கல் வேண்டும் , போதமும் பேற்றினாலன்றி மாயைப் பொரு 
நதியின் கரைதோன்றா பொருந்தத் தோன்றி , லேதமறு மப்ப 
தமே யிறவா வீடா மிமமாயை பிறப்பிடமே தென்ன வேண்டாஞ், 
சேதமுறக் கொல்வழியே தெனறு தேர்வாய் சிதைவுற்றா லிதனி 
யலபு தெரியு மன்றே . 

343 
யாதினிறறோன றியதென்றும் யாதீ தென்று மிறந்தநெறி 
யாதென்று மிறந்தாற் றோன்று , மாதலினால் வன்றுயரின் சாலை 
யான வவிததைபெலு நோயாகுமருந் தருந்தச செயதாற , றீது 


வேதாந்த மதநசிந்தாமணி , 


115 


பயில் பிறபபென்னுங் கடலின் மூழ்காய் செறிகாற்றுத் தன்னுரு 
வாஞ் சேணி றன்னாம் , சாதமுறத திரிவது போற் றன்பாற் றோன் 
றுஞ் சத்தியினாலாததுமதத் துவதின் றொலகும். 

314 
நொய்யநெடுஞ் சிற்கடறன் னிடத்தே யற்ப நுடக்கத்தாற் 
கணம்விள பகு அண்மை நோகசா , லை பறத தற்பதமொன் 
றகண்ட மனறே யழுந்தவாயக்கடலி லசைந்து சறறே, மொய் 
யறிவாஞ் சிறசத்திகனகா லந்திரமு அறுத் தியி ) முழங் 
கத் தோன்றித , துயயவிடய காலமொடு தொழிலகன மூன்று 
தூயனசத திகடம் மைத துணை பாய்ச சோககும். 

345 
தனது சுபா வததையறிந் தநந்த மான தமபதத்தி லிருந் துஞ் 
சிற சாத்தி தானே , யென துருவில் வளவென்றே யறிவுற் றாற்போ 
லெண்ணு றுமிப் படியுருவை யிதுபா விககி , லனுகதமா பபபொழு 
தே பெயாக ளெலலை யாதியாம பார்வைகள்வரு தடையா நிற்கும் , 
கனவிகற்பக் தருவடிவாய்ச சிதது ரூபா கவரிடாகா லாதொழிற் 
குக் கலந்த பற்றாம் . 

346 
ஈங்குரைசெய் சிததினுடை யுருவாக தன்னை யாவருஞசேத் 
திரக்கியனென றியம்பா நிறப , ராங்கதுவும் வாதனையைச் செய்யா 
நிலறே யகங்கார பாவனையை யடையா நிறகும , வாங்கருமாங் 
காரமுகிச சயிப்ப தாகி மலினமுறு புநதியா மலஞசோ புந்தி , வீங் 
கிபகற பனைவடிவாய் மனன நெஞசாம விகற்பமிகு மனமபெறியா 
மெல்ல வருதே . 

347 
கரசரண மயவுடலைம பொறிக ளென்பர் கவல்வுறவிப் படி 
யன்றோ கலந்து சீவன , விரவியரங கற்பமெலும் பாசத தாலே 
வீககுணடு துன்பவலை வீசப் பட்டுத் , தரமறவினதையடைவே 
யடையா நிறகுஞ சத்திமய மாமனமித தனமை யாகிய , பொரவ 
கங்கா ரதைமேவிக கோசகாரப் புழுபபோற்றன் னிசசையினாற் 
பூணும பாதம் 

3-18 
தானேசங் கற்பித்துத்தன் மாத்திரத்தாற் றனிவலையா முட் 
டொழிலக டன்னைக் கட்டக் , கானேறு சிங்கமவிலங் குற்ற தென் 
னக் கவலையினான மிகவுமனங் கரைந்து சோரு , மானாத மனமயுந் 
தி ஞானஞ செய்கை யகங்கரமவா தனையுடலம் பகுதி மாயை , 
யூனான மலங்கருமம பாதஞ சிதத மோத வித்தை யிசசையென 
வுரைப்பரனறே. 

349 


118 வேதாந்த மநநசிந்தாமணி . 

பாவனைமுற் றிடத்துல மேனியாய் வில்வத்தின் பழம் போற் 
சித்த , மேவுகரு விற்பாய்ாத பொன்னிறம்போன் மிகவிளங்கி 
விமல விண்ணிற , றாவரமுண் டாய்திறகு மாதவொளி தன்னு 
டைய சுபாவந் தன்னாற , கேவலமேற் றலைகீழ்காற பக்கங்கை நடு 
வயிறாக கிளாந்தோனாகும் . 

362 
முந்தியகா லத்தினால் வெளியாகி நின மலமா மூர்த்தியாகிப் 
புந்தியொடு சததுவரிமாப் புசசாகம விஞஞானம பொறியு மேவு 
மாதவவ னேயகில பிதாமகனாய் முழுதுணாந்த வயனா மனனான் 
சுந்தரமா யுத்தமமாய்த் திகழகின்ற தனவடிவைத் தோன்ற நோ 

[ க்கி . 363 
குன்றாத வறு குணததோன மூனறுகா லமுமவெளியாக் 
குறிக்கும் வேதா , வொன்றாகிச சின மயமே யுருவமாயக கரை 
காணா வுயர்வா னததின , முன்றானுண் டாகியதென னெனநினைந் 
தா னழுககிலா முழுஞா னக்கண , ணன்முவப் போது திததோன 
பல கோடி சிருட்டிமுத னடத்தக் கண்டான . 

36-4 
சாதிகுலந் தருமமெலா முணர்ந்த வற்றை லீலையினாற றான் 
கற் பிததா , னோதரிய லிலை பினாற சங்கற்பத தாறபிறக்கு முயிரை 
பெல்லா , மேதமுறு காதாபய நகாமபோ லறமபொருள்வீ டின்ப 
மெய்த , மேதகைய பலகோடி சாத்திரங்களவாக்காக விதித்தான் 

365 
விரிஞச னுரு வாமனததா லிசசிருட்டி யிறசிருட்டி மேவி 
நின்றும் , புரிந்தலரு மலரெலலாம வசந்தகாலத்தினாற பூப்ப தொ 
க்கும் , பிரிந்தசுரா நராமுதலோர தத்தஞ்சங் கற்பத்தாற் பிறவி 
யுற்றார் , தெரிந்தனைய சங்கற்ப மற்றபிறவார் நெய்மாண்ட தீபம் 
போல . 

366 
வானநிக ராமனைத்தும் கற்பனைமாத திரமவாளா வளரா 

மானசக நனவுதனிற கனவு போ லிராகவனே யறிதி 
யனறே , யீனமுறப் பிறப்பில்லை யிற்ப்பில்லை யெவ்விடத்து மொன் 
சா மென்றும் , ஞானபர மாத்தததா லிவையெலலாம பொய்யாக 
நண்ணு மன்றே . 

367 
வெங்காதற் பெருமபாம்பு நெளிபுற்றாங் குடும்பபரம் வெறும் 
பொய் யென்றே , யிங்காசை யறநீக்கி பெலலையிலாப பாமபதத் 
திருந்து வாழ்வாய் , சிவகாசக் காதர்பப நகரிருதென் சிதைவுற் 


வேதா. 


நிற்கு , 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


119 


றென் றீதோ நன்றோ, பங்கான மனை மக்கள் வாழ்ந்தாலென் கெட் 
டாலென் பாச மாயை . 

363 
தாரதன மிகுமென்னிற றளையாகு மப்பாசந் தளைத்துக் 
கொண்டா , லாரதனை யறுததகலும் விரகுடையா ரறிவில்லா ராசை 
விஞ்சிக , கூரிதையா மபபோகத துழன்றுழக்குல கொடுத்துய 
ரைக் குறிதத போதே , தீரதையா மறிஞாககு விரத தியுள தாய்ச 
சித்தந் தெளியு மனறே. 

367 
ஆன திறத தாறகுடுமப பாரவியா பாரததி லணுகும் போது , 
போனபொருட கிரங்காமற பொருந்து பொருண மாததிரமே புசி 
த்து வாழ்வாய் , தீனமுற வருபொருளைச் சிந்தியா வந்த பொருட் 
டீதென் றெண்ணா , ஞானபர ரானோக்குச் சுபாவமாக குண 
மிதுவே நளினக கண்ணாய் . 

3TO 


வெங் காத 


னீத்த , 


கண்டனவெல லாமபொய்யென் றுள்ள ததி லனை ததினும் 

பண் 

டிதரா முழுதுணாந்த பெரியோரை யீரா 
து பாச மாயை , யுண்டிலையென் பவற்றிடையின சுத்தமாம் பதம் 
புந்தி யூன்றப் பற்றி , விண்டவுடற குடபுறமபா முலகை பற்று 
தலும விடலும் வேண்டா 

371 


எக்கருமத திலுமிசசை யனிசரையற நின் றுணாவை யெய் 
தி னோககே , யக்கருமங் களிலறிவு பற்றா.நா மரையிலைசே ரமபு 
போலத் , தொககபொறி விடயநலஞ சுவை பறநின மனமாரத் 
தோன்றில் வீரா , தக்கவுணா வுணாந்தோனாயப் பவக்கடல்கள் 
கடந்தன்றே சநநந் தீரந்தாய். 

372 
உச்சமுறு பதமவேண்டி லனைத்துவா தனையிலுகின் றுள்ளந் 
தன்னை , நிசசயமா முண / வாலே நீ ககுவாய் மலரின் மண நீககு 
மாபோற் , றுசசமுறு வாதனையார் தாங்கசீர் பவக்கடலிற றுளை 
வாரக் கெலலா , மசசமற நலலறிவு மரக்கலமாய்க் கரையேற்று 
மயலொன் றுண்டோ. 

373 
பராபரங்கண் டோரனைத்தும் பின் செல்வ ருலகியல்பு பற்றா 

சுராலயநந் தனவனத்தும் பற்றாகள் சூனியத்துந் துயர 
மெய்தார , விராவுநிய தியுந் தள்ளார் வெய்யவன் போ லனுசரிப்பர் 
மேன்மை சான்றோ, ரிராகவனே பிவ்வா று நடத்தியென வசிட்ட 
மூனி யியம்ப லாடும் . 

374 


நீங்காா , 


120 


வேதாந்த மதநசிந்தாமணி , 


பரத்துவகேளிவ் வாறு பரமமுனி பரமபதம பகாக் கேட்டுத் , 
திரத்துவமா நிறைந்தா னபோற் சீராம னமலமாய்த் தீர்ந்து சித் 
தந் , தரத்துவமை யில்லாத மெயஞஞான நல்லமுதாற்றதும்பித் 
தண்ணென் , அரத்துவளர் சந்திரன போ னிறைவுற்றான வசிட்ட 
னுமீண் டுரைப்ப தானான் 

315 
ஒருகால மானபடைய னொருகால 

கால மயன்படைப்ப னுலக 
மெல்லா , மொரு கால பட படைப்ப னொருகால முனிவர்படைப் 
புள்ள தாகு , மொருகாலம் புயத்துதிப்ப னொருகாலவா ரியினுதி 
பப னுபர்ந்த வேதா, வொருகாலண் டத் துதிபா னொருகால்விண் 
ணகத்திலே யுதிப்ப னன்றே. 

376 
வனமாங்க ளேநெருங்கு மொருபடை பி லொருபடைப்பின் 
மனிதர் துன்னும் , பனமலைக ளே நெருங்கு மொருபடைப்பி லொ 
ருபடைப்பிற படாமன் ணாகும் , கன்மபமா மொருபடைப்பி 
லொருபடைப்பிற் றசைமயமாய்க காண லாகும் , பொன்மயமா 
மொருபடைப்பி லிபபடி பே பலவிதமாம பூ.பி தானே . 371 

4 
வான் முதலா மண் முதலா நீர் முதலாந் தீமுதலா மற்றை வா 
யுத் , தான்முதலா மிபபடியே சிருட்டிதொறு மோரொன்று தலை 
மை யாகும் , யான்முதலோ பபாசிருட்டி சிலேடையா வுனக்கு 
ரைத்தே னிந்த வாற் றன , மேன முதலா பெமமிதம் கொன்றாக 
விலதுபல விதமாய்த் தோன மம . 

313 
கிருதமுத லுககாலு மீண்டுமீண டுறபவிக்கும் கிளத்து ஞால 
த் , தொருபொருளும் வளைத்து வளைத் தநந்தமடா குறபவமா 
யுழலா திலலை , யிருள்பெருகு மாமாயை வன்னனை க்கு முன்னிலை 
யா மியாமிங் கோத , வருமறைநோ தாயான கதை கட்டி யிராம 
வென வறைவ தானான் .. 

379 
முக்குணந் தானே மூன்று லாகி மூலமா மூன்றுல கிற்கு , 
மக்குண , 5 தனனிற் றமங்கொள் சல கற்ப மாவது பகுதியின் செய 
லாற் , றுக்கமாய் வருந்திய பாதலப் புழுவாந் தூயசத துவங்கொ 
ள் சங் கற்ப , மிக்காற றரும ஞானமவீ டுளதாய் வேதா வேக் 
தெனமிக விளங்கும . 

380 
இராசத குணசங் கற்பமிவ் வுலகி லியல்புறு குடும்பியா யியங் 
கும் , விராவிய விந்த மூன்றையும் விட்டு மெய்மமையாய்த் தா 
னில தென்னி , னிராகுல LE15 வனையசங்கற்ப நிமலாமாமாராக 


வேதாந்த மந நசிந்தாமணி . 


121 


மடையுந் , துராசையாம பார்வை யனைததையு நீக்கித துகண்மன 
மனததினா னிறுத்தி 


381 


. 


உள்ளினும் புறத்து மெழுந்தசங் கற்ப மொருக்கிட வொருப் 
பட நினைவா , யொளருக தவங்கள் கறபகோ டி.கணீ யியற்றினும் 
பா தலம் பூ பி , தள்ளருந் துறக்க மேலிலு முனககுச சாற்று சங 
கற்பமாய் வலலா ) , றௌளிய பரம பதததினை மேவத தியக்கம் 
லுபாயமவே றில்லை 

382 
துயாகளும் விகாரங்களுமிலாயபிரம ஈகஞசெய்சா கற்பநா 
சததை , முயலுதி நனிசங் கற்பமான கயிறறின முடிவறு பாவனை 
பெலலா , மியல் ! று பேகா வை பாலெழு மந்தக கயிற்றினை பெளிதி 
னி ல றுததான , மயல்கொளபா வனைக ளெங்ஙனே தூளாய் மடிய 
மோ வறிகில மைந்தா . 

333 
துனிசெய்சங்கரா மினறி மன வருது தோன்றிய தொழில் 
ழி நிற்பாய் , பனிசெயசங் கறா மாண்டிடி லறிவு பாவைகள 
னைத்தினும் பற்றாக , தனியுபா பிரம பதமடைந தகில விகற்பமாக 
தனையெலாந் தள்ளி , யினியன யேகத் துவத்திலே சுழுத்தி யிதய 
முறறினபமே பெறுவாய 

384 
என்னலு முபாசங கற்பமே தெனன வெழுந்ததும வளாந் 
தத மாயந்து , சனனமா கியது மெஙான மென்று தவஞ்செய்தா 
(கரனை மைந்தன , பன்னியே கேடா வதற்கவ னுரைப்பான் பர 
டாமா யுண்டெனல வடிவாய் , மின்னிய சமமா மறிவு காண் பவற் 
றின மேவுற வெழுதலங கற்பம் , 

385 


அறபமா யெழுந்து தானுள தாகி யடைவிலே பைப்பபையப் 
பருததுத , தற்பர மனமா 5 தெளிவற மூடிச சடத்துவந் திடத்தி 
லுண டாக , வுறபவ முலை போல வளாவுறு மைந்தா வுணா 
கர்ண பவற்றினை யுனனி, நிறபதாக தனக்கு வேறுபோற கண்டு 
நிகழத்துசங் கற்பமாய் நிகழும் . 

336 
அறிவெனும விதைசங கற்பமா முளை பா மனையஈங் கற்பமாக 
தன்னைப , பிறிவுறத தானே செய்து தான் பிறக்கும் பெரி துற 
வளர்க திடுந் தானே , செறிதுய ரொழிய வின்பமொன் றி லலை யா 
தலாற செப்புசங் கற்ப , தெறியும் தின்பேனி நிலையி னிமிட 
மும பா வனை நினை யேல . 

387 


16 


1122 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


இவ்வள வான பாவனை யாலே யின்பமா மினையசங் கற்பர் , 
தவ்வுறப் பெரிய முயற்சிகள் வேண்டாந் தாக்குபா வனையெலா 
மொழித்த, வவ்வகை யாலே யிறந்துபோக தன்னெஞ சலர்வுறு 
பூவினைக் கசக்கிற , கைவரு வருத்த மொனறுள தாகுங் கழறிய 
விதறகது வேண்டா. 

388 
எழுந்தசங் கறப பாவனை விட்டா லிறாதுபோ மிதனையின் 
கிதனா, லழுந்துற மாய்த்து மனத்தினான மனததை யறுத்துநின் 
னறிவினீ நிற்பா , யுழுந்துருள் பொழுதின் முடியுமீ தரிதோ வுல 
கமும் வானமு மொக்கு , முழுதிய பொய்யாய்ப போமவிகற பத் 
தான முளைத்தவை யன்றி முன் னில தால 

339 
தண்டுலத் தோறுஞ செம்பினிற களிம்புஞ சகசமாய்த் 
தொழிலவிசே டத்தால , விண்டுபோ மதுபோற புருடனு மலத் 
தை மேவியே போக்குத லியலபாங் , கொண்டசந் தேக மொழித 
து முயல்வாய் குருவின வல லபவிளக கததாற , கண்டன மெனல 
வீணானு தானும் கண்டன பரமெபொருட் பொலிவே . 390 


கசன் கதை . 


- = 


மாண்டு நூறு 


முடிவறு காலா தன்னின மொழிதரு மாண்டு 
நொடியள வெனினும பறறு நிதனையே நெடிதாய் நோக்கி 
பொடிவறு பார வேடகை யுறுவதென் பொருளக ளுன்னிய 
படாவதா மூள்ளத தாசை பற்ற்ற வொருககி நிறபாய் 

391 
மாலற வெங்க னின்றா யங்கனே வாழவாய் பாரிற 
கோலநன் மணிகள் வேண்டா திருககவுங் குருகிப் பாயுக 
தூலநன் னிழல போ லுண்டா மாததிரந் தோற்ற மான 
ஞாலமும் பரமா தனனி னலம் பெறத தோனறு மன்றே 392 
ஆதலாற பரமந் தன்பா லகாத்தனே காததனே யென் 
றாதுபா வனைக ளுண்டா முற்றபற் றிலாமை யாலே 
சாதமி லகர்த்த னாகுஞ் சந்நிதி மாத்திரத்தான 
மேதகு கத்த னாமிவ் விரண்டலால வேறு மேவா 

393 
அகத்தனிற கத்தன் றன்னி லமைந்ததே ததனி னிற்பாய் 
முகத்தமா மிரண்டு மின்றி முளைததெழு மனதை நுங்கி 
மிகத்தனி திரமாய் நிற்றி யகத் தனா விளமபு நேரிற 
சுகததனா நிறறி யேனு நனறிது துயரொன் றி > ல. 394 


வேதாந்த மந நசிந்தாமணி . 


123 


முன்னிய கத்த னாகி யான்சக முறைசெய் கின்றே 
னன்னிய நினைவி லாமை யாலதில் விகார மில்லை 
யென்னது நீநான் செய்தேன் செய்திலே னென்னும் பார்வை 
யுன்னிய பொழுதே துன்ப முடலை நா னென்பா ருண்டோ . 395 
மொய்யுட னானே யென்னின் மூவேழு நாகு மஃதே 
வெய்யவன றுயா மேனு மெய்யையா னெனன வேண்டா 
வையமில் கேள்வி நலலோர் நினைவரோ வனை ததா மூனுங் 
கையுறத தினப ரேனு நாய்பபிணங் கவரார் நீசா 

396 
நாமுட லென்னு மாசான் ஞானக்கண் குருடாயப் போகுது 
தோமுறு மதனைத தூரத தூாபபரேற சோதி ஞான 
மாமுகி லிலாநி லாபபோல வயங்கிடு மினைய கண்ணா 
லேமுறு பிறவி வேலை பிருங்கரை யெளிது தோன்றும் . 397 
அனைத்தினுங் கதத னல்லே னவனிவ னல்லே னெனன 
நினைத துளத துறுதி யாகி நிறறி பா லஃதின றெனனி 
லனைத்தினுங் கத்தனானே யளவறு மதுநா னென்ன 
நினை 

ததசை வொனறு மின்றி நிசசய மாகிநிற பாய் . 398 
அனறெனி லொன்று மலல வொன்றுநா மாகு மெனறே 
நின்றவிப் பதத்தி னனறா நினபதந் தனினீ நிற்பா 
யொனறெனும் பதத்தைக கண்ட வுததமர் தன்பா னிறOUT 
துன்றுவா தனையே பந்தந் தொல்லை வீ டதனைத் தீரதல் . 399 
புலனகளிற பழகிச் சித்தம் பூண்டவா தனைகண முன்னே 
யலம் பெற மாற்றி வீட்டிற் கடுததவா தனையுந் தீர்வாய் 
நலந்திக முருள் சக தோட நட்புதா சினமிக நாலு 
மலந்தவிர குணங்களாக மன ததழுந் தாது செயவாய் , 400 


உள்ளுறு தொழில்கண் முற்று மொருக்கியோ ருணாவைப் பற்றி 
மெள்ளவாங் கதுவு மந்தக கரணங்களுடனே விட்டுத் 
தள்ளுவ வெல்லா மெத்தாற் றள்ளினா யதுவுந் தள்ளித் 
தெள்ளுணர் வுள்ளஞ் செய்கை தேசிரு ளனைத்தும் தீர 

பாது 401 
வாதனை வடிவ மான விவைகளு மற்றி வற்றைப் 
பேதமாய்ப பழகு வோனும் பிராணனி லியக்கா தானு 
மியாது மூலத்தோ டீாத்து விண்ணக மென்ன நின்றா 
லியாது தீர் சாநத னாயென் னாயினை யதுநீ மெய்பால் . 402 


124 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


உளத்தினி லனைத்து மாற்றி யுலகிலோா பற்ற தின்றித் 
துளக்கிலா நிலையி னின்றோ துகளறு முத்த ராவா 
ரளக்கரு மீச ராவா ரவாகளே சமாதி தானுங் 
கொளததகு கருமா தாலும் ஈ.டினும விடிலு முததா 

403 
இருதயத் தாரை யொன்று மிலாமையா லெணயை பட்ட 
கருமங்கள் செய்துந் தீரகதுங் கையுறு பனொன றில்லை 
யொருவழிப் பட நீள கால முன்மொருப படுத லாலே 
பெருகுவா தலை நீ நெஞ்சிற பேசு நா லனைத்தும் வேண்டா. 404 
மறுகுவா தானாக ( 15 த ம.வன ததை யொழிய வேரே 
ருறுகதிரல்ல தில்லை புணாவன வுணந்த தாகம் 
துறு திசை பத்து மடதாக தொலை ஞாலத் 
தறுதியா யுண்மை கணடோர சில நினறே ரவத்தின் மாய்வோர் . 
தேகத்தை நோக்கி யனமே செகமெலாக திரிவ தலலா 
லேகத்தை நோக்கி யனறோ வெங்கனும பஞ்ச பூத 
நாகததை மண்ணைக் கிழை நாடினு மாறு காணோ 
மோகத்தை விடு ந மென்றே திடமும்மு முழுதும பறறா . 116 
ஊகமின் மூசாக கெல்லா மூழிவங் கடலாஞ் சென்ம 
மோகமி லூகத தோாககு முன்னுறு கோவின நாளாஞ 
சோகமின ஞானி நெஞ்சிற மெடாாதசி .றறினபம பற்றுப் 
போகமில் சிறஜாபபுள பெண பொலிகா விடலைக கெனனாம் . 
பிரமாஞ சுதத வேலை நுரைகளாம பிறங்க லெலலாம 
பரமவா தித்தன மூவனாக கானலாம் பரவை ஞாலந் 
திரமதா மிதனை முனனே செப்பினன வியாழன றாத 
வரமகன கானாம பேரோன மற்றது வள்ளல் கேட்பாய் . 403 
கசனுயா சமாதி நீங்கி பொருபகற் களிக்கு நெஞ்சன 
வசமதை தழுத ழுதத வசனததன் யாது செயகேன் 
றிசையுற வெங்கு செல கேன றீப்பதென கொளவ தென்னா 
மிசையுயா கறப நீ ! போன மேதினி பெங்கு நானே . 409 
மேனியிற் புறத்தி னுள்ளின் மேலொடு கிழிற் றிக்கில 
வானிலவை யகத்தி லெங்கு நானன்றி மற்றொன் றில்லை 
யானிலா விடமு மில்லை யென திடத திலாது மில்லைத 
தானிகழ் பொருள வே றில்லை சசசி தா நா5 த மெனறான் .. 410 


வேதாந்த மநநசிந்தாமணி , 


125 


திதிப்பிரகரணம். 


411 


கொள்ளற் பாலது துயரிலா தவா நிலை குறுகத் 
தவளற பாலது தீயவா நெறியெனுஞ சழககே 
யெள்ளற பாலகா முலகமே தியாமெவ னெனறே 
தௌௗற பாலது குரவா லறிவினாற றீர . 
வருந்து கிறபது தனையறி நெறியிலே மனத்தாற 
றிருந்து கிறபது கருமத்தி லழுந்திலாச செயகை 
பொருத த இறபது தீபவ ரல்லவா புணாசசி 
யருந்து கிறபது நானெனப தாக்குகிற பதுவே. 
தீக்கத தக்கது நரமபெலும் பெனு முடம் றியககம 
பார்க்கத் தக்கது முழுதுரக குளளுறை பாம் 
மீர்ககத தககதே யிரவிரி னிடத திலும் பாரி 
னீகந்த தகமிலாப் புழுவிலுஞ சிததொன்றே நிறகும், 


41 


113 


உபசாந்திப்பிரகரணம். 


சனகராசன் கதை . 
சுரர்குருவின் மகனுரைதத படி பேயிவ வுலகெலாஞ சொரூப 
மாகும , விரவின்பிறப்பிப்பா மிகுமாபையிராசததா மதத 
கை மேவும் , புருட தரித திடவறமுயத தாணசுமக்கு மண்டபமே 
போல நிறகும் , திரமுளசத துவகுணத்துன போலவரர்கள் சநந 
பயந் தீர்ந்து நிறபா 

414 
வடுவறுத துவகுணக்தோர் தோலுரிக்கு மரவென்ன 
மாயா பாச , நழுவுவரெல லாமயிரம் நாமதுவே யெனறெண்ணி 
நாமும் வேறே , முழுதுலகம் வேறென்னு மோகமொழிப் பாய் 
பிரம் மூலச சித்தி , லெழுவனகற பானயெலலாங் கடலில்லை போன் 
மெய்யா யில்லை யனறே. 

415 
சோகமிலை மோகமிலை பிறப்பில்லை பிறப்பிறப்பிற் சுழலவா 
ரிலலை , பேகமென விங்கென்று முள்ள பொரு ளேயுள்ள திரங்க 
வேண்டா , மூகமுற வருவன போ வனநினையேற றொந்தனைக் 
ளொன்று மிலலா , மாகனசத துவ குணததோ டொருவனாயிட 
ரெல்லா மாற்றி நிற்பாய. 

416 


126 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


சமமாகிச் சொரூபத்தே நிலையாகித் திரமதியாய்ச் சாந்த 
னாகி , யமர்மனன மௌனியாய் நன்மணிபோற றெளிந்து துய 
ரனைத்துந் தீரவாய் , நிமலமுற நிகழ்காலத் தொழிற செய்தி யா 
வையினு நேயமின்றி , நமதெனககொள் ளுதலவிடுத லிரண்டுமறத் 
துன்பமெலா நாசஞ செய்வாய் . 

417 
இனிப்பிறவா முடிவான பிறப்பிலே மெய்ஞஞான மெளிதி 
லுண்டாம் , பனிசசுடாவெண் ணித திலங்க ளுத்தமமா மூங்கி லல 
லாற படுவ துண்டோ, செனித்தவரின மேலோராய் நலலோ ராய் 
மித்திரராய்த தெளிந்தோ ராகி , யனித்தமறு முததராய் ஞானிக் 
ளாங் குணமெல்லா மவரைச் சேரும்.. 

418 
மெத்தென்ற சரித்திரத்தி னவாதமமை யுலகெலாம் விரும் 
புந் தனமை , கொததொனறு வன மூங்கிற குழலிசையான் மகிழ் 
விலங்கின் கூட்டம் போலு , மிததனமை யாவருக்கும் பொதுமை 
யினா லியமபியதா மிதனில வேறாய் , சததெனற வழியிரண் 
டேழ் பவா தீர்பப வாககவறறைச சாற்றக கேண்மோ. 

. 

419 
தேசிகனசொற பிழையாம லனுடடிக்கிற பையபபையத 
தியக்க நீங்கிப , பேசியசென மததாத லடுததசில பிறப்பினா லாதல 
பேறாம் , மாசறுவிற் பத்திசிறி துணடாகு மனத்தாற்றன மனனத் 
தாலே , யேசறுமா காசபலம் வீழ்வது போன் மெய்ஞ்ஞான 
மெளிதி லுண்டாம் . 

420 
இவ்விரண்டி லாகாச பலம்போல மெய்ஞஞான மியைந்த 
தன்மை , செவ்வியவள ளான்முனனோ கதையாலே யான செப்பத் 
திருந்தக கேடபாய் , தெவ்வுலகி லாபததென் றொன்றுமிலோன் 
விதரண ததோன செலவ மிககோ , னவவியமில விதேகநா டரசாள் 
வோன் சனகனெனு மரசாகோமான . 

சற்குணத்தாற கடலனையான் சக்கரத்தா னெனவுலகந் தாங் 
கு நீரா , னறகுணஞ்செய் வசந்தனா ணறுமலா சூழ் நந்தனத்தி 
னயாது மேவி , தற்குரிய தந்திராகள புறநிறபத தனியனாய்ச சரிக் 
கும்வேலை , சிற்குரி.ப மனமுடைய சிததாகணம் பாடுவபண் செவி 
யிற கேட்டான . 

422 
வெறியாரும் பொருப்புறைவோர் விழிப்புலத்தின் மேவா 
தோர் விளம்பு கீத , நெறியாரமன் னவன் கேட்ட படியுரைப்ப 
நெடியவனே நினைவிற் கொள்வா , யறிவானு மறிபொருளுங் கூடிய 


421 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


127 


கூட் டாவிலெழு மறிவா நாதம் , பிறியாத வான்மதத் துவத் 
தெழுந்த தாமதனைப் பேணல செய்வாம . 

423 
காண்பானும் காண்பனவுங் காட்சியும்வா தனையுடனே கழல 
விட்டுச , சேண்பாவு காட்சிக்கு முதலொளியா மசசொரூபஞ சிங் 
தை செய்வா , மேண்பாலா முள்ளதில் தெனுமிரண்டி னிடை 
யெய்தி யிறவிலாதாய் , மாண்பான வொளிக்கெல்லா மொளியாமச் 
சொரூபததை மதிததல செய்வாம . 

424 
அகமகமென றனைத்துயிரி னிடத்துமிருந் தனவரத முரைப் 
பதாகி , நிகழொளியா யான மதத துவமான சொரூபத்தை நினைத் 
தல செய்வாக, திகழிதய குகையுறையுந தேவதையை விட 
டயலே தெய்வந் தேடன் , மிகவரிய கவுத்துவத்தை யெறிந்துசிறு 
மணிதேடும் வேடகை போலாம் . 

425 
மாளாத காதலெனும் வறசநா பிககொடியின வன ததைச 
சுட்டு , நீளாசை யனைத்துமறுத் தவாககன் றோ விப்பயன்றா னேரா 
நிற்கும் , கோளான பொருளனைத்தின் முன்பொடுபின் பினிமை 
யிலாக குற்றம் கண்டு , மீளாத பாவனைபற கட்டுண்பார் வேச 
ரியே வேறொன றனறால் . 

426 
எழுநதெழுந்து சீறுகின்ற விந்திரியப் பாம்புகளை யிதயக் 
தன்னி , லழுந்து விவே கததடியால வசசிரங்கொண் டிரு திரன் 
வெற படர்வதெனன , விழுந் திடமோ துறவேண்டுஞ சாந்தியினாற் 
சமமேவி யிடாதீர் நெஞச , முழுந்துசுக வடிவாந தற பதநிலையைப் 
பெறுமிதுவே முத்தி யென்ன . 

427 
தெளிவுடைய சித்ததாகணந் திகழ்வுறப்பா டியகீதந் தெளியக் 
கேட்டுக, களிதருவெஞ சினக்கருட னொலி கேட்ட பாமபென்னக் 
கலங்கி மனனன , குளிரபொழினின றகமடைந்தா னனைவரையும் 
விடை கொடுத்துக் கோயில் புககா , னளிரசுதைசெய் மேனில், 
லொருவனே யிருந்து நனி நாட லுற்றான . 

428 
பறக்கின்ற பறவைகளின் சிறகென்ன வனவரதம் பதைத் 
து லாவி , யிறக்கின்ற வுலகநடை நோக்கிவாய் விட்டிரங்கி யியம்ப 
லுற்றா , னறக்கன்றி யவததிலுழன் றலமருமிவ் வுலகிடையா னந் 
தோவந்தோ , நிறக்கின்ற மயக்கத்தாற கலலிடைகற் போலு 
ருண்டு தெரிந்தே னநதோ. 

429 


ததி 


128 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


த 


காலமொரு கான்முடியா திதனிடையெண்ணூறாண்டோர் 
கணமு மிலலை , சாலளிது தானமதிதது வனகாத லிடைவீழ்ந்து 
தளாவ தேனான , ஹாலமதி யாறகெட்ட வெனைப்போல வீனராக 
சொல்லற் பாறறோ, சிலமறு வாணாளைப் பெரிதாக நினைவதே சீச் 
யந்தோ. 

430 
எலலையிலா வண்டத்தி லியானாளும புவிநோக லிறையு 
மில்லை , யலலலுறு மிது பெரிதா வாதரித்து நிறபதே யாதோ 
வாதோ , புலலிமையற றினிதாகி யுதாரமாச செயப்படாப பொ 
ருளீ தெனனத , தொல்லுலகி லொரு பொருளுங் காணேனி 
தொடாசசிநிலை யெனனே பெனனே . 

431 
தலைவா தலை மேலுறைவோ நாடகளிடை ( 7 --நதோாககுத் 
தாழவீழ்வா , நிலையில்பெரு மையையுறுதி நினைக்கின்ற நெஞ்சே 
யின் னினைவீ தெனனே, தொலை விலபெரும போகங்கள் பெரி 
யோாகள கிளையோடு தோன்றித தோனறி , யுலைவுறமான டார் 
முன்னா ளிநநாளிங் கிவையனை கதி அ மதியெனனே. 432 

மணணாடு மனனவருமவாதனமு மாடைனாண் மணலை 
யொக்கும் , விண்ணாக மிக திரரு மலாலாபூலம் போய்எளிண 27 
பொக்கு , மெணனாமே பிரமதான் ட மும்பூதங் களுமிறாத 
வெலலை யிலலைக , கணநாடு மவை பங்.ே வாழககை நிலை 
யென்னே கவலு நெஞசே . 

1133 
செலலாத மாயையிரு விரவிலே தேகமாத தியகக மான , 
பொலலாத நீளகனவாஞ பனியத்தி லிசசையிறை பூண்டே 
னென்னிற , கல்லாத புலலியனேன் சீசீநா னனவரதங் காணு நா 
ட்க , ளெல்லாமபோ யினபோமா லிறவாதொன் றாயநன்றா மெழி 
னாட் காணேன . 

434 
நடுவினமுடி வினிலடியி னனமுன பொருளொனறு ஞாலத 
தில்லைய , படுபொருளெல் லாமிறப்பா மலத்தினா லேபூசப் பட்ட 
தன்றோ, கடுவினைக ணாடோறும் காய்துயர நாடோறுங் கரை 
யொன் றில்லாக் , கொடுமைகளே நாடோறுஞ் செய்கினறா ரறிவில 
லார் குரம்பைக் கூததால் . 

435 
பாலகனா யஞஞானத் தழுந்துவன ற காளையாய்ப பாவைமா 
ராற் , சாலவருந் துவன்விருத்தன் றானாகிக் குடுத்தாத வளாந்து 
சாவன் , மேலவிவ னெக்காலத் தெனசெய்வான மாயக்கூத திருந்த 


* 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


129 


லாறே , ஞாலமெலா மாடரங்காய்ப பொறி மேள மாய்மனப் 
பேய் நடிக்கு மனறே. 

137 
உள்ளத்தின் முடிமேலே யில்லாமை விற்றிருக்கு முலகி 
லென்றுக , தெள்ளுற்ற நலலறத்தின் சிரத்திலே யெப்பொழுதும் 
தீமை வாழு , மௌளற்ற வினபகதின றலைமேலே துனபங்க 
ளிருக்கு மென்றாம் , கொள்ளத்தக கனவான குற்றமிலாப பொரு 
ளேது குறிப்பு ளேறகே. 

438 
விழிப்பதுவு மிமைப்பதுவுஞ சகத்தோற்ற மொடுக்கமா மே 
லோ ருண்டாற , பழிபபரிய வனன முன னென போலவா சென 
னென று பகரலாவ , பிழிப்பரிய விசித்திரமாஞ சம்பத்து மாபததா 
மிதயா காய் , லொழிப்பரிய விசித்திரமா மாபததுஞ் சமயததா 
முளளம வேண்டில 

439 
வெமமாய வாழவன்றே துயாககெலலாம பிறப்பிடமாய் 
விளமபு கின்ற , தமமாவில் கிதனிடையே யழுந்து மவாக கின்ப 
முள தாவ தெஙஙன் , மைமமாயை யென்னுமரம் பணையிலைபூ காய் 
பழத்தால் வரமபற் றோங்க , விமமால்செய் மனமவேரா மிமம னரு 
தான் சங்கற்ப மெனபதாகும். 

11 ) 
சங்கற்ப நாசததா லெளிதாக மனநாசா தாளே யெய்து , 
மங்குற்ற மனமிறக்கிற சாமர ணங்களெனு மரமு மாயு , 

மிங்கி 
பயா லெனை ததிருடும் கள்ளனை க்கண் டேன கண்டே னிவன் பேர் 
நெஞசம, பொங்குற்ற தெஞசததா னெடு நாணொர் தேனின்று 
பொன்று விப்பேன. 

இத்தனை நாண் மனமுத்தைத துளைத்திலே னின்று துளைத் 
தியைந்த நாலாற , சிததிரமாய்க கோததணிவன முழுதுணாரத 
தேசிகராற வெளிநதே னெலலாஞ, சுததபா மாநநதந் தோற்று 
விககு நலலறிவாஞ சோதி பெறறேன் , மெத்த விவ னானென திங் 
கிவையெனுமபொய யுளளொழிததேன் மீண்டு நாடேன் . 442 

பேதிக்கு மனமென்னும் பெரும்பகையை முழுவலியாற் 
பிளந்து வெனறேன , வாதிதத துயரெல்லா மாற்றினே னுப 
சாந்த வாழ்வு பெறறேன , சாதித்த விவேகமே யுனைவணங்கி னே 
னென்று சனகர் கோமான , சேதித்த மன வலை வெல லாமொழித் 
துத தானேசித் திரமபோடனினான் .. 

443 
17 


, 


441 


ள 


180 வேதாந்த மநநசிந்தாமணி . 

வாளாசித் திரம்போல நெடி திருந்து சனகாபிரான் மாய்த்து 
நெஞ்சை , மீளாநல் லூபசாநத நிறைநெஞசா லுலகியலபை மேவிப் 
பார்த்தான் , நாளாண்மை யாலியற்றும் பொருளேது கைக்கொள் 
ளத தக்க தேது , கோளான கற்பனையென சுபாவவறி வாமெனக் 
குக் குறிக்குங் காலே . 

444 
சுத்தமாய்ச் சொரூபமா மென்னுரு வலால்வேறு தோன்றக் 
காணேன் , வததியான வாராத பொருணயவேன வநதபொரு 
னைத்துந் தள்ளே , னித்தமாய்த தன்னிலையி னிறகுமென தறி 
வுருவி னிலையா நிறபே , னுத்தவா றேதுவரு மதுவருக வென்ற 
ழுந்தி யொருமை யானான . 

445 
வானேகு கதிரிரளி நாளியற்றும் வாறெனன வந்து வந்து , 
தானே தோன் றியதொழிலைப் பற்றினறிச் செய்துமெனச சனக் 
னெண்ணித், தீனேய வருகாலஞ் செலகால மிமையளவுஞ் சிந்தை 
செய்யா , னூனேறு நிகழ்காலத தோரிமைபபி னகைதலோ 
டுலாவ லுற்றான .. 

446 
பேசியதன் விசாரத்தாற் சனகாபிரான் பெரும் பேறு பெற்ற 
தல்லால , வாசியுள மறறொன்றால் வந்ததல்ல வாரீச மலர்க்கண் 
மாலே , யாசில தாய்ச செவவியதாய்த தன தான விசாாததா லடை 
வ தல்லாற , றேசிகரில் லாவினா செய்தொழிலாற பெறலாமோ 
சிறசொ ரூபம . 

447 
புறப்பேறு களைவேண்டி யியற்றுகின்ற புண்ணியத்தைப் 
புவியி லுள்ளோா, சிறப்பான நல்லறிவு மிகவேண்டு மென்று 
முதற் செய்யிற பேறா , மிறப்பான வாபத்து விளைநிலமா யிருந்து 
துயா வேலை யாகிப , பிறப்பான நசசுமா விததாகும பேதைமை 
யைப் பிளக்கல வேண்டும் . 

418 
இலங்கியசிக தாமணியா மிதயமெனுஞ சரக்கறையி லிருக் 
கும் போதங் , கலங்கலிலா விவேகியாக்குக் கருதுபொருள் கற்ப 
கமபோற கணத்தி னல்குரு , துலங்கு விசா ரமபடைத்துப் பேதை 
மையோய் நல்லறிவு தோன்றி னோரை , விலங்குகவ சததோரை 
யமபுகள்போற காமாதி விகற்பா தாககா . 

449 
பரமாதித தனை மறைத்துக் கறுத்தறிவற் றுக்களித்துப் பட 
ர்ந்து மீண்டு , திரமான வகஙகார முகிலவிவே கக்காற்றாற் சிதறிய 
போகும் , வரமான பதமவேண்டிற் றன்மனத்தி னாசை முதன் 
மாற்ற வேண்டு , முரமான புவியைமுத லுழுதனறோ விளைபயன்க 
ளுறுகின் றாரே. 

450 


வேதாத்த மத நசிந்தாமணி . 


131 


புண்ணியபாவனர் கதை . 


மோக வறச நாபிக்கொடி முளைத்தெழு மூலஞ் 
சோக மாசுண மிருந்தர சாளவதோர் சூழ 
லாக மேமுத லியானெனக காணுமஞ் ஞான 
மேக மாகிய பராபரக தோன்றினா லிறக்கும் 


451 


அனித்த மிசசக மென்பதை நாடொறு மகததி 
னுனித்து நோக்கினா சனகனைப் போல நுண்ணறிவாற் 
வனித்த மெய்ப்பொருள பக்குவத் தறிகுவா தனததால் 
மனிதத ராறகரு மததினாற் றேவரால வாரா . 


452 


453 


சனன மஞ்சினாக் கவருடை முயற்சியே சரணாக 
தினமு மிங்கிவ னானெனுஞ சிறுமைதான் சிதையி 
லனக மாயுல கெங்குமாம் விசாலமுண் டாகு 
மனனு றத்தன துயாச்சிதான காண்புற வருமால 
பற்றுவீ டென்றி ரண்டிற பற்றலும் விடுதறானு 
முற்றவை மனதது ருப முயாபாத மது வேறில்லை 
முற்றுறு பற்றுவீட்டின மோகமுந் துயரும விட்டுத 
துற்றுள பற்று வீடு துடைத்தசை யாது நிற்பாய் . 


454 


மயலின்மை யநித்தமின்மை மடமின்மை வருத்தமின்மை 
செயலின்மை கருமமின்மை தியக்கினமை விகற்பமின்மை 
பயமின்மை துவட்சியினமை பகையினமை குறைவொன்றின்மை 
கயமின்மை கடினமின்மை கடினமாய்க் கழறலின்மை. 455 
வீடுபற் றிரண்டு நீத்த மேலவ ரிடதது மேவி 
நீடுவா தனைக ளினறி நிகழ்த்திய குணங்க ணிறகும 
பீடுறு நினைவா நூலாற் பிணிப்புற்றுப் பிறவி வேலை 
யூடுற மயன மீன் வாரு முயர்ந்தவா தனையாஞ சாலம் , 456 
வாதனை யென்னுமிந்த வலைபுநதி வாளா லீராது 
மோது சூறைக்காறசிந்து முகிலெனச் சிந்தி நிற்பாய் 
பாதவங் குடாரத்தாலே படுப்பபோ னெஞ்சை நெஞ்சாற் 
றீதற மாய்த்து மேலாம பதததிலே திரமாய் நிற்பாய் . 457 


132 


வேதாந்த மத நசிந்தாமணி . 


எகுதல் வருத றுஞ சல் விழித்திட லிருதத னிற்ற 
லாகிய வெல்லாம் பொய்யென றழுந்தியுள் ளாசை தீர்வாய் 
சேகுற வலையுஞ சிததம பகுதியாற சித்தின பின்னே 
போகலூன் மணத்தாற சிங்கா தனை ததொடா பூசை போலாம் . 
மடங்கல்வீரியத்தாற் பெற்ற தசை தினனு மாரசசா லம்போற் 
றொடர்ந்து சென் மனனுஞ் சித்தாற றோனறிய பொருளைப் பற்றும் 
படர்ந்து காண் பவற்றைப் பற்றின மனங்கெடாப் பந்தம் போகாத 
திடங்கொள்காண் டவற்றை நீக்கிற சித்தமபோய் முத்தி யாகும் . 
யானிவை யிரண்டு மிலலென் றெண்ணிமே ரூவைபபோ னிறபா 
யூனிற மிலலா விேைபா வளதகனாய நலலு ளததே 
தானுமவை பமுமாயக காண்டான கான்பன கமமி னூடே 
மேனிகழ காட்சி பென்னு நின? ன நீ விடாது தோவாய் 460 
இனியன வினிமை கொள்வா னிரண்டுமவிட டிவற்றி னூடே 
தனிநிக ழினிமை நாடித தற்பா மயமாய நிற்பாய 
நனிபல துய்பபான றுப்பப திரண்டுக்கு நடுவே தானே 
யனிசம்பற றினறி நிறகு மதுபற்றி யதனு ணிற்பாய் . 

461 


காதலாற் கடடி லுய்யா கயிற்றினாற கட்டி லுய்வா 
ராதலா லாசைக் கட்டை யசங்கற்பத் தறுப்பாய் நானென் 
றோதுபா வனயை நானென னாததோா வாளால வீட்டி. 
யேதமில சுபாவம் பாவித் தெழுபவ மிலாவீ டெய்தி . 


462 


அனைத்துயிரக் கரச மிலைா நிலைநிற்பா யதுல வென்ன 
வினைத்தொட ரகமபா வத்தின வேடகைதீ சென்ற நின்சொன் 
னினைத்திடின் மிகவு மாழ நீடகங் கார நாசா 
தனைசசெயி னுடல மெனனு மேதுவைத் தவிர்க்கின றேனால் , 463 


அகமென லொழிககிற றானே யாகமு மடியி லீர்ந்த 
நகமென விற்க்கு மனறே யென்றுயா நாதன் கூற 
மகமுனி யுரைப்பான வளளால் வா தனை மாற்று மாறு 
நிகழ்வுறு தேய ஞேய மிரண்டென நினைப்பா கற்றோ. 

. 
இரு தரும் பொருடகு வாணா ளியாமிவை யெமககு வாணா 
ணந்துறு மிவற்ற லன்றி நாமிலலை நடிமா லன்றி 


464 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


183 


வந்தவிப் பொருள்களில்லை யெனுமனத் துறுதி மாற்றிய 
புநதியா லூசாவி யாமும் பொருள்களும் வெவவே றென்றே . 465 
பொருளினோ மலல நாமு நமதலலப் பொருளு மெனறே 
தெருளுற்றுட் குளிரந்தி யாவும் விநோதமாய்ச் செய்யு நெஞ்சான் 
மருளறு நிசசயத்தால வாதனை விடுத றானே 
யருள் பொழி மேக மொப்பாய தேயமென் றறிவா யன்றே . 466 
தனதுவா தனைமாண் டெல்லான சயமதா நெஞ்சார் பண்ணி 
யெனதெனா துடலை நீக்கி னிந்தவா சனைநா சந்தா 
னனகமா ஞேய மாகு மகங்கர மயம் தான 
வினவுவா தனையை முற்றும் விநோதமாய் விடடோா மேலோர் . 
தீரரா மவரே தேயத தியாகஞ்செய் சீவன் முத்தா 
வேற்றத் தொழிலக ளோடே வாதனை விட்டுள் ளாறிக 
தூரமா ஞேயம் விடடோா துகளறு முத்த ராகும் 
வீரனே யிவையி ரண்டின் விடுதியுந் தம்மி லொககும 

468 
தேயஞே யததின் றியாகங்கண் முத்தர்பாற செறிவ 
தேய ஞே யததின் றியாகங்கள் பிரமததைச சோநத 
தேயஞே யததின றியாகங்க ளிடரெலாக தீர்ந்த 
தேயஞே யததின றியாகங்கள் தேடருஞ் செல்வம் . 469 


சூழுறு மின்ப துன்பம் தொடாவுறி லொருகா லதது 
மாழு தன் மிததத லிலலா வவாகளே சீவன முததா 
கேழுயா மகிழ்ச்சி யசசஞ சினமினமை பொறாமை கேத 
மூழுறு மிவற்றை நோக்கா வுளத்தினா சீவன் முத்தர் . 470 
கழுத்திபோ லாறி நின்ற பாவனைத் தொழிலி னாலே 
பழுத்தநெஞ சதனா னீங்காச சாக்கிரம பயில வோா நாளும் 
விழுத்தகு கலைகள் சூழந்த மதியென மேலோர் மேவ 
முழுத்தமும் பிரிவி லோரே முத்தரென் றுரைக்கத் தக்கோர். 
புறப்பொருள் விட்டா லுள்ளே பூண்டமா லென்று சொல்வர் 
மறப்பற வனைத்தும் விட்டான் மாண்டமா லென்று சொல்வர் 
திறபபட வெனக கீதாக வெனறெழுஞ சிதை யாசை 
துறபபில பொன் விலங்கா மித்தைத துவக்கறத் துடைத்தல் வே 

[ ண்டும் . 472 


134 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


சத்தசத் தென்னப் பட்ட சகலபா வனையி லென்றுங் 
கொததற வாசை மாற்றிக் குறைவிலபே ருளத்த னாகிச் 
சுத்தால் லுதார மான சொரூபத்தி னிற்பாய் பெத்த 
முத்தமா மாசை யினப துன்பங்கண் முழுது நீக்கி 

473 
பேனமுந் திரையு மில்லாப் பெருங்கடல் போல நிற்பாய் 
மானவ கேண்மற் றொன்று மாசிலா விசார முள்ளோரக் 
கானநிச சயநா லுண்டா மடிதலை மட்டு நானே 
யீன லுற் றவர் தாய் தந்தை யெனபதோ ரறுதி தானே 474 
கன்றிய பாதமாகு மிது மெய்மமை கருதா வாற்றா 
னின்றன வனை ததின் மேலோ னெலலினவா லினுஞ் சறறேநா 
னெனறிரண் டாவ தான நிச்சய மெய்து மெனனி 
லொன்றிய முததி யுணடா முத்தமாக குடைமை யாகும் . 

475 
புவியெலா மெனது ரூபம பொனறுத லிலனா னென்று 
குவிவறக காண்டன் மூனறா நிசசயம் குறைவில வீடா 
மவியுறு முலகு நானு மனைததும பொய் விண்போ லென்று 
தவிாகில மென்ற னாலா நிச்சயா தனிவீ டாகும . 

476 
சூனியம் பகுதி மாயை பிரமஞ்சிற சோதி ஞான 
மீனமில் புருட னான்மா வீசானன சிவமே நிதத 
மானவை யென்ன லாமொன் றிரண்டெனு மகலபே தத்தால் 
வானுயா சகமப டைக்கும் விநோதததால வளரு மொனறே. 477 
ஒன்றெனும் பரம ரூபத் தொருசத்தி யொருமை யாலே 
நின்றெழு கின்ற தன்றே நினனது பிறர தென்றும் 
பொன்றிய திருந்த தெனறும பொருளகளிற கருமா தன்னி 
லென்றுமின் பத துன் பங்க ளிதயத்தி லூன்ற வேண்டாம . 478 


. 


யாதினு முயர்ந்து மாளாப் பதம்பற்றி யிதய மென்றுஞ் 
சீதமா யின்பத் துன்பஞ சேர்கிலார் பிறப்பிற சேரார் 
சாதுகொள் பகைகொ ளொத்தல் தஞசமவல் லபங்க ளுள்ளோ 
போதிய நெறியிற் செல்லு முத்தமா பிறப்பிற் சேரார் . 479 
இழிவுயர் விரண்டு மெண்ணாரிச்சைகோ பங்க ளெய்தார் 
தொழிறொழி லிலாமை விட்டோா துன்னிய பிறப்பிற சேரா 


- 


வேதாந்த மநநசிந்தாமணி . 135 
ரெழில் பெற விளங்கி யார்க்கு மினியன வினிதிற் சொல்வோ 
ரழிபொரு ளனைத் தின் சாலபை யறிந்துளோா பிறப்பிற் சேரார் . 

உன்னுருவை நீகாணு ஞானக்கண்ணி லொன்றலா வாசை 
யெனுங் காச மூறு , மன்ன துதீரத துளக்கமலத துளளேநொய்ய 
வறிவுடைய வுன்மனத்தா ஒன்னா லுன்னை, யின்னபடி யென 
நோக்கி மயக்கமெலலா மிறையுமற வொழித்தினப மெய்தி நிற் 
பாய் , பின்னவனே யென முன்னோ னுரைத்தா னெனறு பெருக 
தகைக்கு வசிட்டமுனி பேசினானே . 

481 


மாவலிகதை. 


சசையாம விறகு மாண்டா லெண்ணமாம் வன்னி மாளு 
நிசசய மாகுத தேயத் தியாகமா நெடுந்தே ரேறி 
மெசசிய வுதாரக் கண்ணால் வேடகையான் மிகவும வாடும் 
கொசசைஞா லத்தை நோக்கிக குறைவற விருப்பாய தீரா. 482 
நொய்யதா யொருமய லினறிநோ யெலா நீங்கி 
மெய்ய தாகிய பிரமமா நிலையிது வீரா 
வைய மின்றியில் நிலையுறி லறிவில ரேனு 
மையன் மேவல ரிராம நீ யிவ்வகை வாழ்வாய். 

483 
நல்ல புந்தியும் விவேகமு மெனவிரு நண்பா 
லலல றீரநதிடு மொருவரை யென்னினு மணுகிற 
சொல்லு பலபொருட் சுற்றங்க டெக்கறத தீராது 
புல்லு திண்மையி னாலனறித துயசெலாம போகா 

184 
மயலி லாமையா னூல்களான் மகத்துவ முதலா 
முயர்கு ணஙகளால வருந்தியு மனத்தினை யுய்க்கிற 
றுயர்க ணீங்குமூ வுலகுறு செல்வமுந் தொக்கும் 
பயன விக்கினு முயர்வுறு மனமெனப் பயிலா . 

485 
மனநிறைந்திடி லமுதமாய் நிறைந்திடும் வையா 
தனது தாட்செருப் புலகெலாந தோன்முச சுந்தரம் போற 
கனநிராசையா னிறையுநெஞ் சாசையிற் கவிழா 
தினமு மாசையா னிறைமன குறைவென றுக தீரா . 486 


136 


வேதாந்த மந்நசிந்தாமணி 


அகத்தி யன்கவர் கடலென நன்னெஞ்சை யழிக்கு 
மிகுத்த மாலிலா மனமென நிறைமதி விளங்காப 
பகுத்த பாறகட னிறைவுறாப் பரிமளக கோக 
னகத்தி னாயகி திருமுக நலம் பெறத தோன்றா 487 
மதியை மேகம் போல் வெண்டலச சுதையினை மைபோ 
லதிக நன்னெஞ்சை யாசையாம் பேயழ கழிக்கும் 
பொதியு மாலெலா நீக்கிவன் பவப்பயம் போக்கி 
முதிர்மனத்தின மால் பிணிப்பறின் முத திவே றுளதோ. ( ) 
ஐய துன்பமு மின்பமு மெனபன வனைத் தின் 
மைய லியாவையு மடிந்ததோ ரிடமெது மனததின 
வெய்ய மோகந் தி ரிடமெது வேட கைக ளெல்லாம் 
கைய றப்பட்ட விடமெது கருணையா லுரையாய் 489 
நிராசை யாகியே யிளைபபெலா நீங்கிட மேது 
விராவு பேரின்பத் தழகிதாய் விரிவிட மேது 
பராப ரநதெளிந் துணாந்தநீ பகாதியென் னெஞசை 
யராவு துன்பமவிட் டிளைப்பெலா மாறுதற கெனறேன் 490 
எந்தை யபபொழு துரைசெயவான டைடாதகேளியம்ப 
வந்த மற்ற விசாலமா யௗவற வகன்று 
சுந்த ரதததாக தேசமுண் டணடததின றொகுதி 
வாது தித்திருக திறப்பதற் கிடமதாய் வய எகும் . 491 
ஆய தேயத்தி லைம் பெரும் பூதமு மிலலைச் 
சேய குன்றில்லை வனமில்லை த தீர்ததங்க ளிலலைத 
தூய தேவரே முதலிய தொல்லுயி ரில்லை 
தாய கனபெருஞ சுடரெனு மொருவனே நண்ணும் . 492 
முழுதுங் காண்பவன முழு தினுஞ செறிபவன் முதல்வன் 
பழுதில் சாந்தனாய் நிறைந்துவா ளாவுறை பண்போன் 
வழுவி லாவிவ னாக்கிய மந்திரி வசத்தாற 
மழுவு செய்கை களியாவையு நடத்திடுந் தாம் 

493 
இல்ல துள்ளதா முள்ளது மிலலதா மிடைப் பிற 
புல்லு மாதிரி நினைத்திடி லிவனொன்றும் புசிக்க 
வல்ல தில்லையொன் றறிகிலன் மனனன விடாது 
செல்லும் தன்மையாம் கேவல மானகதையுஞ செயயும் . ( ) 


தானே . 


வேதாந்த ம் நநசிந்தாமணி . 


137 


இந்த மந்திரி தன்னெதிரியாவையு மியற்ற 
வந்த மன்னவ னென்றுமே காந்ததத னாகு 
மைந்த வென்றுரைத் தருளிய பிதாவை நான மகிழ்ந்து 
புந்தி யாலந்த வகையெலாம வினவினேன் புகழ்ந்து . 495 
அறவி லாசமா யாதியும் வியாதிய மின்றி 
நிறைவி தானவாக தேசமே தது தனை நேருக 
திறவி யாதது யாதினா லெய்துமத தேசத் 
திறவி லாதவம் மனனனார் மந்திரி யாவன . 

496 
புவன 

மியா வையும் விநோதததா லடாததவென் புயத்தா 
லவனம் மந்திரி யுடனடாப புறாவலி யமாந்த 
தெவன றைந்தருள் கெனறலு மெனபிதா விசைபபான் 
கவன நீள்வலி மந்திரி வேகமாா கடப்பார் . 

497 
தவா தானவ ரெண்ணறு கோடிக டிரண்டு 
மவ வென்றலா சூலரே மிகண்முத லென்ற 
மவ ருமபடைக் கலமெலா மவனமிசை விட்டடான் 
மாவ ருங்கலலி லறைந்தபூ வெனமுளை மடியும் . 43 
விளிவ ருந்திற லாதமந் திரிபந்த வோதா 
லெளி - வென்றிடில வண பகுறு மிவவகை யினமே 
லளி ,ய மேருவை யசைப்பினு மசைபபரி தாகு 
மொளிகொ ளூகப 5 தியினலால வெலப்படா னொருங்கே. ( ) 
ஊக புந்தியா லலல தவ் வமைச்சனை யுற்றால் 
வேக நாகபபோ லெரித்திடும் வேந்தனோ டமைசச 
னேக ராரசியஞ செயயுமத தேசமு மியாவுஞ 
சோக மற்றிடக கேளென விரித திது சொனனான் . 500 
முன்ன நா ஞசொனன தேசமோா முடிவிலா முததி 
மனன னெனறது மாசிலா மணியென வயங்குந் 
தனனில வேறிலா வாததும தததுவா தானே 
யன்ன வேந்தனா லமைத்தமா திரிமன மாகும் . 

501 
விடைய மியாவையு மொருப்பட வொருக்கி நல் விராக 
முடைமை யாவது பரமமாம யூகமென றுரைத்தேரு 
தடையி லாமனம் விராகத்தால் வெலப்பட்ட தன்மை 
படை செய மத்தமா தொழுவத்து ளகப்பட்ட பண்பே கா 2 

18 


138 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


கற்ற றிந்திலார் மனத்தை நாற் கூறெனக் கற்பித் 
துற்ற போகததி ஓபயமு நூலவழி யொன்றும் 
பெற்ற தேசிகன் பூசையி லொன்றுமாய்ப பேணிற் 
அற்ற க.நகுலபோய் விவேகமாஞ சுடாவாது தோன்றும் .. 
சிறித றிந்தவர் மனத்தைநாற கூ றெனச செய்து 
பொறிவ சததொன்றுக தேசிகா பூசையி லிரண்டு 
மறியு நூற்பொருண் மனனத்தோர் கூறுமே யாக்கி 
னெறிவி வேகத்தா லொன்றுணா ஞானமே நிரம்பும் 504 
ஞான முற்றவா மனததை நாற கூறென நாட்டி 
யான நூலினும் விராகத்து மனுபவந் தனிலு 
மான நற்குரு பூசையின் வழியினுஞ் செலுத்தி 

லீன மற்றநன முத்திவந் தெய்திடு மெளிதின் . 505 
மிகக வறிவால் விசாரத்தான மெய்மமை யுணர்வு நிராசையுநீ 
யொகக வெனறுங் கைக்கொள்வா யூற்ற மான நிராசையினாற 
றக்க விசாரம் விசாரத்தாற் றவிரா நிராசை தமமாற்றாந் ( லாம். 
தொக்கு நிரமபும வாரிதியு 5 தொடாமே கமுந் துன் னுதல்போ 
நாட்டி னியல்பு வழுவாம னடடோரக் கிதமா நற்பொருள்க 
ளீட்டி முன்ன மதனாலே யினிய குணத்தி லுயாநதோரைக் 
கூட்டி யவரா னிராசையினைக கூடி யதனால் விசாரததைத் 
தீட்டி யதனன மெய்ஞஞா னந தெளிந்தான் முத்தி சித்திக்கும் . 
என்னிங் குள்ள தப்பாலென் னெல்லை சொல்லப் பட்டுளதென் 
றுன்னு மெலலை யிலலாதென சொல்லு நானா நீயாரிம 
மன்னு முலக மேதெனறு மயககா தீர வருளென்ன 
வன்ன தெல்லாந் தெரியவிரித் தவனுக் கிவனன் றறிவித்தான் . 
வருங்கற்பகவிண் விரைந்தேக வந்தேன் பலசொல்லியும் பயனென் 
சுருங்கச் சொல்லும் பயனகேளாய் தோன்ற விங்குள்ளதுவுஞ்சித் 
தொருங்கப் புறத்துஞ் சித்தெல்லை யுள்ள துஞ்சித் தெல்லையற 
நெருங்குற ற துஞ்சித தியானசித்து நீசித் துலக நிறைசி 

தெரிக்கும் பொருளுந் தரிசனமுந் தீர்ந்து வெறுகின் மல 
வடிவாய்ப , புரிக்கு முதயம் விடாதென்றும் பொலியும் பரமய் 
பொருளானேன , வரிக்குங் காட்சி யிலாவறிவே வடிவா யொரு 


14 


வேதாந்த மத நசிந்தாமணி . 


139 


கா லேயெங்கும , விரிக்கு நிறைவா யுபசாந்த வெளியா யறிவா 
மிகுபொருணான் . 

510 
ஓங்குஞ் சின்மாத் திரப்பொருளா மோங்கா ரத்தை யுண் 
ணினைந்து , தூங்குக தியான பானாகித தொடாசங்கற்ப மெல்லாம் 
போய் , வா எகுரு தொழிலே டணையைய மனன ஞான ஞேய 
மிவை , தாங்கு ஞாதா வனை ததுமறத தனிசசித் திரமபோ 
னெடிதிருந்தான . 

511 
எங்கே யெங்கே மனமோடி யிளையோ ரென்ன வீழ்ந்தழுந்து 
மங்கே பங்கே நினறெழுப்பி யகண்ட வறிவி லடைவிப்பாய 
சங்கே தமதா யிவவாறு சாதித துளமா மதகரிபை 
வங்கே தமறத தளைததெல்லா விசாாத தாலும் விடணைவாம் . 


பிரகலாதன் கதை . 


சித்தப் பிரம மெல்லாம போய்த் தெளிந்த பாம சுகம் பெற்றுச் 
சுத்தப் பிரமத் திளைப்பாற முடி வாம விசாரா தோன்றுகவென் 
மததப பதும மமைத்தருளி யமல னேக வவன்றுதியான ( ன் . 
மெத தப பரவி மலாதூவித தொழுதான விவேகி களினமிக்கோ 

பனிவார் கடலிற றிரைபென்னப பரம புருடன் மறைந்த 
தற்பின் , னினிதாம பதுமா தனத்திலிருந் திறைவன றுதிகளேத் 
தியபின் , சனியா விசாரா தநதளிததான சார மறுககுந தனி 
மூர்த்தி , நனிநா நமமை யாரென்று நாடு வோமுள் ளெனரி 
னைவான் . 

514 


யானார் முன்ன மெவனானே னிந்தப புவியா டமபாத்தி 
லானா திருந்து நின்றோடி யழுது சிரித்து மகிழ்ந் தயாாதே 
னானா வான சகமல்லே னகங்கள் புல்லு மணமரங்க 
டானாய்ப் புறம்பா யசேதனமாஞ் சகநா னென்னத் தககதுவோ . 
இல்லா விடத்துண் டாய்மூக மெனலாய்க காற்றி லியங்குவதாய்ச் 
செல்லா நின்ற சிலநாளிற சிதைந்து சடமா முடனா 
நில்லா தாய்ப் பொய்க் கேதோன்றி நிராகா ரமதா யறிவின்றிப் 
புல்லா வறிவிற் செவிக்குணவாய்ய பொன் றுஞ் சதத நானாமோ . 


140 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


தோலி லன்றி யறிவரிதாய்த் தோற்றமின்றிக் கணத்திறந்து 
கோலு மறிவா லறி தறிவு ஈ.டாப பரிச நானல்ல 
காலி லசைந்து வசித் துருவாய்க காதன் மிக்குக் கணத் திறக்குந் 
தாலு வுணவாயத் திரவியத்திற் சனித்துச் சடமாஞ் சுவைநானோ. 
கணத்தி னிறக்குங் கான்ப வற்றிற் காட்சி தன்னிற் பற்றாகிய 
புணாபபில் காண்பா னிடத திறக்கும் போதமில்லா வொளிதானோ 
குணக்கு மூக்கா மசேத தைதாற குறிப்பதாகிச் சடமாகி 
மணக்கு நொய்மமை நியமங்கள மருவு கந்த நானாமோ.. 518 

எனதற் றெண்ணமெல்லாமபோ யிளைபயற றைந்து பொறிம 
யல்போ, யனக வறிவாயத தொழிலின்றி யறியும் பொருடீ 
ரறிவே யாய்க, கனமா ாளளும புறட்பினு திட கள மா யுண்டா 
மாத்திரமாய்ச , சநத மரணமிலா வென்னைத் தயங்கக் கண்டேன் 

519 


சத்தியமே , 


h / / கல் 


மாலதற் குரைப்பா னந்தணா விந்த மண்முத லியாவையு 
மனத்தின , பாலுற விருப தனறியே முத்திற பயிலவ தோர் 
காலமு மிலதா, மூலமில் கனவு , மபககமு மதமு முதலிய நெறி 
களி லியாருஞ, சீலமாய் நோக்கி யனுபவிக கினறா சிநதையுட் 
சகமிருப் பதுவே , 

520 
இவனவ னானீ ததுவென தென்றே யிடரின மூழ் குவாறி 
விலலா , பவனியா முழுது நாமெனு முணமையறிந்தவ ரழுங்கியின் 
றயரரா , பவனமார் பொருளிற் பகிரவுறு மனாதத பாவனை புந்தி 
யிற் பொருந்திக் , கவருற ரதனி லிலாகண்மோ கத்திற கவல்வு 
றாா தத்துவங் கண்டோர் . 

521 


உத்தாலகன் கதை . 


இவவகையே யிமமாயை யறநெடிதாய் வெலற்கரிதா யேறித் 
தாழ்ந்து , வெவ்வியமா மோகங்கள் விளைவித்துப் பரமத்தின் மேவி 
நிறகு , மவவகைபா லுசைக்கினறே னநவாதஞ சொரூபத்தை 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


141 


யடையா தாரைப , பவ்வமென வருந்துயரின் அழகுவிக்கு மிம் 
மாயைப் பண்பு தானே . 

522 


வ 


சிததசய மாத்திரமாக தெயவமருந் தாலனறிச செனம வெ 
நநோய , சத்தியமே பிறமுபறசி யாவையினுத நீராது தகைமை 
மிககோய் , வைத்தநிகழ காலததுக மணத நிலவரு மியல்புறவா 
கியத்தாற பற்றி , யொத்துவரு மெதிரகால மிறந்தகா லங்கருதா 
களமி லாதா . 

523 
சங்கற்பம் வேட்கையனு சந்தானங் கணந்தோறுந் தவிரத்தி 
பென்னின, மஎகுற்ற மனோலயாதா னது வாகு மனோலயததை 
மருவு போ நம , பாகற்ற பிரத்தியசசே தனமாகு மதறகுமனோ 
பாவ மெனப , தங்குததா னிலா வியலபா மாதலினான மனோவிகற்ப 
மினறிய போமே . 

524 
அற்றமறு சத்தியமு முயாசிவமுந் தற்பரம் வவத்தை தானு 
முற்றறிவு நிறை கமு மலறலு மன பயந்த முழு துா தீர்த 
அற்றவவி வேகத்தை யொழித துறுதி யூகத்தா லுறுதியாகக் 
குற்றமறு சற்புருடா சோதறுநூல் களினம னததைக கூட்டியெ 

( ன்றும் . 525 
அளவாத முரைத்தலவிடல பற்றலிமைப் புறல்விழித்த 
லாதது ஞ செயது , மனனமறு சுகவானாயச சரசின மாத திர 
பானாய வாழதி மைந்தா , கன பலமாக காணபவை நீரக துள்ளத் 
தின்ன மலம றுததுக காதற்பாச , மெனவுயாகோரையையறுத்து 
நினனறிவிற் றறபான யிருததி யனறே . 

526 
நலனிழிவாஞ சங்கேதத தாசையெனும் விடூசிகையை நண் 
ணா யாகிச , சலனமுறு விருப்பு வெறுப் பறவுணாவின சாரபரா 
தானாய் வாழவா , யலகறநா னிவனவனீ ததுவெனதாம வா தனைக 
ளறுததொன றெனறே , நிலவியநிட் டையிலாறிச சறசின்மாத் 
திரபானாய் நின்று வாழவாய . 

527 
எனது பிற ரதுவென்னு மெண்ணமறச சகநிலையி லிரண்டற் 
றொன்றாய்க , கனவயிரத தமபமென வுணாவுருவைப் பற்றி நிலை 
கண்டு நிற்பா , யனகமுட னமலமா யகண்டமாந் தனனறிவி லமை 
வென் றுண்டாஞ, சனனமயக கத்துக்குக் காரணமாம் பிரிவன்று 
தலிராது போமே . 

528 


142 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


சரீரமாத் திரத்தாசை புநதியாற றானல்லா தனதா னென் 
றே , பரிவுறலான் மக்கண் மனை குடும்பமெனும் பாவனையாற் பரு 
க்கு முள்ளம் , விரியுமகக காரவிகா ரத்தினான் மமதைமல விநோ 
தந் தன்னா, லூரியவென திதுவென்னும் பாவனையான் மிகப்பருக்கு 
முள்ளந் தானே . 

529 
ஆதிவியா தியின் விரிவா லவைமாறித் தேறுதலா லகற்றல் 
பற்ற , லூதியமா முயற்சியினாற பிறவிதொறு மிகப்பருக்கு முளள 
மைந்தா , மாதர் மணி தனமுதலா நேயததா லாபததால வருலோ 
பத்தாற் போது பொழு திவைான்றா நலத்தினாற் பருத்துள்ளம் 
பூரிப் பாமே . 

530 
துராசையெனும பால்பருகித தொல்போக மெனுங்காற்றாற் 
றொடர்மொய்ம புண்டா , யிராகமுறு வழியுலவி மனபபாமபு மிக 
பபருக்கு மிராம கேளாய , புராதனவுத தாலகன போ லைமபூதத் 
தையும் பொடியாப் போகப் பண்ணி , நிராகுலமாம் புந்தியினா லித 
யத்தே நினைத்தியென நிகழ்த்த லோடும் . 

531 
யாருமின்றி யாராலு மெய்தற் கரிதா கியமுழைதான் 
சாருமுத்திப் பதமெனலாக தன்னி லொருகா ற றனிமேவி 
யாருமலைக்குன் றியின்றழைமே லருணச சருமம் விரித்ததன்மே 
லோருமனத்தின் செயல் குறுக்கி யுணாவான் புத்தன் போலாகி . 
புண்டரீக வாதனத்திற் புததன போலுத் தரமுகனா 
யண்ட மிரண்டு மிருகுதிமே லாக்கிப் பிரமாஞ சலிபண்ணி 
மண்டு கின்ற வாதனையின் மருளு மனத்தை மீள்வித்துத் 
தண்ட லிலலா நிருவிகற்ப சமாதிப் பொருட்டிவ் வகைநினைக 

[ தான் 533 
வாராய் மூட மனமேநின் மாய வாழ்க்கை களிறபயனென் 
றீரா விடரே முடிவிலவருஞ் செயலிற பெரியோர் சேருவரே 
வாரா வமுதாஞ் சாந்தியைவிட் டழியும் போக மாதரிப்போ 
ரேரார் மலாககற் பகககான்விட் டெரிகூா விடவெங் கானுறுவார் . 
அயனா டுற்றாய் பாதலத்தி லணுகி னாயா கிலுஞ்சாந்தி 
வியனா ரமுதை யொழிந் தந்த மிக்கநிருவா ணமபயிலாய் 
பயனாயது போல் விசித்திரமாய்ப் பாவாபாவ மயவடிவே 
யியல்பா மிந்தச் செயல்கள் பெரி திடராமென்று மினிதாகா . 535 


ரா 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 143 
சத்தா திகளா மித்தொழிலக டம்மான் மண்டூ கமபோலப் 
பித்தாய் மூாக்க மனமேயேன் பிரமிக்கின்றாய் விடாதவமே 
யெத்தாற் சிறிது தனை படைா தா யெதிலே யினப முறுகின்றாய் 
நித்தா ரமுதாய்ச சமமாகு மதினீ நிலை சே ராநெறியென. 536 

படர்மூாக்க மாமனமே வீணாப்ததோன்றிப் பருக்கின்ற 
செவிததொழில்கள் பயின்றுசத்தந , தொடாகின்ற புந்தியினா லசு 
ணமாபபோற்றுஞ சுறவேண்டா தோலின் மொழிலைமேவி , யடர் 
பரிச மூகமா மதனாறறுனப மடியாகப் பிடிக்கனபா மியானை போ 
ல , மடமைமிகு மூாககமா மனமேயெனறு மாறாத வாபத்தை 
மருவவேண்டாம் . 

537 
ஒளியுருவத் திரணோக்கு விழியின் செய்கை யுற்று நீ வெவ்வி 
ளக்கை யுணராதாகி , விளிதலுறும் விட்டில் போல் வேக வேண்டா 
வெய்யமன மேநாவின விருத்திமேவி , யெளிதருந்தி யுணவுகளின் 
மணத்தினாலே யிரைத் தாண்டிற் கவாமீன்போ லிறக்க வேண்டா, 
நளினவித பதது ளுயி நெறிபோயக்காத நாட்டததாற கட்டுண் 
ணே னனை வண்டேபோல . 

538 
உரைத்தவ சுணங்களிறு விட்டின்மீன்றே னோசையூ றொளி 
யிரத நாற்றமென்ன , நிரைத்தவிவற் றொன்றொன்றான் மாய்ந்து 
போகு நிலையழிக்கு மவையைந்து நேரேகூடிக , கரைத்தலுறு பவ 
ர்க்கினப மெங்கேயுன்றன கட்டுக்கு வா தனையே கயிற்றுசசாலம் , 
புரைத்தெழு நெஞ சேயதுவே போகுமாகிற பொருவிலசய மஃது 
னக்குப் புகலுங்காலே . 

539 
தசைபயில் பாதந் தொட்டுத் தலை மட்டும் வெவ்வே றாய்ந்து 
மிசைவுற யாளங் கிலலை யானெனு நிலையொ குண்டோ 
திசையெலாம விழுங்கி மேலாஞ் சித்ததாய்க காண்ப தின்றி 
யசைவற வெங்குக தானா மென்றுல கனைத்தும் காண்கேன . 540 
முதுவிவே கத்தாற் போத மொய்ம்பினா லிந்த வுன்னைக் 
கதுமெனக கொல்லா நினறேன் காணுதி கவலை நெஞ்சே 
யிதுதசை யிது புண்ணீ ரீதென் பிவையுள வுயிாப் பாய்ப 
பொதுளிய வாத மிங்கே யகமெனல பொருந்திற் றெங்கே . 541 
தசைகள்வே றுதிரம வேறு தடியென்பு வேறு மெய்யி 
லசைவுவே றறிவு வேறு வகமெனல் பொருந்திற் றெங்கே 
விசைவிழி யிதுதோ லீது வியன் செவி யிதுமூக் கீது 
பசைவுறு நாவி திங்கே யகமெனல் பயின்ற தெங்கே. 542 


144 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


தெய்வயோ கத்தா லின்று தேறிளன் சொரூபச் செம்பொன் 
கைவழி கவரஞ் ஞானக் கள்வன்மீண் டிவனைச் சேரே 
னைவகைப் பொறிக ளொன்றா வாதனை யற்றி ருநதுர 
தைவரு புறனிற றந்தம புலனகளிற் றாவா நின்ற 

543 
வாதனை பொறிகட் பொலா மனனுகா ரணமன் முகு 
மாதலான் மூர்கக மான வைம்பொறி நீவிர நெஞ்சி 
னேதவா தனைகண் மாற்றிக கரும கக ளெலலாஞ செய்விர 
வேதனைத் துனப மொன் றுக கிஞலுமேவா தெனறும் . 544 

கூடுசெயு , தனவாயி பாலாற பொன் ஜங் சோசகா ரக்கிரு 
மிக் கூட்டமபோல , வேபொறி யெனுஞ்சி சுககாள் மயலால் 
வீணே யுலாகதிவிட பொறிககெலலா முறையுளான , நீதிமன 
னேயொடுங்கிய பொறிகளோடு நீவேற்ற ததுமதத துவத்தை 
நேரே , நாடு திபற றைறெனாய மு.ந தியான ஞானவடி வினை நிலை 
யாய் நண்ணு வாயே . 

545 
ஆசகலா விடயவிட விடுசியாயெனந்தமா 

நானெனுமவா 
தனையைத் தீர , மாசறவிட டிரையெலா மொழிப்பதென்னு மா 
திரயுத தியினாலே மறுசென மம போயத , தே + மு . பகவான யச 
சமெல்லாம் திரவிடமா வாயானமே திராசக கற்பம் , வீககரு 
மபல கொடியாய நீயாங்காட்டை வெட்டி செமெ பூமியிலே விகோ 
தஞ் செய்வேன் . 

5-16 
ஆவரண 

ரண மில்லாமை யுகாத்தனமையழியாத 
மத சடைமை 
யகண்ட நீரமை , யாவ துந்தா மறைமை யா ரமின்மையேகமாக 
தன்மைமன மெழுந்தோ டாமை , யோவலிலா நடனுறையில் 
குணங்களென று முத்தமிகள் ஈமாசிக ளொப்பி லாதா , பாவனை 
யொன் றாஞசொரூப மடைம் . நம் கெனறும பனனியா யுளங்க 
வரும் பாவைமாரே . 

547 
தேங்காது தன்வசமாய் விரித்தபுதிய செயலாலே யிவ்வாறு 
திறத்தி லெண்ணிப் , பூங்காவி சிறிதலாந்தாற் போலப்பாதிப் புரை 
விழியோன் புண்டரிகா தனத்திற் புலகி , யோங்கார மேனோக்குந் 
தொனியதான வுத்தமனீண் முழகக லே சச ரித்தான் , பாங் 
காக நாவறையு மணியினூடு பயின் தடையற்றோசை 

தேபோல் , 548 


படாவ 


t 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


145 


இன்னுயிரைப் புறத்தகற்ற வல்ல தான விரேசகப்பேர் கிர 
மந்தா னியாக்கை முற்றும் , கொன்னுறுபா மாககினதா னிறைக் 
து யர்ந்த கும்ப்முனி குரைகடலைக குறைத்த தேபோற் , பின்ன 
மில்சிற் சுவைநிறைந்த வாகா சததிற் பிராணனிறைந் துளவிதயப் 
பெருந்தீ மண்டி , யன்னவுடன் முழுதுமெரித துளதோங் காரத் 
தாதியாங் கிரமத்தி லவததை யீதே. 

549 
அவவவத்தை வேண்டளவு நிகழ்ந்த தன்றே யடையோகத 
தாலல்ல வடையோ கருதான் , வெவவிடாநல குவதன்றோ வதற் 
குப் பின்பு வியனோங்கா ரத்தினது வேற்றுக் கூறு, தவவலறச் சம 
நிலையா மவத ரததிற சலனமிலாக குமபகபபோ தரிக்கப் பட்ட , 
வெவ்வமறு கிரமமுள தான தனறே யியமயியவிய பிராணங்க 
ளெல்லாற்றிற்கும் 

550 
புறத்தகத்துங் கீழ்மேறிக காகா சத்திற் புரிந்தசையாப் பிரா 
ணங்கள் புரண மாகித , துறத் துருத்தியிடை தடைப்பட டனபோ 
னினறு தோன்றிமுத லேயுடலைச சுட்ட வங்கி , நிறத்தவிடி போறக 
ணத தி லளிந்த தனறே நீகார வெளிறெனவெண் ணீறா யங்க , 
முறத தெரிந்த தாலதற்கே யுடலென் பெலலா மொழுங்காகத் 
தோன்றி நரம புடனே நின்ற . 

551 
சுகமாய கருப்பூரப் பாய றனனிற் றுயில்வது போ வெலும்பு 
நிரை தோன்றிற் றன்றே , மிகமோது பவனத்தா லந்த நீறு விசை 
ந்தெழுந்து கணபபோதில விசுமபைச் சுற்றித் , திகழவான சரற் 
காலா தன்னின மேகஞ செறிபனிபோ லோரிடத்திற சென்று 
சோந்த , விகலாத விவ்வவததை வேண்டு மட்டு மியலோங்கா ரத 
திரண்டாங் கிரமத் தெய்த . 

552 
அவத்தையிது நிகழ்ந்ததடை யோகத தன்றா லடையோகம 
பேரிடரை யளிப்ப தனறோ , வவற்றினிறபின் பிரணவத்தின் மூன் 
றாங் கூறா யமையுமுப சாந்திதரு மவதரத்தி , லுவப்புறுபூ ரணத் 
தாலே பூர கபபே ருளகிரமம் பிராணஙகட் குண்டாயிற றன்றே , 
யு வததிரமி லாவந்த வவத ரததி லுயிரெலலா முணாவினமு தத் 
துட் புக்க . 

553 
உ குபனி தோய்ந் தாலொப்ப வதிசீ தத்தை யுற்ற பிரா ணங்க 
ளெலா மொழுங்கினாலே , ககனமுறு புகைதண்கா ராகு மாபோற் 
ககனநடு வறமதியாய்க கலையின் கூட்ட , மிகவுநிறைந் தந்தமதி 

19 


146 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


ளி னானே . 


மண்ட லத்தில் வியன்சுதைதா ரையையுயிர்கண் மேவப் பெற்ற , 
திகழ்விசும்பினின்றிழிந்த வமுத தாரை சேடமா முடனீற்றிற் 
சென்று வீழ்ந்த . 

554 
அரன்சிரநின் றிழியமுத கங்கை போன்ற வமுததா ரையினா 
லே யமல மாகிக், கரங்களொரு நான்குடன் வெண் மதிததே சாகிக 
கருணை மால் வடி வென்னக காண லாகி ,யுரங்கிளருத தாலகன்மெய் 
தோன்றிற் றன்றே யுயரமுத மயமான வுயிரக ளெல்லாங் , குரம்பை 
யது தனைநிறைத் துச சூழந்துள் ளான குண்டலிமற றினைபபூசை 
குயிற்றி நின்ற. 

555 
இததிறத்திற் பங்கயவா தனத்தி ருந்தோ னியாக்கைநிலை 
யாழியாம லியற்றிய பினனா,மத்தமுறு பிரமரம்போற் சுழலு நெஞ 
சை வன்பினாற் றகைவுறான மவுனி யாகி , மெததுபிரா ணாபான 
வேக நோக்கி மெல்லெனவுண் டாக்கினன்வல் விடய நின்று , தத்து 
பொறி களைவருந்தி வேறு செய்தான் சற்றுமறப புறபபரிசா தள் 
. 

556 
பற்றறு திண ணியமதியோ னுள்ளே தோன்றும் பரிசமெலா 
ந் தள்ளுகின்ற பார்வையாலே , யற்றனவாக் கினன் மூலவாயில் செ 
ம்மி யங்கத்தொன பதுவாயி லனில் மெல்லாங , குற்றமற முகம் 
டைத்தாற் புறத்து வாரம் குமபததுக கடைபடல்போற் குறித்த 
டைத்தா , னுற்றலய மெனுங்குணத்தைச சோநத நெஞசை யுயரி 
தய வாகாயத தொடுக்கி னானே . 

557 
உரததமத கரியையுயா யத்தால விந்தத் துட்குழியிற் சேர்ப் 
பதுபோ லொடுக்கி நெஞசைச , சரறககனம் போனிமல தெளி 
வைச சோந்து தளளினான பற்றிப்பாய் தனமை யாலே , வரத்து 
டைய விகற்பமெலா மீள மீள வருவனவேண் டினபடியே வந்து 
தோன்ற , பரப்புறுதோற றங்களை வன னெஞ்சான் மாய்ததான 
பகைவரைவா ளாறசூரன பபெப தேபோல 

558 
விகற்பமெலா மிறத்தலுமே யிதய விண்ணில் விவேகபானு 
வை மறைத்து விரிந்த கங்குல் , சகத்தினினு ளஞ்சனத்தின் பார்த் 
தப போதே தனனுளவிவே கததாலே தவிாததா ன ததை , யகத் 
திருணன் மாய்ககெடலுஞ சுடர்வந் தெய்த வம்முனிவ னதனையும் 
கண் டகற்றி மாய்த்தான் , நிகழ்ச்சியொளி யகலுதலுஞ் சுழன்று 
நெஞ்ச நிசியினடுப் போற்றக்க நோந்த தன்றே . 

559 


ச 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


147 


னான் . 


போகாத துயிலினையு மறுத்தான் தூக்கம் போகுதலு மாகா 
ச போதம் வந்த , தாகாச போதமழிந் திடலும் வல்லை யவனமான 
மோ கஞ்சோந்த வந்த மோக , நோகாமன மனத்தினை விட் டேகு 
மாறு நூக்கினான பேரிதய நோக்கு மிககோ, னே காத விரவுதரு 
மாத கார மிவ்வுலகி னின றகற்று மிரவி போல , 

500 
அன்ன காலையி லிருள்சுடா துயின மயக கானத்தையு மறுத் 
தோட்டி , மன்னு மோரவத் தையைபடைா கொருகணம வருத 
தமா றியதுள்ள , மினன றீர்ந்துட னேயனைத் துருவமா மறிவை 
பெய் தியதன்றே , நன்னெ டுநகரை தடுகககின றெதிர்த்து முற 
றல நிறைந் திடுநீர் போல . 

501 
அவ்வி டத்தினிற காண்பது காட்சியற றனந்தமா நலலின் 
பஞ், செவவி யாநந்த முற்றன னமுதமா தெணகடற குளிததெ 
னன , மெய்வி டககழன றதனா பொருநல மேவினன சதாநா . 
தப , பௌவ மாயின னெங்கனு மொத்தசற பாவமே வடிவா 

562 
பரநத வுள்ளத்தி னொருபையின செறிவினைப் பழகலாற 
பெருஞ்சித்து , நிரந்த ரிததெங்குஞ சமமதா யினன்புவி நிறைவு 
றும் வெயிலென்னத் , திசந்த ருஞ்சித்தி னொருமையை நெடும்பகற் 
செறிபரி சயஞ்செய்ய , வரநதை தீரந்தசற பாவசா மானிய மடைந் 
தன னதனாலே . 

563 
வசிட்டன் றனைவள்ள லெதுசத தாசா மானியமென 
றன்று வினவ வவனுபைபபா னகலசிற சாமா னியவடிவா 
யொன்று வொன்றா யிலலாமை யுறுபா வனையி னுறைப்பாலே 
தன்ற னுள்ளங் கரைந்தேகிற சத்தா சாமா னியமதுவே. 5644 
தேற்ற மாங்காண் பனநீங்கிச் சித்தி னிடையே சித்திறக்கிற 
சாற்று முயற்கொம் பெனநொய்தாஞ் சத்தா சாமா னியமதுவே 
தோற்றும் புறனுள ளாய்ப்பலவாய்த் துவககு மாகு மிவையனைத் 
மாற்றி யகன்று மனநிறகி லதுசத தாசா மானியமே . ( து 

அறிந்து சமாதி யடைந்தோர்க்கு மனுபூ தியினின் றெழுந் 
தோர்க்குஞ, செறிந்து தோனறு மூடாககுத் தெரியா தாமிப 
பெருங்கண்ணு , முறிந்து பிறவி யறுஞ்சீவன முதத சான சிதத 
ரெலாம் , பிறிந்தி டாரவிண் பயில்காற்றும் பெரிதா மண்ணி லிரத 
முமபோல. 

566 


* 


148 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


சுரகுகதை. 


இந்தவொழுங் காலுணாவை யுணாவினா லுணர்ந்துலகி விய 
ஙகா நின்றே , யந்தமறும் பெரும்பத்ததே யாறு தியாற் காண்கி 
ன்ற வளைத்து மாளச , சந்ததஞசா திதததனைப் பெறுமளவு நூல 
குரவன் றனிநெஞ சாலே , பாதமறு தததுவததை விசாரிததே 
பெறவேண்டும் பதுமக கண்ணாய 

567 
மயலின்மை சாதனை நாற பொருட்போதா குருயமமாம் வழி 
க ளாலே , யுயாபதவி பெறலாகு மனறியணா வொனறினா வறு 
தற காபா , லியலுபதே சமபெற்றுக கூறியதாய்க களங்கமிலா 
திருக்கு மாகில , வியனுறு சா தனமுழுது மிலதேனும புநதியினால 
வீடு கூடும் . 

563 


என்றானை முகநோக்கி யிகத்தொழிலோ டிருந்தேயுஞ சமாதி 
பெய்தி , பொனறான வுண, வறறான போலிடாதீரக தானொருவ 
னொருவன் செய்கை , யின்றானாயத தனியிடத்திற சமாதியடைந் 
தானிவரின மிககோ னேவ , னன்றாக வருளுகென விராகவன் 
கேட டலும்வசிட்ட னவிலவ தானான் . 

569 
ஆற்றுமதத துவமன்றான் முக்குணத்தால் வருஞ்சகமென் 
றறிந்தோர்க குள்ளே, தோற்றுகின்ற சீதளமே தது தனையே சமா 
தியெனச் சொல்லு மன்றே, யூற்றமறக் காணப வற்றோ டுறவு நமக் 
கிலதெனறே யுாத்துத் தண்ணென் , றேற்றசமா தியிலிருப்ப னொ 
ருவனொரு வன்றொழிலோ டிருப்ப னனறே 

570 
வவிருவ ரிதயமுந்தண ணெனறிருககில வேற்றுமையோ 
ரிறையு மில்லை , யவவிதய சீதளமே யநந்த தவப் பயனாமவ் வனுபூ 
திககே, கவ்வியிருப் போனுள்ளங் காரியததா லலையுமெனிற் கவலை 
யாகுஞ, செவ்வியவச் சமாதான முன்மத்த நடனம் போற் சிறப் 
பின முகும் . 

571 
வருத தமிலா வுன்மதத நடத்தினன்வா தனை மாய்ந்த மனத் 
தோ னாகிற , றிருத்தமுற வவன்கூத்துத் தெளிவுற்றோன் சமாதிக் 
குத் தீர நேராம் , பெருத்த தொழிற் சேரறிஞர் பெரியவனஞ் சேர 
றிஞர் பேத நாடி , லொருத்தரொருத தரைவிஞ்சா ரிருவருமொத 
தை யமில்வீ டுற்றா ரன்றே. 

572 


இவ்வி 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


149 


சாலவும்வா தனைபோகி லிம்மனஞ்செய் தொழில்புரிந்துந் 
தாஎன்செய் யாதாஞ், சீலமன நெடிதகலி வருகிருந்தார் செப்பு 
மொழி தெரியா தாறபோற் , றாலமனந தொழிலவிடினுஞ் செய் 
ததாம வாதனையே துனனு மாகிற , கோலவுட லசைவறினுங் கன 
விலே வரைநின்றுங் குழி வீழ வாாபோல் . 

573 
தொலைவிறொழிற செய்யுமனந தொழினீங்கி லதுதானே 
சுகச மாதி , யலைவறுகை வலலியமும் பரமாநந தமுமெனறே யறி 
வாய் நெஞ்சி , னுலைவு தி 1 மெனுமிரண்டு மத்திபாதா தியானமெனு 
முபயத துக்கு , நிலையுறுகா ரணங்களா மாதலிலிம் மனமுளைக்கு 
நீரமை நீர்ப்பாய் . 

574 
சிந்தனைவா தனையின்றித் திரமான மனத்தினையே தியான 
மென்ப , சநதவுப சாநதமுமக கேவலததன் மையுமென்று மதுவே 
யாகு , மிந்தவுயா பதப்பொருட்டு வா தனைசா லவுநோமை யெய்த 
வேண்டுஞ, சந்ததமவா தனையில்லா மனநதொழிலில் லாப்பதத் 
தைச சாரு மத்தால் 

575 
நெருக்கமுறு வாசனையே நெஞ்சினது தொழிற்றிரமா நீங் 
காத் துன்பம , பெருக்கவிடு மாதலினால் வாதனையை மிகநேர்மை 
பிறக்கச் செய்வாய , வருக்கமுறு பலபொருளினானெனும்பா வனை 
மனத்தான் மாற்றி யெஙங , னிருக்குதியஙஙனமிருப்பாய் வரை 
யிலே மனையிலே யெங்கே யேனும் . 

576 
இல்லுறைவோர் சமாதான விதயத்தோ ரகங்கரமா மேதந் 
தீர்நதோ , புலலுமனை யேகாநத வனமாகுங் கடைவீதி புககுக் 
காண்போர் , செல்லவர வுலாவியும்பற றாமையினாற கடைவழிச் 
செல் லாதரா போலவார் , நல்லறிவு நிறைந்தோர்க்கு மப்படியே 
காடொக்கு நாடு தானே . 

577 
துயில் விழிப்புச் சொலல் செலவு தொடர்ந்தாலு மகமுகமாந் 
தொடாபா லென் றும , பயின மனையூர நாடெல்லாம பழுவமபோற் 
காண்பவரே பரம சீலா , செயிரிலா வகமுகத்தா லெல்லாமா காச 
மாய்த் தீருஞ் சித்த , முயிரனையாய் சீதளம்வந் துண்ணிறையிற் 
சீதளமா முலக மெல்லாம் , 

578 
இதையமய லாலெரியி லுலகெலாக காட்டெரிபோ லெரிந்து 
தோன்று , முதையமுறு முயிர்க்கெலலா முள்ளிருப்ப தே புறத்து 
முண்டாய நிறகுஞ, சுதைபயிலூர புவிகால்விண் டொகுவரை 


150 


வேதாந்த மதநசிந்தாமணி , 


ண திதிக்குச் சூழ்ந்த வெல்லாம் , புதைதலுறு முட்கரண தத்து 
வத்தின் பங்குகளாய்ப் புறத்தினிற்ப . 

579 
உள்ளுணர்விலின் புறுவோன பொறிகளாற கருமங்க ளுய்ப 
போ னாயுந் , தள்ளுசுக துக்கவசஞ் சாராதோ னநவரதஞ சமாதி 
யுற்றோ , னுள்ளுகின்ற தனைபபோலெவ் வுயிருமெனப பிறபொ 
ருள்க ளோடே யென்ன , வெள்ளுபயத தாலனறி யியலபாலே 
கண்டானே யெலலாங் கண்டோன் . 

580 
இன்றிறவு வந்தாலும் கற்பாநதத தெயதுகினு மிலங்கு ஞா 
னி , கன்றிய சேற் றுறுபொன்போற களங்கமுறா னெல்லாமாய்க 
கண்ணா யாறிப , பொனறலடி முடிவினறி யொன்றாயின பததள 
வாய்ப பொலிதே சாகித், துனறியகாட் சிகளில்லாக குறியுடை 
த்தா மெனச்சுருதி சொல்லு மனறே. 

581 
யானாரிச சகமெங்ஙன் பிறப்பிறப்பெங் ஙனமென்றே யிதயத் 
துள்ளே , யானாம லிபபடியே யாராயின் மகத்துவமே யடைதி 
சாலத் , தானான சுபாவனா யிருந்துளநின விசாரத்தாற் றானே 
நெஞ்சே , நீ நாடும் படி தோனறித தன்னுருவிட் டிளைப்பாறித் 
துன்ப நீங்கும் . 

582 
வெம்புதல் போய்த் தண்ணென்ற வுனமனதுக் கிவ்வுலகின் 
வியாபா ரங்கள் , செம்புகாவே ழத்தினுககான குளபபடிபோற் 
றோன்றுமா றீன நெஞ்சுக் , கமபுவியி றொழிலசிறிதே யாகினு 
நீக திடவரிதா மாவின் பாதப , பைம்புனலும் கிழக்கொதுகுக் 
கெல்லைகரை காணாத பரவை யன்றோ. 

583 


. 


எத்தனையெத் தனைநீததா யகிலத்தைப் பரஞ்சுடரா யெறிக 
குஞ் சோதி , யததனையத தனை தோனறு மெரு நாண்மட் டனைத் 
துமவிடா யாநாண மட்டும் , தத்துவமாம பொருளெய்தா சகல 
மும் போ னாறசேட தானாஞ சித்தந , தொத்தறவேற றுமையெல 
லாம் போகாதேற சமமான சோதி தோன்றா. 

584 
பேதமுறு பொருளொருமை தோன்றாதேற் றன்னைத்தான் 
பெறுவ தெலகே, யாதலினாற றனைப்பெறுதற பொருட்டாக வனை 
" த்தினையு மகற்றல் வேண்டு , மேதமற வனை ததைபுமவிட் டாயெ 
ன்னிற் சேடித்த திறவா வீடா , மேதகைய பதமதுவான சுர 
வெனும் பெயாகீரத்தி வேடா வேகதே . 

585 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


151 


மாகா . 


கரண மீரைந்து மன்னியஞ் சடமெனுங் கணக்கினா னானன் 
றித் , திரளெ னக்கில வுடன் முத னானலன் சேடமே தெனநோக் 
கில் , விரவு சீவனே சேடமா மின்னதும் வேறொன்றாற் றெரிகி 
ன்ற , துரவி தானவே றொன்றினாற் றெரியுமீ துயர்ந்ததத் துவ 

586 
தெரிவ தாகிய விதனையு மகற்றுவன் றெரிபொரு ணானாமோ 
பெரிது சேடமாய் விகற்பமற றமலமாம் போறி வியானாகு 
மரிய யன்சிவ னிந்திர னநதக னாதியா மிடந்தோறுஞ் 
சுரிகொண் முத தினுண் ணூலென நிறகுமாற் றோன்றுமிவ் வுயர் 

( போதம் . 587 
பகவ னாகுமிவ் வாத்தும தத்துவம் பரமமாஞ் சிறசததி 
சகநி கழ்சசியா நோயின்றி வெருவுறுந் தனிவடி வுடைத்தாகிக் 
ககுப முற்றையும் விழுங்கியெப் பொருளினுங் கலந்து நுண் ணிய 
மிகும் பாவபா வஙகளற் றயனுறை வீடள வுளதாகி . ( தாகி 
சத்தி யாவுக்கு முறைவிட மாமிது தனித்தனிச சத்தாகிப் 
பத்தி யாகியிச் சகத்தினிற காண்பன யாவையும் பலவாகச் 
சித்த சைந்துள விசாலமா மல்லது சிறிதும்வே றிலதாகுந் 
தொத்து பற்றின்றிக காண்பதற் றெழுபவா தொடர்மயக கமு 

மற்றே . 589 
சுழுத்தி யிற்றிர முற்றவன் றொழிலெனத் துகளறு சமனாகி , 
யழுத்த மாகிய வாததும தத்துவத் தமர்ந்தன னெனத்தீர்ந்து ,விழு 
தத குமபத மெய்தினன விவேகத்தின் மெய்ம்மைநிச சயத்தாலே , 
வழுதத ருந்தவக கவுசிகன விப்பிர மரபினை யடைந்தென்ன . () 
பரந்த சொற்களாற பயனென்கொல் பயனெலாம் பாறி 
நிரந்த ரஞ்சம் மாய்மனந் தன்னுளே நிகழ்ந்து 
சுரநத வினபமாய் நிகரிலா வொருவிழி தோனறித் 
திரந்த னிற்றெரி கின்றதா லென்றனன றெளிந்தோன் . 


591 


பாசவிபாசர்கதை. 


ஆசைவன் பாசத் திரளினாற் கட்டுண் டரும்பிணி யீக்கடிக் 
கணுங்கி , யேசுறு போகக் கதைகளான் மொத்துண் டிச்சைமுட் 
கோலினா லுலைந்து , காசுறு கருமச் சேற்றிலே யழுந்திக் கடுஞ்ச 
கக் காட்டிலே சுழன்று , வீசுமா மோகத் தளிர் நிழற் றுயிலும் 
வீரனே சீவனா மெருது . 

592 


152 

வேதாந்த மநநசிந்தாமணி . 
மேவுறு துன்பப் பெருஞ்சுமை சுமந்து மீட்சிபோக் கிவை 
யுடற் புண்ணா , யீவறு பிறவிக் குழியில் வீழ் சீவ வெருத்தினை 
யிக்குழி நின்று , மோவலின் முயல்வா லெடுப்பதே வலியா முயர்க 
தஞா னிகளுற வுளதே, னாவிகா நாவாய் தருவபோ லூக நல்கு 
வர் பவக்கடல் கடக்க 

593 
எவ்விடத் தில்லை நலலஞா னிகளா மீரங்கனி மலர்குளிா 
சோலை , யவ்விடங் கானன மேடதா மாங்கே யமாபவ ரறிவிலா 
ரன்றோ , கவ்விய செல்வ நட்பு நூல சுற்றங் கருமமா திகளெலா 
முதவா , செவ்விய மனமே யுதவுறல வேண்டுஞ சீவனைச் செல் 
கதி யேற்ற 

594 
நெறியுற விடாம லுடனுறை நட்பா நெஞசமாத தித்தி னைக 
கூடிச் , சிறிது நா டுதலுஞ சீவனுய் வுறுமாற சிங்கியா மிந்தவூ 
னுடன் முறிதரு காட்ட மோட்டினே ராக முற்றுறு கருததினா 
னோக்கி , யறியிலிவ் வளவா லறிந்து சோர திடலா மண்டரு மிறை 
ஞ்சுபே ரறிவை . 

595 
நிறைபெருங் கடலொத துரையெலாங் கடந்து நிகரறப் பற 
ற்ற வெறி தாய்க , குறைவிலசிற சுடரின கொழுந்துடன கூடிக 
கோதற வசைவறக் குலாவு , மறைவறு துரிய விழிவெளிப் படு 
மேன் மற்ற னுடனது நிகரா , முறைமையிற் றுயிலவோரக் கண் 
ணிதா வுவமை மொழியலாய்த் தோன்றிடு மன்றே 

596 
ஆனவவ் வவத்தை வடிவெலாம பரிககு மம்பரம் போலகன் 
றுளதா, மீனநெஞ சுடனசே ரகங்கா மிறாதா லெபபொரு ளிட 
த்தினு மிருக்குந் , தீனமில் பரமா நந்தமாய்த் தோன்றுந் திகழ்பர 
மாத்தும வடிவாந , தானனி முயலிற கிடைத்திடுந் துயிலவோர் 
தன்மைபோற் றமமினா டுவதாம் . 

597 
உரைகளுக் கெட்டா துள ததனு பவிககி லுறுவதா முரைத் 
தவத் துரியம் , கரையறு மிவைகண் முழுதுமப பொருளாங் கன 
பரி ணாமியா முள்ளம் , வரைவற வொடுங்கி லுடபுற மெங்கு மன் 
னிய சராசர வடிவாம் , புரையறு தேவ தேவனாம் பரமப பொரு 
ளனு பவப்படுந் தானே . 

593 
அதற்பின் விடய வாதனைக ளறுவ தாகு மதறபினனர் , வித 
ப்பி லாத பொருளினுடை விளக்க மாகு மதற்பின்னாச , சுதப்பண் 
பில்லாச சமத்து வத்தாற சொரூபந் தன்னிற் பரிணாம , மிதத்தி 
லுள தா முயாந்தோர்க்கு மெண்ண வொண்ணா வடிவிதுவே. 699 . 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


153 


மனத்தை மனத்தான் மாய்வித்து மாசில பொருணோக் 
காரேலோர் , தினத்து முலகின் றுபாமாயாச சித்தமிறக்கிற 
சறிசு கததாற , கனத்த வுணாவின் மதிநிகழுங் கழறு மிதற் 
கோ ரிதிகாச , மினத்தி லினியாய கேட்டியென விசைத்தான் 
வசிட்ட னிராமனுக்கே 

600 


வீதகவ்வியன் கதை . 


பற்றில தாய் நின மலமா மனமவிவகா ராபயினறும 1.5 த 
மேவாப , பறறுளநெஞ் சளவிறவம் படைத்தாலும் பாதமே 
பயிலு முள்ளிற , பற்றிலதா யினியதொழில் பயிலசிவன் புறத் 
தொழிலகள பண்ணினாலும் , பற்றறபபண் ணாவி எனும் பணணு 
வோன் புசிப்போனாம பானமை மேவா . 

601 
எனன லுமே பற்றவ தெத்தனமை யெப்பறா லெய்தும் 
பாதா , துனனருமவி டெப்பற்றா லெயதலாக தொடாபறறைத் 
துடைக்கு மாறென, பனனுகெனு மிராமனுக்கு முனிபகாவா 
னுடலுயிரைய பகுபப தொனறு , முனனுகிலா துடலினநம் 
புதல்பற்றா மதனாலே யுளதாம் பந்தம் 

602 
ரதனைத்துஞ் சொரூபமே யானிங்கெத்தை யிசசியபே 
னெதையிகழவே னெனலபற் றினமை , மாது பாதி ரிதுசிவன் 
முததா மெய்யின் மன்னுமா லியானில்லைப் பிறரு மிலலை , மேதகு 
மின் பங்களெலா மேவின மேவ மேவாதென் மேவாகா யிடுக 
வென்றே , யோதியவா றுளளேபற றினமை யுண்டே லுயாவீட் 
டுக கிதுநெறியென் றுணாதி யனறே. 

60 ) 
கருமமிலா மைபைவிரும பாாகருமம் பறமா கரு பெலன 
விட்டிரண்டும் கண்டா லொபபோா, மருவியபற் றிலா தவரென் 

மேலோா வருகரும் பலாதிகளைக் கரும் தாலே , 
யொருவலற மனத்தாலே நிபுண மாக வொருவுதலபற றினமை 
யென வுணாதி யிததாற , பெருகவளா தொழிலனை த து குற்றா 
தீராது பெறலரிய முததிபையும் பேறா ரலகும் . 

64 
பழுமுதலாம பலபிறபபிற சேனறிய பலகாற பூதமெலாக 
கடற்றிலைபோற் பொன் றுந் தனமை , பழுதுதரும பாறினது 

21) 


அரைப்பா 


154 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


வண்டாமயின் 


படர்ச்சி யாகும் பற்றுத்தா னிருவகையா மவற்றி னொன்று , 
நழுவுபய னிலியொன்று வணங்கற் பாற்றா நவின்றபய னிலிமூடர் 
நண்ணற் பாற்றாம் , வழுவறுதத துவமுணர்ந்தோர்க் குடைமை 
யாக வணங்கற்பாற் றாம்பற்று மருவுந் தானே . 

605 
ஆத்துமதத் துவவுணாவால் விவேகந் தன்னா லடைவாக 

பணுகாச சன்ம , மேறறமுள தொழுதகைய 
பற்றீ தாகு மீதன்றிப் பயனிலியாம் பற்றே தென்னி , லூற்றமுறு 
முணாவின்றி யுடலமுன்னா முறுபொருளி னாலுண்டா முலகம் 
தன்னிற , றோற்றமுறு பிறவி மீண் டுள்ள தாக்குந் தோன்றலே 
யிவையிரண்டுந் துணிந்து கொள்ளே . 

606 
வளையாழி கைதரித்த செங்கண் மேனி வணங்கற்பாற றாம் 
பற்றின வசததி னாலே , யிளையாமல விவிதமாக தொழிலி னாலே 
யெவ்வுலகு நன்றாக விரங்கிக் காக்கு , முளையாத விஞஞானக் கதி 
சேர் சித்த ருலகபா லகராதி யுரைத்த வாறே , விளையாடி வணவ 
கற்பாற றெனனும் பற்றால் விரிந்தசக மூர்த்தத்தின் மேவி நின்றா . 

கேடான நல்லதெனு நினைவி னாலே கிளர்போக வசத்தாலே 
கிட்டி நெஞசம் , வீடாத பபனிலி டாம பற்றி னாலே வெறும்பிணத் 
துக கழுகுபோல வீழு மனறே , பாடான பயனிலியாம பற்று 
ளோர்க்கும், பன்னரகங் களும வீடாய்ப பண்ணப் பட்ட , 
பயனிலிப்பற றுளளோ ரெனனு மிளவிறகா னாகவெரி யெரியு 

608 


வீடான 


மன்றே . 


விசசையெனும் விழிநன்றாய் விளங்கப்பட்டு வெமமாய விட 
யத்தின மீட்கி பொதி , யிசசையுறு பறறென்ப தெங்கு மில்லா 
வியன் மனததோ டிருப்பவரே யிறவா முததா , நிசசயமா யெப் 
போது மெவற்றின் பாலு நிற்பவனா யனைத்துடனு நிறபோ னாகி , 
யெச்செயலுஞ் செய்வோனாஞ் சீவன முதத னியற்றியவிய மனத 
தின்ற னியல்பு கேளாய் . 

609 
தொழிலினினை விறபொருளில் விண்ணின மேல்கீழ் சூழ் 
திசையிற புறப்போகத் தொகுதி தமமி , விழி தருமைம பொறி 
நடையி லுள்ளி விறகு மினனுயிரிற செனனியிலா நநத தி னாவி , 
லழியும் விழி களின்மூககிற புருவா தனனி லகங்கரததிற சீவனி 
னுள்ளாகா சத்தில் , விழிநனவிற் சொப்பனத்திற் சுழுத்தி தன் 
னில வௌளை முத னிறமைா தின வியனவண் ணததில் 610 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


155 


611 


சலனத்திற றிரத்திலடி நடுவி லீற்றிற் சமீபத்திற் றாரத்திற் 
சரீராங் கததிற் , பலபண்டந் தன்னிறசே தனத்திற சத்த பரி 
சாதி களின் மகிமை பயிலின பத்தி , லுலவுவரத திற போக்கிற 
காலப் பண்பி லொருசிறிதும் பற்றாம லுணாவி லாறி , நிலவிய 
காண் பனசிறிது பயின்று மொகு நிராசையாய்ப பரசுகத்தி 
னிறகு நெஞ்சே. 

செப்பியவத் திறநின்று பற்றொன் றினறிச சீவத்தன் மை 
யைச சேராச சீவன முதத , ரிபபுவியிற றொழிலெலலாஞ செய்க 
தீரக வின்பவுணா வன்செயகை யியற்றி னாலுரு , தபபறவே விட் 
டாலுந் தொழில்க டனனாற றருபயன்க ளொருசிறிதுந் தாகக் 
மாடடா , மைப்பு : பல்கள பலவிதமா யெழுந்த போதும் வானகத 
திற பற்றாத வகையே போல . 

612 
அன்றியே யதுதனையுந் தீர நீக்கி யறிபொருளின் முடிவான 
வறிவாற றுன்னி , யொன்றுமுப சாந்தனாய்ப பளிங்கு போலுள் 
ளொளிமேவிச சிவனாரு மிதது நிற்ப , னனறுணாசிற சுகராகிய 
பெரியோ ராகி ஞானபர ராய்பபரம் நன்றாயப் பெறறோ , நின 
றசைவாா புறத்தின் மயிற பீலி போல நிலைகல கார் மேருவைப் 
போ னெஞ்சி னுள்ளே . 

613 
அறிபொருளை விட்டகன்றா லழியுஞ் சித்த மந்தநிலை வியா 
பார மனைதது மிலலாச , செறிநனவிற் சுழுத தியா மிதனை நாளுக் 
தீராத பரிசயமே செய்யச் செய்யப , பிறிவின முது துரியமா மென் 
பா மோலோர பிழையிலா விதனிலே நிலைமை பெற்றுக , குறி 
யறுமா நாதமே காந்த சீலக கொள்கையா லனாராதல கூடு 
மனறே . 

614 
அந்தவனா நநதமா நாத மென்னு மறிவினதீ தாதனனை 
யடைந்து ளோனைத , தொந்தமிலா யோகியெனச சொலல லாகுந் 
துரியாதீ தந்தனை யு . துன்னி னோனாம , பாதமுறு பவம போய்த் 
தா மத்ததால் வந்த பலவபிமா னங்கள் போய்ப் பரம வின்ப , நந்த 
லிற்றன் மயமாஞ்சற பாவந் தன்னி னன்னீரி லுப்புப்போ னன்றா 

615 


யொன்றாம் . 


சடமசட மெனுநோக்க மிரண்டி னூடே தனியாகி நின்றபா 
தத்து வததை , யிடவியபோ தாரண்ய முதலாம் வேத மிராமனே 
பலகாலு மியம்பு மன்றே , படருறுகாண் பனகாட்சி மேவும் போ 


156 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


, 


திற் பரம்பொருளின் பற்றாகிப் பயின்ற வின்பா , திடவநுபூ தியி 
ன்வடிவா மாதலாலே திகழபிரம சாரமெனச செப்புந் தானே . 

தெரிபொருளுந் தரிசனமுஞ் சேரும் போதிற் சோந்தசுக 
வறிவுமிகச் சிறந்த தாகுரு , தெரிபொருளால் வளைப்புண்டா 
பந்த மாகுத தெரிபொருளை விடடகனறாற றிடங்கொள் வீடாக , 
தெரிபொருளுந் தரிசனமுஞ சேரும் போதிற சோந்தவ நு பூதி 
யிடா தீராத தாகுக , தெரிவுறவாக கதுபற்றி நிற்பாய் நீகின றிர 
நிலையாஞ சுழுத்திதனைச சேரு வாயே . 

617 
அது துரிய நிலையடைய மடைந்த போதி லானமாததா 
அலமல வணுவு மலல , திதமுறுமுன னிலையல்ல படாககையல 
ல சிததசித துண் டிலலையெனுந திறங்க ளலல , வதிதமுறு 
நானலல பிறனு மலல வொருவனல வநேகால வுலக மெனறே , 
யிதுவெனக்காண் பனவாகிச் சித்த மாதி யிருமூனறிந் திரியத்துக் 
கிடமாய் நிற்கும் . 

618 
ஆங்கதுவே யதீதபத மாத லாலே யதுகிஞ்சி லன்றெங்கு 
மதுவே யாகும , பாங்குறுவி டெனறுமப ருலகி லிலலைப் பாதலத் 
திற பூதலத்திற பாாககி லிலலை , விலகியவா சைகளெல்லா மிறந்த 
காலை விரிந் தமன மிறப்பதுவே வீடென் றோது , மோங்கியவீ 
டெனககுள தென் றுளளே யெண்ண முணடாகின் மீண்டுமன 
முறப விககும . 

619 
நினைப்புமிகி லிவனுக்குப் பிறப்பிறப்பு நீதகாது வனபாத 
நிலைய தாகு , மனை ததிலுக்கு மதீதமா யுருவ மெலலா மாகியகன 
றாததுமத்த துவமே நிறகில , வினைத்தொடராம பந்தமெது முத்தி 
யேது வேரறச்சிந் தையைக கெடுப்பாய மேல தாகத , தனைத் 
தெளிந்து நிறைந் தமல நெஞ்சாய் நலல சாநதியையுற றோவிரும் 
பார் சற்று மொன்றும் . 

620 
வொதோடு மாபத்தாங் கருவேற் காட்டை வெட்டுமழுப் 
பரமசுக மேவுந தானஞ, சநதோடஞ சாநதியெனு மரபபூங் 
கொத்துச சாற்றுறுமிக நிராசையுறிற றளர்வு தீரு , மாதோபார் 
குளப்படியா முளையா மேரு வாசைகுரு விககூடா மவனி மூன 
றும் , வந்தோாபுன் றுருமபாகு நிராசை பூண்ட மாறாத வலங்கார 

621 


வடிவு ளோர்க்கே. 


வேதாந்த மநநசிந்தாமணி .. 


157 


காயத்தில் வேறாகத் தன்னைக் கண்டோன் காயமீ ரினுமறி 
யான் கனனற கட்டி , தீயிற்கா யினுமரிந்த போது மின்பந் தீராத 
வாறுபோற றெளிந்த ஞானி , மாயத்தின் மோகததாற பேத 
மாகான் மணந தபர புருடனமேன் மனஞசோ மங்கை , நேயத் 
தான் மனை ததொழில்கள செய்யுமாபோ னிகழதொழிறசெப் 
யினுமபரததி னிலைமை நீககான் . 

622 
பண்டத்திற பற்றினமை யாலே சித்தம் பயிலசாந்தி முத்தி 
தரும் பகாந்த முததி , பிண்டத்தோடிருந்தாலு மிராவிட டாலும் 
பேறாகும பற்றறுத்த பெரியோாக கெனபா , மணடுற்ற நேயமற 
வாழவோ ரின்பம வருஞ்சீவன முததராம வளாகே யததாம் , 
றொண்டுற்று வாழுமவர் பந்த முற்றோர் சொனன மூன் றாமவனே 
தூய முததன் . 

623 
வருதொழிலின் விருப்புறான் வத்த மான வழிகிறபன சென் 
றவற்றை மனத தி னெண்ணான் , கருமமுழு வதுமியற்றுந தொடர் 
பந் தததிற கலந்தவாபான் மனமபற்றான் கவலை கூரான் , மருவிய 
வோர பத்தாபாற பதத னாகும் வஞ்சகாபால் வஞ்சகனாம வாலா 
தமபாற , பருவமுறா வாலனாம் விருத்த ரானோர் பாலவிருதத னாந் 
தீசர் பாலு மாங்கே . 

624 
விடலைபால விடலையாந் துயருற றோபால் வெந்துயா முறு 
நிலைமை விடாத புததி , திடமுளதா மாநாத நிறைந்து தோன்றுஞ் 
செவவியனாம புண்ணியா தஞ சிறபபே செய்யு , மடமையிலா வறி 
ஞனாரு தெளிந்தோ னாகு மதுரமுள னாந்தீன மனமில லோனாஞ ,, 
சூடாகுளிரின மதிகருகி லொகீழ நோக்கிற றுளஙகிவிய வான் 
சீவன முததன ளாயோன . 

625 
இதுவெனத்தோன றியவெல்லாஞ் சிற்சொரூப மிவ்வண் 
ணம் பலசததி யிலங்கு மெனறே ,புதுமைகளின வியப்புறா சீவன் 
முததா புனலசைவால வேற்றுமையே போலத தோன்று , முது 
சுழிபோ லவுமவிணணின மயிலினறோகை முன புகடி தசைதத 
லுமே முததின் கூட்டங் , கதுமெனமெய் போறறோன்றல் போல 
வந்தான கனததசக மனத்தசைவாற கடிது தோனறும். 

626 
என்ன வோதலு மியாதினா லசைந்திடு மியாதியினா லசை 
யாது , சொனன நெஞ்சகா திருத்தலா நெறியெது சொல்லெனு 
மிராமற்கும் , பன்னு மாதவ னுரை செய்வா னெள்ளிலே யெண் 


158 


வேதாந்த மத நசிந்தாமணி . 


ணெயும் பனிதன்னின் , மன்னு வெண்மையும போன்மனத் தசை 
வுதான் மருவியே மிகத்தோன்றும் . 

627 
சித்த நாசத்தி னெறியிரண் டியோகமுத தெளிந்தஞா னமு 
மாகு , மொத்த யோகாதான் மனத்துறு தொழிலினை யொருவ 
ழிப படமாற்றல் , கதத ஞானந்தா னலமபெறக காண்பதாக 
தொடர்மன மேதென்னின , மெதது மாகம பூடண ருரை ததது 
விசையுயி ரசைவாகும் . 

628 
உரைசெய் யாருயிர தடைப்படி லுள்ள மொழியுநெஞ் 
சசைவற்றாற் , புரைசெய் சன்மமபோ மாதிததன போய்விழிற் 
புவித்தொழில போமாபோல , வரைசெய் மாாபனே பென்றலு 
முடலெனு மனையின் விண் ணிடைநாளும் , விரைவி லோய்வற 
வுழல்பிரா ணாதியை விலக்குமா றெதுவென்றான . 

629 
முனிவ னோதுவா னூலொடு மறிஞரை முன்னியே விரா 
கத்தை , நனிமு யன்று கற் றிதனினாற குடும்பமா நடைவிலங் கது 
விட்டுத், தனிநி ராசைதா னிறைந் திடில விரும்பிய தற்பொருட் 
டியானத்தா, லனிச நீளபக லொருமையே விளங்கிட வடுத்தசா 
தனை தன்னால் , 

630 
ஏக தத்துவக் கனபரி சயத்தினா லிவ்வுயிர் தடையெய்துங் 
தேக பூரகா தியிலுயி ரிளைப்பறத திடமுறு பழக்கத்தா 
லூக மாகவே காந்தமுற் றுள்ளுணா யோகபா வனை தன்னான் 
மேக மேனியாய் பிராணனி லசைவுதான் விலக்கிடப் படுமன்றே. 

பிரணவத்தினுச சாரண முடிவினிற் பிறந்த சொல் லுறு 
முண்மை , விரவு நாட்டததாற றுயிலபவ னுணாவுதான வெளிப் 
படி லுயிர்நிறகும , பரவு தாலுமூ லஞசெறி யிதழினைப் படருகா 
வாற்றள்ளி , யுரவி னாலுயர் புரையிலே பிராணனை யோட்டினா 
லுயிரநிற்கும் . 

632 
நாடு மங்குலி பன்னிரண் டெல்லையி னாசியி னுனிதன்னி 
னீடு வானத்திலறிவுக ளிறந்திடி னிலை பெற வுயிரநிற்கும் 
தேடு சாதனை யாலுயா புரைவழி சிங்குவைமேல விரலீரா 
மாடு போயுயி ரெல்லையி னின்றுணர் வொளிக்குமே லுயிர்நிற்கும் . 

புருவ நாபபணே கண்மணிப் பார்வைதான் பொருவில்சாந் 
தியின் மாய்ந்து , தெருளுங் கேதன வறிங்கு தெரிவறிற் றிரி 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


159 


வுறா துயிர்நிற்குங் , கருது கின்றவிந் நெறிகளா லநேகசங் கற்பகற் 
பிதபேதத் , தருள்செ யும்பல தேசிகா சொற்களா லசைவற வுயிர் 
நிற்கும் . 

634 
இந்த யோகங்க ளறிவெலா மிளைப்பற வியற்று சா தனையாலே 
வந்து மேற்பிற வாதவாக குப்பாயமாய் வந்துறும் பழக்கத்தா 
லுது மாருயி ரசைவு தான கெடுமெனி லுள்ளமுஞ சமிததாறுஞ் 
சிகதை தானசமித தாறுமேற் செலகதி சேடமாய விடுந்தானே . 

விகற்ப வாககெலா மெப்பத நோக்கியே மீளுமப் பதந்தா 
னே , விகறப மற்றிடிற சேடிக்கு மெனமுனி விளமபலும் விறல் 
வீர , னிகழ்த்தி யோகத்தை யுறுமனம் பொறிகளி னெறிசெலாச் 
சமந்தன்னை , நிகழ்ததி னாயினி யுண்மைஞா னததையு நிகழ்த் 
தென முனிசொலவான் . 

636 
ஆதி யாதமி சோற்றமே தன்வடி வாகிய பரமிங்குச் [ ஞானம் 
சோதி யாய்நின்ற தென்னுமிவ வுறுதியே துகளறு மெய்ஞ 
பேதி யாநின்ற கடபட வடிவமாம பெருமபொருட் பலசத்தி 
தீதி ற்றபரம வேறில தென் றுணர் திண்மையே நறகாட்சி . 637 

செகங்கண் மூனறினு முண்மையாம பொருளறி திறமெது 
வெனசசெப்பில , செகங்க ளியாவையும் தற்பொருள் வடிவெனத் 
திரமுறு நிறைவாகுஞ, செகங்க ளியாவையுஞ் சொரூபமே யிதிற் 
றிக 

க பாவபா வனையெங்கே , செகஙகளிறசெறி பெத்தமுத் திக 
ளெனத தியங்குவேற் றுமையெங்கே . 

638 
பிறிது காண்பன விலலைநெஞ் சில்லைமெய்ப பிரமமே யவை 
யாகிச , செறியு மாலிவை யாவுமொன் றாகிய சிறபர விசும்பாகு , 
நெறிகொள் பாதமவீ டெங்குள விதுவென நிகழ்பெரு வடிவா 
கிக் , குறிய றும்பெரும் பிரமமே நின்றது குறைந்திருந் தது 
நெஞ்சே. 

639 
ஒருமை யாகவே வுணாவினா லுணர் தியா லுருவைநன் குற 
நோக்கிற , றருவுங் கற்களும் படங்களு முதலிய சற்றும் வேற் 
றுமையில்லை, மருவு சங்கற்ப மெங்குள சீவனும் வையகப் பொரு 
ளியா வு , மருகலின்றிய சாந்தரூபம்பெரு மடிமுடி வுற நோக் 

640 
சுத்த மானதற் பரத்தினைத் தழுவியே தொடர்ந்தவுண் மதி 
யாலே , யொதது நிற்பவா தமமையெப் போகமவா துறுபிணி 


கில . 


F 


160 


வேதாந்த மநநசிந்தாமணி , 


செய்வற்றா,மெத்து போகத்தை முதலிய பகையெலாம் விசாரமே 
மிகுந்தோரதம் , புத்தியைச் சிறி தசைத்திடா வசந்தனாற பொரு 
பபசை வதுமுண்டோ. 

641 
உரைத்த பன்மைக ணினைவிலே யுள்ளதா முண்மையாயில 
துள்ளே , நிரைத்த பலவகை வாவியிற் பிறிவிலா நிகழதரு நீர் 
போலக , கரைத்த லனறியிவ வறுதிசேர் மதியுளோா களங்கமில 
வீடுற்றோர் , புரைத்த லன்றியே நலனுறக் கண்டநற் பொருளு 
மிங் கிதுதானே . 

642 
பது வேறொன்று முத்திசென றுறுநெறி யியமபுதுங் கேள் 
வீரா , வீத கவ்விய னெனறொரு பெருந் தவன விநதவெற பிடை 
வாழவோன் , காத லாலுயா கனமகாண் டத்திலே காலமட் டற 
நின்று , சேதமாதியே வியாதிவன பவா தரு கிரியையான் மிக 
நொந்தான் . 

643 
நிருவி கற்பமாஞ சமாதியின் பொருட்டுமுன னிகழ்கிரி 
யைகளெல்லா , மொருவி விட்டனன பனனசா லையினிடை யுற்ற 
னன் கலைத்தோன்மேன் , மருவு பெத்தபங் கேருகா சனததனன 
வருகுதி மிசைவைத்த , விருக ரததிரள் விரலின னிவவகை 
யிருந்தன னொருப்பட்டு, 

644 
பரந்து திக்குறு மனத தினைப் பைப்பபையப் பார்த்து மீட 
டனனுள்ளே , நிரந்த ரிததனன் புறத்துள பரிசங்க ணீததன 
னொழுங்காலே , துரந்த சித்தத்தின றிரநிலை விருமபினன றுக 
ளறு மனத்தாலே , புரந்த நற்றவ வீதகவ் வியமுனி புலப்பட 
நினைவுற்றான் . 

645 
வியப்பு டைத்திது மீளுவித திருககவும் விசையுயி ரசை 
வுற்றுத் , தியக்கு நெஞ்சகந் திரநிலை யன்றியே சிறுசரு கென 
வோடும் , பயக்கு மின்பமில் கடநின்று படமுறும் படநின்று கட 
மெய்து , மயக்க மேவுபல் பொருள்களிற போயவிழு மரங்களிற் 
குராகேபோல் . 

646 
விழிமு தற்பொறி யாய்மனத் துவாரமாய் மேதையி.க திய 
மென்றே , யொழிவி லாவபி மானஞசெ பைமபொறி யுணர்ந்து 
காண் புறுநானே , கழியுமிந் தியங் காளவ மாகவே கலங்குகே 
னந்தோநீ , ரழிவில் சின்மயப் பகவனாய் சகலசான றாகிநின் றன 

617 


னை . 


10 


வேதாந்த மநநசிந்தாமணி . 161 
அன்ன தன்மையுற றறிவினான் மிககயா னறிந் தகண் முத 
லைந்தும் , பின்ன பாகயே வானுல கத்தினைப் பிரிந்தபா தலம போ 
லாம , பன்ன கங்களும் வழிச்செலு மவாகளும் பறையரு மறை 
போரு , மெனன வசசமுற அயாதசின டாததிர மி .5 நியத தரு 
கெய்தா, 

643 
சாறு வாகனப்ச சாபன ஒகிராம மடநரிசை பலியோக் 
கப , பாறு நெஞச 3.0 லே வருசது தல பயனில படி மீரே, 
யாறி யேவிளை யாடு யு னபதி வென்னுமவா கனைபொய்யாம , 
வேறு பாடு தான் மிகுந்துள மனதரொடு மெய்யுணா வொன்றாக 
சுகமி ருக்குன ஒனென லதங்காத துலா தியி ஏதோ 
மகம திப்பினா லிவனவ னாருகா னென்லும்வாரம் 
மிகவ கற்றுவா யுனவடி வெதுவெனில் விசாரமின்மைய 

பதாகு 
மிகவி சாரத்தா லறிநதியே பரிதியா லிருளகழி / போல 650 

முன்ன 
னரு தோற்றமற றிப்போழு நுனககென வுடுவின்றி 
முறையாலே, பினனு5 தஹைலை பென தடை பெஞ்சமே 
பெரிது நீ பெறுநனமை, யினன தெய்வ ரகயததா விடரிலா 
வினபமுற றியானெனறு , தன்னு சாந்தனாபத துரிபமா மென 
சொரூ பததிலே 1கிக்கின் றேன. 

எனவொ ருபபடடு வாத , தீர முனி யாகிய புலைவின்றி , 
மனனை வனபினா னிதநினன விறனை மாயதத ச சிகை 
யுள்ளே , நனிய டங்கலபோ வலுபி ரொழுங்கிலே நன்கொடுங் 
கினமூககி , னுனிரான பாலையாற சிறிதலா கமலமேதோகாங்க 
ணிகரான 
சிரங்க முத்தம் 

8. น 3 ) 

உது . 
தெனன , நீராத சிததிர பெ முன் யாரும்தன் 
னிமிட மபோற , பரநத கா ரு தான வெள்ளகதி படி 5 த 
திங் கிவன பேனி, யு கொண LLI முனி யுனாந் தன்ன மண்னினு 
ளுடலசைந திலதெனறே. 

653 
ஓங்கார முடிவாக , தீாகக மான வோரையெலு நா துடனே 
பொறிக குற்ற , தேங்காத புலனெல்லா மணத்தைக் காற்றுத் தீர 
வதுபோற நீந்தனன சே ணினபே காது , னீங்காது போ 
லிருண்டாத தீரமுன மூேன்றி நிகழத 15 ந - னின்ன சோதி கோ 

21 


651 


( 5 ) 


ன் களி 


சமமுற 


| 


182 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


முன் றோன்றப் , பாங்காகக் கணமதனைப் பார்த்துத் தீர்த்தான் 
பயிலிருடே சிரண்டு மறப் பாறிப் போன . 

654 
அவத்தையிது தனை மனத்தாற் பற்றி மேலோ னங்குதித்த 
மனந்திரண மென்ன முற்றுந் ,தவிரத்தனனோரிமைப்பிலதற் பின் 
காப்போதே சனித்தசிசு வறிவொத்துச சால நொய்தாய் , நிவக்கு 
மொளி பெறுமறிவைப் பெற்றுப் பாதி நிமிடம்பா தியிலெண்ண 
நீக்கி நின்றான் , றுவக்குறுகாற் றசைவுவிடல் போலச சித்தின் 
றொடர்காட்சி மாற்றினான் றுகளி லாதோன் . 

655 
வருசிற்சா மானியத்தை யடைந்தான் சத்தா மாத்திரமே 
வடிவானான் சுழுத்தி மேவி , யிருபொற்குன் றெனநின்றான் 
சுழுத்தி யூற்ற மெய்தியபின் றுரியவடி வெளிதி னுற்றா, னரு 
குற்ற நிராநந்த மாய மாயா வாநந்த மாயசத்தா கியுஞ்சத் தாகி , 
யொருவுற்ற வசனங்கட் கெட்டா தான வொருபொருடா னாய் 
நின்றா னொப்பி லாதான . 

656 
சூனியமென் பார்க்கதுவாய்ப் பிரம மென்று சொல்லுவாாக 
கதுவாய்விஞ் ஞான மென்று , தானியம்பு வோர்க்கதுவாய்ப் புருட 
னாகிச் சாங்கியர்க்கு மியோகியர்க்கீ சன்றா னாகி , யீனமிலசை வாக 
மாக்குச் சிவனாய்க கால மென்பாருக் கதுவாய்மத தியாகட் கெல் 
லா , மானமு , று மத்தியமாய்ச சமமாய்க் காணு மனத்தினர்ககெல் 
லாமான பொருடா னானான் . 

657 
அடர்பிறபபோ டிறப்பின்றி யாதி யன்றி யாதியா யொன்றாகி 
யநேக மாகித் , தொடர்சகள நிட்களமாய் விண்ணி னொய்தாய்த் 
துய்தான நிலையீச னாகி யொலலைத் , திடமுறநின் றிருபதினாயிர 
மாண் டெல்லை செருக்குறவேண் டியபடியே சகத்து லாவிப , 
படர் மனமீண் டெழா தவகை சமிததொன் றானான் பகர்வீத கவ் 

658 
வியனாம் பரம யோகி . 


உபசாந்திப் பிரகரணம் , 


உள்ளும் புறம்பு மசைவின்றி யுயிரு மனனு மொடுங்குமெனிற 
றள்ளுராம லொருகாலுந் தாது வெல்லாஞ் சடத் துறையுந் 
தெள்ளி யறிவ தறிந்தாசை தீர்ந்து புத்தி தெளிந்திதயங் ( தோர் . 
கொள்ளும் பந்த மெலாமறுத்தோ ரன்றோ வுண்மை குறித்தறிந் 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


163 


என்ற முனியை விவேகத்தி னெழுசசி யாலே மனமிறக்கிற் 
றுன்றுகினற மயித்திரியை முதலாங் குணமெவ் விடத்தொன்றுங் 
குன்ற மனையா யுரையென்ற விராக வற்கு முனி கூறு 
மொன்று மருவு முருவுமென வுளத்தி னாச மோரிரண்டே . 6E0 
சீவன் முத்தி தனிலுருவ நாசஞ சித்தா தனககுள தாங் 
தாவி லுடறீர் முததிதனிற் சாற்று மருவ நாசமுறு 
மேவு சித்த முண்டாகி லிடரா மிறக்கின் மிகுமின்பம் 
பாவி யுள்ள மெழாதபடி பண்ணி யதைநா சமபயில் வாய் . 661 


பகுதி வழியின் குணபார மெனதென் றபிமா னம்பண்ணற் 
பகுதி யுண்மை யறியாது தளர்நெஞ் சாஞ்சீ வனுமதுவே 
தொகுதியான சுகாசு கத்தைத தொடாந்து நிறகுஞ சுகாதிகளின் 
மிகுதி யசையா திம்மனமே மிகுமா யைக்கு விளைமுளையே . 662 

மனத்தி னுண்மை யுரைத்தன மேன் மனத்தி னாசஞ் சொல 
க்கேட்பாய் , கனத்த கிரியை யுயிர்பபசையா வகைபோற சமமாங் 
காட்சி தனி , லினதத வின்ப துன்பங்களிறையு மசையா திருப்ப 
பாககே , யனத்த மான வுள்ளநதா னழிந்த தென்ப ரறிந்தோரே . 


வா 


மாவுச் சவமா பத் தூக்க மந்தங் கார்பபண் ணியம தங்கண் 
மேவுற் றனபே தியாதெவரை யவாக்கே யுள்ளம் வீந்துளதாந் 
தாவுற றெழுந்த பேதைமையே மனமா மதுவே தவிாநதொழியி 
லோவற் றுள்ள நாசமெனு முறுபே ருண்மை யுதித்திடுமால் , 
ஆய குணமா மயித்திரியா திகள்சேர் நல்வா தனையடைந்து 
தீய மறுசன் மமுமிலதாஞ் சீவன் முத்தாக கந்தமன 
மோய மனதுக் கிதுவாகு முருவ நாச மிது தனிலே 
மேய குணங்கள் வசந்தத்தின் விரிபூங் கொத்தா மெனவிளங்கும் . 

தத்துற்ற வுள்ளத்தி னருவ நாசஞ் சரீரமிலா முத்தியனிட் 
களமாய்ச் சாரு , மெத்துற்ற நற்குணங்க டரிக்கு முண்மை வீத 
துள தாய் மேனியிலா விமல விடாய்ச , சுத்தத்தா யுடறீர்ந்த முத 
தர்க் கெய்தும் தொடர்பாய்ச்சத் துவநாசஞ் சொரூப மாகிச , சித் 
தத்தி னருவநா சப்பேர் பெற்ற திகழ்பதத்தி லொன்றுமிலைச் 
செப்பு தற்கே . 

666 


164 


வேதாந்த மந்நரிந்தாமணி 


குணங் குணமி லாமைசீர் சீரிலாமை குலவுதய மததமன மகிழ் 
வசூயை , யிணங்கொளிவல லிருளிரவு பகனமுச சாதி யியலுண 
மை யில்லாமை யிடை பொன றில்லைப் , புணந்துள தற் பதமது 
தான் மாயக் கூததும் புகதியும் வென றகன்றவா ககுப புகலே 
யாகு , மனங்கவருங் காற்று முத லனைததிலுக்கு மருவிடமாய் 
நிற்கின்ற வானம் போல . 

667 
துனபமெலா மிறந்தறிவே வடி வா யேகச் கழுத்தியாய்த 
தாமதரா சதநதோன ( LI ,வின்பமிகு , சழகாமப பதததே விண் 
ணி னியாககையாய்ப் பெரியோராயிலங்கு மோலோ , வனபடா 
நெஞ் சறவுறைவ ரென்ற கோடுங் வளாகொடிமுந் திரிகை நிகா 
மாயைககேது . முன்பயில்வித் ததற்கெதுவித ததற்கென விதது 
மொழி 5தவத நெது , விதது மொழிவாய நா லும, 

663 
என்றிரா கவன் சேயா வசிட்டன சொலவா னெழுந்துளவா 
ரம்பசுபாசபங்க ளென்றும் , துறை முளை தந்தருளு மேனி வித 
தாஞ சொன்ன பெருமாபைபஞகுழகொடிக்கு , நிறைவு - 
லெனுமளித்துக கெதுவித சென்ன வீனடபா வாபாவ நிறைந்து 

கறுதுய ரெனுமணிக்கு வைப்பாளு செப்பாங் காத 
வினபின னோகின்ற கவலை நெஞ்சே 

60 ) 
இல்லது தெனுமிருந்த திரணென சாலே யெல்லையற்ப 
பிறக்குமா லிதனைத் தானே , புலலுகின்ற சனவிலறு பவிப்ப ரன 
றே புவித ? தாழிலாக கொடிகளே பொருந்தி - சுற்று , மலலன 
மன மெனுமரத்துக் கிரண்டு வித்தா மாவியசை வொன்றாமவா 
தனையழுததஞ, சொல்லும் டாவதா மென்று கொள்வாய் 
சூரியன செல குலமவிதை தானறும் தோனலை 670 

உண்டாகி பெவவிடத து முற்ற போத முயிரசைவா லுணா 
எறுமப போத 5 தன ன , ணடாமற தடுககைபெரு நனமையா 
கும வளாம்பாதங் கானப வற்றை மருவு மாலாற , றணடாத காண் 
பவையே மனத்துக கென்று தவிராத துயராமத தனிபபோ தரு 
தான் , மிண்டாத கழுத தியிபோதமபோனிறகில வீடது பே 
ற துவிமல் பதமவே றிலலை . 

671 
ஆதலா லுபிரரைவால வாதனைப்பாடலழுத்தத்தா லறிவை 
விரி வாக்கா யென்னி , லோது பிறப் பறுமறிவின் விரிவே யுள்ள 
முள்ளதத ! வவனந்த வுயிர்கள் வாழ்வாஞ, சேதனயோ கிக 


நாளும் , 


INL ENTOT 


வேதாந்த மநநசிந்தாமணி . 165 
ளெல்லாம் பிராணாயாமத் தியானமருந தூககதின் நிறங்களாலே , 
பேதமன மொடுங்குவது பொருட்டா யன்றோ பிராணவாயுவை 
நிறுத்திப் பிடிக்கின் றாரே. 

672 
உள்ளததை யொதியகுளிக்குஞ சமதது வதகக் குயாந்தகா 
ரணடாசஞ சுகமுண்டாக 3 , நாளுமற வறிவைபெடி வொட்ட 
டா தாககு நலலுயிரின நடைபென்று நலலோ சொலவா, கௌ 
வியபல பொருளறிவை விளக்கு வித துர போருத வா தனையாலே 
செனி பய தாகி , விளளககண டனுபவிப்ப காகெஞ சுக்கு மேலி 
ரண்டா முற்பத்தி விளம்பக் கேட்பாய 

613 
திடமான பாவ னபான முன்பி னெண் 0 5 5 துபதாத் 
தந்தனைசசோ வுறாகைக கொள்கை , 

வாதானயாங் 
கடுவே கத்தால் வாயிற வேபொன்றை மநித 7 நாடி , யுட 
னேயவ வருவாயவேர், வெண்டை ரெலலாமோ AA பி . வாத 
னையின் வசத்தி லேடிச , ரொடாபான புருடனுமாங் கதனமெய் 
யாகித தோன்று பொருணனபென துவரை பாலாம 674 

வாதனயின வேகததின விவரத தாற்றன வடிவினை விட் 
டனைத்தினையு மயக்க மாகத் , தீதமையுந் திறநானு மதவ சத 
தாறறியங்குதாபோ விடமனததைத தொயக கறி , லேதமுறு 
காடசியெது தானல லாத நியனெனூபாவனை பேது பொருகடல் 
லாத , தோது பொரு .ெ பாருத த தநுவே தெத முறுபிறவி 
சரைமரண முண்டா மிததால 

675 
மெதது.று வன பரிசய தாற பதராததா சன்னின் மேவு 
மொரு பாவனையான மிகச லிக்குஞ, சி. தமுள தாற்பிறப்பா 
திகளு முண்டாக சாவதி கொள வ த வடிவாக சிரளி லொன்று ,, 
மிததனையும் பாவியா தனதது நீங்க பெபோது சினற தாபோ 
தெழாது சித்த , மொத துளவா தனபொழிவாவினைவு தீரி லுய 
ராந்தவும் சாந்த தரு முளமப வுண்டாம். 

676 
சகப்பொருளிலோரிடத் தோ நினைவு மின்றேற றனியிதய 
சூனியவிண் டனனி அள்ள , நிகழசசியுறத தோன்றுவதெப்படி 
யே வள்ளா னெஞ்சுக்கம் மட்டுருவ மெனநினைப்பே , னுகப்புறு 
மின் பத்தாலும் பொருண்பெய யாலு முளளுறுபல பொருணி 
னைவே யுளதரின் மேனி, மிகப்படா காண் பவை தொழிற்கா கா 


168 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


தென் றெண்ணும் விண்ணினுநொய் யவர்க்கெங்கன் விளையு 
முள்ளம் . 

677 
அபாவமே பற்றலபா வமபாவித்த லாய்ந்துண்மைப் பொ 
ருள்காண்டன் மனமாய் வென்பா , சுபாவமா மனைத்தையுமுள் 
ளகற்றிச சீதச் சுதைபோலு மிவவிதய நடக்கு மெனனிற , றவாத 
தொழி லுற்றாறு மந்தச சித்தந் தன்வடிவி லாததெனச சாற் 
றுங் கண்டாய் , குவான் மறுசன் மந்தருவா தனை துன் னாதோர் 
குலால வட்டம் போற்றிரிவா குறைவின முத்தா. 

678 
வறுத்தவிதை யொபபாகி யின்பமின்றி மறுசநந மற்றவா 
தனைசோடு துள்ளோ , ரொறுத்தவிடா தீரசீவன் முதத ராகு 
முண்மையுரு வடைா தமன முடையோ ரனனா , நிறுத்துணர் 
ஞா னக்கரையுற் றவருமனனார் நெஞ்சமிலா தவரன்னா நிமல 
மாகப் , பொறுததவுட னீலகிலா காச ரூபம பொருந்தினான் 
னாரெனறு புகல்வ ரன்றே. 

679 
உயிரினசை வொன்றுவா தனையொன் றாக வுபயமா மனத் 
தின் விதை யிவற்றி னொன்று ,பயிலவுறமாய்ந் தாலிரண்டு முடனே 
மாயும் பகருறுவா தனைவசததாற பிராண னோட்ட , முயிரசைவால் 
வாதனையு முணடா மத்தா லுள்ளமெனும் விதைககுவிதை முளை 
யொ ழுங்காம் , பயிலவுறுவா தனையுயிரி னசைவி ரண்டும் பலவி 
தங்காண் பவைவிததாய்ப படரு மனறே . 

680 
ஆதலினாற் காண்ப வற்றை விடுத லாலே யாருயிரி னசைவு 
வா தனையி ரண்டும் , பாதவமவே ரற்றாற்போல் வேரற றேகும் 
படரறிவே காண்பவற்றின பயில்வித தாகுஞ , சேதனந்தோன் 
றாதெனிறகாண் பனவு மில்லைச் செறிதயில மிலலாமற் றிலமுண் 
டாமோ , பேதமுற வுட்புறங்காண பனவொன் றிலலைப பிறம் 
போறசங் கற்பிககும பிறககும போதம் , 

681 
சங்கற்பத் தறிபொருளை யறிவு தன்பாற் றானே நோக் கிடுங் 
கனவிற் றனது சாவு , மங்குத்தே சாநதரமுந் தன்வசத்தா லடை 
வதுபோ லறிபொருளை யறிவு காணும் , பங்கிட்டு முன்னறிந்த 
தறியா தேனும் பகரறிவுக் கெதுபத்தி பாய்ந்த தத்தைத் , துங் 
சத்தம் வருத்தத்தால விசார முள் ளோர் துடைப்பதுவே வெம் 
மாயை துடைத்த தாகும். 

682 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


187 


லாமை 


அது துடையா மாத்திரமே மாமோ கத்தை யடைந்ததா 
மது துடைத்த மாத்திரந்தான் , முதுகதியென் றுரைப்பரறி கின்ற 
தன்றோ முடிவில்பிறப பரந்தைதான் முளரிக் கண்ணா, கதுவுறு 
சாட் டியமிலலா வறிவி லாமை கடும்பவமில் லாதசுகங் காட்டு 
மன்றே , சதுரனா யசடனா யாநந் தததைத் தவிரந்தொன்று மறிவ 
தறச் சலனத தீர்வாய் . 

682 
அறிபொருளைப் பற்றாத வறிவு பெற்றா லாயிரங்கா ரியஞ் 
செயினுஞ் சடமி லாத , தறிவின்மை யதுவாகு மறிபவற்றை யற் 
பமுமுள் ளாகாச மணுகா தென்னி , லறிஞனவ னசடமா மறிவி 
யவன்சீவன் முத்தனவ 

னாகுந் தனபா , வறிதருவா 
சனையொழிவா லொன்று முன்னா தருங்குழவி யூமனறி வொத்து 
நிறகும் . 

684 
அன்று சடபா வனைநீங்கி யகண்ட வறிவின் மையைப் பெற 
லா , மொன்று மதனான் மீளவறி வொன்றிற் பற்ற தொருவகை 
யாய் , நின்ற பலவா தனைநீங்கி நிருவி கற்ப சமாதியினாற் , றுன்று 
விண்ணிற கருநிறம் போற றொடரா நந்தந் துன்னுறுமால் . 

685 
நன்மை யான வதிற்பற்றி நாடா வறிவா மியோகிக்குத் 
தன்ம யந்தா னாதலினாற றனியா நந்த மதனுடன் போந ( தோன் 
துன்னு நிலைபோக கொலிபரிசந் தொடாந்து மவற்றிற பற்றா 
வன்மைச சடனன் றாநந்த மிலனொன் றறியான மகாசு கத்தன் . 
இந்த நோக்கந் தனைப்பற்றி யீனத் தொழிலோ டிசைந்தாலும் 
வொத துயரின் கரையேறி விஞசு குணத்தின் கடலாவா 
யந்த வுயர்சன் மாத்திரமிவ் வறிவின் வித்தா மவ்வறிவு 
முந்து சன்மாத் திரநின்று முளைக்குந் தேசி லொளிபோல . 687 
இடமார் சத்துக் கிருவடிவா மேகநாநா விதவடி வாந் 
தடமா ரேக மொருவடிவாஞ சாற்று மிவறறைப் பிரித்திடக்கேள் 
கடமே படமே யுள்ளதெனக் கதுவக் காணும் பாவனைகள் 
படருஞ் சததாம ரூபத்தின் பிரிவாற் பலவா மதுவொன்றே . 688 
சற்றும் விசேட மறவிட்டுச் சன்மாத் திரமாய்ப் பற்றின்றி 
யொறறை வடிவா மகாவடிவா மதுவே சத்தைக் குறும்பதமா 
மற்றுங் கால சத்தைகலா சத்தை வத்துச் சாத்தையென ( வாய் . 
வற்ற சத்தை மூன்று மொழித் தொன்றாஞ் சனமாத் திரத்துறு 


168 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


. 


الم 


பமில 


கால சத்தை தன்சத்தை வேறாய்க கருது தொழில் விடினோர் 
சீல நன்றா கியசத்து ரூபி பெனினும பொருள சேரா 
கோல விவிதப் பதநலத கொள்கை பலபா வனையுண்ட 
மூலங் கண்ட தநோதக்கதுநன றாகு முறையெங்கே 690 
சததா சாமா னியமொன் றத தனிபயா விததுப் பரிபூரண ச 
சுததா நாத னாய த திரைக ளெலலாத துனனி நின்றிடுவாய் 
சததா சாயா வியாட்டி நாடி பேதங் கதுதானே 
சுத்தா கார மிதனவித்தாளின்றி துதானறொன்றிடுமே. ( 91 

மொழிச தபாபானியத்தின் முடிவி லெண்ண மெல்லாம் 
போ , பொழிவ தேதய கரதாலை ஓண மின பதமா முசலது 
வா , மழிவி லதறத வித நிலை யாங்கே யிறாது விகாரமறத , 
தழிய வுணாவு நிலைபெறுமாபதஞசாராதவாமீன டிடாசாரா . 
அதுவே யேது வனத்திற , பாது வதனுக் கேதுவிலை 
யதுவே சார மனை நிறரரமத 

மதனி 

( ள . 
யதுவாம் ய தாயந்திலாததா பொருரின் பார்வைக் 
யது வீ தென்ப தெலா த 6 ) DF ! [ரகள வாவியிற போல 693 
அதுவே யமலஞ் ரரையறை நஃராததுமாத ரவமதுவே 
சதுரா வதுவா தான்எராறு முராம் தியையடையுந் 
திதமா யறிநதல வரவான பெனமற்ற பாரி தி 
முதலவா வென்னரானுபயனிபை போம் மொழிகனறன . 

அன்னன விதைகளினை பொன்வந்து முரைத்தா யாத்த 
மெனச , சொன்ன பபெர்பாயெனற அவனகும் விரைவி 
லென , மனடைமுரெ odவன விதையா மிவற்றின 
வகை மேனமே, லொெ றுரைத பீத <s ar )வற்றின முயல 
வால விரைவிற பாபெய ரம . 

1995 
ச.ததா சாமானியாம் நாடி பதத.த சா /ap பெருகால,, 
கொத்தா கியவா தனை ரு - வருதாத தாறகோ ளறவிட்டுச , 
சொததா கியநத மூவமுணந்து தொலையா வரவா நிலையமிழாத , 
வுற்றாய் கணபபோ நென்னிமக் கணத்தே யுறுமய பதமடை 
வாய் . 

696 
நிகழ்சத் தாசா மானியத்தி னுருவா நிலப நோதியெனிற 
பகரு மனதிற சற்றதிக வருத்தத் தாலய பதம் பெறுதி 
திகழுஞ் சித்தத் துவத்திலுறு தியானஞ் செய லதற்கதிக 
மிகவும் வருதத முறுதலினா ல த தப பதத்தை மேவு திபால் . 697 


دارد 
، 
، 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


169 


لر 


اعز 


முந்து வெறிதே யறிபொருளிற றியானந் தோன்ற முகில்வண்ணா 
விந்த வறிவின் சம்பவத்தா லெனறு மெங்கு மெயதாதாற் 
றாந்த மான வாதனையை வருந்தித துடைத்தா யெனிலதனால் 
வெந்த வாதி வியாதியெலாம் விரைவிற றுகளா யகன்றிடுமே. 

முனனஞ் சொன்ன வருததலகண் முழுதுஞ செயினும வே 
ரோடே , சொனன மலையைப் பிடுங்கிடி னுந் தொடாவா 

கனையை 
விடலரிதா , லுன்னு மனமெம் மட்டொழியா துறுவா தனையம் 
மட்டழியா, தனன பாடி வா 

தனையொமடடடழி பா துளமம மட் 
டொழியா. 

600) 
உண்மை ஞான மெமமட்டும வாரா தமமட இளமழி ! 
திண்மை யுளமெம் மட்டழியா திகழ்த்த துவமம படடெய்தா 
தண்மை யுறுவா தனையெமமட் டழியா தமபட டுணாவணுகா 
வண்மை யுணாவெம் மட்டனுகா வருவா தனையம் மட்டழியா 
செறிவா ஞான மனமாய்வு திரள்வா தனைமாய் விமமூன்றும் 
பிறிதாங் காரணங்கடமைப் பெயரா தித்தற் கரிதாகும் 
நெறியா மகனால விவேகிகளா விலை கூா புருட வருகதததாம் 
பொறியார் போக மயல தூரப் போக்கி லிவைதாம பொருந்துவதாம . 
இனைய மூன் றுஞ ரமாக வியா சொட்ட டாட்டு 
மனைய பதமெய தா வருட மாயி ரஙகள் சென்றலும் 
வினையில காலஞ சமமாக மிகுநா ளியற்றின மிகப்பலிக்கு 
நினைவி லொனறொன முவியற்றி னிலை கூ டாதிட பலமாகும் . 102 
ஒக்க வியற்றி லிமமூனறு முௗத்தின் கடடெல லாமொழிக்குஞ 
சிகக லாது தாமரை நால வளையஞ சிதையிற சிதையாதோ 
தொக்க பிறவித திரளகடொறுத தொடாந்து வந்த வாதனைதான 
மிகக் கால யோகத்தின் பழக்கத் தல்லால் விடாதெங்கும் 703 
பிறவா த ? னயை விடலொககு.ப . பிராண வாயுத தடைபென்று 
திறமா பறிஞ ரியம்புவராற றிடமா யதுவஞ செயவேண்டு 
முறுவா தனையை விடிலுள்ள முள்ள பலலா மையை படைய 
நிறையா ருயிரை த தடுக்கிலுமா நினக்கே திசசை யது செயவாய் . 
பிராணாயாம வனபழக்கம் பேலுங் குருச்சொல் அபாயங்கள் 
விராவா சனம போசன,மயோகம விளமபு மிவற்ற ஒயிரொடுங்கு 
மிராமா சங்க விவகார மினமை பவர வனையினமை 
யொராக நதீரிடநோக்க லுரைத்த விவற்றால் வாதன போம் . 

22 


தரு பூ 
170 

வேதாந்த மதநசிந்தாமணி . 
பகைவா தனைமாய்க திடிரசித்தந் தோன்றாப் பவன மொடுங் 
கிவிடிற் , றொகைதீா துகளக தரத்துண்டோ சொன்ன பிராண 
னசைவேது , மிகையா ருளளத தசைவதுவே யதனாற பிராண 
விசைத்தடைதான் , றகைசோ மதிமான் களுக்கியல்பாய்த தப்பா 
தியற்றத் தக்கதுவே . 

706 
ஊக நனமையா லல்லது வெலப்படா துள்ளம் 
வேக மத்தமா வங்குரத தலாலிவலப் படுமோ 
வேக போதததை யறியதனல வருட னெய்தல 
சோக வாதனை விடலுயிர் தோனறுறா தொடுககல . 

107 
உரைசெய்தால் வகையு நெஞசை பொடுககுமூ கங்க ளாகும் 
புரையிலா விவற்றுக குள்ள மொடுங்குதல் புயனமழைக்குத் 
தசையுறு நாளி போலாஞ சாற்றுமூ கநக ளன்றி 
விரைவினெஞ சடாபபாா தீபா விட்டிரு ளிருளாற றீடாபரா 
வலியினால் விரைந நா கங்க ளன்றியே மனததை வெல்வா 
ரொலிமகக களிமறைக கஞா வளைய நா லொனறை சோயா 
மெலியும் மூாக்க ருள்ளம் வெருவிநொந் தற்நொய் தாகி 
நலியுமென் சென்று பா நகருறு வெருளு மானபோல் . 70 !) 
தவமகா தீர்த்தஞ் சேவையரசனை தான மாதி 
யவமயக கத்தா னீணான விலங்குபோ லவததா வாழ்வா 
பவமுறு மிவறை விட்டுப் பரிசுதத பரம போத 57 
கவரறப் பற்றி யெல்லாக காதலு நீக்கி நிற்பாய் 

110 
நோக்கும் பொருளற றானாப் முதலாய நுனிககுங் கருத் 
தற்றுத , தாாகு மறிவின பதடான வொன்றை நாடிச சான்றோ 
னே , விககும விசார மறலிதபத துறைவாய தொழிலை மேவு 
கினு, மாககஞ் செயவா னலா நாத மடை நி சமமாஞ் சீரவிளங்சு . 
தனது மன ததை யொருகாலே விசாரத தாலே சமிபபிதத 
வனகன பிறவிப் பயன பெற்றோ னறப மெனினு மிதயததே 
வினவு விசார மெழிலது தான விடாது பழகு மியோகத்தாற 
கனம தாகிப் பலவிதமாங் கபபா யிரமாய்ப் பலவாகும் 12 
துகக விசாரச குறைக்காற மசைத்தற் கரிதாயத துவட்சியிலா 
மிதக நிலையா திலைபோக்கு விழித்த ஒலக அளோாமனத் திற 
புக்க விா மிலலாறே பொ னோ பொனபாடிகலவா 113 


பால் 


வேதாந்த மத நசிந்தாமணி . 


14 


கெடாத சிறகண் ணானீதான கிளாமே லவாக ளுடனேதான 
விடா திவ வுலகே தியா மாரென றுறைகக மெல்ல விசாரிப்பாய் 
தடாதுட பொருடோ விததைககு விசாரந் தானே தனிஞானங் 
கடாவி யறியத தகக கதிற காணும் பாலின மநாம போல , 714 
நன்றா ஞானச சம நோக்கா னாம பொருடகு சமந்தாளே 
யொனதே தரிதநோன மீனமுற னுள்ள மஞசான விவசமும் 
னன்றாஞ சுத்த மாத்திபநஞ சடுத்த தேனு மவனருந்தி 
லினறா யிமைபபி லிறுநொந்த திறந்த தனங்கண டது பேலாம் 
கரள காள மொயனபாற கருப்பஞ் சாறே தன நகரில் 
விரவு புந்தி பற்றாமன மெயாமை யுணர்ந்தோர் சமமாவார் 
சிரமங் கரிகதோா சிபாந ததோ செறு , சென்னா ருமவென்னா 
ருரவ ஞானத தொருநோக்கா லொக்கக் காணப் நடருளிந்து 
மூட வில் இயகடமை போக படப நிலை தனன 
லோட வொட்டா நானரெவவ மொழிந்த புந்தியாற்றடுப்பா 
கேடி லுண்மை யறிந்திளைப்பற றுணாவாந் தன்னைக் கிட்டாமை 
நீடிா தியங்கள கெடவருந் து நிலச்சிற றளிரை மாவினா 
சங்க மடியாப பொருளுண்டாஞ் சங்க மடியா வாபத்தாஞ 
சங்க மடியா வாசைவருஞ சஙக மடியாப பிறப்புண்டாஞ 
சங்க மறுத்தல் வீடென்பா சங்க மறுத்தல பிறபயறு 
சங்க மறுததுப் பொருளகளினீ தனிசசி வனினமுத இயை பெறு 

( வாய . 718 
என்ற முனியை யனைத்தைய மெனனும் பனிக்குர சரற்காலம் 
துனறு கடுங்காற றொப்பாயிச சலக மேது சொலலென்ற 
வென்றி யிரா மற கவ னுரை யான மிகுபல பொருள் பா வாபாவத 
தொன்று மகிழவு பொறாமைகளை யுறுதன மலின வாதனையே 
சாற்று மலின வாதனையே சக மாஞர் வனின முத்தி 
தோற்று முடறகு மறு பிறவி யின்றி யினப துன்பங்கண் 
மாற்றி விசுதத வாதனை தான மருவுஞ சீவன் முந்தரலா 
லூற்ற மட்டுநஞ சினாபிறவி யுறுவா தனையின பெயரககம் . 
பிரிய மசூயை யிடராதி பீடியாம னிறறியெனில 
விரியு மாசை பயங் கோப மிலனாய்ச சங்கம் விட்டவனீ 
கரிய துயரா லிளையாது கலந்த சுகததான் மகிழாது 
புரியு மாசை வசம்போகா திருக்கிற சங்கம் போக்கினை நீ . 721 


172 


- வேதாந்த மநநசிந்தாமணி . 


சம்பத் தாபத திரண்டிலுநீ சபமாய் வந்த தனுசரிக்கி 
னம்பற சங்க மகன்றவனீ நாளுந் திரளவத துவிறசமமாய் 
விம்பத் திதயா சத்துவனாய மேவும் பகுதித் திறமியற்றி 
யிம்பாச சஙக மறுததினபமிசைவா யிராம வெனசசொனனான் 


நிருவாணப் பிரகரணம் . 

பாடைன் கதை . 


( பனே 


மீட்டு முரை பயான் றிரைகால மறலான மறைத லறவிளங்கி 
யோட்ட மிறந்த ல ) முடிவறென்றா யறிவு மாத்திரமா 
நாட்டு பிரம முளவேனை லலை பென_றுள நோடி 5 
காட்டு நானென பது சிட - காயமிலலாப பெரியோனாய 123 
ஏக வுருவா யுபசாந்த மோன செய்தி நின்னுணாவிற 
சோக மற்ற சுகியாவாய தொடஞ் ஞான நினைவெமம 
டாகும் 

ம பிரம பாவனைமே வாதம் மட்டும் புளிவலையிற 
போக மயலெம் மட்டமாட டுளா தியினக ) பனைபொருந்தும் . 
சித்த மாயை மனஞ்சீவ னொன்று மில்லைத் திகழ்பிரம் 
மொத்த வொன்றாய்ப பெருங்கடல போ ஒகண்டு வளரு முதத 
பொதத வுடலை நானெனலெம் மட்டுக கானு மிபபொருளில 
வத்து 

வெ னும்பா வனையெமமட டம்மட டுளமா தியினமயக்கம் 
எனதீ தெனனு மா லெம்மட டம்மட களமா தியின மயக்க 
மனக வுள்ளே முகமாகியகனான மூமமை யுலகெனனும் 
கனமி அருமபை யறிவனலி லோமஞ செய்யிற காாவண்ணா 
மனனை முதலா மயக்கங்களவனு ளெனறும வாராதே. 726 
படாசித துருவாய்ப பிரீவிலனாயப பாரா வாரம பற்றிலனாய்த் 
திடமுற றுனது கனவடிவை நினைசங் கற்பஞ் சேராதே 
கடனா வுயிர்கொல லுறுபகைவன் கருத்தில வஞ்ச மிலா நட்பிற் 
றொடாபா னவனே யெனக்காணு மவனே கண்டோன் றாயதாக . 

பற்றத் தகுவாக கியபபொருளைப் பயிறன னெஞ்சாற் பாவித் 
தோர்க் , குற்றுப் புகலசொற் றிரளுள்ளே யொடுங்கும் வெந்த நில 
நீர்போற , கற்றுப் பரமப் பொருணோககார் கண்ணா மறிவைக் 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


173 


له 
ط 


29 


கண்டறியார் , வற்றத திரமை போல்வாளாத திரிவர் மனசசெய் 
கையிலெவரும் . 

728 
ஆய மூடாக் களித்தபொரு ளளறறில வீழ் 5 த பொருளொக்குந் 
தீய வவபோ நிரைத்தவுரை சேணை நோக்கி நாயக குரைத்தன 
மேய டீடா பத்தினிட மெயாமை யுணராக கவவாயம் 
தேய வலுகா திமமாயை யொவ தறிவி லோ சுகருவால . 
மெலலி தாகிக 

தாகிக் குளப்படியாம விவேக் புந்திக காமுலக 
மல்ல லாகிக கரைகாணா வாழயாகு மறிவில லோ 
கெலையிலதாயறிபொருளா லெண்ண படாதாச்சாதமுமாய்ச 
ரொலலு மெல்லா மாய்நினைவு தோன்றாச் சற்சிற கமுண்டாம் . 
கொத்தா கியவா தனைமுற்று குறி கொண் டறி 5 த கைவிட்டுச 
சத்தா சாமா னியவடிவ மான றனி.மீ டதுவெனப் ( வித 
ரொததா ரிபரோ சாவிய நா ஒணாந்து முணாவொன்றையும்பா 
தததாற சததா சாமானியா தானா குமாகு மதுவிடே 131 
துயிலை யுளளே யுறுமாத மாகும் விதையூ இறுமுளைபோற 
பயிலவா தனைகள் சுழுத்திபதாம் படருஞ் சனமம் பலகொடுக்குஞ் 
செயிர்செய மனன முளளிறது செறிவா தனைக டுயிலசுழுததி 
குயிலுஞ சடமாந் திறத்தாலே கொடிய பிறவித து பரளிக்கும் . 

அவிஞரை தனனின் முதற் கூற்றாலபற கூற றிரண்டு மோரு 
ணர்வாற் , றவிர்ந்து போட்ட டுஞஈட்டுச் சலன மினறி யொன்றா 
வாய , நிவந்த பிரம மிதுவல்ல வெனனு மறுதி நீடவிஞசை , யுவ 
15 த பிரம மிதுவென்னு மறுதி யலிஞசை பொழிந்ததுவே 733 
நககன முதலாக தேவர்க்கு நாரதாதி யிருடி கடகு 
மிக்க நிமல விதயததின மேவு மறு நி யுனககுறுகத 
தக்க குமரா வெனுமுனியைச சங்க ப தி யென்றவிவா 
துக்க மேவா நிச்சயமென சொலவா யெனன முனிசொல்வான் . 
கிஞ்சி லாகி விரிந்து சகத திரளாய்க கிளைத்த விவையெலலா ம 
விஞ்சு பிரம மேயறிவு பிரம மேதி னிப்பிரமம 
பஞ்ச பூதம் பிரமநாம பிரம நமது பகைபிரமம் 
தஞ்ச நட்புக் கிளைபிரமஞ் சங்க ராதி நிச்சயமே . 

73.5 
அறிஞர்க் குலகா நந்தமய மறியா தவருக கிடர் மயமாஞ் 
செறிந்த விருளா மந்தகாக்குச செஙக லுள்ளோாககொளியாகும 


174 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


பிறிவில் பிரம மனைத துமென நாடி . பிரம மவனேயா 
நறிய வமுதுண் டவன முதரமயததை நண்ணா திரானன்றே. 136 
எறிபே ரொளிமாத் திரமமல மெவாககு முணவெங்கணுமுளது 
பிறியா வுபசாந தசசித்துப் பிரம மெனப தனுபவமா 
நெறிபோ மறியா வொருவனைநெஞசன்றி நோக்கி லெததோற்றஞ 
செறிவா மஃதொகணு முளதாஞ சித்தாம (பிரமமாகின றேம 
சகல சங்கற் பயபலனாப் சகல வொளிக்கு மொளியாகிச 
சகல மான கொள்கையுநகடனி ரசிற பாததை யேத துகிறபாஞ 
சகல சங்கற பமுமற்றா ரகல சநதோ டமுமற்றுச 
சகல வாாமபமுமற்ற கனிமசிறபபாததை யேத நுகிறபாம . 7:33 
என்னு மறுதியுடையோரா பெலலா நினைவு களுமின்றி 
முன்னு முண்மை யாாயன முழுமெய சாந்தஞ் சமமென்னுந் 
துன்னு பதததே சுசிததிருயா சமமா நிராசை தொடாமனத 
மன்னு புக்தி நிறைய வாழவிற ராவின் மகிழ்ந தயரா . ( தோர் 
செறிந்த மேலோ ரேவியது செய்வதறியாாக குறுபயனே 
தறிந்து மெனைநீ வினவியதிங் கறைவன கேட்டி. வாதனை நூற 
பிறிந்திடாத குற்றங்கண முதத மென்னும் பெருமாலை 
யெறிந்து பூணா திருக்கின்ற விதயத தாரை யமனணுகான் 
அறுதி மரத்துக் கீரரிவா ளாக்கை வலலிக் கெரிபுழுவா 
மருகு 

கின்ற மனத்துனப மருவா தவரை யமன ணுகா 
னிறுதி யுடலா மாத்தினைச் சூழல் திரங்கு மனத் திற றலைவைத்து 
முறுகு மாசைப் பாமபடரா முதனமை யோரை யமன கான . 
இராக வெகுனி விடம் பெருக விதயப் புற்றி லோபமெனு 
மராவந் தணுகி விழுங்காத வரிஞா தமமை யமனணு கான் 
விராவி வேக நீரசுவறி மெய்யாங் கடலில் வடவனலாய்ப 
பராமல் வெகுளி வேரறுத்த பணபி னோரை யமனணுகான் . 7-12 
கடின மான வெந்திரத்திற் கலந்த திலமபொன் றுவதென்னக 
கொடிய மதனாற றேய்தலுறாக கொள்கை யோரை யமனணுகான் 
முடிவிலாத நின்மலமா முத்திப் பத்ததே சித்தத்தி 
னெடிய துயாந்தீர்ந் திளைப்பாறு நிலைபெற றோரை யமனணுகான் . 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


175 


வா 


ஒது மிவையாங் குற்றங்க ளுழலும் பிறவிக் காரணங்கள் 
பேத மின்றி யொன்றான பெரிய மனததைத துயாசெய்யா 

தி வியாதி களிறறோன்றி யகலா மயக்கார சலிக்குமிடா 
தீதில பேத மறவொனமுஞ சிததத தருகுஞ செலலாதே . 714 
இதைய விண்ணை யிருளாக்கி யிசசை கோபத தெழுமெண்ணஞ் 
சிதைவில பேத மறவொனமுஞ கிந்தத தருதஞ செலலா தாற 
அதைதீப பொருளக டீ சொறக பெரம பலக உக்குணங்க 
ளுதைய மான சமமேவி யொன்றா மனதை யுடபுகுதா 745 

மயக்க முபாதி மல மினறி வாயமை யாகி மேலிதமாய்த , துயா 
கும் தொழிறீர் பொருளவாததே தொடர மனதைச ரெயவேண் 
டும் , பபக்கு நெடுஞ்சூ னி.பாலகி யாத மாகும பன்மை பே , 
யியககா காணாப பொருளவசத்தே பெய்த மனதைா செய் 
வேண்டும் . 

716 
த ? னயுள் ரூணாவா னாந்தலே சகல விடாக்கும் போக்கிடமா 
முனையொட பார்கட கெளிதெனனை பொபபாாக கரிதா முயாமு 
வினை கட கெலலா மபபாலா மேலாங் கோடி தனை மேவு ( னிவா 
மினைய பதஞ்சா மானியத்தே யெழுமபுந்தியரெங்ஙனமபெறுவார். 
ஞான நோக்குக் கொப்பனவாய் ஞான நோக்கி னண்புளதா 
மான ணங்கட்கிடையொன்றை யடைந்தே துன்ப மெலாமறுத்து 
மான நல்வாழ் வினைவளாதது மாயா திருக்குங் காரணமா 
யீன மற்ற வுயிர்நோகக மெனனும் குணமுற றனனெனறான . 748 
ஒது மளவி லறிந்திருந்து முயிரநோக கெனநீ யுரைசெய்த 
தேது பகரென ற லும்புசுண்ட னிசை நகு நீயில் கெதிாகாணும் 
பூத வுடலா மனைநடுவே பொருந்து மிதய புண்டரிகச 
சீத மலரி னுளளிரண்டு செறியும் பிராண னபானனென 749 

தோற்ற முடைததாய மேனமையதாய்த துன னும பவன 
மிவ்விரண்டி , னாற்ற லுடைய கதியினைபபின செல்வ னயாவன் 
றியிலென்று , மேற்ற விதயாம பாததிரவி மதியா வனவிண் 
ணிடையுழவ , வூற்ற முடனே களேபரமா மொதிரங்கொண் டுலா 
வவன . 

750 
நன்றா மேல ழோடுவன நனவு கனவு சுழுநதிகளி 
லொனஞை மருபத்தனமுன் ஓரைத்த பிராணா பானங்கள 


176 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


பின்றா திவற்றின் கதியென்றும் , பின்செல் வேறகுச சுழுத்தியிலே 
நின்றா னுடைய வாதனை போ னிகழவா தனைக ணீங்கனவால . 

அரவிந்த வளைய நூ லொன்றைக கூறோ ராயிரமிட் டதிலொ 
ருகூ றொப்பென்றாலும், தாமொவ்வா தற் சிறிதா யுண்டாய் நின் 
றுத தாக்கியறி வரிதவற்றின் கதியின றன்மை , விரவிந்தய பிரா 
ணன் விடா தசைவாஞ சததி மேளியொழி யா துலவு மேனி யுள் 
ளே , திரமினறிப் புறத்தினுமுள்ளினுமெய போதுந் திரும்பாது 
மேறபோதல செய்கை யாகும் 

752 
மற்றையபா எனுமரை வாஞ சத்தி மேவி மாறாம லுலவுமாக 
வாகி யத்தி , லுற்றவுட லிறநீழே யோடா நிறகு முறுானவு கனவி 
லுமிவ் வுயாபி ராணன் , முற்றும் மீள வதுநறை மறிந்தோராக கினப 
முழுதளிக்கு மிதனியலடை மொழியக கேளாய் , பெற்றபுறத 
தீராறு விரன் மட போடும் பிராணன் மீட டெலுறலபூ பகமாயா 
பேசும் . 

753 


புறநின்று சாலவுமுள ளடங்க வன்பு பொருந்தாம லபான 
னுடற் புகுத லெய்து , திறனானறு மதனையுமபூ ரகமாயா செய 
புக தீரவபான னுமொளித து பிராணன நானு, மறவுரிதயத்தசை 
வற் றிருக்கு மெமமட் டமமட்டும் குாகமா மவததை யாகு ,மிற 
வறுநல் யோகியரீ தனுபவிப்பு செக கலையும் கற்றுணாநத வேகத 
தோனே , 

754 
மருவிதய விண்னினுந் தன னிபயத தடே வருத்தமறப் 
பிராணன்கள புறநோக செயதல , புரிவு றவண மேவுமிரே சகக் 
தானாகும் புறநோக்க முறுவாயு பொருந்து முக்கி , ஒருவியத் 
னுனியள வாங் கதியை முன்ன முற்றபபூ ரகமாமென 
பர் முனனோ, விரிவுறநா சியிலுனிநின றகனறீ ராறு விரலளவாக 
கதி புறப்பூ ரகமாம வேறே 

755 
புறத்திலே பிராணனொளித திடவபானன புறபபடா திருக 
கபபூ ரணவவததை , நிறதத புறக கும்பகமா மயானன் றோற்ற நிக 
ழ்வடிவாம வாயுவினுலா ணோக்கா கானே , திறத்தபுற ரேசகமா 
மிதுவே முததி சோவிக்கு நித்தலுஞ்சிந்திக்கலாகு , மறித்தலறம் 
புறனுட்சோ கும் காதி வருத்திகள் விடா தணநதோர் மறித்தும் 


துரை 


755 


வேதாந்த மந்தசிந்தாமணி . 


177 


பாடுபிராணாபான னியற்கை யாக நானுரைத்த விக்கதிகணா 
லி 130 மெ , வீத்தரு வ ரவிரவு ம பாலு மேவ வேண்டுவன விரை 
வறவில் வியாபாரத்திற , கூன்பாய் புறம்பாக புரளத்தைக் 
காயபோா குறையில்சில நாளினிலை கூடா நிறபா, தேடுமிது பரிச 
யிப்போர் விடய வே கை சோவே தியாராயகதோற் றீண்டு 


வாடேரா 


( 
/ 


ரியனான 


காலா 


போகினுதிற கினுங்கனவு நனவு முதும் பொருந்துநோக் 
கிதுவானோ பூனா பாதஞ, சோகமுவா பேறெல்லாம் பெற்ற 
தாகுஞ சொனனவித யாகமல் தின தோன , பேகுபிபடணன் 
புறததே விரலி பறி னெலலயிலே யிறந்திரமா லயானன் பானு , 
மாகு புறத தேவிலோ பன்விரணடி ளைவித்த துளக்கமலம் 
தடங்கி மாயும் 

758 
விராவிவரும் மாறு மபான 

மதினறு மபான னென்னுடவியனமதிய மேனி 
யெல்லாங் குளிர விக்கும் , பிராணனெனுஞ * 
புள்ளே பேசியலில் வடாகம் பிறக்கப் பணறு , மிராதுழலு 
ப பானனெனு மதிரி ஓட பேரியகலைகள பிராணனு மிரவி 
யாலே , யுராவிவிழுங் கப்பட்ட தெங்கே யதவுபாபதமும் மாற 
பின்னை பொருபோேைடா 

75. ) 
அவவகையே பிராணனெனு மிரலியுடசேனிகலைகளபான 

நது வாலே , வவலிவி பூங் கப்பட்ட தொம்தயந்த வன 
பதமும் பின்னே வருமோ சனமா , கவவுபிரடனனவி பூங்க 
வபான னோக்கக் கலந்தவ 17 எகாவி 

நநப பிரா 

என னோகக, 
வில்விரண்டி னடுவாக திறபோ ரென்று மெழுபிறவியிடாபின்னை 
பெய்தா ரனறே. 

760 
ஆடுகின்ற பிராணலபத தருரு மேவியாாயைத தருகுல 
றுப் பிராணா பான , பெயில் சிறபாதத பத தி கன்றே னுற 
றவபா னனறேற்ற மொழிந்து நிறக , நேபிராணனுமிறக்க மூக்கி 
னுச்சி நோவிசுமபிற சிறபரத்தை நீக்க மிலலே , நாமல் மொன்று 
மறக கலைகள் சூழ நாகா தொழும் பதமபெறறே னல்ல நோக்கால . 

எனது மனம் பிராணசமா தியின் சொஎன விவவொழுக்கா 
னின மலதத துவததே யென று , தனியிடாதீர் தெரியிதுவா 
மித காக்கா 5 51 பற்றி பெறது போல வரு.ப தெண்ணே , 
எளிதிகழ்காலத்தியல்பின்னனு கன்றே னானி துடி றோ 

23 


னெனு மிரு 


178 

வேதாந்த மந நசிந்தாமணி . 
பெறுவ திதுவென் றெண்ணேன, முனிவரனே யதனாலே நோ 
யொன் றின்றி முடிவறு நீ டுயிர் பெறறேன மோக மற்றேன . 762 

சுகமுற்றோர் பாலிருக்கிற சுகமே சோவன றுயருறறோர் 
பாலிருக்கிற றுயரே சோவன, சகமுற்று நடபாவே 
தவறுறுநோ யற்றாவி தழைதது வாழாதே, னுகவுற்ற வாபததி 
லசையேன சற்று முயா சமபத திறசகத தோர்க் குறுநட பாவே , 
னக மற்ற வதனாலே நோயொன நில்லா வாருயிர்பெற றிருக்கின் 
றே னைய வென்றான . 


னாத லாலே 


, 


மன 


763 


தேவபூசைகதை . 


. 


மயசக 


தோற்றாவு மா ததிரமே யதிபபோ திப்படியே தோற்று 
கின்ற, தூற்றமுற விவரனென றுடலினையுௗ ளுறநினைத ஒற்ற 
பொய்யே , யேற்ற நாம் பெலும்பினா லியன றவட லினைநானென் 
றெண்ணு மோக , மாற்று நியாற சஙகறாந் தாலியன்ற வடிவுக 
கோர் மட்டுண் டாமோ 

704 
கனவுடலாய்த திசை களிறபோய சு கவணையிற கண்டுயின 
றுங் கலக்க முற்றா, யுனதெனுமவ வுடலெங்கே யிருக்கின்ற திரா 
மனே யுணாந்து நோக்காய் , நனவின மனோ ராசசியததிலெவவுட் 
லான மேருவினு நாகா நாட்டு , தினமுமருண் குழறுதிநீ யுன 
தெடவ வடலொகே சோகத தோதான. 

765 
நீண்டகனா நீண்டமன விசிபந்தா னீண்டமன 
மெனறே, யீண்டுபவரு கான நி ? னவாய தோற்றாவு மாத்திரமா 
மிந்த ஞாலம் , காண்டகவுண டன் நிலது மனறெனறே வேறறெண் 
ணங்களைத றானே , யாண்டகையே நாமுன காட்சியென மெய்ஞ 
ஞான ரறைவ ரன்றே 

760 
தீபநா மெப்படியுஞ செக்க கட வ மொலறுதி தேக நாசஞ, 
சாருநாள வீணிலே பா நலிக்கு பாறெனனோ சகததி லுள்ளோ , 
வீரனே யெப்படியுஞ சனித தோாககுச சிறிது சுக மேவ வ . ) 
றோ, சேரு மோா பொருள்களிலே செருககு கின்ற செருக்கென 
னோ செப்பு லாயே .. 

67 
துனனு பொருள களில் வேறு கூறொழிததுத தோற்றரவு 
மாததி ரததே , மனனுசம மாயுலகைக் காண்டியாற றோற்றால 


வேதாந்த மந்தசிந்தாமணி . 


179 


எ 


پا 
( 


ஆ 


ப 


மாத்தி ரந்தா , 

னுனனுமனக கண்ணாடிக கழுக்காகு மாதலினா 
லுற்ற தெல்லாம் , பினன மற வேயாற்றத தோற்றாவில் லாதவ 

68 
னாப பெருமை யோனே . 

எவனுடைய மனப்புற்றி லிராகமுனி வெனுமபணிகளியக்க 
மில்லை , யவனெலுங்கற பகதருவா லணுகாத கொன்றுண்டோ 
வறிவின் மிக்கோய் , கவனமற வறிவினான மதததோராயப் பல 
கலை நூல் கலவி மிக்குத , தவமறுகா மமவெகுளி நிறைந்தோரே 
வேசரிபோற றளளத தாகோர் 

709 
இப்பிறவி பயக்கமெனு மாழிததே ! T ங்கறா மெனலு மச 
சைர , செப்பமுறத தடை செயதா லோடாது மனவச சிறித 
சைந்தாற , றுப றவாா கடுரதாரம் தடைபடா தறிவுவலி கக 
க , மெய 
மயப்புருட வருத்தங்க டமைக்கொன 

தடைசெய்ய 
வேண்டு மனறே . 

17 ) 
ஈலலறிவு நற்புருடர் குணநன் னூன மேவி.பால வருத்தத 
தாலே, புலலில் பொரு ளோரிடத் துங் கிடையாது மனமெனும 
பொலலா வனபே, பலலறரும பயஞபெய்யு 5 நீரதையா ம பெருஞ் 
செல்வ மனைத்து மாய்க்கும் , கொல்லுமிது தனை நீக்க யேதானா 
யஃதாகிக் குறைவு தீர்வாய் . 

771 
மளவனபே புறப்பிடித்தாற சாத்திரதநாற கற்றந்தான 
மாற்ற வொண்ணா, வினவு.அதே சிகராலு மீடபரி தா பந்தப்பேய் 
விட்டு நீங்கிச , சினமின்றி யிருக்கு மெனின முன்னுரைத்த வகை 
களாற் றீர்கக லாகுங் , கனபங்க மிலதாகிற சிறுகுழியில் விலங்கு 
கனைக் கரையுய்ப பா போல . 

772 
போகடொடு புசிப்பனதாம புறத்தொழிய வாரியன முட 
பூண்டு வேண்டி , யூகமுற நினைத்தொன்றாம் பெரும்பொருளாக 
தனனுருவை யுணர வேண்டு , மாகலினா லிப்பரம் தரிசனததை 
மாமோக மறுப்பு தொனறைச , சேகாசா திரமவுலி யெனக்குரை 
ததா னுனக்குரைபயத் தெளிதது கேடயாய் . 

773 
உயாகயிலைப் பெருங்கிரியி லுருகதிரனை யருசசனைசெய் 
தொருகாற கங்கை , யயலுறுசா லையினோறறுச சிததர்கணத் 
தொடுமபனனூ லருத்த நோக்கிய , பயனுறநீ ணாட்கழிததேன் 
பினபொருகா லாவணி முற பக்கம் தன்னி , லியலுறுமட் டமிதின 
ததி லிராபபோதின் முற்பாதி யிறந்த காலை . 

774 


180 


வேதாந்த மநதரித்தாமகரி . 


. 


776 


சிறிதாகிச் சமாதிதவிர்ப்பதோக்கி லியானிருப்பத் திசைக் 
ளெலலாம , வரிதாகிக காட்டசமா தியின் மவுன மிருபபன போல 
வழகக மினறி , யெறிவாளால் வெட்டுதறகா மிருண்மூடி முழை 
வனங்க ளெ..குரு துனறி , வெறிதான வபபோ தில விரைவி 
லெழு தோரொளி மு ைவிளகக கணடேன் . 

775 
வெண்ணிறத்த முகில கோடி வெண்டிங்கள் கோடியென விள 
ஙகுக தேசைக, கணைகத்தினோக்கலுமே 15திமுதல வரவுமை 
யாள் கைமேற் கைவைத் , தெண்ணற கானவரலு மாணாசக 
ருடன் விரைவ லெழுந்து ! > 1 , ( 16) தும்கா 

னவைகொடு 
போயப பன பலாதுயத தாததிற பணிகது போற்றி . 

திங்களினு மிகரகுவிந்து வெலிதா! நோபெலலாக தீர்க 
கப் பட்ட , வங்கனுற வருணோக்கஞ செயதானை வணககத்தா 
லருக்கி யத்தாற , றுங்கவும் சாரததான மந்தார நனமலரின சோ 
னை தன்னாற , சங்கரனை யோதினே னுமையையும் படியேத்தித் 
தாளில் விழந்தேன. 

777 
ரசனியற கணங்களை பு முமை சேடித திரளகளையு மின்ப 
மாக , நேசமுட னேந்தியபின் னிறைமதியைக் குளிரவிக்கு நீர்மை 
வாக்காற , றேசுடையோ னெனை நோக்கி யுரை செய்தான சாந்திய 
னாற றீர வாறி , யாசறநல் லனதருதின னறிவுகடற பதத்தினிலை 
போன வனமே . 

778 
னறித் தவமுனக்கு நடந்ததோ சாரவனதாஞ் சார்ந 
த வனறோ, விடயங்க விறந்தனவோ வென் றுலகின் காரணமாம் 
விமலன கூற , விடையவனை யானவணங்கி வேண்டுகோளாலுரைத் 
தேன் விண்ணோ கோவே , யடைவறன எருள பெற்றாக கடை 
வரிதொன றிலைப்பயங்க ளருகும் வாரா 

771) 
சகத்திலுவைத தாழ்குநோரைத தாழாதா ரிலலையுனைச 
சரணத தாழாத , மாத்துவா வாழ்க தன செயகே யதுதேச மது 
நாடு மலைய தாகும் , தொகுத் துளமுனனையிலறத்துக் குறுபலமா 
மிக்காலம் தொடர றத்துக , குகுத்த மழையாமபின சே ரறத்துக்கு 
வித்தாகு முன்னை நாடல் . 

780 
ஞானவமு தத்துக்கோர் நிறைகுடமாந் தீரதையா நன்னி லாவுக் 
கூனமிலா மதியாமெய் வீட்டுக்கு வழியாகு முனனை நாட 


தடையின் 


வேதாத்த மீநநசிந்தாமணி . 


181 


உ 


லானவுனை நாடலெனு மணி திகழ்சிந்தாமணியை யடைவுற் றே 
யான் , றீனமுறு மனை த தாபத் தினறலைபை மிதிககினறேன றேவா 

( தேவே . 781 
என்றுதுதித தெழிற்கருணை முகமலாத முதன்மூலத் 
திறைவன பனை , மென அணை தராண மீட்டிறைஞசிக பேட்ட 
தொரு பொருளுரைகக விளங் க 5 கேளாய, குனற ஓறை யருட 
கடலே நினனகுளா லறி அல்லாத குறைவற றேனுக , கொன 
வளது சந்தேக மதனறுதி யருளவாயென றுரைக்க அறறேன. 

நீலினை யெல்லா மறுத து மங்கலமெல லாமுதவுரு தேவ பூசை , 
யாவதெனக் கேட்டமே யருள செய்வான றெய்வந்தா னியா 
தென் றோதிற , கேவலமே யரியல்ல வரனல்ல பூதவுடற் கிடைத் 
தலல , வோ வுமன மடிய முடிவுமிலாச செயப்படா வுணாவே 
தெய்வம் . 

783 
தேகமுதற பிரிவுகளாய் சிறியனவாம் பொருளகளிலத் 
தெயவ முனடோ, பாகமறப பன தியற வடி முடிவற றுளவுணர் 
வே பாம் போத , மாகலினா லது தெய்வ மருசசித்தற் குரித்தாகு 
மறிவி லாத , மூகருக்கு வடிவமுத லருசசனையே யியலபென்று 
மொழிபு மனறே. 

784 
செலவழியோ சனை நடக்க மாட்டாதார் குரோசவழி செல் 
லு மாபோற, பலவடி வி லருசசிபப ரறிவிலலா ரறிவுநிலை யடை 
யா சென்று , சொலவாபர பரமற்ற சிறககன மெவ்விடத்துந் 
துன்றி நிறகு , மலவழியாக கறங்க ளனை ததினுமா யாததனா 
லதுவே தெய்வம் . 

785 
அறிவுசம பாவனை சந தோடமெனு மலாகளா லந்தத் தே 
வாம , பிறிவரிய வாத்துமதத துவத்தைபருச சிப்பதே பெரிய 
பூசை , குறவடிவிற பூசனை பூ சனையலல வகண்டமெனக கூறுந் 
தெயவ , நெறிகொளபுறத தொழில்களா னோதில் கதனாலே 
கிறையு மினபம் . 

786 
தெள்ளறிவெல் லாக்கலைக்கு மெட்டாதெல் லாக்கருத்துஞ் 
சேர்ந்துண் ணிறகு , முளளதில் திரணடினடு சத்தாசா மானி 
யமே யுருவாய் நிற்குரு , தாளரிய பெருஞ்சத்தா மாத்திரமெய் 
யாநதெடவ தானு மீத, யெள்ளரிய விது விகற்ப வடிவாகி லு 
ணர்வுருவை விழாது வோம. 

187 


182 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


ன 


அங்கத்தே சோதனமென் றெண்ணலான் மாமோக வள 
ற்றி லாழும , பொங்குற்ற துனபத்தாற றுனபமுறக் கீழ்க்கீழே 
போகுந் துன்பஞ், சஙகற்ப மாத்திரத்திற றுன்பமுறுஞ் சங்கற 
பந் தவிரநத மட்டி , லிங் குற்ற துனபமறுஞ சங்கறப மேதுன்ப 
மிலதே லின்பம் . 

788 
தன்னுடைய விவேகமெனும பெரு கொறமுற சங்கற்ப முகி 
லைத் தள்ளி , மன்னு ராற காலத்தின் வானமபோ னின் மலத்தை 
மருவா நிறகு , முனனுடைய சங்கற்ப மெனுமழுககை யுன்னாலே 
யுனக்கு மாற்றித, துனனிமிகு தெளிவுற்றும் பாமாநந தக்கட 
லிற் றுளைந்து வாழ்வாய 

789 
ஆற்றுமதத் துவஞசகல சத்திமா னாபவற்றி னடனத் தாலே , 
தோற்றுகின்ற பந்தம் வீ டெலலாஞ்செய் திடுஞசமமாயத தூய 
சிததாய் , வேற்றுருவெல லாமியற்று மிதனுக்கிர சாச , 
வியோம சத்தை , சாற்றுகின்ற காலததின சததை நிய திசததை 
தடமா சத்தை . 

790 
திடஞான சத்திதொழிற சததிதொழிற செய்கிறபோன் 
செய்யா தோனா, மிடமான சத்தியிவை முதற்பரம சகதிகளுக 
கெல்லை யில்லை , மடமான மிளிரசத்தி சநநமர ணங்கடரும் வைய 
மெங்குந் , தடமான மீட்சியெனுஞ் சத்தியாற பிறப்பிறப்புத் தவி 
ரு மன்றே . 

791 
அனைத்தான பூசையினு மங்கததைச சுடுதலே யமல மாகும் 
வினைத்தேக வுடலை நா னெனனுமது விடுதலே மிகுந்த பூசை 
யினை ததான தியான ததாற பூசிககச சிததுருவா யிலககம பானு 
தினைத்தாகு மெனவொளிகட கொளியாமுட சிறசுடாநா னென்று 

( சோக. 792 
கரையறு பரமா காசங் கதிததற்ப பெருத்த கண்டம் 
புரையறு மதன் கீழ் ழெல்லை யற்றவிண் பொற்றாட் கஞ்ச 
நிரைபயின் முடிவி றிக்கு நீண்டற வுயா நத தோளக 
ளுரையுயா நாநா லோக மொளிகொளா யுதங்க ளாமே , 793 
எண்ணில் கோடி பிரமாண்ட மிதயத் தொருபா லிளைப்பாறும் 
வண்ண வொளிசேர் பரவிசும்பின் பாரா பாரா வடிளிதுவங்( மிவ் 
கண்ணன் பிரமன் சிவன் மகவான் முதல்வா னவரார் கவின் பெறு 
வண்ணல் வடிவிலுரோமநிரை யாகு மிந்த வனைத்துயிரும் . 794 


வேதாந்த மந நசிந்தாமணி . 


183 


விவிதா ரம்பம புரிவனலா யுலகாம பொறியின் வினை ககயிறாய்த் 
தவிரா விசசை முதற்பலவாஞ் சத்தி யவனமே னியிற்றங்கு 
மவிரா நின்ற விவன்பரம தேவென் றறிந்தோ ரருசசிப்போர் 
செவிதாஞ் சின்மாத் திரமானோனனுப வித்த திகழான்மா . 795 
எங்கு முறைவோ னெவராலு மெய்தப் படு வோ னெல்லையறத் 
தங்கு பதங்கட் காதார மாவோன சத்தா மாத்திரமே 
யங்க மாவோன் சகத்திரளை யடைவி னடத்துங் காலத்தைத் 
துங்க வாயில் காப்பவனா யுடையோன சுத்த சுயஞ்சோதி . 796 
நயன மூக்குச செவிதொக்கு நாக்கு மனமாஞ் சததிகளா 
லியல்பி லெங்கும் விடயங்க ளருந் தி யெண்ணங் களுக்கெல்லா 
மயல தாகு மெவ்விடத்தும் பரம சிவமென் றகததெண்ணி 
யுயா தெய்வத்தை விதிநெறியே யோங்கு பூசை செயவேண்டும் . 
தனன தறிவே வடிவாகித் தயங்கு தேவின் பூசைக்கு 
மன்னு முபசா ரங்களெலா மரபன ராகு மெப்போது 
மின்ன லனறிக் குளிர்ந்தழிவற றேக மாகி யமுதாகித 
துன்னு தன போ தத்தாலே தூய பூசை செயல் வேண்டும் . 793 
ஒழியா துள்ளே பரிசுத்த வுணர்வா மறிவே ததுதானே 
ழியா தான தியானமது தானே யியலபா மருச்சனையாம் 
விழிதோல செவிநா மூககைநதால விடயங் கொள்ளிற் றுயில் செய் 
யின் , மொழிகூ றிடிலே கிடிலுயிர்க்கின் முற்று முணர்வா யிடல் 
வேண்டும் . 

799 
திகழாத் துமதத துவததிலுபா திபான முபகா ரங்களொடு 
நிகழ்பூ சனையா மிவவழியா லனறிப் பிறிதோரா நெறிகளினாற் 
புகழமெய் யுணாவு கிடையாது புரண தியான பூசையினை 
யிகழ்மூ டாகள் செய யினுமபதினமூன றிமைப்பிற பகவீ துள 

பேறாம் . 800 
இயலாா கடவு ளாதனனை யிமை நூ றளவு பூசிக்கி 
லயமே தத்தி லாயிரமாம பேறா மரைநா ழிகைபூசை 
முயல்வா ரிலக்க மபமே தப பயனைப் பெறுவா முறைமையினாற 
பயனா பூசை யொருகடி.கை பண்ணி லிராச சூபப்லம . 

801 
பாச மின்றி யுள்ளுணாவைய பதினைங் கடிகை பூசிக்கி 
லிராச சூய விலக்கநிக ரிவ்வா றொருநா ளருச்சிக்கி 


யி 


184 


வேதாந்தமநத சித்தாமணி . 


லாசி லாத பரவொளியி லமர லாகு மிதுதானே 
யேசில் பரம யோகமிது தானே பரம கிரியையுமே 

803 
புறனாம் பூசை யிஓவாகும் போதக் கடவு ளுட்பூசை 
திறனாய்க் கேட்பா பெயபோது தேகத துறையு மிததேவை( வோ 
மறவா தித தப பரசிவததை வருவோ னிருப்போன அயின்றெழு 
னிறனார் போக விடயங்கள் புசிப்போன் விடுவோ னெனநினைந்து . 
வெகுவா யடைந்த பொருள்களிலே மேவித் தனது மெய்யுணர் 
தகுநீர் முழுக்கான் மலமற - தப்பில போத பூசனை யான் ( வாக 
மிகுநற் போத விலிங்கத்தை மேவு பூசை செயலவேண்டும் 
பகுதி யில்லா விப்போதம் பபிலா திருக்கு மிடமுண்டோ 804 
பெருகு மனத்தின் மனனததிற பிராணா பானன றனனவி 
லிருத யங்கந் தரநதாது விடையிற புருவத் திடையின மூக 
குருவி னுனியின் முபபததா அற்ற பதத்தி வாத்தின் 
றிருகல் கடந்த மற்றகப்பாற செறியும் போத தேவதையே . 805 
என்ன துடலிற் சிறகதிரா யிலங்கு தெயவ நானென்னை 
யுன்னு மனங்கண் வாக்குக்க ளுடைய சததித் திரளெல்லாம் 
பின் 
னன மின்றி நாயகனைப் பிரிய மகளீ போ 
துன்னு மெனறே யநவர தாக தொடர்பாவனை செய்திடல்வேண்டும் . 
சகத்தை நிவேதித திடுஞ்சிதத மெனது வாயிற் றனிக்காபபோ 
னகதது வாயிற பயிலேவ லாளா மென நகு நற்சிதை 
யுவப்பி லுடறபூண் ஞானங்க ளுற காண மொருபதது 
நிகழ்சசி யுறுவா யிலகளாகு மெனனு மெண்ண நீங்காமல . 807 
அவ்வாறான விவனவனா னந்த மாகாய பிரிவற்றுத் 
தவ்வா தெல்லாம் பரிததொனாம்ச சாலநிறைக்கெல லாநிறைவித் 
தெவ்வா யினுமோர் சமனாகி யியலா சார மியலொளிகொண் 
டொவ்வா தாய்ச்சித் தாய்நின்றே னெழியே னெனறே பூசிக்க.. 
அமல மாகப பூசையினா லதிகத தெளிவை பெய்திடலாஞ 
சமம தாயெல லாமான தடம்புந் தியினா வடலறிவு 
சுமெடென் றப்பா லாஞ்சிததைப பெற்ற தொன்முற செடாபாக 
விமல மானோர் பூசிகக வேண்டு மெனடா விடாதென்றும் . 809 
எட்டா தொன்றை வேண்டுமென விதறா யிரங்கா நிசசைவழி 
முட்டா வறிவாற பூசித்தன் முறைமை யன்ன பானத் தாம் 


பானாளு 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


185 


பட்டா துயாந்த செலவத்தாற் சயனா சனம்வா கனங்களினாற் 
கிட்டா நின்ற சுகமனைத்தா லறிந்து கிளர்பூசனை செய்க . 810 
ஆதி வியாதி பயின்மோக வாரம் பத்தா லனைத்திடரா 
னீதி பயிலு மிராசசி யததா னிறையு மிடியால் விசித்திரமாக 
தீதி றொழில்க ளாமலராற் சித்தை பறிந்து பூசிககக் 
சோதில் போக நவைபோகங் கொளனீக் குதலா லருசசிக்க. 811 
நிருவிகார பாவனையா னேர்ந்த பொருளை யினித ருந்தி 
யொருவி யிறந்த பொருளினையே யுறாமை யுணாவின் பூசனையாம் 
வெருவு துன்ப மின்பமுதன் மேவு மனைத்து முணர்வுருவாய்க் 
கருதல் வேண்டு மழிவறுசிற் கட்வுள் பூசை யொழியாதோ . 812 
என்று மெல்லா வடிவாலு மெல்லா விடங்க டம்மாலுந் 
துன்று மெல்லாம பிரமமெனத் துணிந்து பூசை செயல்வேண்டு 
மன்றெ னாமல் விரும்பாம லடைந்த போக மெலாமறிஞாக போல் . 
கொன்று சுபாவத தாற்புசிததற குரித்தான கடறகு நதித்திரள 
நீச முயாவா நோக்கங்க ணோந தா லிறையும் பற்றாமற 
றேச காலத் தொழிற்குரித்தாய்ச சேரா நின்ற சுபாசுபததை 
யாசு விகார மறககைககொண் டதனாற் பூசை செயல் வேண்டும் 
பேசு பரமார்ச சனை விதியிற் பெரிது மிவைநற் றிரவியமே . 814 
இனைய திரவி பூங்களெலா மினிதாஞ் சாந்தி யொன்றாலு 
நினைபா வனையாற் புளிப்பு றைப்பு நிறைந்த கைப்புத் துவாப்பனைத் 
றினையுமின்றிச் சித்திரமாந் தித்திப் பாலே செறிந்தனவா [ தின் 
யனைய சாந்தி மதுரத்தா லறவே நிறைந்த தருந்தவனே . 815 
தக்க சாநதி பயிலிரத சக்தி யாலே பாவிக்கிற் 

( தியி 
றொகக பொருளாய்க் காண்பதெலாஞ் சுதையா யிமைப்பிற மாய்ம 
னுக்க விரதம போலாகு முயாநத சமமாஞ சாநதியினான் 
மிக்க வறிவா கியுங்கறபோல விளங்கு முணாவாற் பாவிக்க . 816 
தேச காலத தொழிலொழுங்காற் சேர்ந்த பொருளின் சுகாசுகத் 
வீசு மயக்கங் களினாலே மெய்யிற் கடவு ளருசசனைசெய் [ தின் 
தாசை யெல்லாம் புந்தியினா லன்றி நிற்பா யுயர்மாயை 
நீச மாயை தனைநீக்கு நெடுஞ்சங் கறப நஞ்சறுக்கும . 817 
கருதி மலத்தான் மலமறுக்கும் காரு வென்ன மாயை தனைப 
பெருமா யையினாற செறல் வேண்டும் பெரிய மாயை காரணமாம் 

24 


186 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


பொருளன் றாயுங் குருவாக்காற் புகலும் பொருளாய்க் காரணமாய் 
மருவு முணர்வாந் தனனுருவை வழுவா தளிக்கு முணர்வோர் 

( க்கே . 818 
குரவ னுபதே சததொழுங்கு குறிப்பான் மகன்பான் மிகவ 
ளர்ந்து , விரவு மென்னிற காட்டரிதாய் வெளிநில் லாதா கிலுக 
தானே , பரம ரூபம் வெளிநிற்கும் பன்னூற் பொருளாற் குருமொ 
ழியாற் , றரவு மரிதாக தனனறிவாற றானே யறிந்து பெறவேண் 
டும . 

819 
ஆசான் மொழியா னூறபொருளா லனறிப் பெறவு மரிதாகும் 
தேசார் குருநூன் மாணாக்கன சிறக்க விமமூ வருங்கூடிற 
பாசா தீதப் பரமெய்தும் பன்னா ணீங்கா விக்கூட்ட (வதுபோல் . 
மேசா வுணாவைத் தரும்பகறபோ தெலலாத தொழிலுரு தரு 
சொன்ன நெறியி லறிஞாதினந் தோறு 5 தேவாாச சனை புரியி 
லென்னை முதலோர் தொண்டாகளா லேதத மிகக பதமடைவ 
ருன்னு சகமில லா திருந்து முண்டு போற்றோம் றிடுந்தோற்ற 
மன்ன தொழிந்து வேறில்லை யரிய தவத்திற பெரியோனே 821 

முந்தைப் பிரம முதலான மொழிகட் கெல்லாக தெரிகின்ற , 
தெந்தப் பொருளாங் கதுசிததென் றெண்ணு வாயன் னதுதோ 
ன்றித் , தொநதித தறியும் பொருள் போலாய்த் தொடரும் பெயா 
க்கு முரிததாகி , யந்தக் கரண பாவனையா லகந்தை தனையும் பின் 

822 
சேரு மிந்த வகநதைக்குத் தேச கால பாவனையாய்ச 
சாரும பாங்கித் திரளான சததித திரளுண் டாநதானே 
நேரு மிவை சூழ சறபாவ நிகழசீ வபபோ பெற்றுடனே 
கூரும புந்தி யெனலாகிக கோளின மூட ரிடததிருககும . 823 
சத்தங் கிரியை ஞானமெனுஞ் சாத்தித் திரளக ளுடன் கூடி 
யொத்த கணந்தா னொரு கணத்தி லுன்ன றன்னை யுண்டாக்கு 
மெத்த சங்கற் பத்தருவின் விததா மெனன மனமவிளையும் 
தொதது புரியட் டகவடிவாஞ் சொல்லுக் கதுபாத் திரமென்பா. 
அன்ன மனதுக் குயாபரம னாலே வடிவாஞ் சத்திகளை 
யின்ன வளவென் பதறகரி தா மிதுதான விசுமபு முதலான 
துனனு வடிவங்களை மேவித் தொகுத்த துவங்க டமைச் செய்யு 
முன்னு பாழிற கூளிகள் போன மொழிந்தமனவாதனை தோன்றும் 


செல்லும் . 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


187 


சகப்பேர் பெறுமிவ் வாதனைதான் றவிரி லழியாச் சாந்தியதா 
மகப்பா வனையி லிசசகத்தி லலகைத் தேரா நீரதன்னி 
லுகப்பா மறுதி யுள்ளோர்க ளுபதேசிக்க வொண்ணாதோர் 
மிகப்பா விகளாஞ் சீசீயென றிகழ்வா ரவரை மெய்யுணர்ந்தோர் . 

பரம முணர்ந்தோர விவேகியர்க்கே பரம வுபதே சம்பகர்வர் , 
திரமின் மயக்கத் திழிந்தோர்க்குச் செய்ய நினையார் சொபபனத் 
தில் , வரனை நனவிற கன்னிகைக்கு மகிண னாககு மியல்பொக் 
கும் , விரத முனியே நீ சொன்ன வினாவுக் குண்மை விளம்பின 
மால் . 

827 
இனி துண் டாக வுனக்கென்பா லேகு வோநா மென் றுமை 
யும் , புனிதன் றானும் பரிவாரம் புறத்துச் சூழ விண்ணகன்றான் , 
பனிநன மலாஞ சலிசொரிந்து பணிந்தே னன்று முதலந்தத் , 
துனியி னெறியான் மெய்யுணாவைத் தொடாபாற பூசை செய் 
கின்றேன் . 

828 
இன்று மென்றும் பதறாம் லியற்று பூசா விதானத்தாற் 
றுன்று கின்ற வாதனைகள் சுமையன் றியிலே சுமக்கின் 

ற 
னன்று வந்த கிரியைகளோ டாசா ரங்கண் மலராக 
நின்ற பூசை தனிற்குறைவு நிறைவு காணே னிராப்பகலே . 829 
கொன்ளு வானுங் கொள்பொருளுங் கூட லுயிர்க்கெல் லாம்பொ 
நள்ளு மாதக கூட்டத்தே ஞான யோகிக் கவதான ( துவா 
முள்ள தேதங் கதுதானே யுயரான் மாவுக் கருசசனையார் 
தெள்ளு மிகநோக் காற்சங்கஞ் சேரா மனத்தாற் சகத துறைவாய் . 


வில்வபலக்கதை . 


விழிப்பினோ டிமைப்பிற் சித்தஞ் சகத்தினை விளைத்தொ டுக்கு 
மொழிததுவா தனைபி ராண னொடுக்கத்தா லுளத்தை மாய்பபா 
யிழித்தபே தைமையின் றோற்ற மொடுக்கமா மிரண்டி னாலுஞ் 
ழித்திடு கரும மெல்லாந் தோன்றிடு மொடுங்கு மன்றே . 831 
ஆதலாற் குரவ னன்னூ லகல்கிலாச செறிவால் வன்பிற் 
பேதைமை யுளத்தை மாய்பபாய் பிராணனைத் தடைசெய் தாலும் 


சு 


188 


வேதாந்த மநற்சிந்தாமணி . 


வேதன வசைவு தீர விடுகிலுஞ் சித்தம் போகும் 
தீதறு மதுவே மேலாம் பதமெனச் செப்பு மன்றே . 832 
தெரிபொரு டரிச னஞ்சேர் கூட்டத்திற் சேர்ந்த வின்பம் 
விரிபர மார்த்த மாகு மதற்குமே லினிவே றில்லைப் 
புரிதரு பிரம நேரக்கா மதனினாற் பொன்றுஞ்சித்தம 
வரிசையாஞ் சித்த நாசம் வஞ்சமி லின்பந் தானே . 

833 
தேய்ந்திடல் வளாத லில்லைத் தெரிவுறா மறைந்து போகா 
வாய்ந்துணர் ஞானி சித்தஞ் சித்தமன் றதன்பே ருண்மை 
யேய்ந்தநா நாத்து வததோ டனனிய மெய்தல் சித்தந் 
தோய்ந்தபோ தததாற செம்பு சொன்னமா வதுவே போலாம் . () 
சித்தெனுந் தத்து வந்தான சித்தமாய்ச சகத்தி லோர்காற் 
றொத்திய விநோதஞ் செய்து துரியமா மவத்தை மேவி 
கித்தமாந் துரியா தீத நிலைமையா மாத லாலே 
பித்துறு முலகாய்ப பன்மை யாய்நிற்கும் பிரம மொன்றே 835 


சிலைக்கதை . 


படியென்ப . 


செவ்வி தாங்கலில் வனசமுஞ் சஙகமுக திகிரியு மெனுங்கீற் 
று , வவ்வு கின்றதோர் சுழுததியா மவததையாய் மருவுறு மது 
போலத் , தவ்வில் சித்தினு ளுலகங்கண் முழுவதுந தங்குமால் 
வேறன்றி , யெவ்வி டத்திலியா தெப்படி யிருந்ததவ விடத தினப 

836 
நானாவாம் பண திகளுண் ணண்ணுகினு மொருமையே நண் 
ணுங் கற்போ , லானாத சகங்களையுள் ளடக்கினும் வேற்றுமைமே 
வா தறிவொன் றேயாங் , கானாபங் கயமெலலாம் வேறன்றிக் 
கன்மயமாங் கணக்கே போல , வானாசிற் சொரூபத்தைப் பிரியா 
த தன்மயமாம் வைய மெல்லாம் . 

837 
விரிசிலையி லெழுதியபங் கயமாதி யுதித்தத்த மித்த துண் 
டோ , திரிபுவனங் களுஞ்சித்தி லப்படியே வில்வக்காய் செறிந்த 
மச்சைப் , பரிசினின் முன் னுரைத்தது போன் முடிவில்லா விகார 
த்தாற் பரந்த வண்டர் , துரிசிலா வறிவினிடைத் துன்னுமால் வே 
றென்று சொல்ல வொண்ணா 

833 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


189 


- 


பிரமத்தின் சற்பாவ வடிவான பேருலகின் பேத மெல்லாம் , 
பரமார்த்த சுழுத்தியாய்ச் சாந்தமாய்ச் சமமாகிப் பயின்ற சித்தா 
ய்க் , கரமுற்ற தன்னுருவாங் கண்ணாகுங் கல்லிடைத்தா மரைகள் 
போலத் , திரமற்ற சிருட்டியெலாம் பயனில்லை யுடல்களெலாஞ் 
சேரா தென்றும் . 

839 


அருச்சுனன் கதை . 


வாசுதே வப்பெயரு மருச்சுனனா மமும்படைத்து வருமப் 
போதில் , வீசுதார திரிதராட்டிரன்மைந்தர் கிளைஞரொடும் விச 
யன் மேலே , யேசுபோா செய்யவருந் தன்கிளைஞா மரணத்துக் 
கிரங்கிப் பார்த்த , னாசுசரா சனமவளையா னதுபொருட்டா லுப 
தேச மருளு மாயேன் .. 

840 
விசயனெனும் பெயருடற்கு விண்டுவெனு ஞானவுடல் விள 
ம்பு முண்மை , யிசைவுறக்கே ளநந்தமாய்த் தெரிவரிதா யடிமுடி 
வற் றிருக்கு முன்னை , யசைவறப்பா ரருச்சுனா வறிவுருவங் குற்ற 
ஙகளின்றி நிற்குரு, தசையுடலி லொருகாலும் பிறப்புறா யிறப் 
புறாய் சத்தாய் நின்றாய் . 

841 
பிறப்பில்லை யிறப்பில்லை யிவனென்ன வடிவில்லைப் பின்புண் 
டாகா , வறப்பழைதாய் நித்தமா யழிகின்ற சரீரததி லழியாச் 
சற்று , முறப்புரியுக தொழில்களை நீ யோயாது சங்கததை யொருக் 
கிச செய்வா , யிற்பபில பிர மாரப்பணவா சாரமுறிற பிரமமா 
யிமைப்பி னிற்பாய் . 

842 
ஈசனிடத் தெப்பொருளுஞ் சமர்ப்பித்து மிகு மீசன் வடிவ 
மெய்திய , பாசமுறு முயிர்க்கெல்லா மீசனாய்ச சங்கற்பப பற்று 
மாய்தது , நீசமனாய்ச சாந்தமனத் தினனாகி முனியாய்சசந்நியாசி 
யாகி , யேசறுயோ கியுஞான வானுமாய் முத்தியினை யெய்து 
கென்ன . 

843 
சங்கமறுத் திடல்பிரமார்ப் பணமீசு ரார்ப்பணமே சந்தியா 
தம் , பங்கமறு ஞானமே யோகமே யெனுமிவற்றின் பகிாசசி யா 
தோ , செங்கண்முகி லேயென்ற விசயனுக்கு மாலருள்வான் செறி 
சங் கற்ப , மங்குறவா தனைகெடவோர் நினைவுமிலா விடம்பரம 
வத்து வென்பா . 

844 


190 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


ஏகமெனும் பிரமத்துக் குறுமுத்தி யோகமேயிலங்கு ஞான , 
மியோகமுமாங் கதுவென்ப ருலகமுநா னும்பிரமத் துருவென் 
றோர் த , லாகுபிர மாரப்பண மாங் கருமபலம விடலசநதி யாத மா 
குஞ் , சோகமுறு சங்கற்ப மறுத்தலே சஙகததைத் துடைத்த 
தென்பர் . 

845 
எண்ணமனைத் தினுமீச னொருவனே யென்றிருமை யெண் 
ணந் தீர்தல் , புண்ணியவீ சுரார்ப்பணமா மெனை நாடி யெனக்கன் 
பாய்ப் பூசித் தென்னை , நண்ணியெனைத தொழுதென்னைத் துதித் 
தாயே னானெனுநின் சொரூபச சோதி , யுண்ணிறையும் பரமஞ் 
சா மானியமென் றிரண்டுவடி வுண்டெ னக்கே . 

846 
சங்காழி பயில்க ரத்தை முதலான வங்கஞ்சா மானி யா தான் 
மங்காம லடிமுடிவற றொன்றாய வடிவுபர வடிவ மாகு 
மிங்கான பிரமமெனப் பரமமென விசைப்பதெலா மிந்த ரூபஞ 
சிங்காம லிதுதனை நீ தெளிவளவு நாலுபுயத தேவை யேதது . () 

அக்கடவுட் பூசையினா லறிவுநிறைா ததனாலப் பதமுஞ சோ 
வை , மிக்கபர மாகியவென னுருவ முறிற பிறவிநோய் மீண்டு 
சேராப் , பக்கவபி மானம்போய் மோகமபோய்ச சங்கம்போய்ப 
பரமே மெய்யாய்த் , துக்கசுக தொந்தமபோ யாசைபோ யறிவுற் 
றோர் தொடர்வ ராங்கே . 

848 
காமமுறு சங்கற்ப மின்றியா ரமபமெலாங் கலந்து நிற்போ 
ர் , தாமமுறு ஞானததி யாறகருமங் களைசசுட்ட சானறோ ரென் 
பர் , சேமமுமேல் வரும் பொருளுஞ் சிந்தையறத தொந்த மறச் 
சித்தா முண்மை , தோமரப்பெற றெப்போதும் தோற்றுதொ 
ழில் வழிநிற்பாய் துளக்க மின்றி . 

849 
வீசியவூ ழிக்காற்று மேலிடினும் விருதமலை வெடித்த 
போதுந் , தேசிகனூற கற்பித்த செந்நெறியை மதிமான்க டிறம் 
பல் செய்யார் , மாசறுமெய்ஞ் ஞானமிலா மடமையால வாதனை 
மெய் வடிவாய் நிற்குங் , காசறுமெய்ஞ ஞானமெனும் பெருங்கடல் 
கோத் தாலதனுட் கரைந்து போமே . 

850 
என்றருளித் திருநெடுமா லிமைப்போது மோனம்போ லிரு 
த்த லோடும் , வென்றிமிகு விசயன் மகிழ்ந் துரை செய்யும் வகை 
கேளாய் மெய்ம்மை வீரா, கன்று துய ரனைத்தும்போ யெனது 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


191 


ம . 


மதி பரம்பொருளைக் கலந்த தையா , துன்றிரவி காணவிரி கமலம் 
போ லெனவிசயன் சொல்லு மன்றே. 

851 


சதவுருத்திரர்கதை. 


அக்குரு கொருகால விண்போ யரன்புரத தானைக் கண்டு 
மிக்கசங் கரனா னெனறே மெய்மமையாய் நினைத்த லோடு 
நககன துருவ மாகி நயாதவா வீச னாட்டிற் 
றொக்கபல் கணங்க ளோடுஞ் சூக்கமெயஞ் ஞானத் தோடும் . 


வேதாள கதை . 


சுழுத்தி மௌனத தினனாகித் தொடரு மனத்தி னெழுச்சியற 
வழுத்து மலக்கற் பனைநீக்கி யகண்ட பதத்தி லிருவெனலும் 
வழுதது கரண மவுனஞசொன் மவுனங் காட்ட மவுனமெனச 
செழித்த மூன்றும் தெளிந் திடமேற சுழுத்தி மவுனஞ செபபெ 

[ 

னன . 853 
வாக்கு மௌனஞ சொற்றடையாம் வலிந் திரு திரிய மடக்குவித்த 
றாக்கு கரண மவுனமதாக தனது சேட்டை பெலாமவிடுதல 
வீக்கும் காட்ட மவுனமதாம விளங்கு சித்த வியாபார 
நீக்க மில்லா மூவகையாய் நிகழ்த்து மவுன மிவையாகும். 

854 
வன்பி லியற்று மிமமூன்று மவுனங் காட்டத் தவாக்கியல்பா 
முன்பினின்றிப் பிறிவினறி மொய்த்த துயரற றிருக்கின்ற 
வின்ப வனுபூ தியர்ககெனினு மிலாதார்க் கெனினு மிது தானே 
துனப மொனறு மணுகாத சுழுத்தி மவுன மெனசசொல்வர் . 
பன்மை மோகத் திவ்வுலகைப் பற்றி யுள்ள படியுணர்ந்து 
தன்மை நிலையா யையமற றானே சுழுத்தி மவுனமதாஞ் 
சின்ம யனேக வறிவுருவாஞ் சிவமே யிவையா வையுமென்னுந் 
தொன்மை முடிவி னிலைதானே சுழுத்தி மௌன மெனச்சொல் 


( வா . 856 


192 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


நின்ற விண்ணுண் டல்லவுமா நிகழு மனைத்து முளதிலதா 
மென்று சமமுஞ் சாந்தமுமா யிருத்தல் சுழுத்தி மவுனமதா 
மொன்று சுழுத்தி மௌனந்தா னுபய விதமா மியோகியர்க்குத் 
துன்று கின்ற சாங்கியமுந் தூய தான யோகமுமே. 857 
தெளிவா ஞான வுணர்வாலே தினமு மேக சமாதியினா 
லளவாஞ் சங்கை யாலறிந்த வாசாங் கியயோ கியராகு 
முளதாம் பிராணன் முதலவாயு வுபசாந்தியிலூ கத்தாலே 
பெளிதா முடிவி லுபாபதததை யியைந்தோ ரியோக யோகியரே. 
பண்ணப் படாத வுபசர்ந்த பதமே யெவர்க்கும் பற்றாகு [ ங் 
மெண்ணத் தகுசாங் கியரெயது மிடமே யிடமா மியோகியாக்கு 
கண்ணத் தகுவா தனைவலை சூழ் கடிய பிராணன் மனமிரண்டு 
நண்ணப் படுசெய் தொழிறீர நசிக்கி லதுவே பரமபதம . 

859 
வினவி நோக்கா மையிற்சித்த மெய்போற் றோன்றும் பொய்யே 
கனவிற் றனது மரணந்தான் காணா நினறு முள தாமோ 

( யாங் 
வனக வேகப பொருடபழக்கத தழுத்தம பிராண னுள்ளடக்கன் 
மனனை யடக்க லிவைமுததி வசனப பொருளாஞ் சுருக்கத்தில். 

உரமா மொருமைப் பொருடபழக்க முயிரி னொடுக்க முளத் 
தொடுக்கந் , தரமா மொன்று பலிக்குமெனிற் றம்மிற்றாமூன்றும் 
பலமாம் , பரமா முயிரநெஞ் சிலதாகிற் பயிலா தெவாக்கும் பாவ 
னைக , டிரமா மிவையொன் றாமலரு மணமுக திலமுந் தயில மும் 
போல் , 

861 
ஆதா ராதே யம்போலா மதிலொன் றிறக்கி லயல துமபோ 
மோதா நின்ற விவைமாயி லுயாந்த வீடு முதவிடுமான 
மீதா கியதன் பரிசயத்தால் வெளியாய் நினைவு போமளவு 
மேதா கிலுமோர் தத்துவத்தி லிறுக வேண்டும் பாவனையே . 862 

நெடுநாட் பழகுஞ் சுபாவத்தா னெஞ்சி னொருமை யொன் 
றுண்டா , முடனே மிகுமித் திரளெல்லா மொருங்கிப் போகும் 
பிறப்பிறப்பி , னிடமார் கனவு போய்விழித்த விகல்வே தாள 
மிசைத்தவினாத் , தடமாரா புயனே கேட்டியெனத் தவமார் வசிட் 
டன் சாற்றிடுவான். 

863 
விந்த வனத்தோர் வேதாளம வேறோ நாட்டில் வெம்பசியால் 
வந்து புகுந்தோர் நல்லோனபால வரம்பில் பலியேற் றுண்மகிழு 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


193 


முந்து பசித்தீ முடுகிடினு முன்வந் தோர்க்கு நிபமின்றி 
நிந்தை யின்றிக் கொலை புரியா நெடியோர் நெறியை நீங்குவரோ. 
கானின் றந்த வேதாளங் கடுந்தீப் பசியா னீதியினா 
லான வூகத் தாறசனததை யசன மாக்க நகசெய்தித 
தான நிருப னிரவு திரி சமயத் தவனைத் தான் கண்டு 
வானி லிடி போல் வேதாள மனனற குரைத்த படி கேளாய் . 865 
மன்னா வென்கைப் பட்டனையால் வானே றனைய வென்னாலே ( மே 
யுன்னா ருயிரிற றனையினியென் னுணவா குதியென் றுரைத்தலு 
நின்னா னெறியா லன்றியெனை நெருங்கிற றலைநீ றெழுமென்னச் 
சொன்னான மன்னன வேதாளஞ் சொன்ன மன்னற கெதிரசொ 

[ ல்லும் 
நீதி யின்றி யுனையடரே னெறியே யுரைக்கே னிருபாநீ 
தீதி லிரவா ளருக்கெல்லாஞ் சிறுமை தீர்க்குந் திறத்தனையா 
லாத லாலென் குறைதீர்பபா பையப் பாடாங் குறைகேட்டு ( கும் : 
நாத னேநின் சொறகொடையா னன்றா நிறைப்பா யெனவுரைக 
எந்த வெய்யோன் கிரணங்கட் கிந்தப் பிரமாண் டங்களெலாஞ் 
சிந்துஞ் சிறிய வணுத்திரளாய்த் திகழு மெந்த மாருதத்தி 
லந்த மில்லாக ககனமெனு மனுக்கள் விளங்கு மளவின்றி 
வந்த கனாமேற் கனவுற்று மாறாத தெளிவா மொளிவடிவென் , 368 
அரமபைத தண்டு ளூட்போயு மாதத தண்டே யாவதுபோல 
வரமபி லுள்ளுள் ளேயெனினு மற்றொன் றாகா வணுவேது 
நிரமபு மண்டம விண்ணுயிர்க ணிகழுங் கதிர்பொற் கிரியனைத்தும் 
பரம்பு பாமா ணுக்களெனப் பயின்று நீங்கா வணுவேது . 869 
அங்க மொன்று மறப்பரம வணுவா மொத மாகிரிக்குத 
தங்கு கறபோற செறிநதொனறஞ் சகங்கண் மசசை யாமென்று 
துங்க வேதா ளஞசொன்ன சொறகு நகைத துச சுடாமௌலி 
யங்க ணரசன் சொனனவெலா மடைவே கேட்டி யிராகவனே . 
உதித்த விதேச சிற்பானு ளுலகா மிவையெல லாமவிளங்கு 
மதித்த விமல விஞஞான வடிவாம் பரம வாதித்தன ( வாந் 
கதிதத வொளியா மிவ்வெய்யோன் கதிர்க்கிவ் வுலகெல லாமனு 
துதித்த விந்த மார்த்தாண்டன் சுடாற றோன்றி விளங்கிடுமால . 

25 


194 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


கால முண்மை விசும்புண்மை கண்ணா யசையு மறிவுண்மை 
சால விமல வறிவுண்மை தன்னை முதலா முண்மையெலாஞ் 
சிலப் பரமப் பெருங்காற்றிற் சிறுதூ ளாகித திகழ்ந்திடுமாற 
கோல மலரின் மணம்போற்றாங் கொண்ட சொரூப சுபாவத்தால் . 
உலக நாமப் பெருங்கனவி லொன்றின் மேலொன் றாக்கனவு 
பலபற றியுந்தன் வடிவைவிடாப பயில்சாந் தத்தால் விரிபிரம 
மிலகுங் கதலி யுள்ளுள்ளே யிலையே யாகு மியலபென்ன 
வலகி லாத வுள்ளுள்ளே யான போது மப்பிரமம் . 

873 


சூக்க மாயெட் டாமையினாற சொன்ன பாமே பரமாணு 
நீக்கு மெல்லை யிலாமையினா னெடிய மேரு முதலனைத்தின் 
றாக்கு மூல மிதுவாகுந் தடமே ருவையா திகளிதற்கு 
நோக்கும் பரமா ணுவைப்போல நுடங்கி விளங்கு நோக்கிடினே . 
எட்டா மையினாற் பாவணுவா மிவனே நிறைவாற் பெரியகிரி 
தட்டா வவய வங்களெலாக தரித்து மவையில லாப்புருடன 
முட்டா விஞ்ஞா னத துருவாய் முழுது பொருட்கு மிடமாகு 
மெட்டா விதற்கு விஞஞான சார மசசை யிவையனைத்தும் . 875 
இயல்விஞ் ஞான மாத்திரத்தினிடையே யுலக மிருக்குமென 
வுயர்மன் னவனோ தலுங்கேளா வுளததே தன்னை யுணர்வுற்று 
மயலில் விசாரத் தாற்சாந்த மனவே தாளந் தனியிடம் போய்த் 
துயாகொள் பசியை மறந்தசையாத் தூய தியானத் திருந்ததுவே . 


பகீரதன் கதை . 


அசைவிலா வுட்போ தததா லனைத்தினு முளத்தை வாங்கி 
யிசைவசெய் திச்சை யின்றி யிளைப்பறப் புந்தி யாறி 
விசையிலா நெஞசா னெஞ்சை விண்ணென விமல மாக்கி 
யசைவறு மவுனி யேகன் சாந்தமே வடிவ மாகி 

877 
பகிரத னுரைப்பா னையா பயில்சரை மரண மோக 
மகிலமா மசசஞ செயயு மருந்துயாக கவதி யேது 
திகழ்வுற வருள்வா யென்னத் திரிதுல னுரைப்பான் மன்னா 
நிகழ்வுறு நேயா தனனை நிறைவடி வாக நோக்கில . 878 


வேதாந்த மதநசிந்தாமணி 


195 


அன்று போந் துன்ப மெல்லா மகப்பந்த மனைத்து மாயு 
மொன்றலா வையம் போகு முறுகரு மங்கண் மாயு 
நன்றதா நேயந் தானு ஞானமே வடிவ மாகி 
நின்றதற் சொரூப மாகு நிகழ்த்திட விதனைக் கேளாய் . 

879 
எங்கணு முளது நித்த மெழுதலத் தமிதத லில்லை 
யங்கண்மெய் யறிவு சாந்த மமலமச் சுதங்கு ணங்க 
டங்குத லில்லை யீதொன் றுளதெனச சாற்ற லோடும 
பங்கமின் முனியை நோக்கிப் பகீரத னுரைகக லுற்றான் . 880 
ஒழிந்துள வுடல மாதி யொன்றையுங் காணே னாகி 
யிழிந்துள தொழிலக ளெல்லாந் திரமின்றி யேக நினனான் 
மொழிந்துள வறிவே யாகி முட்டற விருப்ப தெங்கன் 
பொழிந்துள கருணை யையா புகலெனப் புகல லுற்றான . 

881 
திரிதுல னுரைப்பான் மன்னா சித்தந்தா னிதய விண்ணில் 
விரியுஞா னத்தா னேய நிடடையை மேவும் பின்னர்ப் 
பெரியதா மனைத்து மேனிப் பெருந்தகை யாய சிவன் 
பரிபவ மாய சன்மம் பயில்வுறா துலகின் மீட்டே . 

882 
ஆற்றும தத்துவத்தினகல்கிலா ஞான நிட்டை 
யூற்றமா முண்மை ஞானத் துறுபொருட் காட்சி யிந்தத 
தோற்றமாங் குறிகள் சோதன் ஞான மாய்ச செல்வா சொலவர் 
வேற்றுள வழிகண் முற்றும விதனவஞ ஞானந் தானே . 

883 
ஏதம தாக நானென் றெண்ணுத லிறந்த போது 
காதலு 
ரதலு முனிவுந் தீர்க்குங் களைகணாய்ப பிறவி நோய்க்கு 
மேதகு மருந்தா ஞானம் வெளிப்படு மென்று சொனன 
சேதன முனிவ னான திரிதுலற் கரசன் செப்பும் . 

884 
மலைமிசை மரமபோ னீணாள் வனபுற விந்த மெய்பி 
னிலை பெற நானென் றெணண நீக்குவ தெங்க னென்னத் 
தலைமைசோ குரவன் சொலவான் றன்மன வருத்தத் தாலே 
தொலைவறு போகத் தெண்ணந் துவக்கறத் துடைத்து நீக்கி .885 
விரிவுறு முண்மை மேவில் வினையகங் கார மாளும் 
புரிவற விவற்றை யெல்லாம் புநதியாற் றீர நீக்கித 
துரிசலை வின்றி நின்றா யென்னினா னென்னுந தோற்றம் 
தெரிகிலா ததுவே நீயாந் தெளிந்ததற் பரமு மஃதே . 886 


198 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


அனைத்துள விசேட நீங்கி யச்சமற் றேட ணைக்குட் 
டினைத்துணைப் பற்றற் றின்மை சிக்கெனச சோந்து செல்வம் 
வினைப்பகைக் கீந்து நானென் பதுவிட்டு மேனிச் செய்கை 
தனைத்துறந் தவர்பாலையந் தனையிரந் தெனையும் விட்டு . 887 
நிற்பர மாயிவ் வாறு நிற்கின்மே லுக்கு மேலாக 
தற்பர நீயே யாதி யென்றவன் சாற்றக் கேட்டு 
வெற்படர் தோளா னெஞ்சிற் செய்வதாக தன்மை மேவிய 
பற்பல தன்செய் கைககே பகீரத னிறப தானான் . 

888 
சிறிதுநாட் கழிந்த பின்னாச சிறந்ததோர வேள்வி செய்து 
நெறிவளா செல்வ முற்று நீசமு முபாவு நாடி 
வறியரா மறையோர் தெய்வது கிளைமுதல வந்தோாக கீந்து 
பிறிவறு துகிலொன் றன்றிப் பிறிதிலன மூன்று நாளில் 889 
யாவரு 

மிரங்க யாது மினிமையாந் தனது நாட்டை 
மேவரும் பகைவற கீதது வேற்று துகிலொன் மனோன் 
மூவரு முனியாய் ஞான முனிக்குணஞ சார்ந்து தனன 
தோவறு நாடு நீங்கி யொருவனா யுலாவ லுற்றான . 

890 
முகத்தினாற் பெயராற் கண்டோ ரறிகிலா மூதூர் தோறு 
நகத்துயர் வனங்க டோறு நண்ணினன றீர னாகி 
யகத்திலே டணைக ளெல்லா மவிழ்ததனன் சிறிது நாளி 
லிகத் துயா சாந்தி யாற்றன் னிடததிளைப் பாறி னானே . 891 
படிமுழு துழல்வா னோகாற் பகைவற்குத் தான் முன்னீர் 
கடிநகர் புக்கா னெல்லாக் கரணமும வென்றோன சென்று 
மடியிலா வமைசசா மறறோ மனையெலா மைய மேற்றான் 
முடியுடை யிவனை நோக்கி யிரங்கினா முனபு கண்டோர் . 892 
அதிகபூ சனைகள் பண்ணி யரசுசெய் தருளு கென்றே 
பதிபெறு பகைவன் றானும பகரவும பலியே யன்றி 
யெதிரொரு திரண மேனு மிச்சையற் றிருந்து சின்னாட் 
புதிதிதென் றெவரும வெம்பப் போயினன் புறத்து தானே . 
சாந்தியே வடிவாய்ப் புந்தி தளர்வின்றி யின்ப மெய்திக் 
காந்திசேர் தன்சொ ரூபக் கண்ணிலே விநோத மேவிப் 
போந்திசை யதனில் வந்த குருவினைப் புகழ்ந்து சேர்ந்து 
தாந்திரி வுற்றா ரன்னார் சைலத்தில் வனத்தி னாட்டில் . 894 


நத 


வேதாந்த மநநசிந்தாமணி , 197 
குருவுமா ணாக்கன் றானுங் குறைவறு சமத்தை மேவி 
யிருவரு நிலைமை பொபபோர் விநோதததா லாக்கை தாங்கிக் 
கருவுட லிருநதென் போயென காமித்த படியு லாவி 
யொருமையி லுள்ள வாற்றா லுறைகென வுறைக்க வுன்னி . 895 
துன்புறா வாநந தத்த சுகத்தினு மத்தி மத்து 
மின்புறார் தனங்கண் மாத ரியைநிதி யிருநாற செல்வ 
முன்புற விருமபிச சிததா தந்தவை மோக மின்றி 
மென்புலொத தொழிந்தாா வேறோ மேதகு நாட்டிற சென்றார் . 


. 


4 


சிகித்துவசன் கதை . 


வகாத்துநிமிர மனமென்னு மாப்பறவை தனைமுன்ன மா 
மறி யோட்டிச , சிகிததுவசன றனைபபோலச சாந்தனா யுன்னி 
டத்தே செறிவா யெனனச , சுகித துணாவி னின்றுளவச சிகிதது 
வச னாரையா சொலவா யெலலாஞ, சகித்துணாவு மேன்மேலு 
நிறைவதறகென் றவன கேட்பத் தவனுஞ் சொல்வான . 897 


துவாபாமா முகத்துமுத லுண்டானோ னேழுமனுத் துஞ்சு 
மெல்லை த , திவாகரனேர் மாளவதே சததிறைவன் சிகிததுவசன் 
செங்கோல் வேந்த , னவாமுதறீக குணமிலலோ னுதாரமுத னற் 
குணங்க ளனைத்து முளளோன , விவாதமறு மோனத்தோன் சம 
தமமாங் குணநிறைந்தோன மிகவு நலலோன. 

898 


சூடாலை யெனுங்கன்னி சுராட்டிரமன் னவனளித்த தோகை 
போல்வாள் , வீடாத நற்குணத்தாற றனையொப்பா ளவளையவன் 
விவாகஞ் செய்தான , வாடாத நினைவொன்றிப் பிறிவின்றிச் செய் 
தொழிலகண் மாறு பாடற் , றீடான பலகலைக்கும் வலலவரா யிரு 
வருமொத் தினிது வாழந்தார் . 

899 
ஈருடலுக் கோருயிர்போ லிருவருஞ்சோந் திளமைநல 
மினிது துய்ததார ,சீருடைய வருடங்களிவ்வகையே யெல்லையறச் 
செல்ல லோடு , மோருறுதி யிலாவிளமை யுடைந்தகுட நீர்போல 
வொழுகிப் போக , நீருறுசெந்தாமரைமேற் பனியடி போற சரை 
வந்து நேர்ந்த தன்றே . 

900 


598 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


கரதலத்து நீரதுபோ னித்தலுமவா ணாண்மெல்லக் கழன் 
று செல்லத் , திரண்மழைநாட் சுரைக்கொடிபோற் றீராமா லொ 
ன்றுமே தீர்க்க மாக , விரவுசரற காலத்தி லாற்றுநீர் போலழகு 
விரைவி லோடப் , புரமுறுநற் சுகங்க ளெலலாஞ் சிலைவிடுத்த சாங் 
களைப்போற் போயிற் றன்றே. 

901 
கதலியுறு கருப்போல நிராசையைத்தந் தது பயன்றீர் காரி 
யந்தா , னிதமுறவாக கவா நினைவா ரெத்தையடைந துள்ளமீண் 
டெங்கும் வீழா , ததுமிகநன் றவ்வகையானது கிடையா திமமோ 
கத் தழுந்து வார்க்குத் , திதமுறவத தியாத்துமதத துவ நூ 
பிறவி நோய் தீரப்ப தன்றே . 

902 
ஆற்றுமதத் துவஞான மொன்றாலு மலதுபிறப பறாதென் 
றெண்ணி , யூற்றமுறு தற்பரரா யதின மனமா யதிற சோந்த வுயி 
ராய் நித்தஞ், சாற்றுமதி னிடடையரா யதற்கடுததோர் சாரவா 
ய்ச்சான் றோர்கள் பூசைக , கேற்ற செயலாற்சிறிது மிடைவிடாப் 
பரிசயமா யிரண்டு பேரும . 

903 
தம்மிற்றா முணர்ந்துளரா யதற்கடுத்த வாசாரந் தரித்து 
நீணாள் , விம்முற்ற மகிழ்ச்சியராய் விளங்கினார் பினபந்த விவேக 
மங்கை , யம்மைக்கா நல்லபத வொழுங்கினாற பேரறிஞ ரருளிச் 
செய்த , செம்மைசசாத் திரபபொருள்க டரிக்கலா மளவறிந்து 
திருந்தக் கேட்டு , 

904 
எள்ளுறா வியாபாரம் வியாபார மில்லாமை யிரண்டு மின்றி , 
வெள்ளிதாய் விளங்கிய நற் புந்தியாற சூடாலை விசாரிக்கின்றா, டெ 
ள்ளியே தன்னைமுத னோக்கிநா னெனறெத்தைச செப்பு கினறோ, 
முள்ளறா விம்மோக மாருடைய தெவ்வாறெங் குதிதத தெத்தால . 
முதலான வுடல் சடமா மூகமா நானென்று மொழியலாகா 
விதமான கருமஞா னேநதியங்கள் சடமாகி வெவவே றாகு 
மதனானா னன்றாகும் தடியினா லோடுகளை யசைக்கு மாபோற ( றே , 
றிதமாகா மனத்தாலே யிவையீரைக துஞசேட்டை செய்யு மன் 

செறிதருசங் கற்பமெனுஞ சத்தியுள தாய்ச்சடமாஞ் சித் 
ந் தானு , மெறிகவணாற் கற்போலப் புந்தியினிச சய்ததாலே 
பியக்க மெய்து , மறிவுறுபுந தியுஞ்சடமா மறுதியிட லேவடிவா 
யகங்காரத்தா ,னெறியுறுசெய் கையையுறுமாற் பள்ளத்தா லோடு 
நதி நீர்க ளேபோல் ,. 

907 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


13 


தீதகங்கா ரஞ்சடமாய்ப் பயனிலியா யவசமாய்ச் சீவ னாலே , 
சாதமுறு மிதுசிறுவா மயக்கத்திற் பேய்தோன்றுந் தன்மை போ 
லா , மோதியசீ வனுந் தொழிலே வடிவாய்ககாற் றுருவாகி இதய 
முற்று , மேதகைய சுகுமார மாயுள்ளே மற்றொன்றான் மேவி 
வாழும் . 

908 
ஆற்றுமதத் துவவறிவென் றறிந்தேனீ தறிபொருளா லழு 
க்கு மேவா , தேற்றுமென துருவமா யசீரணமாஞ சித் துருவாற் 
சீவன் வாழும் , தோற்றுபொருள் களின் மயங்குஞ் சித்துருவாற் 
சீவன்வாழ் தொடாசசி கூறிற் , காற்றதனான் மணமபோலும் பள் 
ளததா னீர்போலுங் கருதுங் காலே . 

909 
பொய்யாகிச் சடமான வறிபொருளின் புணாசசியாற் போத 
ரூப , மையான சடமாகிய பெருநீருட கனல் போற்றன் வடிவை 
விட்டு , மெய்யான சித்துருவ மியபடியே யறிபொருளை மேவ 
லாலே , யையோபொய் யாய்சசடமா மறிவினா லறிவிகக வறிந்த 
தன்றே. 

910 
இந்தவறி வெத்தாறகா ணப்பட்ட தெனனில்வே றேது மில்லை 
யந்தமிலகா லததாலே யறியவேண் டியதறிந்தே னமம வமமா 
முந்துவறி வினபரபபை முடிவாக மனங்காண முதல வெல்லாஞ் 
நதனை செய் யாமையா லுதித்தனவாஞ் சிந்தித்தாற் சேரப் 
பொய்யே . 

911 


சிரு 


எல்லையில்பே ரறிவேயிங் குளதிதனைப் பேருண்மை யென் 
றுஞ சொல்வா , ரல்லலுறுங் களங்கமறச சமமாகி யகங்கரமில் 
வடிவ மாகித், தொல்லையொளி யொருகாலே துலங்குவதாய் நித்த 
பரி சுத்த மாகி , மல்லலுயர் பிரமமெனப பரமமெனப் பெயா 
பெற்று வழங்கு மன்றே. 

912 
இவ்வாறு தினந்தோறுந் தன்சொருபத் தேகளிக்கு மிதய 
நோக்காற் , றவ்வாத பகுதிகிலை யாயாசை போய்ச்சங்கஞ் சற்று 
மின்றி , யொவ்வாத தொந்தனை போய்த் தொழிலின்றிப் பற்றுவீ 
டொன்று மின்றிக் , கவ்வாத வியற்றொழில்செய் துயர்பரமப் 
பெரும்பேற்றாற கருத்து முற்றி . 

913 
உள்ளுறுபூ ரணமெய்தி யுவமைகட்கப் பாலாகி யொருவ 
ராலும் , தெள்ளியள விடவொண்ணா நிலையாந்தன் விவேகத்தின் 


200 வேதாந்த மநநசிந்தாமணி . 
செறிப ழக்க , வெள்ளமுறத்தன் சொருபம் வெளியாய்மென் மலர்க் 
கொடி போல் விளக்க முற்றா , வெள்ளரிய வநவமாம் பேரெ 
ழில்கூரிவள் பொலிவை யினிது நோக்கி . 

914 
கண்டறியா வழகிதென மிகவியந்து சிகித்துவசன் கழற 
லுற்றான் , பண்டையிள நலமீண்டு படைத்தனை போ லலங்காரம் 
பலபெற் றாய்போ , லண்டரமு துண்டனை போ லார்க்குமுற வரிய 
பத மடைவும் றாய்போன் , மண்டுகின்ற வாநந்த நிறைந்தனை போற் 
பொலிகின்றாய் மாசிலாளே . 

915 
போகத்துக் கிரங்காது சாந்தமா யூற்றமாய்ப பொலிவுண் 
டாகி , யேகத் திற் சமமாய்க்கெம் பீரமா யுன துமன திருப்ப 
தென்னே , தேகத்திற் பெறுமழகுஞ் சித்தததிற் போழகுஞ் 
சேர்ந்த தெங்ங , னீகற்பா லுரையென்னக் காதலற்குச் சூடாலை 
நிகழ்தத லுற்றாள் . 

916 
கிஞ்சிலுமின் றிக்கிஞ்சில் வடிவான விதுவிட்டுக் கிஞ்கி லன் 
றி , விஞ்சுமொரு வடிவுற்றே னதனாலே சீருடைத்தாய் விளங்கா 
நின்றேன் , கிஞ்சிலே கிஞ்சிலெனச சுபாவநிலை யாயுதயங் கெடுதி 
யின்றாய் , விஞ்சுவதே ததையறிந்தே னதனாலே சீருடைததாய் 
விளங்கா நின்றேன் . 

917 
அருந்தாமற் றூரிதாம போகங்க ளருந்தினபோ லமைந்தின் 
புற்று , வருந்தாமல் விருப்பு வெறுப பிலவதனாற சீருடைத்தாய் 
வாழா நின்றேன் , பெருங்கோபம் பற்றிரண்டுஞ் சிறுதொழிற்பாங் 
கியரறிவாம் பெரிய பெண்கண் , மருககேசாத் திரநோககிற களிக 
கின்றே னதனாற்சீர் வாழ்வு பெறறேன் 

918 
கிஞசின்மாத் திரமுருவி லாதவுல குக்கெல்லாங் கிளர்தே 
வாகி , யெஞ்சலில ளென்றென்பா லின்புறுவ னதனாறச் செழில் 
பெற் றேனான் , புஞசமுறு மிவையெலலாம் விட்டனன்வே றே 
பொய்யு மெய்யு மாகி , விஞ்சுமது முற்று மடைந் தேனதனாற் சீரு 
டைத்தாய் விளங்கா நின்றேன் . 

919 
கண்ணாற்பல் காணத்தாற் கருத்தாலிங் கெதுகாண்கேனது 
தான் கிஞ்சி , னண்ணாம லதற்பிறி தாய்க கிஞ்சிலா தொன்றுள்ளே 
நன்றாய்க் காண்கேன் , பண்ணான சீரிதெனச சூடாலை செ " ன்ன 
வற்றைப் பற்றிப் பாரா , னெண்ணாம னகைத்தவளைச சிகித்துவ 
சன் வேறொன்றை யியம்ப ஒற்றான் 

920 


* 


றாளே , 


வேதாந்த மத நசிந்தாமணி . 201 
வஞ்சியிடை யாயிசையா ததுசொன்னாய் சிறியோர்போன் 
மருளா நின்றாய் ,விஞ்சுதரா திபர்வாழ்வின் மிளிர்கின்றாயுன்னிலே 
மிளிரா நிற்பாய் , கிஞ்சிலைவிட்டுக்கிஞ்சி லாதடைந்தோர் முன்னிலை 
யைக் கிட்டா ரென்னிற , பஞ்சிலடி யாயவர் தா முன்னிலையாய் விள 
ங்குவதெப் படியே சொலவாய் . 

921 
அருந்தலுறாப் போகத்தா லகமகிழ்ந்தே னென்றதனை யகற் 
று கிற்பார் , பொருந்துமிடி யினாபோனிர்ப் பாக்கியரா மவரெங்க 
ன் பொலிவார் சொலவாய் , திருந்துறக்காண் பவைகாணேம் வே 
றேகாண் குதுமென்று செப்பு கிற்பா , ரிருந்துரைக்கு மிவ்வுரை 
யை விடாமலவர் விளங்குவதெப் படியே சொல்வாய் .. 

922 
ஆதலாற் பேதையா யறிவிலியா யலைபவளா யநேகஞ் சொல் 
லாற் , போதநீ களிக்கின்றா யெனவெடிக்க நகைத்தயலே போனான் 
மன்னன் , மதரா ள தறகிரங்கித தன்னறிவி னிளைப்பாறி மகிழா 
னாகிப் , பேதமா யென்னுரையை மன்னனறிந் திலனென்று பேசுற் 

923 
பின்னருமன னனுந்தானுந் தலைநாட்போற பேதமறப பெ 
ருநாள் வாழ்ந்தார் , துன்னுமமை வாயாசை யொன்றுமிலா திருந் 
துஞ்சூ டாலை தானே , யுன்னியுப ராகாசந் தனி நடக்க வியற்றுது 
மென் றுறுபோ கஙக , ளின்னலற வனைத்தையும் விட டேகாந்தச் 
சுகாசனத்தி லிருக்கை யெய்தி . 

924 
நாயகனை யிமைப்போது நீங்காதா ணல்லமுதா ஞானம் 
தன்னை , யாயவனுக் கநேகவுபா யத்தினா லறிவித்து மனைய மன் 
னன் , வாயறிவி லிளைப்பாறப பெற்றிலன்மா யோகினியாஞ் சூடா 
லலைக்கு , மேயகுணங் களுமறிந்தா னில்லைப்பா லகாவிஞசை மே 
வா தாறபோல , 

925 
ஒல்லும்வகை யுரையென்ன விராவகன்கேட் டலும்வசிட்ட 
னுத்த ரிப்பா , னல்லவும் தேசந்தா னம்பிக்கை மாத்திரத்தை நன் 
ராய்ச செய்த , லெல்லையிலா வறிவுக்குச் சுத்தமா மகனறிவே யேது 
வென்று , சொல்லுதலு மீண்டந்த முனிதனுக்கு ரகுநாதன் 
சொல்லு கிற்பான் . 

926 
மகனறிவே யேதுவெனிற் குருவசன மேதுவாய் வருவ 
தெங்ஙன் , மிகுமறிவுக் கெனக்கேட்ப வசிட்டனதற் குரை செய் 

26 


202 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


வான் விந்த வெற்பி , னகல்வனத்தி லொரு வேடன் பெருங்குடும்பி 
யவனொருநாளடவி தன்னிற , புகுநெறியிற் பலகறையொன் றினைக 
கெடுத்துத் தேடினான் புலம்ப லோடும் . 

927 
மூன்று நா டேடியபின முழுமதிநேர் மணியொன்று முன் 
னே கண்டா , னேன்றுபல கறைதேட வேழுலகும் பெறுமணி 
யை யெதிரநதான் வேடன் , ஞான்றவுப தேசத தாற கல்வியான் ஞா 
னமுறு மதுவே போல , வூன் றுறவொன் றைக்கருத வொன்றுவெ 
ளிப் படுங்குருவி னுபதே சததால் . 

928 
நலனுறுபே ரறிவுககுக குருவசனங் காரணத்தை நண்ணா 
தேனும் , பலகறைநன் மணிககேது வானாற போ லேதுவாய்ப பல 
த்தை நல்கும் , குலவுசிகித துவசன்றான ஞானமிலா மையின்மோ 
கங் கூடிச் சாலச , சுலபமுறு தன் செல்வம் பெருங்கனலென் றெண் 
ணியே துன்ப முற்றான் . 

929 
அருந்தானம் பலகொடுத்தான றவமிகச்செய் தான்றீர்த்த 
மனைத்து தோய்நதான, வருந்தாமை யவற்றாலும் பெற்றிலன் 
பேரிடராலே மனநொக தோரநா , ளிருந்தானே காந்தத தின் 
மடிமேலே சூடாலை யிருககச செய்து ,பெருந்தாப முறுகின்ற துய 
செல்லா மவளுக்குப் பேச லுற்றான் . 

930 
ஆண்டவர சினும் புசிதத செல்வத்து மின்றுநா னாசை 
யற்றே , னீண்டவனம் புகநயந்தேன றுககசுகமாபத்து நிதிகளே 
ல்லா , மாண்டவனத் துறை வேரைத துயாசெய்யா புவிபொருட் 
டான் மயங்க வேண்டா , காண்டகுதன கிளைநாசந தோன்றாத 
நாட்டினும்வன் காடு நன்றே . 

931 
பற்றின்றித் தனியிருக்கு மனததைப்போற பனிமதியும் பது 
மத் தோனும் , பொற்றிகள் சேரிந்திரனுஞ் சுகமடையா ராதலிற 
கான் போகு மென்னைக் , குற்றமென விலக்கலை நீ கணவர் நயந் தது 
விலக்காா குலத்தின் மாதர் , சிறறிடையா யென்றுரைதத மன்ன 
னுக்குச் சூடாலை செப்பலுற்றாள் . 

932 
வசந்த 

தேநாண் மலர் விளங்குஞ்சரற்காலங் கரீய்விளங்கு மரபு 
போல , விசைந்தநாட் செய்த தொழில் விளங்குமாற் சரையாலே 
யாக்கை நைந்தாற் , பசைந்தமா லறவனமே போகலா மிளமைநா 
ட் பான்மை யன்றா, மசைந்திடா தொழிகவெனச சூடாலை சொல் 
லியதற் கரசன் 
கரசன் சொலவான . 

933 


ல 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


20P 


தடாதொழிவா யேகாந்த வனம் புகுந்தே நிற்பேனான் சற்றுந் 
தாழேன் , படாமுலை நீ சிறியையா லுடன் வருதற்காகா நீ பாரைத் தா 
ங்கி , விடாதிருத்தி நன்மனையிற கணவரகன் றாற்குடும்ப மெலிவு 
றாமற் , கெடாதளித்தல குலமகளிா விரதமென நீர்படிவான் 
கிளந்து போனான் . 

934 
பகற்பொழுது சென்றதற்பின் சந்திரிய திகள் பண்ணிப் பா 
வை யோடுஞ, சுகித் தமளி யெனநிலத்திற றுயிலவுற்றா னள்ளிரவிற் 
றுயிலும் வஞ்சி , யகத்திருப்ப மெல்லவெழுந் தவளறியா வகை 
யேகி யறிந்தோர்க் கெல்லா, நகர்க்குளுலா வுதுமென்னா யாவ 
ரையு நிறுததிப்போய் நகரை நீத்தான் . 

935 
சடமகலாப பெருந்திருவே யுனைத்தொழுதே னில்லென்று 
தன்னோ டேகி , யடவிபுகுக தான்றினமோா பன்னிரண்டிற் பலகி 
ரியு மாறு நீங்கிப் , படாசனங்கள் செலற்கரிதாய் மந்தரவெற புக்க 
கருகாம புழுவம் புக்கான் , மடலவிழ்பங் கயவாவி மலாப்பொ 
ழிலசூ ழவ்விடத்தில் வசிப்ப தானான் . 

936 
சாலையமைத் தான் மூங்கிற றண்டிழைத்தான் கமண்டலமுஞ் 
சமைத்தா னககு , மாலையுஙகத தையுங்கனிகா யமைப்பனபாத் 
திரங்களுமான றோலுஞ் சேர்த்தான் , மேலையுயா தவந்தொடங் 
கிச சந்திநிய மமுஞசெபமும் விடிந்த சாமஞ், சோலைமலர் பறித் 
தலிரண் டாஞ்சாம மிவவகையே தொழிலக ளாககி . 937 

கடவுளபூ சனைமூன்றாஞ சாமாநா லாஞ்சாமங் கனிகாய் கொ 
ள்ளல் , படரவெல் லாஞ்செபமா மிவ்வாறு தவம்புரிந்தான பகாந் 
த வேந்தன் , மடவரலில் கரையிரவிற் கண்விழிததா டன்னருகு 
மன்னைக் காணா, ளிடாமருவி வாழ்வகன்று வனமபுகுதோ 
னென விரங்கி வாடி . 

938 
பதியொழிந்து கதியில்லைக் குலமகளிர்க் கரசனை நாம் பயிறு 
மென்னா, மதிநினைந்து சாளரததாற் புறப்பட்டு வானேகி வானிற் 
சித்த , ரதிகமிதோர் மதியெனன முகா திகழப் போகின்றா ளா 
ங்கே கண்டாள் , கதிரவடிவா ளுடனிரவிற றனிப்போமன் னனைக் 
கண்டு கருது கிற்பாள் .. 

93 ) 
இனியிவன் செய் வனவென்னென் றெண்ணுதலு மேற்செ 
ய்வ தெல்லாங் கண்டாள் , கனிமொழியா டிரும்பினா ளின்றிவனை 


னரச 


940 


204 வேதாந்த மநநசிந்தாமணி . 
சாஞ்சேறுங் கால மல்ல , துனியறப்பின் சேர்வதே விதிநெறியா 
மெனமீண்டு தொல்வி நிறறாள் , வினவினர்க்கு மன்னவனோ கார 
ணத்தே கினனென்று விளமபி யாக்கும் . 

அரசனொழுங் காற்புவியைத் தனிக்காத்தாள் சமநோக்கா லண 
ங்கு போல்வாள் , வரிசையுடன் பதினெட்டாண் டகன்றுசூ டாலை 
யுந்தன் மனையில் வாழ்ந்தாள் , புரைசெறிகா னகத்திருந்தான் சிகி 
த்துவச னவன்பானாம் போவதற்கு ,விரவியநாளிதுவென்ன விரு 
ளிலே புறப்பட்டு விண்ணிற போனாள் . 

941 
மாருதத்தின் கழுத்தேறி மறைந்து போய் மந்தரமா மலை 
யைச் சோந்தா, ளாரமற மணிப்பூண்களின்றியே கருத்துலர்ந்த 
வங்க மாகி , யோருடனின் றதுகண்டா ளறிந் திலண்மா யோகத்தா 
லுணர்ந்து மன்னைக் , கூறுமிடா சிறி தடைந்து தன்னிலே மனத் 
தோடு கூற லூற்றாள் . 

942 
அறியாமை யறக்கொடிதா தோவா தோ வதனாலிவ் வரச 
னொரு தான் , பிறியாத ஞானமுமபோ கமுமவீடு மின்றளிப்பேன் 
பிறிதொன் றில்லைச , சிறியாணம் மனைவியிவ ளென்றிகழா வகை 
வேறோர் தேக மேவி , நெறியாக வுணாததுவன்பே தைமைதீரு 
நெஞ்சினனாய் நிருப னின்றான் . 

943 
பக்குவமா தலினிந்த விமலமனத தேயறிவு பற்றிப் பாயுந் , தக் 
கதிது வெனறெண்ணி யொருசிறிது தியானத்தாற றான்வே றாகி , 
மிக்கதொரு வேதியன் சே 

வேதியன் சே யாய்ககணவன முற்குதித்தாள் 
விண்ணி னின்று , 

மக்கணமே யவனோக்கிக் கடிதெழுந்தங் 
கீகார மனைத்துஞ் செய்தான் . 

944 
பொன்னிறத்தன் வெண்டாள மாலையன்வெண் டுகிலுடைய 
ன் புரிவெண்ணூலோ னன்னிலத்தை விடச் சிறிது மேனிற போன் 
றனைநோக்கி நடவிங் கென்று , தன்னிடத்தா தனங்கொடுத்தான் 
சிகித்துவசன் மறையவன்செய் தானு மீண்டு , மன்னியறகைத் தவ 
முனியே யுனைத்தொழுதே னெனறுமறு மாற்றஞ சொலலி . 945 

ஆதனத்தி லிருத்தலுமே மன்னுரைப்பான் கடவுண்மகனான 
நீதான் , போதலினாற் பயன் பெற்றே னின்றன்றோ வென்று பல 
பூசை பண்ணி , பேதமற விட்டதே வதையென்றே கருதினா 
னிவனு மாதப் , பூதலமன் னனை நோக்கி நின்குணமும் வினயமு 
மார் பொருந்து கிற்பார் . 

946 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


205 


பானிங் 


அதனாலே நீடூழி வாழ்தியா லுபசாந்த மான நெஞ்சால் , வித 
மான கற்பனையற் றரியதவம் வீடுபெற மிகச்செய் தாயோ , சத 
வேள்வி வாசவனேர் வேந்தனாம பதம் விட்டுத தவவ னத்தை , 
விதமாக நினை ந துறைத லசிதார விரதமெனு மியற்கை யொக் 
கும் . 

947 
என் றமறை யவனறனைபபார்த் தரசனுரைப் 
கென் னியற்கை யெல்லா, நன்றுணர்வுற றாயதேவ னாதலா 
லி திலவிப்பபு நண்ணற பாற்ற , நின்றனை ேயாாபுதலவ னினபெய 
ரென் வருபொருளேனிகழத்து கென்ன , வொன்றுமொழி யாது 
ரைப்பக கேட்டியென மறையவன சே யுரைக்க லுற்றான் . 

948 
நாரதனென் றொருமுனிவன் மெய்ஞஞான விளக்கொப்பா 
னன்னீர்க் கங்கைத் , தீரமுறு பொற்றலத்திற சமாதியிருத தானம் 
தத தியானம வீட்டோா, நேரமிருப புழிவிளையாட் டொலியொன் 
று செவியுறவ 5 தெறியைப பாாததான் , பேரழகி லாமபைதி 
லோத் தமையொப்பார் திரண்டுசில பெண்கள் வந்தார் . 

949 
கங்கையினீர் விளையாட்டிற களிப்புறுவார் புருடாயல் காணா 
வாற்றாற் , சஙகையறத துகிலில்லா ரவாவரததைக சுண்டுமனா 
தாவி யோடித , துங்கவிவே காதுறாது சுகமடைய வுயிரலைந்து 
தொடர்ந்து நிறகும , பங்கமிலா நாரதனறன் மனநழுவிச சுக்கில 
மும் பாய்ந்த தனறே . 

950 
என்னலுமே நின்மொழிபா மின்னமுதா லுளங்குளிாாதே 
னெனினும் வேறு , பனனுமொழி பரமபொருள்போ லறிவரி தாற் 
குவித துனதுற பததி சொல்வாய் , பின்னருபா பரம்பொருனை 
வருந்தியுங்கேட் கின்றேன்மேற பேசு கெனன , மன்னனுரை செ 
யககேட்டுச சூடாலை யாமறையோன மைா தன சொல்வான் . 951 

நழுவுமன மெனுமத்த மதகயத்தை நாரதனா நல்வி வேகப் , 
பழுதில் பெருந் தூணிலே நற்புத்தித தோட்டியாற் பற்றிக் கட்டி 
த் , தழுவுபடி கககுடத்திற மதுவைவிட் டான்பாலைச சால வார் 
ததான , செழுமதியம் பாற்கடலில் வளர்வது போற் கருவளர்ந்து 
சிறந்த தன்றே . 

952 
குடநின்று புறப்பட்ட குமரனுக்கு விஞ்சையெனுங் குறை 
வில் செல்வப , படலங்க ளுண்டாக்கிப் பிதாமகன்பாற் கொடுபோ 


* 


208 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


கப் பதுமத் தோனும் , கடனென்று பேரனுக்கு மெய்ஞ்ஞானக் 
கரைகாணக் காட்டி விட்டா, னுடனந்தா ளன்னவனாற் குடமபெற 
லாற் கும்பனெனு மொருபோ பெற்றேன் . 

953 
செய்யகலை மகளெனக்குத தாயாங்கா யத்திரி தான் சிறிய 
தாயா , மையில்சதுர் வேதமெனுந் தோழருடன் விளையாடி வந்தே 
னென்ன , வையவுனைத தரிசித்தேன் பெறவேண்டும் பேறெல் 
லா மமையப் பெறறேன , மெய்யிதுவென் றான் மன்னன் கும்பன 
தற் கிவ்வாறு விளம்ப ஒறறான் . 

954 
எனையுரைத்தே னுனக்கு முத னீயாரென் செய்கின்றா யெனு 
க்கு நீயு , முனையுரைப்பா யெனறலுமே மன்னனுரைப் பான்பிற 
விக குள்ள மஞ்சி , வினையறுகா னகம்புகுந்தேன் சிகித்துவசன் 
போநாட்டில் வேந்தாந் தனமை , தனையிகழ்ந்திங் கிருக்கின்றேன் 
பிறவிக்கே விடாமலுளந் தவியா நின்றேன் . 

955 
இப்பரிசே தவததொழிற்கு வேண்டினவெல் லாநதேடி 
யியற்ற நின்றுஞ, செப்பரிய துயாவிட்டுப் பெருந்துயர்சேர்ந் 
தேனமுதந் தீருஞ் சான , தொப்பரியா யென்றலுமே கும்பனுரைப் 
பான்குரவ னுணர்தது ஞான , மெய்பபடவக தாறசுகமாம் போது 
போக குங்கிரியை விநோத மன்றோ. 

956 
ஞானமில்லா தவர்க்கெல்லாங் கிரியையே கதியா நற் கிரியை 
வேந்தா , வீனமுறு வாதனைமாத் திரமபலமா தலிற்பலமு மெய்த 
நல்கு , மானமுறு மிருதுவரின் முன்பலங்க ளங்கனே மாய்தல் 
போல , வூனமுறு வாதனை மாய்ந் தாற்கிரியை யுறுபலமு மொழிந்து 
போமே . 

957 


பலமதனை யொருகாலும் பலியாத சரவணத்தின் பரிசு 
போல , வலமருவா தனைதீர்ந்த கிரியையுமேற் பலந்தனனை யளிக்க 
மாட்டா , வுலகமெலாம பிரமமெனும் பாவனையா லஞஞான 
மொழிந்து போனான் , மலமுறுவா தனை தோன்றா கானலினீ ருண் 
டென்று மதிபபா ருண்டோ. 

958 
வாதனைமாத் திரம்விட்டாற் சரைமரண முறுபிறவி மருவா 
தான , தீதில்பத முண்டாகும் வாதனையோ டேசோந்த சித்தந் 
தானே , பேதைமையஞ ஞானமாம வாதனை தீர் மனந்தானே பிறவா 


* 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


207 


ஞான , 

மேதமறு ஞானத்தா னேயமுணர்ந் தாற்பிறவி யெய்தா 
தன்றே . 

959 
ஞானமிக நன்றென்றே யயனமுதலா நல்லோர்க ணவிலா நிற்க , 
நீநயவா திருந்தனையென் யானாரிவ் வுலகெங்க னோந்த தெங்கன் , 
றானமுற விறக்குமென நினைகிலையென் பேதையாபோற றளர்கின் 
றாயெ , னானகுர வரையிறைஞ்சிப் பந்தம்வீ டெப்படியென் றறிகி 
லாயென் , 

960 


நிறையறிவின் சமமான நோக்கினரைச சேவித்து நிரந்த 
ரித்துப , பொறையுடனே வினாவினான் முததிபெறு நுண்ணறிவு 
பொருந்து மென்னா, மறையவன் போ தித்தலுமே கண்கணீர் 
சொரிந் திரங்கி மன்னன சொலவா , னிறையவனே யறப்பு துமை 
யுன்னாலே யுணாவுறறே னேழை யானே . 

961 
மடமையாற பெரியவாதஞ சேவையைவிட் டுததனியே வன 
த்தில் வந்தே , னிடாமேவு பாவமெலா மின்றொழிந்தேன் வனத 
தினீ பெயதி யென்னைக் , கடனாக வுணாத்து தலாற் குருெேயன் 
பிதாநீயென் காதலோனீ, திடமான மாணாகக னாய்த தொழுகின் 
றேன் கருணை செய்ய வேண்டும் . 

962 
உதாரமிக வுண்டாகி யுணாவற்றாற் றுன்பமெலா மொழிப்ப 
தாகிச , சதாசுகமாம் பொருளாக நீயறிந்த தேததனைச சாற்று கிற் 
பாய் , பிதாமகனொப பாயென்ற மன்னனுக்குக் கும்பன்றான் பேசு 
கிற்பான் , கதாவியெழு மனமொருப்பட் டுணர்தியே லுனக்குண் 
மை கழறு கிறபேன் . 

963 
சொன்ன துகைக் கொள்ளாது விநோதத்தாற் கேடபவாக் 
குச சொன்ன வார்ததை , பன்னியுமோர் பயனாகா திருளிலே 
விழிக்குணாவு பலிப்ப துண்டோ ,வென்ன லுமன் னவனுரைப்பான் 
வேதவிதி யேநீயிங் கிசைத்த வெல்லா , நின்னருளாற் கைக்கொ 
ண்டு சததியமே நன்றாக நினையா நிற்பேன் . 

964 
என்று மன்ன னுரை செய்ய வெழிலார் கும்ப னுரை செய்வா 
னொன்று மறியாப் பாலகனுக் குரிய தந்தை யுரைப்பது போல் 
வென்றி மன்னா நானுனக்கு விளமபு முரையை வினவாது 
நன்றி தெனறே கேளென்று ஞானக தோன்ற நவிலயுற்றான் . 965 


| 


ப 


208 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


மன்னா வீதோர் கதைகேட்பாய் மற்றிக் கதையி னுறுபொரு 
ளைப் , பின்னா னுரைக்கேன் முன்னாளிற் பெரியோ னொருவன் 
பெருஞ்செல்வன் , பன்னா நின்ற கலை நூல்கள் பலவும் வல்லோன் 
ஞானமிலோ , னன்னா னுயர்சிந் தாமணியை யறவே முயன்று தே 
டுற்றான் . 

966 


மிக்க வருத்தத் தாற்றீர மேவ வேண்டு மெனுமுயல்வாற் 
றக்க மணிகிட் டினவருந்திச சால முயன்றாக கேனகிடையா 
தொக்க சுடர்மா மணிதன் முன் றோன்றி மதியின் விளங்கிடவு 
நக்க மணியைக் கைக்கொள்ளா நாநா விதமாய் நாடுற்றான் . 937 
சிந்தா மணியன் றிதுவேறோர் சிறுமா மணிசிந்தாமணிதா 
னொந்தா ராய்ந்து வாணாட்போய் நுடங்கும் போதல் லால்வருமோ 
நைந்தா லும்பா வியர்ககெய்தா நல்லோர் சிலாக்கு நண்ணலுறுந் 
தநதாம் வினையை நினையாமற் றளர்ந்தாற் கடிதி னெய்திடுமோ. 
மனித னானென் றவமற்பம் வல்ல பங்கள் சிறிதில்லைத் ( டுமோ 
துனிசெய் நிர்ப்பாக் கியனெனக்குத் தோன்றா மணிமுன் றோன்றி 
நனியின் னமுநதே டுதுமென்று நன்மா மணியை யெடுததிலனாம் 
புனித மணியும் போயினதாற் பொல்லா தார்க்கு நலனுறு 

றுமோ . 
மீண்டும் வருந்தித் தேடுற்றான் வெம்பிச சிலநா ளுழன்றளவே 
யாண்டு மறைந்து சிலசித்த ரவனை நகுவான் காட்டுவிக்கக் 
கீண்ட வளையின் முறியொன்று கிடப்பக் கண்டா னறிவில்லான் 
மாண்டசிந்தா மணியிதென மகிழ்ந்து வியந்து கைக்கொண்டான் . 
வெந்த மணியை மிகபபேணி மிக்க நிதியெல் லாமவிட்டான் 
வந்த மணியெல் லாமளிக்கு மற்றநிதிக ளென்னென்றே 
சிந்தை செய்தா னித்தேசந் தீயோ ருண்டு சுகமில்லை 
யிந்த விடந்தீ தெனவனத்தி லிருந்து சுகிப்போ மென்றகன்றான் . 
வாழ லாமென் றெண்ணிப்புன் மணியால் வருத்த மெலாமுற்றுத் 
தாழ நின்றான் வேறொன்று சாற்றக் கேளாய் புநதிககுச் 
சூழ வறிவுண் டாக்குவிக்குந் தொல்லை விந்த வனத்திடையே 
வேழ மொன்று கரிகட்கு மேலா மிகவு முயாந்ததுவே . 972 

வயிரத் தினுநீண் டறக்கூராய் வலிதா கியகோ டிரண்டுளது , 
பயில்வுற் றிருப்புக் கயிற்றாலே பாகன் பிணித்து விலங்கிட்டான் , 


வேதாந்த மத நசிந்தாமணி . 


209 


கையம்ல . 


செயிர்பற றியபல் பிணிபபாலே சிந்தை தளர்த்து கொம்பிரண் 
டாற , குயில்வித துளவன கடடெல்லாங் குலைத்த தொருநாற கடி 
. 

973 
விலங்கு முறிந்த படிகண்டான் வேழத தலைவீழ்ந் துயர்பாகன் 
கலங்கி வீழந்தா னவன வீழக் கண்ட களிறு கருணையினான் 
மலங்க வதஞ்செய் யாதகல மற்றப் பாகன் மீணடெழுந்து 
சலங்கொண் டேகி யககளிறறைத் தானே தேடி யெதிருற்முன் . 
ஒருகா னிடையே யக்கரியை யுறான் குழியொன அண்டாககிச 
சருகாற கொடிபான மறைவிததான றந தி சில நா டிரிந்தங்கே 
வருகா 

லையிலவீழந்தது குழியில் வந்த பாக னுறப்பிணித்தான் 
கருதா நின்ற துயரோடுங் களிறு நின்ற திபபோதும் . 975 
தனது வீட்டிற சிறையிருக்குந் தனிமா வலிபோ னின்றகரி 
முனமுன வீழந்த பகைப்பாகன மூளை சிதறிற றெனில் வந்து 
வனவெங் குழியிற் கட்டுண்டு மயங்க வேண்டா மது போல, 
வினவி நிகழகா லததான மேல வினை நோக காதாா மெலிகுவரே . 
எனற லோடுஞ சிகிததுவ ச னெந்தாய் சிந்தா மணியாலும் 

றி வேழத் தன்னாலும் விளம்பு கதையை விளக்குகென தோ 
நின்ற கும்ப னுரை செய்வா னெடு நூற் பொருள்கள் பலவுணர்ந் 
னனறி ஞான மிலலாதோ னனமா மணிதே டியவவனறான் . 977 
என்ன வுரைத்த துனையாநீ யெலலா நாலுங் கற்றுணர்ந்து 
மன்னு சாந்தி பெற்றிலைவான் மணியென றதுதா னேதென்னி 
லுனனு வஞச மறவெல்லா மொழித லாகுக துயானை ததும் 
துன்ன லிலலா வதுதேடத தொடங்கி யரசு துறந்தனையால் . 973 

மனையுங் கிளையுத துறா திங்கன் வன த தில வநதாய நாடக 
ன்றா , யானய சகலத தியாகநிறை வாகு மாவி லதன் விகற்ப , நினை 
வில் வளர்ந்து விண்மூடு நீல முகிலபோ லுனைமறைக்க , வினைய சக 
லத தியாகமுய ரினப மலல மகததல்ல . 

979 
பிறிதொன் றுயாந்த துளததுதான் பெருநாண் முயன்றா 
லெய்துமென, வெறிய விகற்ப மனநிறைய மிகக தியாகம போயி 
னதாம் , நெறிகொள் சகலத் தியாகமபோய் நினது தவமாம் வளை 
யின்முறி , யறிவில விகற்ப விழியாறகண் டதுநன் றென்றே யழுங் 
குதியால. 

980 
27 


வென 


210 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


தவத் 


981 


லே 


அளவற் றெளிதாஞ் சு கமகற்றி யரிதா யற்ப மாம்பொருளி, 
லுளமுற் றவரே யுயிர்க்கொலைஞ ருயர்வஞ் சகரென் றுலகுரை 
க்கும் , வளமிக குயர்சிந் தாமணிநீ வந்த தென்றெண்ணிய 
தாற் , றளர்வற் றிலைபெற் றிலையொன்றுந் தந்தி யென்ற தினிக் 
கேளாய் , 
மதமா வென்ற துனையாகும் வயிராக் கியமும விவேகமுமே 
யதனீன் கொம்பா முனகுணங்க ளானை மேற்கொண் டுழல்பாகன் 
விதமா வுன்னை மெலிவிக்கு மிகுமஞ் ஞான மதனாலே 
சிதறா நின்றா யரநதைகளாற் செலுதது மவனாற கரிபோல . 982 

இருப்புக் கயிறும் விலங்குகளு மிச்சா பாச மென்பனவாம் , 
பெருக்க விவற்றாற் கட்டுணடாய் பேசு மிரும்பின் மிகவன்பா , 
மிருப்புக் கயிறும் விலங்குகளு மிகுநாட் செல்லிற் றேய்ந்தொழி 
யுஞ் , செருக்கு மாசை மேன்மேலே திடமாய் வளருந் தீர்க்க 
முற . 

933 
மூரிக் கயிறும் விலங்குகளு முறித்த தானை யென்றது தான் 
பாரிச சுகமெல் லாநீமுன் பற்றற றொழிதத படியாகுஞ் 
சூரிற் பாகன் வீழ்ந்ததுநின் றுறவின் மடமை வீழ்ந்ததுவாம் 
பேரிசசையைநீக்கிடிறபின்னைப் பிறவிதரும் பேதைமையுண்டோ. 
போக மயலை விரத்தியினாற போக்க நினையி லஞ்ஞான 
மேக நினைந்து வெட்டுமரத திருக்கும் பேய்போ னின்றலையு 
மோக மறவே போகங்கண் முற்றும் விவேகத் தால் விட்டால 
வேக முற்பபோ மஞ்ஞானம் வெட்டி வீழ்ந்த மாபபேய்போல் . 

மட்டில் போக மெலாமொழித்தான் மடமைத் தொடர்ச்சி 
யெல்லாம் போம , வெட்டி வீழ்ந்த மரநின்று வீழ்ந்து போமபுட் 
கூடுகள்போற் , கிட்டி வனநீ யடைந்தளவே கிளரஞ் ஞானம வீழா 
துள தாற், றட்டில் சகலத் தியாகமெனுந் தனிவா ளாற்கொன் 
றிலையதனை . 

986 
அதனான் மீள முளைத்தெழுந்த வஞ்ஞானத்தா லறநொந் 
தாய் , மதமா வுக்குப் படுகுழியை வகுத்தான் பாக னென்றது 
தான , றி தமா வுனக்குத தவத்துன்பஞ் செறியஞ ஞானஞ் சேர்த் 
தியதாஞ், சுதமார குழிமேன் மென்கொடிக டுயாகூர் தவஞ்சேர் 
நறறொழிலகள . 

987 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


211 


தது 


இவவா றின்று மிடர் தவமா மிந்தக் குழியி லுழக்கின்றாய் , 
வெவ்வாள் வலிமா வலிசிறையாய் மிகுபா தலத்தி லிருப்பது 
போற , றவ்வா மொழிமென் சூடாலை சாற்று ஞான மிழந்தனையே , 
னைவாய் சகலத் தியாகத்தை நழுவி னாயே னவிலகென்ன . 988 
வேந்த னுரைப்பான் பாரவிட்டேன் விடு விட்டே னிதிவிட்டேன் 
காந்தை தனைவிட் டேன் சகலத யாகங் கைவிட டதுமறறேன் 
றோந்து புகலென் றலுங்குமபன் செப்பு வானீ தேசமுதற் 
சார்ந்த வெலலாம விட்டாலுஞ சகலத் யாக மனமுகும் . 

989 
எல்லாத் திலும்பற் றுண்டுனககவ் விசசை யெலலா மறவிட்டு 
நல்லாாக் குரிய நல்லின்ப நண்ணு கென்ன மன்னுரைப்பான் 
மல்லாா புவிவிட் டதுசகல மன்றேல் வனமே யெனக்குளது 
கல்லாற் றருவா னிறைகாட்டிற காத லுறுவா தனைவிட்டேன் . 990 

இனிநான் சகலத் தியாகத்தை யெய்தி னேனென் றலுங் 
கும்பன் , கனியார் மரமு நெடுமலையுங் கழன்றாற சகல மன்றுனக் 
குத் , தனியார் பற்றுண் டனைத்தினுமத் துன்பந் துறந்தாற 
சுகமென்னப் , புனிதா விதுவு மனறாகிற புகல்வே னெனபபூ பதி 
புகலும் . 

991 
கந்தை தண்டு செபமாலை கலை ததோல் பாண்டங் கமண்டலமுண் 
டொதையிவற்றை விடுகின்றே னென்று கூட்டி யெரிகொளுத்திச 
சிநதை கனித்து வெற்றுடலாய்ச சிக்கற றனன்பற்றில னென்றே 
முநதை யறிஞன் முகநோக்கி மொழிய லுற்றான் சிகித்துவசன் . 

அமம வம்ம கடவுண்மக னான வுன்னா லறிவுற்றேன் , மம்ம 
ரொழிந்தேன் கேவலமாய் மலங்க ளற்றே னிதுவென்று , விம்மு 
சங்கற் பததெய்தா வேறொன நறயா வையும விட்டேன, செம்மு 
பொருளின் றிரளெல்லாஞ் செந்ந மளிக்கும் பந்தனையே . 993 

பொருள்க ளெம்மட் டெம்மட்டுப் போன தெமமட் டம்மட் 
நே , தெருளு மனம் தான் சுகமடையுஞ் செயித்தே யந்தச சுகம 
பெற்றேன் , 

மருள்செய் பந்தங் களுமற்றேன் மாசிலாத திகம்பர 
னா , யருள் செய் சகலத் யாகத்தை யடைந்தேன் வேறென் னுள 

994 
கும்ப னுரைப்பான் சகலமும் விட் டிலை நீ யிந்தக் கூத்தாடல் , 
வம்பு காணென் றலுமன்னன் மனத்தி னினைந்து மீண்டுரைப் 


வென்றான் . 


212 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


997 


பான் , வெம்பு கரணப் பாம்புகள் சோ வெள்ளென் பூனா முடலொ 
ன்றே , மபர் மீந்த தெனக்கிதனை யின்றே யெளிதின விடுகின் 
றேன் . 

995 
காண்டி யென்றோ வரையேறிக கவிழு மளவி லுயாகும்ப 
னீண்டி தென்னே யிவவுடறா னென்ன குறைசெய்ததுபேதாய் 
மாண்டு பயனென் னிளங்கனறை வலலே றடாந்து முனிவதுபோ 
றாண்டி விழுந்து மெயவிடினுஞ் சகலத யாகி யாகாயே, [ ற 
எத்தா லுடல, மசைகின்ற தெதுதான் பிறவி சருமததின 
வித்தாய் நின்ற ததுவிட்டால் வேந்தா வெல்லாம் விட்டனவா 
நித்தா ரமிதென றலுமுடலை யசைத்துப் பிறவி நிறைவிததாய்க 
தததா நின்ற தேததனைத தவிறு மாறு சொலலென்ன . 
இயலார் கும்ப னுரை செய்வா னெலலாச சகமு மிதுவாகி 
வியனார் சீவன் பிராணனென மேவு பெயாகள பலபெற்றுப் 
பயனா சடமு மசடமுமன் றாகிப் பரந்த சித்தததை 
யுயாவோா சகல மெனறுரைப்ப ருலகு மிதுபத தமுமிதுவே .998 
சனன கருமங் களின் வித்தாயத தருவை யசைக்குங் காற்றே போ 
றினமு முடலை யசைப்பதுவுஞ் சித்த மிதனைத் தீரவதுவே [ p 
யனக சகலத தியாகமதா மதுவே பரம வானந் தம 
வினவு பிறவெல லாமிகவும் வெருவு கின்ற வெந்துயரே 999 

த யாகந் தனைச் செய்து சாந்த னாய மற சரமின்றிய 
பகுதி நிலையாற் றெளிவுறற்ற பயின்ற வடிவே ததுநீயாய 
நிகழு வாயென றலுமனன னுரைப்பா னீரொன னெஞ்சுக்கும் 
பகரு முதலாம வடிவேதொ படி நான றீர் .. துரையெனன . 1000 
மற்றுங் கும்ப னுரை செய்வாள மனதுக் குருவம வாதனையே 
யுற்ற மனமென் றுரைக்குமுரை யுறுவா தனையின பரியாயங் 
குற்ற மெல்லாங் குவிந திருக்குல கூடா நானென் பது தானே 
செற்ற மனமா மரத்துக்குத் திகழும விதையாந்தோவேந்தே 

ஆதியிலுண் டானவித னங்குரந்தா னனுபவமெய் யாயறுதி 
விடுவ தாகி , யோது முரு வனறியிலே யுதிக்கு மததை யுரைசெய் 
வர் புந்தியென வுரைத்த விந்த , நீதியுறு புந்தியெனு மங்கு ரத்தி 
னிறைவளர்வைக் கொம்பைச்சங் கற்ப மெனபர் , பேதமிவை யா 
தலாற் சித்தம் புந்தி பெரியமன மென்பதெலாம் போக டாமே . () 


சகல 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


213 


இனையமன மெனும பொல்லா மரத்தின் கொமபை யெப்பொ 
ழுதும் வெட்டிவே ரீரத்து மாய்ப்பாய் , வினையுருவா தனைபணைக 
என பலகாய் காய்க்கும் வேதனவா ளா லுளளே வெட்டின மாயு , 
னை வற்பபற மறமவுன மாகி வந்து நோந்தது செய் வாருள்ளே 
நெஞசைச செறறோ , மனையமாப பணைவெட்டற கௌண . மெ 
னபாதன வேரை யறுத்தலே பறநன் றெனபார் . 

1003 
ஆதலினான் மிக நல்ல நெறியா லேநீ யா தமன மரத்தின்வே 
ரறுத் துச சுட்டாற , சாதமுறா தென்றலுமே மன்னன சொல 
வான் றனிமரத்தின் விததாகு மகமபா வத்தை , மா தவனே சுடக 
கனலே தெனலும் கும்பன மறுத்துரைப்பா னானாரென றெணணு 
கினற , போத விசா ரந்தானே மனத்தின் விததைப் பொனறுவிக 
குங் 
ங கனலெனவும் பூபன சொலவான் . 

1004 
என்னுடைய புத்தியினா லெண்ணி னேனா னிசசகநா னல்ல 
மல வுடனா னலல , துன னுபொறி களுமல்ல மனமு மலல தொடர் 
புநதி யலலவகக கார மல்ல , வின்னசட மாதலினா லெனலுங் கும்ப 
னிவையனறேல வேமா. பி பம்பு கெனன, மனனனுரைப பா 
னெல்லாம் படைத்தளித்த மாசறுசின் மாததிரமாம வடிவ 
நானே 

1005 
இந்தவடி வாமெனககோ ரேது காணே னிடாமனத்தா 
ருவின்விதையா மகங்கா பத்தை , யு:5 துமவகை யறிகிலே னுந்த 
வந்த வோடிவரு மிதனாலுள் ளுடைந்தே னெனன , வந்தணன் 
சொல வானமனனா காரணத்தை யனறியோர் காரியமுண் டாக 
மாட்டா , முந்துமகங் காரகா ரணத்தை நாடி மொழியென்ன 
மீண்டரசன மொழிவ தானான . 

1006 
அகமென்னுங் குற்றத்தின் காரணதா னறிவாகு மவ்வறி 
விங் கடநகு மாறென் , மிகவுங்காண் பவற்றிலறி வெழுத லாலே 
மெலிகின்றேன் காண்ப வறறை விடுமா றொகன் , புகல்கென்ன 
மீண்டந்தக குமபன் சொல்வான் போதததின காரணநீ 

காரணநீ புகன் 
மாற பின்னை , நிகழுங்கா ரணமுமகா ரணமுஞ சொல்வே னினக்கு 
நா னெனவதறகு நிருபன் சொல்வான் . 

1007 
புகன்றவுடன் முதற்பொருளுண் டாத லாலே போதமுள 
தாமவை பொய் யானா லில்லை , யகங்கரவே தனமென்னு மனத் 
தின விதது மடங்கிவிடு மெனவதற்குக குமபன் சொல்வா ,, 


214 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


னுகந்தவுட லா தியுள தேற்சித் துண்டா முடலாதி பல்பொருள்க 
ளிலாத போதி , னிகழ்ந்தவறி வெப்படியே நின்ற தென்று நிகழ்த் 
தென்ன மீண்டாத திருபன் சொல்வான் . 

1008 
கரசரண முதலங்க முதலாய்ச செய்யுங் கருமபல முளதாய் 
க்கை யாளுங் காயங் , குரவவில தெனுமபடியென னென்னக கும் 
பன் கூறுவான் காரணத்தைக் கூடாதெனனில் , விரவியகா ரியந் 
தானு மிலதா மாத வேதனமு மயக்கமே மிகுமயககால் , வருவன 
வெல் லாமிலதா மேது வின்றி வருபொருள்பொய் யாங்கயிற்றில் 

1009 


வருகா கம்போல் . 


என்றலுமே யாதிமுத லுள்ள வேதா வியற்றிய பல் படைப் 
பாகு மிர்த ஞால , நின்றவவ னிதற்குக்கா ரணமல் லாத நெறியே 
தென் றலுக்கும்ப னிகழ்ந்து கிற்பான் , றுன்றுசிருட டியின் 
முன்பு வெறிதாய்ச சாந்தா தொடாபிரம மேயுளதாய்த் துலங்கு 
மந்த , வொன்றொழிய விரண்டில்லாக் கார ணத்தா லுயர்வேதா 
காரணத்தை யுறானென் றோத . 

1010 
காவலன்பாத் துயர்பிரமம வேதாவுக்குக் காரணமன் றோ 
வென்னக் கும்பன் சொல்வான் , கேவலமச் சுதமாக தஞ சாந்தஞ் 
சுத்தங் கேடுபிறப பிடாதோற்றங் கிட்டா தென்றும் , பாவனை 
யற் றடிமுடிவற் றொன்றாய்த துனறிப பகர்வரி தாய் நாடரிதாய்ப 
பரம நிற்கும் , தாவரிய வதுவெங னேது வெத்தாற் சமைப்பவ 
னாய்ப் புசிப்பவனாய்ச சாரு மாறே. 

1011 
ஆதலினா லீதொன்றுஞ் செய்த தலல வடுத துளவிச் சக 
மில்லை யறிவு மட்டு , மேதகுசங் கற்பிதமே வேதா வாகு மெய்யாக 
வறிவின்றி வேறொன் றில்லைச , சேதனமாத் திரத்து நித்த சிருட் 
டி யந்தச சேதனமே வடிவென்று செப்ப லாகு , மோதியசெய் 
வோன்புசிப்போ னிரண்டு மலல னுறுபவந்தீர பிரமமே யுள்ள 
வெல்லாம் . 

1012 
திடமுறநிச சயித்துள்ளே யஞ்ஞானத்தைக் சிதைவித்தா 
லஞ்ஞானஞ் சிதைந்த தேயாம் , படாகருமச சிதைவினா லன்றி 
மோகம் பகர் நிலைமை நழுவாது பகரஞ் ஞான , மடைவுறத்தேய்க 
திடிற்பழைய நிலைமை நீங்கா வா திபத மாமதனா லாதி தேவன் , 
றடமுறுசிற் சொரூபத்தாற் றன்மனத்தாற் றானேநித் தலுஞ் 
சிருட்டி தந்து நல்கும் . 

1018 


வேதாந்த மத நசிந்தாமணி . 


215 


ஆற்றுமதத் துவமான வதனாற்றானே யயனென்று சொலப் 
பட்ட தகில மாகித் , தோற்றுமிவை யுபசாந்தச் சொரூப மாகும் 
தோன்றலே யெனவொக்குஞ் சொன்ன வெல்லா , மேற்றனவே 
படைப்பவனின் மையினால் வைய மில்லையா மதனாற்பல் பொரு 
ணோக் கில்லைத் , தேற்று கின்ற விவ்வகையா லறிந்தே னன்றாய்ச் 
சிவமானேன் வேறொன்று தெரியக் காணேன் . 

1014 
எனைத்தொழுதேன் பல்பொருணோக் கறிவினாலே யிப்படி 
பொய் யாய்த்தோன்றிற றிப்போ தத்தா , னினைப்பிலும் சாந்த 
மாய் விசுமபி னைபபோ னிற்கின்றே னென திருப னிகழ்த்த லோ 
டுந் , தனைத்தருகும் பனுஞ் சொல்வான் றேச காலந் தடந்திசைச் 
சி 5 தனைத்தொழில்கள் சார்ந்த வெல்லா ,மான ததையுங்காண் பது 
சகத்தைப் பிறித்துக காண்கை யதுநெடுநா ளிற்சாந்த மாகிப் 
போகும் . 

1015 
சாந்தமுற வழிவற்ற பிரம மாங்கே தனிநிற்கு மெனக்கும் 
பன் சாற்ற லோடும் , வேந்தனறி வுற்றுமிக விளங்கி நின்றான் 
வெம்மாயைக் குகையின்று வெளியி லானா, னாந்திறமே பண தி 
யறக் கும்பன் சொன்ன வதுகுறித்துத் தனதாமித் தற்ப தத்தே , 
காந்தியுறச் சேர்ந்தொளித்தான் மனமுங் கண்ணுங் கட்டுரை 
யற் றானிறைந்தான் கணத்தி லாங்கே 

1016 
ஒருமுகுாத்த மிருந்துணர்ந்து விழித்த லோடு முயர் கும்ப 
னுரைசெய்வா னுளதாய் நன்றாய் , நிருமலமாய்ச் சுத்தமா மிக 
மெத தென்று நிருவிகற்பங் களுக்கெல்லா நிலய மாகித் , திருமிகு 
மிப் பதத்திலே சுகமாய்த துனபந் தீர்ந்தனையோ வுள்ளுணர்வு 
தெளிவுற்றாயோ , வருமயக்க மொழி தனையோ ஞேய நன்றா 
யறிந்தனையோ காண்பன கண் டனையோ வென்றான் . 1017 

நரபால னதற்குரைப்பான் பகவனேநின் னருளாலே பெருஞ் 
செல்வ நலத்தான் மிக்கும் , பரமாகி யனைத்திற்கு மேலாய் விஞ்சு 
பதங்கண்டே னகோவகோ பரம ஞானந் , திரமான பெரும்பெரி 
யோர் கூட்டங் கிட்டாத் தெள்ள முதாய்ப் பேரின்பந் தேங்க நல் 
கும் , வரமாநின் கூட்டத்தா லொருகா லத்தும் வாராத நல்லமுது 
வரப்பெற் றேனால் , 

1018 
அனந்தமா மிவ்வமுத மெனக்கு முன்னா ளரிதான தென்ன 
வெனக கும்பன் சொல்வான் , மனந்தனிலே சாநதியாய்ப் போ 


216 வேதாந்த மதநசிந்தாமணி . 
கங்கைத்து வன்பொறிமீண் ளேமடமை மாய்ந்த போதே , புனந் 
தருசெங் குசும்பைநீ ரழுக்குப்போன புடவையிலே நிறமுறல் 
போற் புதலவர் நெஞ்சிற , கனக தருநற் குருவசனக கலந்து நன 
றாங் காயமலங் களுமரததின் காய்கள் போறபோம. 1019 

உள்ளத்தி லிருமையென வொருமை பென்ன வுனனுதலஞ 
ஞானமிவை யொழிதன் ஞானந , தெள்ளுற்ற கதியுமது தெளிந்து 
முத்தி சோதனை சித தமுமவிடடாய் செல்வ னாகத் , தளளுற்ற 
மலநீங்கி மௌனி யாகித தனிநிறபா யென்றலுமே தமைா ணா 
நதோர், கொள்ளுற்ற தொழிலெலலா மனதத தன்றே கொளம 
னமன் றியினடக்குங் கொளகை யெனனே 

1020 
உரையென மன் னவன கேடபக குமபன சொல்வா னுள 
மென்று சொன்னதுவே றொன்று மன்று , கரையறுபல பவருதரு 
வா தனையே யுள்ளங் கண்டதனை பறிந்தாலக கவலை யிலை, வரை 
யறக்கண் டவாகருமங் களிறசரிககும வாதனைதான மறுபிறபபை 
வழங்கா தந்தப , புரைமனஞசத துவமெனபா சித்தமென்று 
போத மிலலாச சித்தத்தைப் புகலவ ரனறே . 

1021 
ஞான மனஞ் சத்துவமே யென்று சொலவா ஞானமிலா தார 
சித்த நடையி னிறய , ரீனமறு ஞானிகள் சத துவததேநிறப ரே 
தொன்று சுவர்க்கம்வீ டெலலா நலத , மானவையெல லா மவிட 
டுச் சமமாஞ் சோதி யானாலே தாகுதியில் கது ேயாகு , மூனமுறு 
பொருளொன்றுக கைககொள ளாம லுள்ளமசை வறகிறபா யு 
தியாக . 

1022 
நெஞ்சிலா தவர்பிறவி நெடுந் தா ரமபோ நீணிலத்திற றுய 
சொன்று நோந்த தலல , வஞ்சு மன மசைதலிலுண் டான தாகு 
மசைவசையா மைகளிரண்டு மயிக்க மாக்கிச , சஞ்சலமாற றிச 
சித்தாம் படிநில்லென்னத தரணிபன் சொல வானயிக்கஞ் சாரவ 
தெங்கன் , விஞ்சுமசை வசையாமை யிரண்டுமொனறாய் விடும் 
படி சொல லெனக்குமபன் விளமப லுற்றான் .. 

1023 
உவரிநீர் போலுலகெல லாமொன றான வுணர்வு மாத் திரம 
துதா னுற்ற புந்தி , கவர்வுறுத லாலசையு நிறைய நீர்தான் கல 
லோலத் தாலசையுங் கணக்கே போலச , சிவமுணர்வு மா 
மெய்ப் பிரம் மாதித் திரள் பெயராய்ப புகல் பொருளைச சகமென் 
றெண்ணித் , தவமருபே தையர்காண்ப ரறிவு தானே சற்றசைந்த 
மாத்தி ரத்தாற சருகக முண்டாம , 

102 ! 


ததிர 


வேதாந்த மத நசிந்தாமணி . 


217 


உண்டான சிருட்டிதா னன்றாப் பார்க்கி லொழிந்து போ 
முறுதியா யுணரா வாற்றாற் , கண்டார்கள் கயிற்றிலே பாமபென் 
பாாபோல் காட்சியுறும் கலை நூலாற கறறோ சாரவாற , றண்டாத 
பரிசயத்தாற் சிலகா லததிற றாவுமன நின்மலமாய்ச சசிபோ னிற 
கிற , பண்டாய வ.நுபூதி மயமாய்த் தானே பாக்கியவான் களுக்கிங் 
தப பாாவை தோன்றும். 

1023 


உலகத னுதய நாச முண்மையை யுரைத்தே னித்தை 
நலனுறச் செய்து நாடி நழுவுறா நயந்த வண்ணம் 
விலகலற றெதிரந்த வெலலா மெய்ப்பத்த தாக்கி நிற்பாய் 
திலகமாஞ சொன்ன நாடு சோவனான் கால மீதே . 1024 
அயனுல கினும் பொன் னாற் றங்கெனைக் காணா னென்னிற 
பயமுற முனியு மெந்தை நாரதன் பரிந்த மைந்த 
ருபாகுரு முனியப் பண்ண வொருற்று மொண்ணா மனனா 
மயலறப் தே நீக்கி மகிழத்திதை நோக்கி நிறபாய் .. 1023 
போது மென்னக் கும்பன மறைதலும் பூப னெண்ணுஞ் 
சீதளஞ சுததஞ் சாந்தா தௌளமு தூற லொக்கு 
மீதொரு பதவி யெனனு ளிருக தவா றெனனே யென்னே 
கோ திலன் சத்து வததிற குளிவுறச செய்த தென மூன் . 1026 
ஆனவா தனைகளின்றி யசைவற்றுப் பேரா னாகி 
மோனமாய் நிருவி கற்ப மாய்ப்பற்று முற்று மற்ற 
தானமே யழுநதிக் கறபோற றருவைப் போற ஈவாபோ னின்றான் 
போன சூ டாலை பண்டைய பொற்கொடி. வடிவ மெய்தி . 1207 
அம்பரத தேகி யந்தப் புரம்புக்கா ளவனி காவ 
னமபர மென்று காததா ணடந்தது வருட மூன்று 
கும்பனாயக் கணவன் காட்டைக் குறுகியாங் கவனைக் கண்டா 
டம்பமாய் நிருவி கற்ப சமாதியி லிருத்தல கண்டு 

1023 
அறிவிப்போ மென்று சிங்க நாதததா லாாதத மட்டிற 
பொறியுற்ற தில்லை மேன் மேற றொனி ததிவள பூயன றன்னை 
மறியத்தள்ளுதலும் வீழ்ந்து மறிந்திலன் மறறென் னென்று 
நெறியுய்க்குங் கும்பன் மேனி நேரிழை நினைப்ப தானாள் . 1009 
உத்தமன் றற்ப தத்தோ டொனறினன வியப்பி 

தமமா 
வித்தனி யுடலைப் பார்த்தா லிதயத்தி னறிவின் விததாஞ 

28 


* 218 


வேதாந்த மநநசிந்தாமணி . 
சத்துவ சேட முண்டேற் றலைவனைப் புணர்வ மெல்லென் 
றத்தியால் வாழ்து மன்றே லங்கனை வடிவம் விட்டு , 1030 
மறுபவ முறாத வண்ண மாசறு பதத்தைச் சேர்து 
மறுதியீ தென்ன வுன்னிப் பரிசத்தால் விழியா லன்னா 
னுறுமறி வுக்கு வித்தா யுற்றசத் துவசே டந்தா 
னிறுதியற் றிதயா தன்னி லிருந்தது கண்டா ளென்ன . 1031 
கேட்டலு மிராமன் சொல்வான் கிளர்மனா தீர மாய்ந்து 
காட்டலோட் டம் போற சுத்தக் கண்ணிலே கலந்து ளோருக் 
கீட்டுசத் துவசே டந்தா னெங்கனே யிருக்கு மென்ன 
வாட்டமின் ஞான மிக்க வசிட்டமா முனிவன் சொல்வான் . 1032 
த்தினுட் பூவுங் காயு மேவல்போ லிதயந் தன்னிற் 
சித்தின்கா ரணம தான சத்துவ சேட நிற்கு 
முத்தனாய் மனமி றந்தான் மொய்யுடல் போகா போகத் 
தொத்தவின் பத்துன பங்கள் சார்தலற் றொருமைத் தாகும் . 
ஆதலா லிராம னேயவ வணங்கனா ளந்த மெய்விட் 
டேதமி லாதி யந்த மின்றிய வறிவி னுட்போய் 
மேதகு சத்து வஞ்சோ வேந்தனெஞ சசையப் பண்ணித் 
தீதிறன் னுடலின் மீளச சோந்தனள் கூடாா புட்போல் . 1034 
கும்பனமெய் யாகிப் பூமே லிருந்தனள் குழல்போற் பாடத் 
தமபமா யிருந்தோன் மெய்யிற சததுவ குணஞ்சாா போதக் 
தும்பிநேர் பாட்டைக் கேட்டுப் பையபபையச சூரியன்சே 
ரம்புயம் போலவிரிந்து வவன்மன நிலையா யிற்றே . 1035 
கண்டனன் கும்பன் றனனைக் களிப்புறு மனத்த னாகித் 
தண்டலி லருளா லென்னை வாழ்விப்பான் றானே வந்தான 
பண்டையக் குரவ னென்று பரவிநன் மலர் தூ யேத்த 
மண்டல வேந்தன் றன்னை மற்றவ னோக்கிச் சொல்வான் . 1036 
இங்குநின் றகன்ற நாடொட் டின்றள வுன்பாற் சித்தம் 
பங்கற நின்ற தண்டர் பதியுநின் கூட்டம் போல 
வங்கித மல்ல வென்ன வண்ணலே வாழ்கதே னின்னாற் 
றுங்கமா யுற்ற வின்ப சமாதியிற றுயரந் தீர்ந்தேன் . 1037 
நிருவிகற் பத்தி லின்ப நிறைந்த பொன் னாட்டு மில்லை 
யொருமையுற றதனை மேவி யும்பரி லிம்பர் தன்னிற் 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


219 


றிரிவனென் றரசன் சொல்லக் கும்பனுஞ் செப்பு கிற்பா 
னரியவா நந்த வாழ்வி லயாவெலா மறவாழ்ந் தாயோ 1038 
பேதமே வடிவ மான துன்பங்கள் பேதித் தாயோ 
போதல்போ தினிதாஞ சங்கற் பத்தினிற பூண்ட வின்பந் 
தீதென வேருஞ செற்றுச சமதரி சனமுற றாயோ 
யாதினும் வீடு பற்றற் றியைந்த செய் தினபுற றாயோ. 1039 
என லுநின் ளருளாற பங்கிற் றெய்வத்தா லெலாமவிட் டப்பான் 
மனநிலை நின்றேன் மாயை கரைகண்டேன வருபே றெல்லாம் 
கனமுறப் பெற்றேன் கேட்கக காணவேண் டுவதொன் றிலலை 
யனவர தமுதி றைந்தே னயாவற்றேன் பிறவி யறறேன . 1040 
பயமற்றேன் போக மறறேன் பற்றற்றேன் சமமாய் நின்றே 
னு பாவுறறே னெலலா மானே னொருசெய லறறேன் விண்ணு 
ளிபலொத்த தெளிவாய்ச் சாநத மெய்தினே னென்றான் மோகச 
செயன்முற்றும் கடந்த சிநதைச சிகித்துவ சபபோ மன்னன் . 
அவ்வகை யிரண்டு பேரு மாததும தத்து வததின 
செவ்விய விசாரத தாலும் தெளிதரு மொழிகளாலும் 
தவ்வறு நேய மிக்கோா தம்மிற்றா முணர்த லூற்று 
வெவ்வன மோடை குன்று வேற்ற வெங்கும் வாழ்ந்தார் . 1042 
இயலறி வன்பு செய்கை யிணையற்றோ பற்றும் வீடு 
மபலற விட்டுத் தென்றற கசைவுறா வடகுன றொப்பாா 
பயிலுட லொருகாற் றூளி படாவிப்பா ரொருகா னீறு 
வியனுற வணிவ ரோாகாற சாதன விரையே சோவார் .. 1043 
சிறிதுநா ளுடனே வாழ்ந்து தேமொழி வோதை நோக்கிப் 
பிறிவுறு கணவன் சால வுதாரமாய்ப் பீடை யற்றான் 
செறியெழில் விடலை யாகுஞ செல்வமபூ மனையு மெல்லாம் 
வறியபோ லவமாய்ப போமால வாழுந ரிலாமை யாலே . 1044 
இழிவரு ஞானம் பெற்றோ ரியலபுறத் தானே வந்த 
தொழிவுற விடுவ ரென்னி லுண்மையை யுணர்ந்த தென்னாம் 
வழிபடு மன்ன னம்பான் மணஞ்செயற் கான தொன்றை 
யழிவறு மறிவி னாலிங் கமைத்துமென் றுளத்தி லெண்ணி . 
தலைவனை நோக்கிச் சொல்வாள் சதமக னுலகி னின்றோர் 
நிலைபெற விழாவுண் டாங்கே நேருநாரதரோ டியானு 


220 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


முலைவற நிற்றல் வேண்டு முயர் விதி வலியார் வெல்வா 
மலைமிசை யிரவி போங்கால் வருவனிவ் விரைவி லிங்கே . 10-1 
நீங்கரு முணாலி னோடு நீயிவணிருத்தி யென்றோ 
தேங்கமழ் மலரின் கொத்தைச சிகித துவ சனுக்கு நல்கி 
யோங்கினள் வி.சமபி லேகி யவனவிழி யுறத மட்டிற 
றாங்கிய கும்பன மேனி தவிர்ந்து தன் வடிவ மானாள் . 1017 
இந்திர னிருக்கை யேய்ந்த வில்லம்புக் கறியா வண்ண 
மந்திர நெறியின் மன்னன் காரிய மரபிற செய்து 
சந்திர வதனி மீண்டுங் குமபனாய்த தலைவன் றனபால 
வந்திழி வுற்றுச் சால வாடிய முகத்தள் போலாய் . 1018 
பனிபடா மதிய மென்னப் பங்கய மென்னச சோமபி 
நனிமுகம வாடிச சிந்தை யபாலிலா ணணுக லோடும 
புனிதனாயகனு நோக்கிப் பொருககென வருந்தி யெந்தாய் 
துனியுறு கினறா போனாய் துயரெனத் துடைத்தி யென்னா. 
தத்துவ ஞான முற்றோ தளர்வுறா மகிழார் கஞசப 
பத்திரம் பயின்ற நீரிற பதறுமோ வென்ற லோடும் 
குததிர மேனிக குமபன விளமபுறு குழலின பண்போற 
சித்திர மாக வொன்றைச் சிகித்துவ சனுக்குச் செப்பும் . 1050 
உடலுள வளவுங் சன்டோ தியத்துட னுறல செய் யாரேற 
றிடமுறச சமசித் தததே செறிபவ ரறிஞ ரல்லார் 
சடாகளே யாவா தானே சாரவுறு மவததை வென் 
விடநினைத தறிவி லாதார வீணிலே மெலிந்து நைவா . 1051 
திலமுள வளவும் போகாத தயிலம் போறறேக பட்டும் 
பலபல வவததை நீங்கா பற்ற்ற விவற்றைத் தீர்பபோ 
ரலகிலா விண்ணை வாளா லறுபவ ரொக்கு மனன 
மலவுட லவத்தை நீக்கிலதற்கொக்கும் வாழ்வுண் டாமோ . 1052 

ஒருபான் ஞானேந் தியத்துடனு மொருபால கன்மேந் திய 
த்துடனும் , வருமா றுளதா முடலுக்கு மலரோன முதலா மெல் 
லோருந் ,தேருள்பான் மையரா யினுந்தேக வளத்தை தீரா தென் 
றுணர்கை , யருகா நின்று வழுவாம லறுதியான விதிநெறியே. 
கற்ற வறிஞரறிவிலலோ ரெலலாங் காணப் படுபொருளா 
யுற்ற படியால விதிவசததே யுறுவா கடலி அறுநீரபோ 


னா 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


221 


கோ . 


கண 


னித்த மறிஞர் சம்புந்தி நிலையாற் கைகா லசைதலினாற் 
பெற்ற வுடலம விடுமளவும் பெயரா விதியைப் பினசெல்வர் .1054 

இரங்கித தேம்பி யறிவில்லோ ரின்பத் துன்பங் களின்மூழ் 
கிக் , குரம்பைத் திரள்க ளெடுத்தவற்றாற குறையா விதியைப் பின 
செலவா , நிரப்பபுகனறே னான பட்ட நெறிபிற றுனபாக தனைக் 
கேளா , யரங்கட் குவமை யாந்துனப மனபாக குரைத்தா லாறா 

1055 
கொத்தாரா மலாதந துனையகன்று குதித்து விண்போய்ப் பொ 
ன்னுலகின , மெய்ததா தையைசசோம் திகதிரனமுன மேவி 
மீண்டிங குறவெண்ணித் , தததா விண்ணின றிழித திரவிக கருகே 
காற்றின படநெறியா, லிததா ரணி சோ வுறவருவா னெழிலிப 
பந்ததி லேகுதலும். 

1056 
ஏக லுற்ற தூர்வாச னெனனு முனியை யெதிரக 
மாக மட்டி லடிதொழுது மற்று முனிவன் றனை நோக்கி 
நீ க றுதத துகிடுததாய நெறிநீர பிறரன விழைபவா போற 
போக அற்றா யென்றவனைப் போத முனிவுற் றம்முனிவன . 1057 

இதுசொல அதலா ரவுதொறு மெழிலோ திழையா யிருத் 
தியென , முதுவன சாப முரைத்தலுமம் மொழி கேட டிரங்கி முனி 
தாளாம , பதுமம புகழந்து வேண்டுதற்குப் பாரததே னிமைப் 
பின் முனி 

மறைந்தா , னதுகண் டுள நொந் திங்கணைந்தே னணங் 
காந் தனமை யகலாதே 
த . 

1058 
குருவா னவாமா தவர்முதலோர் கூட்டங் காணக் கூசாம , லி 
ள் வாய் மகளா யெவுவண்ண மிருபபே னெனவுஞ சிகித்துவசன் , 
வெருவா தொழிநீ புலமாதலான மேவு பபனென விதிவலியால் , 
வருமே வருக வுடறகல்லான் மாசி லறிவிற் பற்றாதே . 1059 

அறிவா லுயாந்த நீ துன்பத் தமிழ்ந்தற் குரித்தோ வறிவற்ற , 
சிறியா ரன்றோ வுள்ளயாவா சென்று தேற்றித தமமிற்றாம் , பிறி 
யா வின்ப துன்பங்கள் பிறிவற றிருந்தா பவவளவி , னெறியார் கும் 
பற் கணங்குருவ நோவான போலவெய் யவனொளித தான் . 1060 
அந்தி வரலு நியமங்க ளாற்றி யிருந்தா ரது காலை , 
முந்து மரசன் முகநோக்கி மொழிவான கும்பன றளாச்சியொடு , 
மிந்த வுடலவீழ் வதுபோனமே லெழுதல் போனின் றியங்குதல் 


222 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


போல் , வந்து பெருநா ணொடும் பெண்மை மன் 

மன்னா வென்னை 
வளைந்ததுவே . 

1061 
கூந்தல் வளர்கின் றதுபாராய் கொங்கை யெழுகின் றதுபா 
ராய், சேர்ந்து வருமே கலைபாராய் செறியு முன்பி னுண்டான , காந் 
தை வடிவா னதுபாராய் காவ லாவென் றிரங்கினனாய்ச , சாந்த 
முறுகும் பனுமிருந்தான் றலைவன் றானுந் தளர்ந்திருந்தான் . 1062 
ஞான வானீ விதிநெறியை நன்றா யறிந்தா யுறற்பால 
தான துற்றா லிரங்கலையென றரச னுரைப்ப வுயர் கும்பன் 
றானுஞ் சொல்வா னிளிச் செயலென் றப்பா விதியை யார்தடுப்பார் 
மேனி பெண்மை யாயிரவு மேவக் கடவே னென்றுரைத்தது . 1063 
பாய லொன்றி லவ்விரவு பயின்றார் வெறிதே விடியளவின் 
மேய பெண்மை தனை விட்டு மீண்டு கும்ப வடிவாக 
வேய விவ்வா றிராபபெண்ணா யிரவு போனாற் கும்பனுமா 
யாய கன்னி யழியாம லமாந்தாள் சினனாட் சூடாலை . 1064 
அன்னாள் குமப மேனியளா யரசன் றனைப்பார்த் தொருபகலின் 
மன்னா நித்த மிராப்பெண்மை வருமேன் மடவா ரியலபினறி 

ளிருப்ப தொருகணவ னெய்த வேண்டு முனையலது 
பின்னாரையுமூவுலகினுமியான் பேணே னனபாற் பெருமையினால் . 
மனைவி யாக விவாகத்தால் வரிப்பாய் நீசிக்கெப் போதுமெனை 
யினைய தியற்றிற நீங்குநல மிரண்டு மிலலை யெனலோடு 
மனைய விருப்பே நன்றென்றா னரசனதுகேட் டலுங்கும்பன் 
புனையு நலத்தா வணிமாதப புரணை யின்று புரவலனே , 2066 
திங்க ளுதிக்குங் காலத்திற் செய்க விவாக மெனச் செப்பி 
யங்க ணரச னொடுமேவி யணியு மணிப்பூண் சாதனங்க 
டுங்க மலையிற் கொடுவந்து தூய்நீரக் கங்கை தனின்மூழ்கிப் 
பொங்கு நெறியாற் கடவுளாதென் புலத்தோர் தவத்தோர் கழல் 

போற்றி . 1067 
கிரியை யொழியார் பலம்விருமபாா கிளர்கற் பகால் கியவெ 
ண்பட் , டுரிய தெனசசாத் தினர்வெய்யோ னுயர்நத வெற்பினி 
டைச்சென்றான் , பெரிய விந்து தோன்றுதலும் பேசு முறைமைக் 
கிரியைகளா , லரிய நியமஞ் செய்துமணஞ் செய்தா னரச னப் 

1068 


யென்னா 


போது . 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


203 


இவ்வா றுயர்மந் தரவெற் பிடையே மணஞ்செய் திவர்கள் 
கவ்வா வின்பந் துய்த்துக் கடஞ்சூழ் வனங்க டோறுஞ் 
செவ்வாய் மயின்மன் னவனுந் திரிந்தார் தினமும் மூன்றில் 
வெவ்வா ளரசன் றுயிலும் வேலை தனிற்சூ டாலை . 

1069 
சென்று சென்று மன்னன் றேச நீதி நடாத்தி 
யொன்றும் பாய றன்னி லொழியா தவள்போன் மீளு 
மன்றன் மதனி கைபபோ மனைவி யான மாது 
நின்ற சிலநா ளிற்பின் னெஞ்சி லொன்றை நினைப்பாள் .. 1070 
உற்ற போகங் களிற்பற றொன்றா திவனுக் கென்றுக 
துற்ற போகங் களினாற சோதிய போமென் றெண்ணிக் 
கற்ற மாயை யாலே கைத வம்மொன் றிழைததாள 
சுற்றுந் தேவர் நெருங்கச சுரர்கோன் வனத்திற் றோன்ற . 1071 
வந்த மகவான் றன்னை மன்னன் கண்டு வணங்கி 
முந்து பூசை செய்து முதல்வ நீயிங் கெய்த 
வெந்த வறமுன் செய்தே னென்ன விமையோ ரிறையு 
மந்த மன்னை நோக்கி யன்பா லிவ்வா றறைவான் .. 

1012 
உனது குணத்தி னலத்தா லும்பருடனான் வந்தேன 
கனக வுலக முமக்கே கடவ தாமங் குள்ளோர் 
நினது வரப்பு நோக்கி நின்றா ரரமபை முதலோர் 
வனச வதன மலர மார்த்தாண் டனைப் போல வருவாய் . 1073 
கற்ப மளவு மிருந்து கடவுட் போக மெல்லாஞ் 
சிற்ப மன்றித் துய்க்கச சீவன் முத்தி மன்னா 
வற்பந் தாழா தடைவா யழைப்பான் வந்தே னென்ற 
சொற்பங் கிகளைக் கேட்டுத் தூய மன்னன் சொல்வான . 1074 
அங்குந் துறக்கத் தின்ப மனைத்து மறிவே னெந்தா 
யிங்கென் றங்கென் றில்லை யெங்குஞ் சுவாக்க மெனக்குப் 
பொங்குஞ் சுகமே யெங்கும் பொன்னா டதனால் வேண்டேன் 
றங்கும் பதமே வென்றே சற்றும் பற்றற் றுரைப்ப . 1015 
மடங்கி யமரர் கூட்டம் வந்த வழியே போகத் 
தொடங்கு மாயை பலவாற் சோதித் திடவு நெஞ்ச 
மடங்கி விடுதல் கண்டு மயலோர் மாயை யாலே 
தடங்கண் மயில்சூ டாலை தனிசசோ தனை செய் தனளே , 

1076 


224 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


றங்கு 


திங்க ளுதித்த வளவிற செபித்துக் கங்கைக் கரையிற் 
றுங்க வரச னிருப்பத் தோகையன்னாள புறமபோய்க 
கொங்கு மலரா னிறைந்த கோல வமளி பொன்றிற 

குமொரு தூரத் தனைத்தான சங்கற பித்துப் புணர்ந்தாள் . 1077 
சநதி முடித்து மாதைச சார றோறுந் தேடி 
வந்த வழியிற புணது மகிழு ப வரை நோக்கிச 
சிகதை விகற்ப மினறிச சிதத மகிழ்க தங் கவரை 
முத விடையூ றறநீர் முபாகு மென்று போனான .. 

078 
போகி மறைந்து முகுத்தம போன பினன ரிவளும் 
வேகி யாது போனான விகிராமியாமை காண்பா 
னேகி யமளித தொடாசசி யெழிலும் வடிவுக தோன்ற 
யோகி 

முனனா நின்றா ளொ துங்கி நாணி வணங்கி . 1079 
மதனி கைப்பெயா மங்கையு மிவவணம் வரும் 
விதன முற்றனள போனிற வேந்தனுஞ சமா 

தி 
யதான யுற்றிருந் தானறி வறனை பாாததுக 
கதம றக்குளி புந்தியான மெல்லெனக கழறும் 

1010 
விரைவில் வந்ததென முயங் குறு மகிணனை விட்டு 
நிரைவளைக்கையாய் மீண்டுஃபா யினாமே நிறையென 
றுரைசெய் காலையின் மதனிகை யுரைசெயவா ரூய15 த 
புரையி லாதவா பிழைபல பொறுப்பது புகழே .. 

1081 
ராரிய லளவறு பேதமாய் மருளும் 
காதலோவெனி லெணமடி கருமமொன நறியா 
ராத லாலென தருமபிழை பொறுததரு ளென்னப 
போத பாரகன மதனிகைக் கிவவுரை புகன்றான் . 

108 
வானி லேமா முளைக்கினு முனிவென கண் வாரா 
தான மேலவ ரிகழ்வசென றன்ன மே யுனனை 
மேன யந்து பெண் ணெனவிரும் பலனென்று வேந்த 
னீன மில்ல தோர் சமமுறு பாாவையோ டி.ருபப . 

108 
கண்டு நின்ற சூ டாலையுங் கருத்தினா னினைவாண் 
மண்டி ராகமுங் கோபமும வேரற மாய்த்தான் 
மிண்டு போகமுஞ செலவமு மேவிடா விவனைத 
திண்டி றற்புயன ஞானத்தின் கரைகண்டு சோகதான .. 

10 : 


மாத 


வேதாந்தமந்நசிந்தாமணி . 


225 


1085 


1086 


1037 


1038 


மறைதன் மட்டினி மதனிகை வடிவினை மாற்றி 
முறைமை யானசூ டாலையாய் முன்னிற்ப னென்னா 
விறைவன் முன்புசூ டாலையாய்த தோனறவு மிவளைப் 
பொறையி னின்றவ னோக்கி நல வியபபொடு 

புகலும் 
வடிவும் வார்த்தையு மொடுக்கமு மற்றுள குணமு 
முடிவி லாதசூடாலைபோற றோன்றினை முன்னே 
நெடிய கண்ணிநீ யாரென நிருபதி கேட்பக 
கடிம ணஞ்செய்சூ டாலைநா னென மற்றுங் கழறும் . 

. 
கும்ப வேடமு மதனிகை வேடமுங் கொடு நா 
னம்ப னேயுனை யுணர்த்தினேன் ஞானததி னிலைமை 
யிமபர் மாயையாற் சோதனை பண்ணினே னிவற்றைக 
கம்ப மின்றிய தியானத்தாற காண்குதி யெனன 
ஞான யோகமார் தியானத்தா னாபதி நோக்கி 
மான ராசசியந் துறந்தது முதலிவண் வந்து 
தான லஞ்செய்சூ டாலையாய்த் தோனறிய தளவா 
யீன மின்றியே யாவையு முணர் 5 தன னிருந்து . 
தியான நீங்கிநன் புளகமே நிறைந்தனன் றிண்டோ 
டயாவு மன்புமீ தென்னெனத தயங்குசூ டாலை 
குயாச லந்தழீ இ நெடிதிருந் தொன்றுமேற் கூறா 
னியாய மனனவ னாநந்தத் தமிழ்ந்தன னிமிடம் . 
மடியின் மேலந்த வஞ்சியை வைததவ னுரைப்பான் 
முடிவில் பேரிருட் குகைநிகா மோகநின் றென்னை 
நெடிய புந்தியா லுய்த்தனை யுனக்கெவா நிகபோ 
கொடிமருங்குலா யியற்றுகைம் மாறுமொன் அளதோ. 
வருப வக்கடற் கரையிலாய் நிராசையை மருவுரு 
தரும மேயிதற் கென்கைமமா றுளதெனச சாற்றத் 
தெரிவை யோதுவா ளுணங்குபல் கிரியையிற் றியங்குங் 
கருமங் கண்டுனை யுய்விக்க நாடினேன் கவன்று . 
நீயி தற்கெனை மேம்பட நிகழ்த்துவ தென்னே 
மேய புன்றொழி னினைவுகள் சங்கற்ப விகற்ப 
மாய தெத்தனை யவையெலா மகற்றினை யன்றோ 
தூய நாயக வென்னலும் வேந்தனுஞ் சொல்வான . 

29 


0 . 


1019 


1000 


1091 


1092 


228 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


ஐய மற்றன னாசையற் றேன்பிறி வற்றே 
னொய்ய விண்ணையொத தேன்பொருள் வடிவமாய் நுடங்கேன் 
செய்ய லாவதோர் நிட்டையுற் றேன் சித்த மசிழ்ச்சி 
வெய்ய துன்பமொன் றிலனிது வதுவென விளங்கேன் . 1093 
சோதி மண்டலத் தெழுந்ததாய்ச் சுவரினிற படாமன் 
மீது விஞ்சுதல் குறைதலற் றிருப்பதோர விளக்கம் 
தீதி லாவெனக் குவமையாஞ் சகத்தினைத் தீர்ந்து 
யாது மேவிவிண் ணிறபதற கிணையொத்து நின்றேன் . 1094 
உண்டெ னுந் தன்மை பென்னுரு வேறொன்று முரைக்கக் 
கண்டி லேனத னாலெனைக் கருணைசெய் குரு நீ 
முண்ட கப்பதந் தொழுதன னென்றவன மொழியத் 
தொண்டை வாயவன் மேறசெயல சொலலுதி யென்றாள . 1095 


கசன்கதை . 


தெளிவின் மிக்குயா சிகிததுவ சன்கதை செப்பின னிவ்வாறே 
யளிய நிற்றியா லருந்துய ரணுகலை யனையவ னெறிபோலக 
குளிரமு கசசுரர் குருமக னுணர்ந்தன ன துகுறித் துணா 

கென்ன 
வெளிப்ப டவ னுணர்ந்துள நெறியினை விளம்புதி பெனக்கேட் 
டான் . 

1096 
குரிசில கேட்ட லும் வசிட்டனது குரைசெய்வான் குருமகன் 
கசனெனபான , றெரிய தததொடு பதபபொரு டெரிந்துளோன 
றேவர்தே சிகனமுனபோய் , விரிபிறபபெனுங் கூட்டினின றுயி 
ரெனும் வெங்கரி புறமபோகைக , குரிய வாறெது கூறெனக் கேட 
டலு முமபாமந் திரிசொலவான் 

1097 
அனத்த மாமக ரங்களுக் குறையுளா யகன்றவிப் பவவேலை , 
கனத்த தோரசக லத்தியா கத்தினாற கடக்கலா மென்றோதத் ,தன 
த்தை யாதியாஞ் சகலமும விட்டனன் றனியனாய்க கசன் சென்று , 
வனத்தின் மேவின னெட்டியாண்டிருந்தனன் மறித்தவன் பிதா 
வந்தான் . 

1098 
வந்த தந்தையை வணங்கியே சகலமு மாற்றியே யெட்டாண்டு 
சிந்தை யற்றிருந் துந்துயர் தீர்ந்திலே னிமலனே யென்னென்று 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


227 


நொந்து கூறலுஞ் சகலமு நீக்கென நுவன்றுமீளவும் போனான் 
தந்தை போனபின் வற்கலை முதலிய சகலமு மறநீத்தான் , 1099 
பானு மாமதி முகிலுடு முதலிய பற்றறு சரறகால ( தாதை 
வான மொத்தனன் றமியனாய்க் கசன் சென்று வனத்தின் மீ ளவுந் 
யான வன்றனை யெய்தின னனபினா லடிதொழு தயாவெய்தி 
யான ணிந்துள வற்கலை முதலிய யாவையு மறந்ததேன் . 1100 
யாது நீத்துமென் பாலிளைப் பாறிலே னினிச்செய லேதென்னத் , 
தாதை கூறுவான மனத்தையே யுலகெலாஞ சகலமென றுரை 
செய்வ , ராத லான்மன மகற்றுதல் சகலமு மகற்றுத லதனாலே , 
கேத நீங்குமென் றகனறனன் மந்திரி கிளர்கச னிது செய்தான் . 

சித்த மேதென நாடின னறிந்திலன் றேகமா திகளெல் 
லாஞ், சித்த மனறெனிற் குறைசெயா விதனையான றீர்ந்து மென் 
பயனெனனச , சிதத மேதெனச ஈராகுரு விடத்துற சென்று 
கேட் டலுமனனான , சித்த மாவது நானெனச செப்புவா சித் 
தத்தை யறிவுறறோ . 

1102 
உயிாக ளியாவையு முள்ளுற நானென வுன னுபா வனை தானே 
செயிர்செய் சிததமென றுரைத்தலு மிங்கிது தீர்ப்பதுமிகவனபாம் 
வயிர மாவது தீரவதெவ் வகையென மறித்துமா திரிசொலவான் 
வெயிலசெய் துன்பமோா சிறி திலையகங்கரம விடமிக வெளிதாகும் . 
அலாக சககுமுன் னிமைக்குமு னகங்கர மகற்றுத லெளிதாகும் 
பலவு ரைப்பதென் னேகமா யநந்தமாய்ப் பரமசித் தேயாகிக் குஞ் 
குலவு சுததமாய் விண்ணிலு நுண்ணிதாங குறைவிலாபபொருணிற 
சலன மற்றதைப் பாவனை செய்துப சாந்தனாயிடாதீர்வாய் . 1104 
சுத்த மிததையே யாதலி லகககரா தொலைந்து போ மெய்யான 
ததது வாதனை நினை தலாற சிததிலே சாற்றகம் காமெங்கே 
மெத்து நீரிலே புழுதியுங் கனலிலே மேவுதோ யமுமுண்டோ 
நித்த ரூபததை நினைந திவ னானெனு நிசசய மறநிறபாய , 1105 
திக்குங் காலமு முதலிய வசத்துறு சிறுவடி வறத்துன்பந் 
தொக்க வன்னவற நான்மறை யாமலே சூக்கமாய் நொய்தாகி 
மிக்க சோதியா யனைத்துமா யொன்றுமாய் மெய்யறி வொன்றேயாம் 
தகக விகநிலை நில்லென வுரைத்தனன் றலை மையா முபதேசம் . 

சீவன் முத்தனா நிலைமைபெற் றகங்கரந் தீர்ந்தென தென்னா 
மன் , மேவு முட்பா தம வீழ்ந்து போய்ப்பு தியில விகற்பங்களனைத 


228 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


தும்போய்ப் , பாவ முற்றிய கசனின்ற நிலையினீ பற்றுத லறநிற் 
பாய் , கேவ லத் திந்த வகஙகரம் பொய்மமையாங் கெடுத்தல்பற் 
றுதல் வேண்டாம் . 

1107 
பொய்ய தாமுயற் கொம்பினைப் பற்றவும் போக்கவு நினைப்பாரா 
ரைய னேபா போகபூ பணததிலே பயலொனறு வருமாறென் 
பொய்ய தாகிய வநேகபா வனையினைப் பொருந்தலபுன பிறப்பாகு 
மைய மினறிய வேகபா வரனயினி லழுந்து தல பவா தீர்தல் . 1108 


மித்தையா புருடன் கதை . 


இருமையோ டொருமை நீக்கி நின்றதி லெய்தி யின்ப 
மருவுவாய் மிததை யான புருடன் போல் வருந்த வேண்டாங் 
குரிசிலே யெனலு மெந்தாய் கூறுபொய்ப் புருட னானோ 
னொருபய னின்றித துனப முற்றவ னுலைந்த வாறென் . 1109 
ஞானமா மமுதி னாலே நலம்பெற நிறைந்த தேனு 
மியானறி வுறவித தனமை யியமபென விராமன் கேட்ப 
மானமார வசிட்டன் சொல்வான் வள்ளலே நகைக்கு மூல 
மானவிக கதையான் சொல்வ தறவியப் புளது மன்னோ. 1110 
ஒருதலத் தேகார் தத்தி லுற்றசூ னியத்தி லுண்டாய் 
மருவுமத் தலத்தினிறபோன மாயையெந் திசம யததோர் 
புருடனுண் டஞ்ஞா னததோன் புன்மையா யிளமைப் பண்பாய் 
மிருதுவாம் புந்தியுள்ளோன கேவல மிகுந்த மூாக்கன் . 1111 
வானிலே சுருண்டு தோன்று மயிாசசுருண் மருத்தலத்திற் 
கானனீ ரென்ன வன்னான் றோன்றியே கலந்த பாழிற் 
சூனிய மலாதொன் றில்லை யாதொன்று தோன்றிற் றங்கே 
மானவ வதுவு மன்னான் மற்றவன் வளர்வு மாங்கே . 1112 
வேறு மாயே யெப்போதும் விளங்குக தன்மை யவன்காணான் 
கூறு வானோர் சங்கற்பங் கூடி னாண்விண் ணினைப் பேணி 
யூறு படாமல் வைக்குதுமீ துயர்ந்த தேயென் றுளத்துன்னித் 
தேறு முவகை யுடன் விண்ணைச் சேமிப்பானோர் வீடமைத்தான் . 

அந்த மனையில் விண்ணினைவைத் தளிக்கின் றோமென் றதி 
லாசைப் , பந்த முறலு மவன்வீடு படாகா லத்தா வழிவெய்தி , 


வேதாந்த மத நசிந்தாமணி . 


229 


பிந்த மருத்தாற் றரங்கம்போ லிருது முடிவால் வருடம் போற் 
சிந்தி யொழிய வன்கண்டு சேண்போ யினதென் றலறுற்றான் . 
நில்லா வீட்டில் விண்ணேயோ நீயெங் ககன்றா யொருகணத்தி 
லல்லா யானா யெனவீட்டி னாகா சத்துக கறப்புலமபிப ( வர் 
பொல்லா மனத்தான மீண்டங்கோர் புதிய கிணறு சமைத்தொரு 
கொல்லா திதனி லிருத்து மெனக் கூபா காச பரனானான . 

1115 
கால மதனாற் கூபந்தான் கழித லோடுங் கதறுற்றான் 
சால வருந்தி மீண்டங்கே தனைக்காப் பதற்கோ குடம் பண்ணிக் 
கோல முடைய தெனமகிழ்ந்து கும்பா சாச பரனானா 
னீல முகிலே யக்குடமு நிகழ்கா லத்தா லுடைந்ததுவே . 1116 
நம்பி நம்பி யடைந ததெலா நாச மெய்தத் திருவிலியக் 
கும்ப விண்ணுக கழுததற்பின் குண்ட மொன்றங் கே கல்லித் 
தம்ப மென்று தற்பரனாப்ச சாந்தா னந்தக் குழிதனையும் 
துமபி கால மழித்துளதாற றுன்னு மிருளைச் சுடாபோல . 1117 
குண்ட விண்ணுக கழுததற்பின குலவு நாற்சா ரகஙகட்டி 
மணடு மருள்கூர் தற்பானாய வாழ்ந்தா னந்த மனைதனையு 
மண்ட முழுதும் கொலகால மழிவு செய்ய வதற கழுது 
சண்ட பவன னிடைப்பட்ட சருகு போலத் தளாக துலைந்தான் . 
தடனார் நாற்சார்க் கழுததறபின் றறகாப பதற்கோர் கு கிர்பண்ணி 
யிடனார் குதிரபுக் கவனிருப்ப விதுவுங் கால னிறப்பித்தா 
னுடனே குதிரவிண்ணினுக்கழுதா னொனறோ வீடு குதிர குண்டங் 
குடநாற் சார மென்பவற்றாற குறைவில காலந் துயருற்றான் .1119 
விண்ணை வீட்டி லடைததவனாய் வீட்டில் விண்டான் றானாகி 
யுண்ணை வுற்ற பெருந்துயரா லுழைக்கும் பிழைக்கு மோரொருகா 
லெண்ணி நிற்ப திதுபோவ திதுவென் றறியா னிவனென்று 
புண்ணி யததின் வடிவானோன் புகல வீரன் புகலுற்றான் . 1120 
பொய்யா மனிதன் கதையாலென் புகன்றாய் மாயா புருடனையே 
யையா விவன்விண் காத்தனனென் றறைந்த தேதென் றருள்கென்ன 
மெய்யாம் வசிட்ட னுரைசெய்வான் மிதயா புருட னென்ற விவன் 
மையார் முகிலே சூனியமாம் வானி லெழுந்த வகங்கரமே . 1121 
இந்த வுலகெல் லாமிருக்கு மிந்த விண்ணே ததுநிறைவுற 
றந்த மின்றிச் சிருட்டிதனக் காதி தனிற்றா னேனிற்கு 


280 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


மைந்த வதன்பா லகங்கார மருத்திற் பரிசம வருவது போன் 
முந்து தோன்றித் தனைக்காக்க முயன்றான வடிவாய் முளையாதோன் , 
கூவங் குண்டங் குடநாறசார குதிரென பனவாங் குரம்பைகளை 
மேவ நாநா விதமாக விதித்து மீண்டு மீண்டிழாது 
தாவ முற்றா னுடறோறுந் தனைக்காத் தனனென் றாகாச 
பாவனைக்கே நிலைப்பட்டான் பாழே வருத திப பதைத் தனனால் , 
விண்ணா னென்றே சேமித்து வீட்டா காச மாதிகளி [ாக் 
னண்ணா மெலிவுற றிடுமித்தை யான் போல வருந்தா தொழிகமல 
கண்ணா விண்ணின் மிகப்பெரிதாய்க் களங்க மற்று நுண்ணியதா 
பெண்ணா லடங்கா வழிவிலசிவ மியலாத துமதத் துவாதானே . 
அவ்வாத் துமதத் துவங்காண லாமோ வெவாக்கு மகப்படுமோ 
விவ்வா றிருக்க வுடலிறந்தா விதயா காச மாத்திரத்தை 
வெவ்வா ளரசே நானிறாதே னெனறு மெலிவா விவேகமிலோர் 
தவ்வா விசும்பு கடா திகடார தகாநத போது தணா திடுமோ. 
கடம் துடைந்தால் விண்பிரியா காய் மழிந்தா லுயிரழியா ( ய்த் 
தடவி தாஞ்சின் மாத்திரமாய்ச் சத்தாய் விண்ணி னுண்ணியதா 
தொடரு மணுவுக் கணுவாகுஞ சொரூப மைந்தா நானெனறு 
படரு மனுபூ தியினளவே பயிலுங் குடமபோ னசித்திடுமால . 
யாது மென்று மெவ்விடத்து மிறத்தல பிறத்த லிலதாகு 
மோதும விவாத்த ரூபததா லுலகாய்ப பிரம மேவளரு 
மாத லாலிவ் வுலகெல்லா மடியு முடியு நடுவுமறப் 
பேத மறபபா வாபாவம பிறவாப பொருளென் றிடர் தீர்வாய் . 
ஆபத் துக்கெல் லாநிலய மநிதத மவச மவிவேகம் 
பாபத் துக்கு முதன்மடமை பவ்வித தழிவைப் பற்றியது 
தாபத் துக்கோ ரிடமான தகவி லகங்கா ரநதனனை 
நீபற் றில்லா வறிவாலே நீக்கி லதுவே நிமல ைெல . 

1128 


விரதத்திரய கதை . 


ஆதலாற் காண்பவற்றி னுண்மைநிலை யிபபடியே யறிவில் வையம் , 
பேதமாய் வேறொன்றிற் பிறந்ததிலைக் கயிற்றிலராப பிறப்ப தே 
போ , லாதபனில் வேறிலையா தபமென்றே பாவித்தோர்க்காத பந் 
தான் , பேதமற வாதபனாம் பேணு நிரு விகற்பமிது பேசுங் காலே . 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


231 


- 


பொன்னில் வேற்றுமையன்று கேயூர மெனநினையிற் பொன் 
னொன்றேயா, மின்னதே நிருவிகற்ப மென்பரா லிரவிவெயி 
லென்று நாடின் , மின்னுகதி ரிரவிக்கு வேறுபோ லாங்கண்டாய் 
விவித மாகத , துனனுநா நாத்துவமவிட் டறிவ திலா நல்லறிவிற் 
றுணிந்து நிற்பாய் . 

1130 
சங்கற்ப மெனும் புரண சத்தியினைத் தற்பரமா தானே தன்னாற் 
பொங்குற்ற வாயுவலை வைசசெய்யு மாறுபோற புரிந்த போது ( ப் 
சங்கற்ப விரியுருவா யயலபோலாய்ச சகவடிவாய்த தனைத்தானாடி 
பொங்குற்ற மனமாகுஞ சங்கறப மயமாமிப் புவியைக் காண்க . 

தெரிபொருளென அள தலல பொய்யுமல சொபபனத்தின் 
றிரள போற றோன்றும் , தெரியவன் கேட் போன் சொல்வோன் பரி 
சிப்போன மணங்கொள்வோன செலவோன் மீள்வோன் , புரிவன 
வெல் லாநதானே புதிதாகு மலவெல்லாம பொருளென் றோர்வாய் , 
புரிதருநின றொழிலெலலா மலமறுசின் மாத்திரமாம பொருளே 
கண்டாய் 

1132 
பெருமபெரிய வடிவான பிரமமே யாதலாற பிறிதொன் 
றில்லை , வரும் பொருளெல் லாமறிவின் கனதையா யிருத்தலிலிவ் 
வைய மெலலாங் , கரும்புயலே யறிவேயாங் கற்பனை வேறில்லையாற் 
காணப் பட்ட , வரும்பொருள்க டமிலறிவுண் டாதலினா லறிபொ 
ருள மனை தது மிலலை . 

1133 
ஆதலினாற பந்தமவீ டெங்குளது வீடிதென வடுத்த பந்த , 
மீதெனவெண் ணுவதெலலாம வலிந்தகற்றி யபிமான மிறையு 
மின்றித், தீதுதவிர மௌனியாய்ப பொறிவென்று மானமதந் 
தீாமே லோனா, யோ தியதின் காரியஞசெய் திராமனே யகங்கார 
மொழிந்து நிற்பாய் . 

1134 
மோகத்தில் வருமைய மெல்லாமபோ யறுதிநிலை முற்றும் 
பற்றி , மாகத்தன மாபோகி மகத்தான தியாகியாய் வாழ்தி யெ 
ன்ன , மேகத்தை நிகாவள்ள லிமமூன்று குணங்களெவை விளம் 
பா யென்ன , யோகத்தை யுணர்முனிவ னக்குணமூன் றையுந் 
தோன்ற வுரைக்க லுற்றான் . 

மூன்றுவகை விரதமெனு மிது தன்னைப் பிருங்கீசன் மோகம் 
போக , வேன்று பரம் பொருளறியும் விருப்பினா லேமகிரி வட 
கோ டெய்தி , வான் றுணையாஞ் சங்கரனைத் தொழுதிறைஞ்சி யிப் 


1135 


232 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


பிறவி மயக்கை நோக்கித், தோன்றுணர்வி லாறுதலில் லாமையி 
னான் மோகித்துத் துவண்டே னென்றும் . 

1136 
இச்சகமாம் பழங்குடிலி லிளைப்பாறி நான்றிரிவ தெங்ங னென்று 
மச்சமறு நிச்சயமா மொழுங்கையருள் வாயென்று மன்பாற்கேட்ப 
நிச்சயமா யரனருள் வா னையமெலா மறுத்தறுதி நிலைமை பற்றி 
மெச்சியமா கத்தன்மா போகிமாத் தியாகியாய் விடுவை யென்ன . 
செப்பியவிம் மாகத்தன் மாபோகி மகத்தான தியாகி யென்ற 
விபபரிசு விளஙகவரு ளெனககேட்ட பிருங்கீசற் கீசன சொல்வான் 
வெப்பமுறு மிராகமுனி வினபமிட ரறம்பாவ மிகுமிவற்றின் 
றப்பில்பலா பலமிவற்றில விருப்பமறச செய்வோனே தனிமா கத் 
தன் . 

1138 
மோனமுற வகங்கரமு மானமுமற் சரமும் போய் முடுகி 
வாடா , தீனமிலா தனசெயவோ னெஙகணுமன் பறசசாட்சி யென 
லா யிசசை , தான்றவே காரியஞசெயவோன் வெருட்சி யானந்தந் 
தாக்கு றாதோ , னானசம னயத தொழிலா லிடாசுககக ளுதயமுறா 
தவன்மா கத்தன் . 

1139 
சனனத்தின் மரணத்தி லுதயததி லத்தமனந் தனினே ராகி , 
மனமொத்தோன் மாகத்த னெனததெளிவாய் மாபோகி மரபு 
கூறிற் , சினமுற்றொன் றினை நீககா னொனறைவிரும பான்பகுதி 
சேரத் துய்ப்போன் , வினவுற்ற மாபோகி யிவனபெருமை பரவு 
காம பிளம்பக கேளாய் . 

1140 
மிகவெருவ லானந்த மில்லவாய் மயக்கமே விளைப்ப தான , 
சுகமிடர்கள் புசித்தவற்றாற கலங்காதோன் சராமரணந் தொடரு 
மாபத் , தகலரசு மிடிகளுநன் றெனப்புசிப்போன் புளிப்புக்கைப் 
பழற்சி யுப்புப் பகர்நிறைவு குறைவுசம் மாய்பபுசிப்போன் மாபோ 
கிப் பான்மை யோனே . 

1141 
உப்பினியல் பெனநன்மை தீமையிரண் டிலுஞ்சமமா யொத் 
து நிறபோன் , அப்புறுமா போகியா மகத்தான தியாகிகுணஞ 
சொல்லக் கேளாய் , தப்பிலறம பாடமிடா சுகமரணஞ சநநம 
லாஞ் சேரத் தள்ளுஞ், செப்பமுள புந்தியுளோன் மகத்தான 
தியாகியெனத் தெளிந்து கொள்வாய் . 

1142 
அனைத்தாசை யனைத்தைய மனைத்தான தொழிலனைத்தா 
மறுதி யாவும் , தினை ததானு மேவாத புந்தியோன் றன்னைமகத் 


, 


வேதாந்த மததசிந்தாமணி . 


233 


தியாகி யென்ப , ரெனைத்தான வறம்பாவ மனமனனத் தொழிலித் 
யத் தெலலாந தீர்நதோன் , வினை ததாய பிருங்கீசா மகததான 
தியாகியென விளம்பு மனறே . 

1143 
தெரிபவற்றி லெண்ணமாயக காணுமிலை யெவ்வளவத திர 
ள்க ளெலலா.க , கரிசறான ஓய்விடடோன மகததான தியாகியே 
னக கருணை யீச , அரியபிருங் கீசனுககு முனனளோ தினனிந்த 
வுயாத நோக்கைப , பரிசயமுற அப்பிடி ததுத தியரொழிவா புல 
களிக்கும் பாதுமக கண்ணா. 

1144 
நிததமுறு முதய முள தாதியா குவ தன , த நிமல மேக 
மத்தகைய பிரமமே யுள துவிகற பததெணண மயலொன றில்லை 
யிததிறமென றேபாவித த ழககிலனாம்ச சுகமேவி யியற்றுஞ செய் 
சுததவிம லசசாநத முறவெலலா மேவுவாய சுதத வீரா . ( கை 
தீககிடாதீர் பிரமமாய்க கற்பனை யெல லாமேலிச செயகைக கொன 
யோங்கியவித் தாய்ப்பாம ரூபமாயப் பெரிதாகி யுயாம கத்தாய் ( றா 
வீங்கியபா வனையெலலா நிறைவதாய மெய்ஞஞான வீரா கிஞ்சி 
லீங்கிலதென றுரைப்பதா மாகாய மேத்துவே யென்றுமுணடால . 

அனனியமா வோரிடததி லிதுகிஞ்சி லெனவெனறு மசத 
துஞ் சத்தும் , துனன துறா தென்றுளளே திடநிலையா யகங்காரா 

டைத்து நிறபா , யுனனுளளே முகமாகப் புறததினவரு வன 
வெல்லா மொருங்கு செய்து , பின னுதொழி லிடாமேவா துருவ 
மிலா வகாதையை பிரிய வென்றான் . 

1147 


இட்சுவாகுகதை . 


அழுந்து வசததி லிருபபோனை பம்பு யத்தி னீர்போல 
வெழுத லோப மோகமுத லெக்குற றமுமவன புறநலியா 
முழுது முதிதை முதற் குணமிகண முகததி லழகாயச சிறி தகலா 
விழுந்து பாவ மெல்லாமபோ மிகுவா தனைக்கட டறுமெல்ல . 
வேகா தேயு முலோபகுண மெலியுங் காம வினையடங்கு 
மோகம போயொ கொளித்திடுமோ முடுகிக் கிளரா தைமபொறி 
சோகா தாவி படராது சுகமு மேலிட் டெழமாட்டா 

( கள 
தாகந் தீரக் குளிர்ந்துளளே சமந்தோன றிடுமா லெவ்விடத்தும் . 

0 


284 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


* 


ஊனா பிறவிக் கடல்கடபபோரக் குரிய விளைப்பா றுதலெய்த 
நானா ரிந்தச் சகமெங்ங னாடும் பரமனாராகு 
மானா விடய போகத்தா லாவ தென்னோ வெனனுமதி 
தானாம் பரமவுபாயமெனச சாற்றுங் கண்டாய் சற்குணனே.1150 
எங்கு நின்று வந்துள திச சிருடடி யிதற்கெட படியுருவ 
மங்கு முலக மெமமட்டு மற ) ருடைய தெதுகால 
மிங்கி தெதனா லெனவுணாத்தி யேறிக குறைந்த விப்பிறவிய 
பொங்கு மபககை வலையகலும் புடபோ னீங்கும வகைபுகல்வாய் . 
என்ற லோடு மறபபுதிதா மெண்ணில் காலத தோடே நீ 
துன்று விவேக விசாலத்தாற சொனன வினாவே விதிப்பொருளைப் 
பொன்று விக்கு மென்றுமனுட புகலவான சிறிதாக காணுமிவை 
யொன்று மிலலைக காதாபய வூா போன மருபபூ மியிறசலம் போல . 
கிஞ்சில கரணங் களுக்கெட்டாக கிளாவானிலுஞ்சற் றாய்முடிவி 
லெஞ்ச லிலதா மழிவின்றி யிருந்த தெனறு மான மாவாம 
விஞசு மாதப பெருங்கண்ணா டியிலே நேய விரிவிடய 
பஞ்ச பூத சிருட்டியெலாம பததி பாய்ந்து விளங்கிடுமால 1153 
பிரமத் தினவா யொளியுருவாய்ப் பிறந்து பிறங்குஞ் சத்திகடாம 
விரவிப் பிரமாண் டததினது மேனி யாகி நின்றசில 
வரவு பலபூ தத்திரளி னுருவ மாகி நினறசில 
சுராபொற பதியாய் நின்றசில தோனறு சகததி னிலையிதுவே . 
பந்த மிலலை வீடிலலைப் படாதீர் பிரம மேயுளதா 
மந்த வயிக்கிய மிலலையிரண் டில்லை யறிவே வளர்ந்தெழுந்த 
சிந்து தரங்கப பங்கத்தாற றிகழு கினற நீர்போல 
வந்த மிலலா வறிவுருவே விளங்கு மயலொன் றிலதாகும் . 1155 
பந்த முத்தி நினைவுகளைப் பயிலா தோட்டி யுன்வசமாய் 
முந்து பிறவிப் பயமெல்லா முற்று மொழிதது நிலைநிற்பா 
யந்த நீசங் கற்பநினை வடைந்தாற சினமாத திரவறிவு 
வந்து சீவத் துவமடைந்த வாரியலையா வதுபோல . 1156 
ஆதி காலத தெழுந் தபவத தனையூசீவ ருழலகின்றா 
ரோது மின்ப துன்பமயக் குளத்துக் கொழிய வுனக்கில்லை 
மீது தெரியா விராகுமதி மேவித தெரி தல போலவது 
பூதி யளவா முயிர்காணும் பொருளாற காணப் படுமனறே. 1157 


வேதாந்த மத நசிந்தாமணி . 


285 


கலைக ளாலுங் குருவாலுங் காண்டற கரிய பான்றானே 
தலைமை யான சாததிகளுசோ தனபுந் தியினாற றனனாலே 
நிலையில் வெளியா நெறிபோவார் நெறிசோ காட்சி களிற புந்தி 
செலவு பற்றில் லா ததுபோற றெவ்வா.க காரணம் களை ககாண்பாய் . 
இனைய கரணங் களைப்பற்ற லிகழத லிரண்டு மியல்பல்ல 
வினைசெ யுடல முதற்பொருள் கண் மேவு மியலபின மேவிடுக 
வனைய பொருளகள் புந்தியினா லகல நீக்கி யதிசீதம 
புனையுட் கரணத தினனாயெப் போதும் பரம மயமாவாய் . 1159 
உடனா னென்னும புந் திபிறப புறற கட்டா மொருகாலு 
மிடாதீர வீடு விருப்புறுவோாக கியலபன் றாகு மிபபுந்தி 
திடமாங் கிஞ்சின மாததிரமு மில்லாச சினமாத திரவடிவன் 
றடவா னிலுநா னணுவெனனுஞ சமமாம புந்தி பிறப்பறுக்கும் . 
தெளியுநீரி லுட் புறம்பு செறியும் வெயில்போற பொருளனைத்தி 
லொளிகொ ளான்மா நினறிடுமா லுருவ மெலலா முடபுகுந்து 
வெளிசெய பணிக டொறுமபொன்னின் விசிததி ரமபோல விளங் 
லளிய வஃதல் லாவுருவா மானமா வுடைய சகமாதி . 1161( கிடுமா 
நாச வடவைக் கனல்படா நடுககஞ் செய்யுங் காலமெனு 
மூசு கடலிற சகத்திரளா முடுகு நதிகள் பலலுயிராம் 
வீசு தரங்கத் தொடுபாய்ந்து நிறையா தந்த வேலையையு 
மாச மனஞ்செய் யகத்தியனா மானமா வென்று வகத்துணாவாய் . 
தான லாதாய முன்சொன்ன சகததின் றிரளா யுடலமுத 
லான பொருளின் சாலத்தை யானமா வெனப தறத்தளளி 
ஞான சறபா வா தன்னை நனிமேற கொண்டு மறைந்தோனா 
யீன மில்லா மதிவோதே யிசசை யான படிநிறபாய் . 

1163 
தனங்க ளூடே துயின் மகவைத தாய்தான் மறந்து மிகத்தேடி 
மனங் கன் றுதல் போற சராமரண மருவா தமமை யறியா மற 
செனங்கள் சலித்துக் கெட்டேனன் செறியு நாத ரிலா தவனா 
னனங்கொள் காயம் போமளவி லழிந்தே னாவா வென்றழுவார் . 
மதியோ டிரவி கதிரவன்னி மணிக ளிறசே ரொளிகளைப் போன் 
முதிரு மரங்கள் கனியிலையை முதலா யின்போ லருவிகளிற 
பிதிருந் துளிகள் போற சாலப் பிறங்கும் பிரமத திடைதோன்றுங் 

கொள் புந்தி முதலாகக கறபி தஞசே ரிசசகமே 1165 


295 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


னி 


அதுதா னறியார்க் கிடாநல்கி யதுவே யதுவல் லாதது போற் 
றிதமாய் நிற்கு மிமமாயைச் சிததி ரநதா னறபுதமே 
பொதுவா யங்க மக்கனையும் புணர்ந்து பிறிவற றிருக்க வந்தா 

தேமா யுயிரை யுயிரகாணா திருக்க மயக்கு மிபாரையுமே . 1166 
பரம விண்ணே சகமெல்லா மென்று பா 

கமெல்லா மென்று பாவித தாசையறிற் 
பிரம் கவச னினபமுள பெரியோ னாகு நானென்னும் 
பொருளை நீக்கி நினைவின்மை வடிவா நினை வாற பொருளனைத்து 
முருவ மில்லை நிராலம்ப முணர்வு சாந்த மெனநினைவாய் . 1.67 
இதுவே நன்றி தனறெனனு மிதுவே வித்தா மிடரொழுங்குக் 
கதுதான சமமா மங்கியில் வெந் தழிந்தா லிடருக கவசரமென 
பொதுவா நலந்தீங் கெனுமபேத மபாவமெனனும் பொருவாளால் 
விதமாம் புருட வருத்தத் தான மெல்ல மனதில் வெட்டு திடால . 
நினைவான் முடிக்கு கருமமெனு நீண்ட பெரிய வன்காடு 
னைநீ நினைவின மையினாலே தடிந்து பரம் பதரேவி 
வினை தீ 

ருனது விவேகததை மேவி பென்று நிலை நிற்பாய் 
புனைதா ரிக்கு வாகுவெனும் புகழா னிறைந்த பூபதியே. 1169 
உலகின் பரபபை யுள்ளாக்கி யுன்னு நினைவுக் கப்பாலாய்க் 
கலக மடவார் பொருளெனனுங் காக னழுவி நானெனனுங் 
குலவு மிருள் போய் விவேகநிலை கூடு மவனே பராநந்த 
மிலக வடைந்தோ னெடுங்கால மிவனே துனப மிலலாதோன. 
சாநத னாகி சமநிலையாய் சால நொய்தா யறிவுருவை 
வேந்த னோந் ததநினைவா பென்று மனுமீண் டுரைசெய்வா 
னாய்க்க நூலா னலலோரா லறிவை வளாக்க வேண்டு முத 
லேய்ந்த யோகத துககுமுதற பூமியிது போ கிக்கிலலை 1171 
அயாவில் விசார மிரண்டாகு மசஙக பாவ மூன்றாகும் 
பயிலு நாலாம் விலாபினியே படாவா தனையைப் பற்றறுக்கு 
மயாவில் சுத்த நல்லறிவின் மபவா நந்த வடிவைந்தா ( வே . 
துயிலசாக கிரமபா திகளிலலாத தொடாசீ வனின்முத தியுமிது 


அறிவி லாமை வடிவாகி யகலா நந்த மொன்றாலுஞ் 
செறியும வடிவாய்ச சுழுத்தி பைப் போற றிகழு மாறா முயர் பூமி 
பிறிவில் சமமா யறநொய்தாய்ப் பெரிது நன்றாய்ச சாந்தமதாய 
வெறிய துரியம் கேவலமாம வீடே பேழாம வியன் பூமி . 

1173 


வேதாந்த மந்நதிந்தாமணி . 


237 


மன் 

னு விடயம் விடுதலினால் வாழு மில்வே ழாம் பூமி 
தன்னை நிருவாணத் துருவாய்ச் சானற துரியா தீதாத . ( னஞ் 
மெனன வுரைத்தார் சிலாவேறே யிவவே முவத்தை களின் முன் 
சொன்ன வவத்தை யொருமுன்றுந் தொடாசாக்கிரமாக் கருதுவ 

[ தாம . 1/74 
சகங்கள் கனவிற் றோற்றரவாந் தன்மை நாலா வது கனவா 
நி நழா நாத மொன்றாலு தெருவத வடிவ மைநதென்று 
புகன்ற வவத்தை சுழுததியதாம போத மினமை வடிவாகித் 
திகழ்ந்த வாறா மவத்தையினைச சிறந்த துரிய மெனலாகும் . 1175 
தரிபா மனவாக் கெட்டரிதாய்த் தனதே சுண்மை வடிவான 
துரியா தீதா பதவவத்தை தூய வேழா முயாபூமி 
பிரியா துளளே வசமான பிரத்தியாகா ரத்தாலே 
தெரியா தாகிக் காண்கின்ற திரள்க ளனைத்தும் போமாகில் 1176 
முழுது வடிவ மாயொன்றா மான்மா முழுது சத்தியினுங் 
கெழுமு நதியி லுவரிகளிற கீலா லம்போ னின்றொளிரு 
மொழிவி னினைவின் பரப்பிலதா யொன்றாஞ் சறபா வரதன்னிற் 
ராமுவு கூறு மாத்திரமா யுணாவாய்ச சகல சகங்களையும் , 1177 
என்று மனுமீண் டுரைசெய்வா னியைந்த புலன் போகத்தாசை 
நின்ற தெமமட் டம்மட்டு நிகழ்சீ வபபோ பெறுமான்மா 
வொன்று மவிவேகத்தாலவ் வாசை யுண்டாந் தன்னாலே 
யன்று நிருபா விவேகத்தா லந்த வாசை யழிவெய்தும் . 1178 
காதலென்று போமன்று கலந்த சீவத திறம் விட்டுத் 
தீதி லாத பரப்பிரமத திறதகை யான்மா சேர்நதிடுமாற் 
கேத மாக மேனின்றுங் கீழே யெய்துங் கீழ்நின்று 
மேத மில்லா மேலேசென் றெய்து நெடுநா ளிவ்வான்மா . 1179 
கன மார் பிறவிப் பெரும் பூட்டைக் கருத்தாங் கயிற்றிற் கடமாகே 
லெனதீ திதறது நானென்றே யி றுகும் பிராந்தி விவகார 
நனிமோ கததிற் செறிபவர்யா ரந்த நவைசோ வஞ்சகரே 
தனிவேன் மன்னா கீழ்நின்றுங் கீழே சரிக்கத் தக்கவரே . 1180 
இதற்கு நானீ தெனக் கவன்மற் றி வனா னானென் றிடு மோக 
விதத்தை யுயர்புந் தியினாலே விட்டோர மேற்கு மேற்செல்வோர் 
திததத னொளி கூ ரான்மாவைச சிறிதுந் தாழா துறப்பற்றி 
யுதிதத சகததைக் தர பாண வுருவ மாக நோக்குதியால் , 1191 


238 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


யாதி யாதெப் பொழுதெதிர்ந்த தவற்றி லென்னே சொலப்பட்ட 
தோது மவையெல் லாநதடைதீ ருணாவின் விலாச மேநன்றாக 
தீதி லறிவு மாததிரமாத திறனாய்க காலச் செயமபண்ணிக் 
கோதின் மனத்தோ டி.ருப்பவன்சேர் குறைவில சுகததோ டெது 

( நிகரே . 1182 
இல்ல தன்றுண் டல்லவறி விலலா வுருவி லறிவுருவ 
மல்ல வான்ம வுருவமல வயலன் றுலக மென நினைவாய் 
சொலலு மிந்தச சொரூபமுறத தொடாந்த பகுதி போயிறக்கும் 
புல்லு தேசங் காலமல் புறத்தோர் நிலையன் றுயாமுததி . 1183 
அகங்கா ரத்தி னகமெனனு மோக மழிந்தாற் பாவனையா 
மிகுமபோ பெற்ற பகுதியந்த மேவு மிதுவே வீடாகும் [ பம் 
தொகுஞசாத் திரத்தின பொருணினைவிற றுவளவு நாநா விதவின் 
புகுங்கா வியவேட் கையுமான தது விகறபத துயரும் பொருந்தா 

( மல் , 1184 
அன்னான் சமமா மழிவில்லா வான்மா வாய்நின் றின்பமுறு 
மென்னா கினுமொன் றுடுப்பவனா யெனனா கினுமொன றுண்பவனா 
யுன்னா தெங்கா கினுமொருபா லுறங்குவோனா யா கைவனே 
பொன்னா பூமி முழுதாளும பூபா லனைப்போற பொலிவுறுமால . 

வருணாச சிரம வாசார வழி நூ னடத்து நடை நீங்கி , யருகா 
வுலகின் வலைய கன்றோ னருங்கூ டகன்ற கேசரிபோ, னிருபா 
வுரைகட் கெட்டரியோ னேடிய பிறக்கு நிலைநீததோ , னொரு சோ 
பையைச் சேர்ந் தவன மழைபோ யொளித்த நாளில் விண்டலம் 
போல் . 

1186 
தெளிவு கம்பீ ரங்கள் கிரி சோந்த பெரிய சுனைபோலவன் 
களிகொள் பரம சுகச்சுவையாக தனபாற றானே கலங்காம 
லெளிது சுகிப்பன் கருமபல மெலலாம விட்டோ னழிவின்றி 
யொளிரு நிறைவோ னிருவினைவே றொன்றுந் தாக்கா னொன் 

( றணுகான . 1187 
பத்தி பாய்ந்துப் பற்றாத பளிங்கு போலக் கரும்பலம் 
பத்தி பாய்ந்துட் பற்றாதோன பலநீண் மனித ருடனுறைந்தும் 
பத்தி யாலாச சித்தாலும் பகையா லுடலை யரிந்தாலும் 
பத்தி பாச்ச லுற்றது போற் பயிலு மகிழ்வு துயரறியான் . 1188 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


239 


நத 


து திகள் கடவு ளோமங்க டொடர் பூச் சிபன்பூ சைக ளிலலோன் 
விதிசெய் நீதி யாசார மேவப் படுவோன மேவாதோ ( போ 
னெதிருந தன்னா லுல கோாக ளிறையும வெருவா வகையிருப் 
னுதித மான வுலகத் தி லொன்றால் வெருவா துறைகிற்போன் . 
பற்று முனிவு பயஞசுகங்கள் பயிலா னெனினும் பயின்றிடினுஞ் 
சொற்ற வெவரக்கும் பிரமேயக தொடரா னெனினு நன்பாலர் 
பெற்ற பிரமே யத்துறினும் பெரிய மனத்தோன் காசியிறசா 

பொழுது நாய்க்கறிப்போ ருழைசாவுறினு முறும்பதங்கேள் . 
ஞான மடைந்த பொழுதிலிவ னல்வீ டுறறோன் மனமிறந்தோ 
னீன மான வகமபாவப் பிராந்தியன்றோ விடாபா 
மான வீடா வது மடமை யந்த காரங் கெடலன்றோ 
மான மிகுந்த விவனெயதின் மனிதர் பூசை செய்வேண்டும் . 1191 
போற்ற வணங்கப பூசிககப புகழ வருக திப போய்ககாண 
வாற்ற வுரியோ னெவனவனவன பிறவி யறுப்போர்க கனவா 

தஞ 
சாற்று மகத்தாற் றீர்ததததாற றவததாற முனத தாறகிட்டா 
வூற்ற வறிவாற பிறவியறுத துயாநதோன் பததி தருமபபனே . 
பரிந்திவ வாறு கற்பித்துப் பகவன மனுவாம் பேருடையோன் 
விரிஞசன றனது நகரததைப புக்கா னிக்கு வாகுவெனும 
விரிந்த புகழமன னனுமந்த விழியே பற்றி நிலைநின்றான் 
வரிந்த கழறகா லிராமவென வசிட்ட முனிவ னருள் செய்வான் . 


மானுவேடன் கதை . 


குறிதீர வடிவாய்ப பிறப்பிறப்பிற் கொடுநீள் கால மயக்கறலாற 
பிறியர வின்பத தறிஞனுக்குப் பேசுங் குறியிவ வளவன்றோ 
வெறி கூராசை சினமோகம விதன முலோப மாபத்துச் 
சிறிதா நிபுண நாளுமெனச செப்பி வசிட்டன் மீண்டுரைப்பான் . 
மறையோ னொருவன் றன்னுடைய மகிமை கடந்து சூத்திரனாய் 
முறைதா வது போற் சீவனென முளைத்தா னீசன் சிருட்டிதொறு 
நிறைநீ டுயிாக ளளவின்றி நிகழு மூலச சிததசைவாற 
றுறைதோ றவைதாக தோன்றிடுமாற றொடாகா ரணமிங் கிலதா 

( கும . 1195 


249 


வேதாந்த மததசிந்தாமணி . 


ஈச னிடைநின் றுற்பவமா பெழுத வுயிாக டா ஞசெய்த 
வீசு கருமங் களினாலே மேனமேற பிறவி களைமேவு 
தேச முடையாய் காரியகா ரணத்தின செய்தி இதுவாகு 
மேசு பிறவி கருமமெலு மிரண்டி லுககு மிபபடியே. 1195 
பரம மதனி லகாரணத்தால் பரந்த வுயிரெல் லாமுணடாம 
விரவு மதறபின் பவாககெலலா மிகததாஞ செயத கருமங்க 
ளுரிய சுகதுக் கங்கடமக் குறுகா ரணமாந் தனையறியாப 
பிரமை தனிறசோ சங்கறபம பேசு கருமங் களின் மூலம் , 1197 
பந்த நிதானஞ சங்கற்ப மன்றோ வது நீ பற்றறுப்பாய 
முந்து சங்கற் பந்தவிரந்தான முத்தி யதுவா மது தன்னைப் (றின 
புதி யதனாற பரிசயி பய பொருளும் பொருளகொள் பவனு மு 
மைாத மௌள வெப்போது மறவா தொழிப்பாய் சஙகற்பம் . 

கொள்ளும் பொருளாகவும் வேண்டா கொள்வோன வடிவா 
கவுமவேணடா, வௌரூக கருததெல லா கேகி பெதுசே டித்தி 
ததுவாவாய , 5 ளளும பொருளொன றினை J65 நாளுமபொறிக 
வறிலாங்கே , தெள்ளும் பெற்றுள்ள துபந்தஞ சிறக்கும் பற்றில் 
லது முததி. 

| 199 
அற்ப முனக்கொன் றினிதாகி லதனால் பிறப்பி லகப்பட்டாய் ( றாய் 
பொற்ப வனக்கொன் றினுமினிமை பூணாதென்னிற் பிறப்பகன் 
நிற்ப நடப்பய பொருட்டிகளி னினக்குத் திரண முதலாகத் 
தற்ப முறுபொன முடிவாகச் சற்று மினிமை யுறவேண்டாம். 
பற்றி லாதென் லுண்று தியென பணணா நினமு யெதை விடுதி 
யுற்ற செய்வோன புசிப்போனன றுபசாந் தியனீ மதிமாணடோன 
மற்று நலலோர் சென்றபொருட கிரங்கார் வருவ மதித்தெண்ணா 
முற்று நிகழகா லப்பொருளை முறைபா லெயதிக கைககொளவார் . 
மதமா மோக மையனமுதன மனததிற பிணிதத கயிறுகளாக 
திதமா மனததை மனததாலே சேதித திடலா மறிவோ ரா 
லிதமா நெடுங்கூா விவேகத்தா லிருமபா லிருமபை யறுப்பதுபோல 
விதமா மனததை மனத்தாலே வீய்பபாய் பிறவி மயக்கறவே . 
அழுககை யழுககா ற கழுவுவாகொ லமபை யமபாற றடைசெய்வா 
வழக்கு நஞ்சை யெதிரநஞ்சான மாற்று கிறபா மதிவுடையோ 
ரொழுகக முறுமூன் றுளசவாக குபயா தூல சூக்கமென [ ய் . 
விழுக்க மாமொன பயாபரமா மிதுசோல் தந்த விணடொழிப்பா 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


241 


மேக மனையாய் கைகாலகண் மேவு மிந்த வுடறானே 
போக முண்ணச சிவனுக்குப் பொருந்து தால வுருவாகும் 
பாக மருவு சங்கற்ப மயமாய்ப் பவபா வனைபண்ணுஞ் 
சோக மனஞ்சி வலுககுருவாஞ சூக்க வாதி வாகியமே. ( 204 
மெய்யாய் மூல மீறின்றி விகற்ப மறுசின மாத்திரமே 
மொய்யார சீவன பரவடிவா மூன்றா குவது முண்டகமபோற 
கையாய் சுதத துரியபதங் கண்டா யிது வே யிதிலழுந்தி [ டா . 
மையார் முதற்சொல் வடிவிரண்டு மாற்றி யவை எ னென வேண் 
என்னு முனியை யாமனுடமபாாத தொதாய நனவு கனசஈழுததி 
துனனு மதுவா யின மூனறிற் றோன்று மதுவாக துரியததை 
யுனனி விசேட முறவுரைப்பா யுபாாத முனிநா யகவெனன 
மன்னு மமுத மழை போலும் வாக்கால் வசிட்ட முனியருளவான . 
அகமென் பது மென் னாததுவு முளது மில து மறவி ..... 
நிகழுஞ சமமாய்ப பற்றறததன நிலைக கே நிற்ற அரியமதாக 
தததன னிலையாய சமமாகிச சகததின றொழிக்கு சான்றாகிய 
புகலசீ வனினமுத தியுமாகிய பொருகற பனை தீர நிலை துரியம் 
இதுதா னனவு கனவலல விடாசா கற்ப மிலாமையினாம் 
பொதுவாஞ சுழுத்தி தானனறு போத மினமை நீர்தலினாம் 
சதுரா விந்தச சகநனறாக தனது நிலைககே சமிததிறக்கு 
முதுஞா னிகடகிங் கிது து ரி.ப மூடாக குலகா திரநிலை பாம் ( 203 
யானா மெண்ண மறிறசமந்தா னெய்திச சிதத மொருகாலு 
மானா வினைசெய யாதபடி யாககிற அரிய நிலைநிறகு 
ஞானா தீத னாங்கிழவோ னெனினு ஞான நனிமேவ 
மேனா ண்டாத தொருசரிதை கேட்பாய மேதை களினமிககோய் . 
பெரிய வடவி பொனறிடையோ பெரிய முனிவன மகாமவுனம 
புரியு நிலையோ னவன்றனையோர் பொருவில் வேடன வந்தனுகி 
யெரிய மெனகைக் கணை பட்நொரு திங் கோா நவவி யோடியதாற 
றெரிய வஃதெங் ககன்றதெனச செப்பு முனிவ வெனககேட்டான் . 
கேட்ட கிராதன றனையந்தக கேடின முனிபாரத தினியோனே 
காட்டி லுறைவோர சமநிலைமைக கண்ணா முனிவா கணநாங்க 
டு விவகா ரமபுரியு நவையாங் கார மாகிலாங் 

( றோ. 
கூட்டு பொறியின் றொழிலெலலாங் கொள்ளு மனஞசெய் குவதன் 

31 


242 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


அதனா லகங்கா ரத்துருவா மந்த மனநிச சயமாகத் 
திதமாய் நழுவி நெடுநாளாஞ் செறிசாக கிரசொப பன சுழுத்திப் 
பதமா மவையொன் றையுமறியேம் பரம துரிய நிலையானேம் 
விதமாய்க் காணப் படுபொருள்கள் விமல துரியத திலவென்றான் . 
தீதின் முனிவ னுரைபொருளக டெரியா வேட னாங்ககன்றா 
னாத லாற்கே டுரியத்துக் கயலோர நிலையு முளதன்றா 
லேத மான விகற்பமெலா மிறந்த வறிவே துரியமதா 
மீத லாதிங் கயலொன்று மிலலைக் கண்டா யிராகவனே . 1213 
கண்ட நனவு கோரமதாக கனவு சாந்த மெனப்பெயராக 
கொண்ட சுழுத்தி மூடமதாங் கூறு மிமமூன் றவத்தைகளும் 
விண்ட மனத்தின் வடிவாகும விளமபு மிமமூன் றையுமவிட்டாற் 
ரண்டு மனமபோ மனமிறந்தாற சததா யொன்றாஞ் சமநிலையாக் 
அந்த நிலையே யோகிகடா மரிதிற சாதித தடைகின்றார் 
வெந்த துயாசெய் சங்கற்ப விகற்ப மிலலாத துரியத்தே 
மைந்த நிலையா விடாதீர்வாய மகத்தா புயாந்த முனிவாராய்ப ( ர் . 
பாத மிலராய்ப பேதமறும் பழைபோா விடாதிய பதத்துறைவா 


நிருவாணப்பிரகரணம் 


எனைத்து ஞான நன்னூலி னியம்பு மறுதி யாதெனனி 
லனைத்தும் கனவு காணபதுவே யனறோ வவிஞசை யிங்கில்லை 
வினைத்திண் கவலை செயகினற வெய்ய மாயை தானில்லை 
தினைத துன் பமுமற றுபசாததத திறமா மிதுவே திகழ்பிரமம . 
சாந்த மாகிச் சிதம்பரமாய்ச் சமமாய நொய்தா யானமாவா 
யேய்ந்து சத்தி யளவிலாதா யிடுமபோ பிரம மெனுமிதற்கே 
சேர்ந்த பலநிச சயமபண்ணிச சிலாபா ழென்பா பரமேசன் 
வாய்ந்த வுருவ மெனபாசிலா மாவிஞ ஞான மெனபாசிலா . 1217 

எல்லா நீக்கி மகாமவுனத திருப்பாய் நிருவாணத்தினனாய்ப , 
பொல்லா மனமபோய்ச சிததம போய்ப புந்தி போய்த்தா னென் 
பதுபோய்ச , சொலலா ஆமை குருடுசெவி டொத்துத் தூய வான் 
மாவி , வில்லாயுள்ளே முகமாக நித்த நொயதாய் நிறைமதியாய் . 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


243 


நனவிற் சுழுத்தி நிலைமேவி நன்றா யெல்லா முள்ளகற்றித் 
தனதிச் சையில்வந்தது புறத்தே சமைப்பாய் சித்த முண்டாகை 
கனதுக கமதாஞ சித்தமறிற் கனத்த சுகமாஞ் சிததததை ( ய் . 
யுன துட் படுத்தி யுணாவின்மை யாலே யொழிப்பா யுணாவருவா 
சோக நன்மை தீமைகளைச் சூழ்வுற றிருந்துஞ் சமமாகிய 
பாக மின்றிக கறபோலப் படிந்து நிற்பாய் பலபிறவி 
மோக மகலு மவ்வளவு முயலுந் தனது முயற்சியினா 
னாக மனையாய் சுகதுக்க நடுவுள்ள துநீ நாடலையாய் . 1220 
இந்த வளவாந் தன்முயற்சி விடாதீர் முடிவில் பதமளிக்குஞ் 
சிந்து கலைக ணிறைமதிபோற சீத வமுதே யுண்ணிறைய 
வந்த வறிவன் சுகமடைவ னகில வுலகின பொருடசார 
முந்த வறிந்து செயறசெய்யா தவனாய் முத்தி யெய்திடுமே .1221 
யோக பூமி பேழுக்கு முறுசெய் தொழில்க ளெவ்வண்ண 
மாக விந்தப் பூமிகளை யடைந்த யோகிக கெதுகுறிகண் 
மோக மிலலா யுரையென்ன முனிவ னிராமற குரைசெய்வான் 
போக வசஞசெல பவனமீண டோ னெனறு புருட ரிருவகைபாம . 
சுவாக்க முத்திகளைவிரும்பித் தொடரு மவாதங் குறிகேளா 
யுவககும வீடே யெவவளவிற றுலக நடையே யுயாநததென 
நிவக்கு மறுதி யாறசெய்வோ னெடும்போ கத்திற செல்பவனா 
மெவாககும விவேக முறுபிறவி பெய்தற் கரிய வியலபினதே . 
எறியுங் கடலி னுகத்துளையி லாமைக் கழுத்துப் புகுவதுபோற் 
பொறிவெம் பிறவி யநேகத்தாற புருடன விவேகி யெனப்பிறந்து 
முறியும் பிறவிப் பயனிலதிம மோக மமையுஞ செய்தொழிலாற் 
செறிவ தெனனே யிவற்றாலே தினங்க ளெல்லாஞ் சென்றிடுமால் . 
தொழிலின் மிகுதி யற்றுயாந்து துயாதீ ரஃதே தென்றுள்ளே 
யழிவி லறுதி யுள்ளோனே படஙகத திருமபு மவனாகும் [ னு 
கழிவின் மயல்போய்ப பவக்கடலைக் கடப்ப தெவ்வா றெனவுன் 
மொழிவில் விசாரத் தாலவிரத்தியுள்ளே யுறுவ னாள் வேண்டா 
உதார மான தொழில்களிலே முயனறு நாளு முண்மகிழ்வன் 
கதாவு கின்ற கிராமியமாங் கருமச சழக்கிற குசசரிபபன் 
விதான கருமக களைசசெய்வன் விளமபான செய்த கருமகள் 
பதாதி யுலகோர் வெருவாத படி மெத்தென்ற தொழில்புரிவன் . 


244 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


யினிதடைந்து , 


தீய வினைக்கஞ் சுவனென்றுஞ் செறியும் போக வேட்கையு : 2 
னேய நயமாய் மெத்தென்று நிபுண மாகி யிடம் பொழுதுக் 
கேய வுரைகளுரைசெய்வா னிவ்வா றான லிவன்றானே 
யாய பொழுது முதறபூமி யான வொன்றை யடைந்தவனே .1227 
ஒக்க மூன்று கரணத்தா லுயாநல லோரைப் பின் செல்வன் ( ன் 
மிக்க நன்னூ லெங்கணும் போய் விருப்பிக் கொணாந்து பரிசயிப்ப 
றொகக சநரு மறுப்பதற்குத் துணிந் திவ விசாரம் படைத்தவனே 
தக்க பூமி யறிந்தோனாந் தகுமா ரியனா மற்றவனே . 1223 

இருளில் விசார மெனுநாமத் திரண்டாம் பூமி யெய்தின 
னாஞ் , சுருதி மிருகி நலலொழுக்கத தொடர்தா ரணை நற றியா 
னங்கண் , மருவு கருமம் களைககேட்பான மாசில் விருத திப பொ 
ருணிகழததும் , பெருகு புசழசோ பண்டிதரிற பெரியோர் தம்மை 

1229 
செறியும் பதார்த்தப் பிரிவறிகது செய்யுந் தளிரும் காரியங்க 
ளறிவன ரெலவ மானமனை 1 கதிபன மனைபை யறிவது போன் 
மறியு மதமாற சரியமபி மான முலோப மோகமெலாம ( போல . 
வெறிது புறத்தெய் தினுஞ்சிறிதாய விடுவன் பாமபு தோலவிடல் 
மதியிவ் வாறுள் ளவனூலால் வணங்கு குருவா னலலோரா 
லதிகம் கு.பயப் பொருளனை ததி னறுதி யறிவ னதற்பின்னா 
மு.திரபற றினமை யெனபபெயரா முந்து மற்றைப் பூமிதனைப 
புதிதா மலரின மெலலணைபோற பொருந்தி நிறபன் பொலி 5 தவனே 
உள்ள படியே நூறபொருளி னொழுக்காக திரமாய்க கைககொண்டு 
தள்ளின முனிவரிடந்தோறுந் தளாவொன்றில்லாமெய்ஞ்ஞானத் 
தௌளு கதையி னொழுங்குகளாற றீர்கக வாணா ள துகழிப்பன் 
பளளி கொளவு மிருப்பதற்கும் படாத பாறை யிடமாவன . 
பாயு மனமா றியநலத்தாற பற்றா வினபஞ சமமாகித 
தோயு மடவி களிலுலவித தொகக காலஞ செலவிடுவ 
னாயு நனனற பரிசயததா லறங்கள் செயலான் மானிடருக் 
கேயு மிந்தப் பொருணோக்க மிலங்கு முள்ள படியாக 1233 
உற்றமூன்றாம் பூமியைசசேர்நதுணாந தோன மானேயனுபவிக்கும் 
பற்றி லாமை யிருவகையாம பகுத்து நாமிங் குரைசெயக்கேண் 
முற்று சாமானியமொன்று முதிர்ந்த சேட்ட மொன்றாகு ( . 
மற்றிவ விரண்டு மோ சொனறி லிரண்டு வகையா மனுகுலததோ 


க . 


வேதாந்த மந் நசிந்தாமணி . 


245 


பொருளக டமிற்செய் பவனல்லேன் புசிப்போ னல்லேன் 
றெளிவோனுங் , குருவு மலலே னெனப்பற்றில் குணமாஞ் சாமா 
னியவிரத்தி , பருகு துனப மின்பமெலாம பண்டை வினையால் 
வருமன்றே, யருள செய் கடவுள் வசந்தானா மமைபபோ னாத 
லெனககெங்கே 

1235 
கொலவ தான பொருநோயாங் கொடிய போகா பாபபெல்லாஞ் 
செலவ மெல்லா மாபதது 5 கிடமாஞ செததல பிறப்பதற்கா 
மொல்வ தான நற்புந்திக் குள்ள கவலை நெடுநோயாஞ் 
சொலவ ஞால மெலாங் காலன றொலைக்க முயலும் விடாதென்றே . 
பண்ட மனைத தின பற்றற்ற பகாபா வரனயுள் ஞறவுண்டாங் ( ககுக் 
கொடை வுயாவாக கியப் பொருளைக் குறிப்பா லழுந்து மன ததோா 
கண்ட விதுசா மானியமாக கவரபற றிலலா விநநெறியா 
லண்டு பெரியோர் கூட்டரவா லறிவி லாதோர நீக்கத்தால் , 1237 
தானா முணாவி னுடடெளிவாற் றகக புருட வருத்தததா 
லானா நன ற பரிசயத்தா லவகை நெலலி தோன்று தலபோ 
லூனா பிறவிப் பெருங்கடலி னுயாகா ரணமாம் பெரியகரை 
தேனா ரலங்கன மணிமாரபா தெளியக் காண்கின் றனதிடமாய் . 
செயவா னானன் றீசனறான செய்வா னலதென் பழவினைதா 
னிவவா றான சொற்பொருளி னெண்ண மெலலா நிச்சயமாய்க் 
கவவா ததிதூ ரத்தகற்றிக கலந்த சாந்த மோனநிலை 
பெய்வான கருணை முகிலே முன பேசு சேட்டப் பற்றின்மை . 
அகத்திற புறத்தின் மேலகீழி லாசை களிலா காயத்திற் 
சகததிற பொருளிற் பொருளலலா தவற்றிற சடத்திற றனியறிவிற் 
பகுத்துக் கருதா துபசாகதம பயினறு நினைவற றொளியற்று 
மிகுத்துப் பிறப்பற றடிமுடி வின மேனமை சேட்டப் பற்றின்மை . 
மகிழ்வாம வாச மதுரமுடன வருநற றொழிலாந் தளிர் மேவித் 
தகவா மனததா லுனி சேர்ந்து தடையா முள்ளு நிறைந்தறிவா 
மிகு மோர கமல மடைந்துட்சோ விவேக விரவி யான்மலாந்து 
பகாமூன் றாமிப் பூமிதனைப் பலமாய்ப் பலிக்கும் பற்றின்மை . 1241 
மோக மிலலா தவாசெறிவான முதுநல லறத்தின் சமுகத்தாற் 
காக தாலீ யமபோலக கருத்தி ஓதிககு முதலான 
யோக பூமி யுதித்தலுமே யுள்ளே யமுத முளையொப்பா 
மேக விவேக நீர்பாய்சசி பிதுகாத் தளிக்கப படு முயன்றே , 1242 


248 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


ன 


விடுதி யாலே தழைக்குமிது விசாரத தாலவ் விடுதிதனை 
வடுவி லுழவா நென்முளை போல் வருந்தி வளாக்க நாடோறு 
மொடிவின் மறுபூ மிககிந்த வொன்றே சநத பூமியென 
முடிவில் வெளியா மதிலிரண்டா மூன்றாம் பூமி தனைபபெறலாம . 
சேட்ட மெனச்சொல் பற்றின்மை சோந்தான் மூன்றாம் பூமியதா 
மீட்டு புருடன் சங்கறய வெண்ண மொன்று மில்லென்னக் 
கட்ட குமர னுரை செய்வான் கீழாங் குலத்தோ னுணாவிலலோ 
பூட்டு தொழிலோன பொலலா தோன புகன்றயோகமில்லாதோன் . 
அவனுக கெங்க னேயுண்டா மறைந்த நன்மை யிதுநிற்க 

[ றை 
விவண முயாபூ மியிலொனறை பிரண்டை மூன்றாம் வேறொன 
கவாவுற றடைந்தோ னுயிரமாய்தோற கலந்து மேவுங் கதியேது 
தவறிறபெரியோ யுரைபென்னச சான்றவசிட்டனுரைசெய்வான் 
மூட னாகிப் பலகுற்ற மூடு மவனுக் கதேகமென 
நீடு பிறபபா முதறபூமி நேரு மட்டும் பிறப்பகலா 
நாடு மிதுவன றியிறகாக தாலீ யமபோ னல்லநெறி 
கூடு மெனினு மதனாலே குறைவி னிராசை யது பிறக்கும் . 1246 
அனறி நலலோா கூட்டரவா லடுதத விராக மதுபிறக்கு 
மொனறு நிராசை யுறுபோதே யோக பூமி யுற்றப்பா 
துன்று மதனாற பிறப்பகலும் தொகு நூற பொருளின் சுருக்கமிதா 
நின்ற யோக பூமியுட னிதன மடைந்தோர் நெறிகேளாய் . 1247 
யோக பூமி யம்சமவிடா துறலாற பழைய தீவினை போ 
மாக விமான மதற்பினபு வந்து கொடுபோய் வானவாவாழ 
நாக முதலா முயாபதியி னனமே ருவின சூழ பொழினமுழையிற 
போக மடவா ரொடுங்கூடிய புணர்ந்து சிந்தை களிகூரவன் . 1248 
அருந்து போக மாய்தலினா லளவில பண்டை யிருவினையும் 
பொருந்த மாயு மப்போது புவியிற பிறபபா யோகிகடாக 
திருந்து செல்வது குணஞசு ததஞ சிறந்த கலலோர் மனைப்பிறந்து 
வருந்தி முன்னம் பழகுதலால வழுவா யோக நெறிநிற்பர் . 1219 
விதமாஞ் சகத்தைச் சாக்கிரத்தின மிகப்போ தந்தீர் புந்தியினாற் 
பொதுவாய் நோக்கு மதனாலிய பூமி மூன்றுஞ் சாக்கிரமா 
மதுவே தனிககே வலமியோகிக காரி யபபோ பெறுதிறமா 
மிதனா லிவனே யுய்ததவனென றேத்தத தோனறு மறிவிலாக்கும். 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


247 


| 


செயலி னுரிய மிகசசெய்வோன் செய்யத் தகாத செய்யாதோ 
னியல்பி னொழுககா தனினிறபோ னியாவ னவனே யாரியனா 
முயலு மொழுக்க நூறசித்த முந்து நிலைமை விவகாரம் 
புயலி னிறததோ யுள்ளபடி பொருந்து மவனே யாரியனாம .1251 
முதலா மியோக பூமியிலே முளைக்கு மிரண்டா வதின் மலருந் 
ததையு மூன்றா வதிற்பலிக்குந் தனியா ரியனாந் திறமியோகி 
யிதனி லிறந்தா னெடுங்கால மிருந்து சுத்த சங்கற்பத் 
துதவு போகங்களையருந்தி யோகி யாய்மீண் டுறபவிப்பான் . 1252 
மூன்று பூமிப் பரிசயததான மூடத் தன்மை யிறாதுழியே 
யானற ஞானோ தயமுண்டா யாதி யாத மறவிரிந்து 
பூன்ற மதியி னுதயமபோற பொலியு மனத்திற போதமுற 
வூன்று யோகத துடன சோந்த வுள்ள முடைய யோகிககே. 1253 
சமம தாகச சொப்பனமபோற சகததி லனைத்து நோக்கிடுவ 
ரமா நாலாம் பூமிதனை யடைந்தோர் முதற்பூ மிகண மூன்றுங் 
குமா 

னேசாக் கிரமாகுங் கூறு நாலா வதுகனவாம 
விமல சிததஞ சரறகால மேக சாலம் போலிறக்கும . 1254 
சிறக்குஞ சற்பா வ ,5 தானே சேடமாக நினறிடுவா 
பறககுஞ சிதத மிறத்தலினாற படாந்த விகற்ப மெலாந்தோன்றா 
வறககுஞசுழுததிப் பதமென்ன வுரைக்குமைந்தாம பூமியிறபோய் 
நிறககும விசேட மனைத் துமற நிறப னொன்றா நிலைமட்டில . 1235 
இருமை யென்னு மிருள்போயுள் ளெறியா நின்ற பேருணாவோ 
னருமை யான சுழுத்திநிலை யாகி நிறய னனவரதம 
பொருவி னுண்ணோக குடநிறபன் புறத்திற றொழிலிற புரிந்தேயு 
மொருமையுபசாந்தத்தாலே யுறக் கமிகுந்தோன போறறெரிவன . 
அழுந்து துரிய மெனுநாமத தாறாம் பூமி யடைந்தொழுங்கி 
னெழுந்து பலவா தனையிலனா யிப்பூ மியிலே பரிசயிப்ப 
னுழைந்து நானென் பதுமெனனா ததுவு முளது மில்லாதுங் 
கழிந்து வெறிதே நினைவிலனாய்க காணானிருமை யொருமைகளை 

செறியு முடிசசு மையமும்போய்ச சீவன் முதத சுபாவத்தா 
ல் , வெறிது வீடன் றியுமவீடு விளைதோ விபத்தின் விளக்கொப் 
பான , பிறவில விண்ணில வெறுங் குடமபோற பிறிது புறனுட் 
சூனியமா, பெறியும் கடலி னிறைகடம போ லெங்கும் புறனுண் 
ணிறைந்திருப்பன் . 

1258 


கவ 


+ 


248 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


L 


படுமே 


இவனே யுளதாய்ச சிறிதாங்கே யிவனே சிறிது மிலனாவன் 
றவறா வாறாம பூமியிலே தனினின றேழாம் பூமிதனை 
யவனே யடைவ னுடலினறி யடையு முத்தி யதுவாகும் 
கவர்சாக தமுமே மொழிககெட்டாக கனபூ மிகளி னெ லலையி தாம . 
குலவு முடறீர் முத்தியெனக் கூறு மேழாம பூமிதனைச 
சிலாநற சிவமென றுரைசெயவா சிலாசூ னியமென றுரை செய்வ 
ரிலகு பொருளென் றுரைபபாசில ரியைாத கால மென பாசிலா 
விலகு பகுதி யென்பாசிலா வெவவே றாக விசாரிதது . 1260 
அயலோ ரான்ம விகற்பததோ ரவதா னநதீர் பேத்ததோ 
ரியலபா லிது வென றறிவிகக வெட்டா விதான மிக வருந்தி 
முயல்வா ராகி யறிவிப்பா மொழிந்த பூமியிவையேழு 
மயறீர் நிலையாற பரிசயிக்கில் வருத்தஞ் சிறிதும் வாராதே . 1261 

மிகவு மததது மதமபொழிந்து மெத்தென வினிதா நடை 
டைத்தாய்ப , புகாகொடுதிக்கை நுனிபதறிய பொருகோட்டி ஊண 
சங்கினை நிகராம, பகடுண் டனாததம பணலுமது படுக்கப்ப 
லப்போழுதே , சுகமாய் விரைவி னராகடப்பா சொனன பூமிய 
பரப்பெல்லாம 

1262 
வழியுங் கடமாக் களிறதனை வன்பாற கொலலா திருப்பளவு 
மிழியுந் துயரார் போர்க்களத்தி லெவனே சுப்பட னாமென்ன 
மொழியுந் தவனை நீ சொன்ன மூரிக் களிறே தமாக்களமே 
தழியும் படி யே துறை பிடமே தருளவா யென்றா னருண்மூாததி 

ராக வாக்கு முனிசொலவா னீதுன டாக வெனலவடிவாயச 
சோக விசசை யெனபபெயாகொள சொரிமா மதததவெங்களிறு 
தேக மென்னும் பெருங்காட்டிற றிரளாஞ செருக்கு மிகசசெய்யும் 
வேக மததத விந்தியமாம வெங்கன றுகளை யுடைததாகும் . 12 ) 4 
இனிது நாவா லுரைசெய்யு மிதய மென்னுங் காட்டுறையும் 
பனிவல வினைககோ டிரண்டுளவாம பலவா தனையா மதஞசொரியு 
மனிச மெங்கும் படாவடிவா மறிவில பிறவி நோக்கங்கண 
முனிவி லடுபோய பூமிகளா மூரி யிசசை மதகளிறே . 

1265 
வெற்றித் திறமுக தோலவிகளு மேனமே னலகி யிசசையெனுஞ 
செற்றக் களிறு தீனாகளாஞ் சீவத திரளைச சங்கரிக்கு 
நிற்றத தொழிலவா தனைபாவ நெஞர் மதிசங் கற்பங்கள் 
பற்றும் பிறவு மிதன பெயராய்ப பண்ட மாயநெஞ களளிருக்கும் .. 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


249 


In lin } 


நிலைமை யென் னு முயர்கணையா னிறைந்த வலியால் வினோ 
தததாற், றொலை வில பொருளியடா வையுமாகித் துன்னி யொன்றா 
மிசசைதனை , யலைவி லெலலா வகையாலு மியோகி வெல்வ துத் 
கமமா, மலைவோ டீ துண டாகவென லகததே தழைககி லது 
கேளாய் . 

1267 
போ மிதுதா னிறபளவும் பிறப்பா நசா விடூசிறைதா 
னாச மடையா திராகவனே ஞானச சுருக்க மிதுகேள 
பாச முறவீ துண்டாக வெனறு படரு மனந்தானே 
யேசு பிறவியிம் மனத்தி னிற வே முததியிவவளவே . 1268 
மருளு மயறீர் விமலனபால வடிததுத தெளித்த வுபதேசம் 
தருநல கனனா டியின்புறத் திற ற பிலத துளிபோ லிளைப்பாறு 
தெருளு முணவா லிமமோகத நீரநது விசசை யங்குரமா 
யுருவ மனங்கிஞ சிலுந் தோன்றா துணாவிலாமை மாத்திரத்தால் . 
ஊ ) வன தத தருமிசசை பொருகால வரினு மபபோதே 
யார் விடயத துணாலினமை யான வதனா லறுத திடுவாய 

சசை பலவடிவாய்க கோதத தெனினு மிவவுடலின் 
மாறா தான வாதனைபை மாற்ற திராது வுணாவினமை . 1271 ) 
தளரூ முடிவின் றியினிததை ச சவததின் நிரனை விருப்பறல போ 
றொரும் பிரத்தியாகாரத திறத்தினாலே வாதனையை ( p 

மிரசை மாந்திரமாய் நயவா திருக்கு மபபோதே 
யாரு வெறிதே யிருப்பதுவே யுணாவிலாமை யு று முயற்சி . 1271 
எனத் தெனனு மறிவுதனை யிடாகற் பனைபென றுரைசெய்வார் 
கனமா மறிவின் பாவனையாற காணப தெலலாங் கை பகலி 
வனகா திபனே கற்பனைக ளற்ற தென்றா ருயாலேலோ 
மனமா நினைவே சங்கற்ப மனத்தி னினைவற றதுசிவமே . 1272 
எட்டி பறித்த தறியாத திரண்டும் பாவிபபரகினைலாம 
பட்ட மரம்போ லிவையிரண்டிற் பற்று நினைவு தனை மறது ( யத 
வட்ட மிடுமியா வையுமவிரைவின மறாது சான்ற மதியுடைத்தா 
திட்ட முறததோன றுதலிலலாத திறத்தோ னாகி நிலை நிற்பாய் . ( ) 
கேளா நினறா னிவனென்ன வொருவன் கிட்டா மையினாலே 
தோளா வயாக கைபெடுதது, ந தோன்ற நின்று சொலகின்றே 
மீளா தான வசங்கற்பம் விமல மான பரமபதம் 
வாளா வுள்ளே பாவிக்க மாட்டா ரதனை யெனனம 

1211 
39 


250 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


( வா 


வ 


செறிபார் முழுதாள் பவன்பதமுந் திரண மென்னப் பரமபதம் 
வெறிதே யிருக்கு மிருப்பினான் மேவு மன்றே பேரூர்க்கு 
நெறிபோம் பதிகன் றன திருதா ணினையா திருக்க நடப்பது போற் 
பொறிகூர் தனது தொழினடக்கும் பூணா வாளா விருந்திடவே . ( ) 
இங்குப் பன்னும் பலவாலெனியம்பு சுருக்க மிதுகேளாய் 
சங்கற் பந்தான் பவபாதஞ சங்கற பாதீரக ததுமுததி 
பங்கற றெலலை யழிவலைவு பவமற றாறு மறிவுருவே 
துங்கச சகங்க ளென நோக்கிச சுகமெப் படியப் படிநிற்பாய் 1276 
ஒழியா நிலையா 

முபசாந்த 

யோக 

பாக மென்ப துணாவின்மை 
கழியா யோக நிலையினனாய்க் கவர்பற மொழிததுத் தொழில்செய் 
யிழியா தியற்றப் படாவுள்ள மிறாத யோக முணர் வின்மை 
வழியான மிகவு மதினமயமாய வல்லை நிற்பாய் மகிழ்ந்தபடி . 1277 
எனக்கீ தென்னு முணாவுடைமை யிடர்விட் டகலா துணர்வின் 
யனாத்த மில்லா வீடளிக்கு மாசை யேதிங் கது செய்வாய் ( மை 
சனிப்பில் சிவமெங் கணுமுளது சாந்தஞ்சுபஞசித துருவென் னுங் 
கனத்த வந்த வொரு நினைவே கருமத தியாக மிராகவனே . 1276 
என்னா வசிட்ட முனிராமற் கிசைத்தா னெனறு வான்மீகி 
சொன்னா னூரா யிரங்கிரந்தத தொகை பாற பரத்து வாசனுக்குப் 
பின்னா ளதிலா றாயிரத்தைப் பிரித்தானிவ்வா றுலகுய்யப 
பன்னா மறைதோ கானமீர பண்டி தப்போ பரமகுரு 

1279 
சாத்திரத்திற பெரியதிது தடங்கா வியத்திற் பெரியதிது 
மாததிரததின மெய்ஞஞான வழிபாற பெரிய திதுஞான 
நேத்தி ரத்திற பெரியோர்க்கு நிதிபோற பெரிய திதுக்கதிரோன் 
கோததி ரப்பொற் பாத்திரத்திற குதித்த வமுதாம வாசிட்டம் 
மலரோன் வாழி நாமாது வாழி வசிட்ட முனிவாழி 
யுலகா ளிராமன் மிகவாழி யுயாவான் மீக முனிவாழி 
நலமார் பரத்து வாசமுனி நாளும் வாழி வாசிட்டம் 
பலமா வாழி கான்மீர பண்டி தப்போ முனிவா 

1281 
தேமென் மலரோன் பதம்புகழ்வோ தெளிந்த வசிட்டன் 
பதம்பாவோ, விராமன் கமலப் பதாது திக்கோ வியன்வான் மீகி 
பதமேததோ, பாமன் கீர்த்திப பரததுவசன் பதமே பழிசசோ 
வாசிட்ட , நாமே பெறுநூற் பதம் வியக் கா நான் சோ பதத்தை 
நன்றென்கோ. 

1292 


N. 


வேதாந்த மந்தசிந்தாமணி . 


251 


251 


பரம மேனி வசிட்டமுனி பசசை மேனி யிராமற்குப் 
பிரம ஞான முணாவிதத பெருவா சிட்ட நன்னூலைத் 
தீரம தாகக கற்பளவே சீவன முத்திப் பதஞசோவ 
நாம தாக வுள்ளுணர்வோ ருறுபே றெங்ங னுரைப்பதுவே . ( ) 


ஞானவாசிட்ட வமலராமாயணம் . 


எவனுளந் தன்னிலே யிலகுஞ் சித்தொளி 
யவனவ னியினுள் விடய மாகிய 
பவமுறு சாககிரம பயின்ற நிதரையி 
னவமுறு கனவு போ னயந்து காணுமே . 

( 
ஆயவிப் பிரபஞ்ச மவிததை மூலமா 
மேயது முடிவினும் விலகுஞ் சூனயமாய்ப 
பாயவிய மததியிற பயனின் றாதலாற 
றுயநல் விவேகிக டுசச மெனபரே . 

( ) 
முனனமு மில்லை யிந்தத் திருசிய வத்து முற்றும் 
பினனையு முடிவி லில்லை பிரித்திடி னாத லாலே 
யன்னவை மத்தி யதது மபாவமென றறிந்து கொள்வாய் 

பனனுறு கனவு போலப் பாாத திட வேண்டு நண்ப . 3 
ஆவதாற் சித்தந் தெளியுமட் டந்த வறபுத சகுணமா நிறைந்த 
தேவதே வனைநீ யுபாசனை புரிதி திகழபரி பாகமுண் டாகிய 
பாவமில் பரம தத்துவ நிலைதான் பலித்திடும் நிரவிகன மாக 
வேவமில் சுருதி சமமத மிதனை வியற்றுக சிரத்தையோ டெனன . 

இத்தகு சிவோபா சனையினாற் சுத்த மெய்திய மனோதிடத் 
தாலே , யததகை யனேக மோகவா சமப மணுகுறு தமசினைச் 
சயிததே , யுததம குருசாத திரவுப தேசத் துறுவிசு வாசவம் 
மனததா , னிததமா யோக நிலைபெறக கரணோ தியநிரோ தன 
ஞசெய வேண்டும் . 

5 
அம்முறை சமாதி கணபபொழு தேனு மமர்மனத் தாற்பரா 
ன் மாவை , யிமமையிற் றரிசித் திடவத னாலே யிவண்முனந் தம 
சினான் மறைாத , வுமமுயா புாதி யிரவிரு 

ளகல வுயர்கதி ருதயம 
துண்டாக , தமமிகு கரும முயற்சியே தராதோ சார்த திடாச 
சிவனருளிலதேல் . 

6 . 


252 


வேதாந்த மந நசிந்தாமணி. 


அனேகசந் மாந்திர புண்ணிய பலதநா லடைந் திடு ஞான 
மங் கதனை , மனோதெளி வுடைய ஞானியா முததா மகிமையா 
லனுமிதித் திடலா, முனாதசத் துருவா மெக்கரு மததா லுற்றிடு 
மிச்சமு சாரந , தனாதுமித துருவாங் கனமமே முததி தருவதா 
மிராகநீத திடினே 

7 
எதுபரி யந்தம வெளிமுகப் பார்வை யிருக்குமவ வளவுமே 
விகற்பத , திதியுறு பிரபஞ்ச பாவனை தோன்றுஞ் செழுங்கட லலை 
யசை வுளதே , லுரைா திடுவ கரையை யொழில்திடி னிலைத்த 
வுதகமே போலுமெய்ப பிரமஞ , சுதந்தர வடிவாய் நிறைந் திடிற 
சோகா தோனறிடா தெனததுணி மகனே . 

8 
தரங்கநின றலைக்குக திரணமே போலச சநதோடம விதன 
மென் றிவற்றி , னரநதைபெய பங்க முற்சாக மெனனு மலைக 
ளாற பவக்கட லலைவோர் , திரமபெறு பெரியோ குழுவோடு 
மெண்ணச் சோந்திடாா திறம் பெற வேண்டி , னிரந்தர மனோவா 
யுவையகத் தடக்கி நிரசசல னமபெற வேண்டும் . 

ஆகிய விராட்டு விரணிப கருப்ப னவளியா கிருதனா மூன்று , 
வாகிய தூல சூக்கும மூல மருவுறு சமட்டியாஞ சகத்து , மோக 
மா மவ ததை மூனறொடும விடுதது மொழிந்திடு துரியமாய் நின்ற , 
சோகமில் பிரம பதமது கிடைக்கத தொடாபினிற றியானிக்க 
வேண்டும் 

10 ) 


9 


ஆதலாற சகல கருமமும் விடுததே 

கருமமும் விடுத்தே யானமாவில் விருப்புற 
விருதத , றீதுசம சாரச சககரச சுழறீர் செறிஞானோ பாயமெ 
ன் றியாமே , யோதிய துரைந்து முமுட்சுவா நீயு முஞற்றிடு 
போதெவை தோட , பேத மு ைடாகா தவற்றினை யாய்நது பிறழ் 
தரா தியற்றிட வேண்டும். 

11 
தேகமிந் திரிய மனம் புந்தி யிவற்றிற சிறந்ததன் னாதிய நா 
ன்கு , பாகமாங் கோசா தீதவா னந்தம் பகர திற சிறந்தது பிரம் , 
மாகுநா னெனசசி வாததுமா தனனி லனுதினா தியானமே புரிய , 
வேகமாம பிரம்ம சொரூபானம ஞான மியை தர முததனாகினமுன. 

சீவனெப் போது சர்வபூ தத்துஞ் செறியாத்ம னாகிய தனை 
யு , மேவுறத் தன்னுட் சாவமாம பூதம் வேறுபா டறக்காணின் 
முத்தன் , றாவுறுஞ் சாக்கிரஞ் சொபபனஞ் சுழுததித தான மூன் 


வேதாந்த மந நசிந்தாமணி . 


253 


றும் விடுத தபபா , லாவதாக துரியா னந்தமா பதததை யடைந் 
திடின முத்தனா குவனே 

13 
மேவுமிச சீவன றனக்குள சாக்ரம் விதிதரு சொபபன மூல 
மாவதா 

வதா கியவா சனையொடு கரும மஞஞான நித்திரை யாதி 
போவற நீங்கு காதமிகை பாகு முயாதரு துரியம தெனனு 
மேவமில் பரம மாயிருந் திடுத லிசையோக முடிவான சமாதி . 14 
சாத்திர விசாரம் குருவும் தேசா தனதது பவவாக்கி யாாதத 
ே நத்திர மாக வபபியாசிக்க நிலை தரு சகலசித தியுமாளு 
சாததிய வேத நியதியீ தெலலாச சவகற்ப விகாபமும விடுத்துப் 
பாத்திய மாக நிரந்தரம பழகிப் படாமன நிலைபெறக கடவாய் . 

பிரத்தியட் சமதா மி 5 தமா ஞானம் பிரயோச னங்குரு 
டாககு , விரித திட வேண்டி லிவவிரு வாகளு மிககரால புடை 
யராயிருப்பின் , றரித் திடற குரிய கைவலய ஞானம் தரும் புரு 
டாாததங்க ளனைத்தும் , பொருததமா யடைதற் குரியரா குவா 
மேற புகன்றிடி லொபபிவாக கியாரே, 


16 


ஸ்ரீ சொருபானுபவ சுவாமிகள் அருளிச்செய்த 

சாரூபவுந்தியார் . 


A 


காப்பு . 
கிஞ்சின் விரிவாகிக் சீழ்மே னடுவாகி 
நெஞ்சி லறிவரிய நிணணயமாய் - மிஞ்சியரு 
ளுள் ளபொருள சிறசொருப வாகிய பைபாடிற 
கள்ள மறப் போக்குவிக்குங் கான் 


1 


நூல் 


2 


சொல்லற் கரிய சொரூபான னிட்டருக 

கலலற பிறபபேதென றுந்தீபற 

வவாசரு வேசமென அந்திபற. 
ஏக சிதாகாச வெல்லை கடந்தவா 

மோக மிறந்தாரென் றுந்தீபற 
முத்த ரவரேயென் றுந்தீபற 


3 


254 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


காட்சிக்கெட் டாதொன்றைக் கண்டு தெளிவார்க்குக் 

தாட்சி யணுகாதென் றுந்தீபற 
தானவ னாகுமென் றுந்தீபற . 


4 


எட்டப் படாதொன்றை யெட்டிக்கொண் டார்களுக் 

கெட்டப் படாததின் றுந்தீபற 
யெல்லா மவரேயென் றுந்தீபற . 


5 


தன்னுருக் கணடு தனிப்பட்ட ஞானிககுப 

பின் னுரு விலலையென றுந்தீபற 
பேத மிறந்ததென் றுந்தீபற . 


6 


7 


நித்தியா னந்த நிலையறி வாருக்குச் 

சததியா தானாமென் றுந்தீபற 

சாந்த சொரூபரென் றுந்தீபற 
எல்லா மிறந்த விடங்குரு வாங்குரு 

சொல்லாமற சொனனதென றுந்தீபற 
சுத்த வெளியதென் றுந்தீபற . 


8 


சுட்டுத லற்றுத் துரிய மிறந்தபின் 

கட்டுக் குலைந்ததென றுந்தீபற 
காவலா காசமென் றுந்தீபற.. 


9 


10 


11 


கண்டது சிறசத்தி கொண்டது தான் சிவ 

நினறது மிரசமென் றுந்தீபற 

நினபல வாகாச முந்தீபற . 
தர்ப்பணச் சாயல் போற சைதன்னி யந்தன்னி 

லிப்பிர பஞசமென றுந்தீபற 

இல்லை யிதுவெனறே யுந்தீபற . 
த்துத்தா னென்றுசித் தேசக மாக்கண்டோர் 

சத்துத்தா னென்றவ ருந்தீபற 

சங்கை யிறந்தாரென் றுந்தீபற 
நானென் றிருந்தானின் னானென் றறிந்தபின் 

றானென்று கண்டாரென் றுந்தீபற 
சந்தேகக் தீர்ந்தாசென் றுந்தீபற 


12 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


255 


ஆங்காரங் கெட்டு நிராங்காரம் பட்டபின் 

போங்காரங் கெட்டதென் றுந்தீபற 
உள்ளதே யுளளதென றுந்தீபற . 


14 


தோற்றுவ தெலலாஞ சுபாவ மெனக்கண்டோ 

சாறறும வகையேதென் றுந்தீபற 
தனனை யிழந்தாரென றுந்தீபற 


15 


ஏகா சனங்கண் டிருந்தமெயஞ் ஞானிக்கு 

யோகா சனமேதென் றுந்தீபற 
ஒடுங்கிறறு வையமென் றுந்தீபற 


16 


17 


18 


தன்னைச சுபாவ வறிவென் றறிந்தவா 

பினனைப் பிறவாரென றுந்தீபற 

பேசசுக கிடமற்ற துந் தீபற . 
பஞ்சகோ சததைப் பகுத்தறிந் தோருக்கு 

நெஞ்ச மிறந்ததென றுந்தீபற 
நிட 

டடைய தாகுமென றுந்தீபற 
ஆத்தும தததுவ மாந்தனனைக கண்டபின 

கோதது நிறைந்ததென றுந்தீபற 

குறையவர்க கிலலையென் றுந்தீபற . 
அந்தக கரண மறிந்து துறப்பார்க்குப் 

பந்த மிறந்ததென றுந்தீபற 
பாழ்வெளி யுள்ளதென் றுந்தீபற 


19 


20 


- 


21 


சத்த மிறந்த தலந்தனிக் கண்ட பின 

புததி யிறந்ததென றுந்தீபற 

போத மிறந்ததென் றுந்தீபற . 
தேகாதி யன்றெல்லாஞ் சித்தெனக் கண்டோர்க்கு 

மோகாதி யிலலையென றுந்தீபற 

முத்தி நிலையதென் றுந்தீபற . 
ஏக நிராமய மென்றறி ஞானிக்குத் 

தாக மிராதுபின் னுந தீபற 
தன்னனு போகமென் றுந்தீபற . 

. 


22 


23 


256 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


சொல்லற நின்ற சுகாதீத ஞானிக்கு 

இல்லற மற்றதென் றுந்தீபற 
ஏக சிதாகாச முந்தீபற 


21 


எல்லாம் பரமார்தத மென்றறி ஞானிகள் 

சொலலா ரவருண்மை யுரு கீபற 
சொன்னாற றெரியுமென றுந்தீபற 


25 


ஐய மிறந்தறி வானந்த முற்றபி 

னுய்யப் பதமேதென் றுந்தீபற 
உண்மைய தாகுமென றுந்தீபற. 


26 


துச்சமன றிததுசசந்தானென்று கடைபி 

னசச மிறந்ததென - தீபற 
அறிவாளந்த மாயிறறென் றுந்தீபற. 


27 


ஆனந்தங் கெட்டு நிரானாத மானபின 

மானந்த மானதென றுந்தீபற 
தடையற்று நினதென அந தீபற . 


28 


2 
) 


20 


கூடல் பிரிதல குவிதலம் போநெஞசு 

நாடல பிறிதேகென றுந்தீபற 

நானறற போதமென அப" 
எலலாஞ சுகவடி வென்றதி ஞாகரிக ), 
எலலாஞ சுகமேயென று நீபற 

பசை யிறந்ததென றுந்தீபற. 
பற்றறப் பற்றிப் பதைப்பற்ற நெஞ்சரும் 

குத்தர மற்றதென அ 5 தீபற 

ஒப்பனை பற்றி தென று , தீபற . 
உண்டில்லை யென்ற வருவத திடையொன்றைக 

கண்டது மிசசமென றுந்தீபற 

ககன வடிவதென று நீபற. 
ஒப்பற்ற வொன்றை யுணாநதமெய்ஞ ஞா பனிக்கும் 

செபாத தகுவதென றுந்தீபற 
சித்தே பிரயமென அருபேற. 


31 


32 


வேதாந்த மந நசிந்தாமணி . 


257 


31 


சிறக்க னத்தொனறிச் சோந்தமெய்ஞ் ஞானிநெஞ் 

ரொகக விறந்ததென் றுந்தீபற 

உணாவொன் றிருந்ததென் றுந்தீபற. 
உன்னா திருந்த விடம் பொரு ளாமெனச 

சொனனா னருங் குரு வுந்தீபற 

சுமமா விருககவென் றுந்தீபற . 
நினைத துணை யனறியே யிலலை நா னற்றபின 

பினைத்துணை காணேனென று தீபற 
பெரிய மவுனமீ து தீபற 


35 


6 


மெய்யை மெய் யென்று விரித்தறி ஞானிக்கு 

செய்ய கருமமே துந் நீபற 
சீவன சிவமெனறே யுந்தீபற. 


37 


சிததப் பிராநதி தெவி .5 தநன் னிட்டாகள 

சுத்த பிரமமென் றுந்தீபற 
சொலலொணா தாலுதே முந்திபற 


சி .ததுருத தானாபத தெளித தமெயஞஞானிக்குச 

சததுரு விலலைபென பாதிபற 
சஞசல மற்றதென் றுந்தீபற . 


31 


11 


பூரண மொன்றே புராதன மானதென 

றாரண ஞ சொன்னதென றுந்தீபற 

ஆசானுஞ சொனனானென றாநீபற 
முத்து நன் னீரு முயங்கி யிருந்தாற்போ 

லெத்திசை யொனறேயென றுந்தீபற 

ஏகசித தாகுமென் றுந்தீபற , 
கள்ள மனச செயல் கண்டு தெளிந்தபின் 

வெள்ள வெளியேயென் றுந்தீபற 

வேத முடிவதென் றுந்தீபற 
இருந்த வடிவேகண் டிருந்தமெய்ஞ் ஞானிக 

பொருந்தும் பயமேதென் றுந்தீபற 
போக்குவர வற்றதென் றுநநீபற. 

33 


42 


து 


13 


258 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


44 


மிச்சமாய் நின்ற வெளிசிவ மாக்கண்டோர்க் 

கசசம பின்னேதங்கே யுந்தீபற 

ஆகார மற்றதென் றுந்தீபற 
நெய்யற மாண்ட நிலைவரைத் தீபமபோற 

கையற மாண்டதென் றுந்தீபற 

காணாப் பெருமையென றுந்தீபற . 
சிததுஞ் சடமுஞ் சிதைந்த விடந்தனிற 

சத்துந் திசையொன்றே யுந்தீபற 
சகசம தாகுமென றுந்தீபற . 


45 


16 


47 


* 


48 


நீநா னெனுஞ்சட பேத மிறந்தபின 

றானா யிருந்ததென் றுந்தீபற 

தாரக மானோமென் றுந்தீபற 
சரிததுஞ் சரியா திருந்த பிரமம் 

விரிதத பரியாய முந்தீபற 

மெய்யறி வொன்றேயென் றுந்தீபற. 
நிர்க்குண நின்மல நின்மய மானபி 

னெக்குணக கெட்டதென் றுந்தீபற 

வெல்லைபின னில்லையென றுந்தீபற 
ஆகாச மென்ன வசையா வடிவொன்றே 

சாகா திருந்ததென் றுந்தீபற 

சத்திய பேயீதென றுந்தீபற 
சொற்பிர காச சொரூபா தலைப்படின 

நிஷ்பிர பஞ்சமென றுந்தீபற 
நீங்காச சிவோகமென றுந்தீபற. 


49 


50 


51 


சொரூபசாரம் . 


சிறசொருபம் தானே செகசொருப மானவெலாக 
தற்சொருப சாரமாய்ச சாற்றவே - பொற்சொருப 
மச்சுருவாம போல வதுவ துவாய்த தோற்றுமொரு 
சொசசொருபா தானே துணை . 


வேதாந்த மத நசிந்தாமணி . 


259 


2 


3 


41 


5 


பூதாதி யைந்து பொறிபுலன்க ளெல்லாஞ்சித் 
தேதாதி யந்தமவை யெல்லாஞ்சித் - தோதரிய 
கற்பனையுஞ் சிததனைத்துக் காண்பானுங் காட்சியுஞ்சித் 
தற்பமும்வே றில்லாமை யால . 
புத்திவிகற் பத்தாற் பொருந்துரக பேதமெலாஞ் 
சத்தியம் போற் றோன்றுவது சாட்சியன்றோ - முத்திமுதற் 
சுதத மசுததஞ் சுகாசுகங்க ளுள்ள தில 
தததனையுஞ சத்தாத லால் . 
பார்த்ததிசை யெல்லாம பரிபூ மணசொரூபா 
தீர்ததமெல்லா மானந்த சிறசொரூபா - கீரததிக்குள் 
தோத்திரங்க ளெல்லாஞ் சுகசொரூப நமமையலால் 
வேற்றுருவ மேதாகு மே . 
அய்யா சகத்தோற்ற மாதர மெலலாநீ 
பொய்யாது சோதியெனப் போதித்தான் - மெய்பாக 
வுற்றுணரி னானென் றுரையா ரொருவ ரிலை 
முற்றுணர்வா நானே முதல . 

. 
நம்மையறி வேவடிவா நாங்கண்டோ நமமையன்றி 
செம்மை யுலகத் திரள் காணோ - நமமைநா 
முற்றுபபா ரா திருந்தோ மலலா லொருகாலு 
மிற்றுப்போ னோமோ வியாம் . 
எல்லாரு நானா விருந்துரைப்பா ராகிலெனை 
யல்லாம லீச னளவுமிலை - சொல்லாலே 
பெற்றமகன் தமபி பிதாபபே ருரைததொருவற 
குற்றவுடல வேறாகு மோ . 
நாமா யிருந்தோமு நாமேநா மல்லவாய்ப 
போமாறு போகும் பொருளுநாம - யாமத்துக் 
தானே யுறங்கிச சகத் துருவாய்த தோற்றிவிழித் 
தானே யவன்போலத் தான் , 
ஆகமா யாருயிரா யஞ்ஞான மாய்ஞானப் 
போகமா யின்பப் பொருளாகி - யேகமாஞ் 
சிற்சொரூப மாகியெல்லாச் செய்கையுமா நம்முடைய 
தற்சொரூப மேதான தால் . 


T 


6 


7 


9 


260 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


10 


12 


13 


ஆனந்த மென்பா ரதீதமென்பார் நான் மறைக்குந் 
தானந்த மாஞ்சர்வ சாட்சியென்பார் - ஞான நூல 
சொன்ன குறியெலலாக தொடராத வென்வடிவுக 
கென்ன குறி சொல்லுவேன் யான் . 
நானோ வதுவோ வது நானோ நானது வோ 
ஞானோ தயமோ நா தாநதமோ - மோனமோ 
சுத்தமோ சூனியமோ தோற்றுஞ சு பாவநிலை 
யித்தனையு மல்லவா மே . 
புத்தோக முத்தோகம பூரணானநம்தோகஞ் 
சத்தோகஞ சிததோகஞ சாநதோகஞ - சுததோக 
மாரணங்க டேடரிய வறபுதோ கஞசகல 
காரணமாஞ் சைதன்யோ கம . 
சொல்லாச சுவானுபவா தீதச சுகாநந்த 
மெல்லாமு நாமா யிருந் தோமே - தொல்லைவினை 
யற்றோ மெனுஞசொலவு மற்றோமே நமமைநாம் 
பெற்றோம் பிழைத்தோம் பிளாய . 
சந்ததமு நீங்காத் தனியாக பெறறோமே 
தொாதச சுகாசுகமுஞ சுட்டோமே - சிக தலையை 
வாட்டியதே காதி வனவாசம் விட்டோமே 
வீட்டிற குடி புகுந்தோ மே 
நனவிற சேந்திரிய நாட்டியங்கள் பார்ப்போங் 
கனவின பனக்கூத்துங் காண்போ - நினைவில் 
சுழுத்தியிலே யில்லாத சூனியககத தாடி 
விழுப்பொருளாய் நாமிருபபோ மே . 
நானென் றிருந் தவனார் நானகல் டே னாகிலவ 
ஓனென் றுருத்தரிக்க வொட்டேனே - ஞான 
வடிவான நானே நான் மற்றுளநா னெலலாம 
படி வா னிறந்து பிறப் பான 
சாயையென வாழ்குடுப்பா, தன்னைச சுமந்தாலு 
மாயையெனு மேக மறைத்தாலும் - தூயவெளி 
தானாய் விளங்கிச சகசாட்சி யாயிருக்கு 
ஞானாதித் தனறானே நாம் 


15 


16 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


261 


18 


19 


20 


21 


ஏதேது வந்தாலு மேதேது செய்தாலு 
மேதேதி லினபுற் றிருந்தாலு - மேதேதும் 
தானாகா வண்ணந் தனியே தெரிந்திருக்கு 
ஞானாகா சாதானே ந.ம்.. 
ஆட்டிவிட்ட பாயாமபோ லாசைமுத லிக்கரணங் 
கூட்டி முடிததாலுங் கூடோமே - சாட்டியதில் 
சமயந்த மறறோமே தறசொருப மானோமே 
யெம்பந்தம் போனவா றே . 
அஞஞான மெத்தா வழிந்ததோ வாராயும் 
விஞ்ஞான மெத்தால் விளைந்ததோ - மெயஞ்ஞானச 
செமமையனு பூதித தெளிவுபெற்ற தெங்ஙனே 
வெமமையல்லா லேதுகண்டோம யாம . 
மெய்யெல்லா நாமாய் விளங்கியபின் னாமாய 
பொய்யெலலா மெங்கேனும் போயவோ - மெய்பொய் 
யிருவகைக்கு நாமே பிடமானோந் தொந்தித் 
திருவகைக்கு மெட்டாம லே . 
தேகிநா மென்றோமே செல்வநம் தென்றோமே 
போகிகா மென்றோமே பொய்யன்றோ - வாகமுத 
னாமா யிருந்தது மெய் நாமசங்க மான துமெய் 
தேமாவித் தேபோற றினம . 
வாலமதி யூகமதி போன்ஞான வஞ்ஞானக் 
காலமும் கண்டு கழித்தோமே - சிலமா 
யபபோது நமமிலே யாரோப மான வெலா 
மிபபோது பொய்யான வே . 
பொய்தானே யினபப பொருளாய்ப் பரம்பரையின் 
மெய்யாச சுகமபோல் விளைநதககா 

லையோ நா 
மெங்கே பிறந்தோ மெதைத்தெய்வ மாததொழுதோ 
மெங்கே யடைந்தோ மியாம் . 
ஆராகி யோவிருந்தோ மார்க்கோவீ ணுக்குழைத்தோம் 
பேரா யிரமாகப் பேதித்தோம் - பூசையினி 
னம்மாலே தேடரிய நமமைநாங் கணடோமே 
யமமா பிழைத்தோ மடா 


22 


23 


24 


25 


262 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


26 


27 


23 


29 


கள்ள மனத்தைக் கரைத்துருகப் பொற்றோமே 
யுள்ளபடி நம்மை யுணர்ந்தோமே - தெள்ளமுதச 
சசசிதா நந்தமுநாத தாமா யிருதோமே 
யசசெல்லா நாமாகை யால் . 
கண்ணலாற் காட்சியுண்டோ காதலாற கேட்பதுண்டோ 
விண்ணலா லேதும் விரிந்த துண்டோ - வெண்ணுங்காற 
கானலா றோடி வரக கண்டதுபோற் றோ.மறுகினு ந 
தானலா துண்டோ சகம் . 
என்னைத் தவிர மற்றிங் கேதுமிலை யென்னாணை 
பொனனைத தவிரவிலாப பூடணமபோற - பொன்னையுரு 
வேறாக்கிப் பேருரைத்த வேற்றுமை போ னமமையுமவ 
வாறாப் பகுத்துரைத்தோ மால . 
வாக்கிற்கு மெட்டா மனத்திற்கு மெட்டாது 
தேககிட்டா லுதெவிட்டாத தௌளமிாத - நாககினீ 
ரூறல்போ லெமமிலே யூறியூ மைக்குடம் போல் 
வேற்றநா மாயிருந்தோ மே . 
எதுசிவா னந்தமோ வேதுசிவா காரமோ 
வேது சிவன் செயலோ வெனனாதே - யேதும் 
பிறிவாகா வொன்றாகாப பேதமா காத 
வறிவா நிறைவே யது . 
தானறியுந் தத்துவஙக ளெலலாக தனக்கனியா 
தானதுவே யனறென்று தள்ளுங்கான் - ஞானமாய்த 
தள்ளுமவ னாயிருக்குந தனனாற்றா னென்றுனா நது 
கொள்ளுமது வேசாந்த மாம் . 
சாந்தமே தறசாட்சி தற்சாட்சி யேபிரமம 
போந்த பிரமமே பூரணமா - பாய்ந்துணாந்த 
சுத்தபரி பூரணமே தோன்றாச சுவானுபவஞ் 
சிதத நிலை தானே சிவம் . 
சித்தம பிறந்து செகமயிறந்து நானெனவோர் 
கத்தன் பிறந்தவழி கண்டோமே - சித்த 
மடங்காமை யேமாயை யம்மாயை மாய்ப்பார் 
திடந்தானே சாயுச்சியம் 


30 


31 


32 


33 


1 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


263 


எல்லையற்ற சென்ம மெடுத் தோ மிறந்தோமென் 
றல்லலுற்ற பீதி யழிந்தோமே - தொல்லுலக 
மெல்லாங் கடுவெளியா யென்வடிவா மென்றன்வடி 
வல்லாது பொய்யாத லால் . 

34 
காலங் கருதிக் கடவுளரைக கை கூப்பிச் 
சாலவிர தங்களெலாஞ சாதித்தே - மேலுணர்வா 
லீதெலலா நாமலவென றெண்ணியனந தானந்த 
போதநா மாகாத போது . 

35 
நித்தியமா யேகமாய் நின்மலமாய்ப பூரணமாய்ச் 
சத்தியமா யானாத தறபோத - சுததராய்ச 
சித்தநிலை பெற்றவராய்த் தீர்ந்தசன னத்தவரா 
யுததமரா வுள்ளாாக குறும் . 

36 
வெட்டெனவும் 

பேசார் வெகுளார் முகங்கோணா 
ரிட்டபதாரத் தம் பெரியோாக கேற்றுவைப்பார் - துட்டாகளைச் 
சேரா ரியாவாக்குத தீவருரையாா கண் சிவந்து 
பாரா பிறவி நீரப் பார் . 

37 
பொன்றும் பொருளைப் பொருளாகவும் போற்றா 
சென்று நல 5 தீங் கெடுத துரையார் - சென்றசில 
காரியத்தை நோக்கிக கழியா ரிழிவுசெயா 
ராரியரே தாமாகு வார் . 

33 
வேத விதியை வெறுத்துரையா ருள்ளளவு 
மோத லுருக லொழிந்திரா - சாதன் 
மறவார் கருத்திளகி மண்ணுலகில வாஞ்சை 
பிறவார் பிறவாத போ . 

89 
சித்த சலனக திடுககெனவுஞ் சற்றுமுறா 
முத்திவழி கேட்கவே மோகிப்பார் - புத்தி போய் 
மாடுநம விடுமனை மக்கள் செல்வ மாற்சரியம் 
கூடியழுந் தார்பக குவா 

40 
ஆர்க்கு வருவிருந்தென் றாவனவும் போவனவும் 
தீர்க்கநிலை யன்றித தெளிவரோ - பார்க்குங்கால் 
சாந்தராய் நித்தியராய்த தத்துவபோ தத்தவராய்த் 
தீர்ந்தநிலை நின்றா சிலா . 

41 


42 


13 


264 வேதாந்த மநநசிந்தாமணி . 
சங்கற்ப சாலச் சகத்தோற் றாவையெலா 
மிங்கற்ப மென்னா திழிவரே - பங்கமற 
விம்மை மறுமை யிரண்டிடத்து மபபாலுந் 
தம்மையன்றிக் காணா தவர் . 
சத்தப் பிராந்திசத சாத்தாம் பிராந்தியெலாஞ் 
சித்தப பிராந் தியென்றே தேறுவா - முத்தாதா 
மாரோப மாகு மவத்தை நொறுந் தோற்றியழி 
யாரோபம் பொய்யாத லால் . 
தேகா லயத்திற் சிதாகாச தேவதையை 
யாகாய சாந்தி பலராலே - யேகாந்த 
மந்திரத்தாற பூசை செயு மா தவரை யாதரிந்து 
சந்ததம்வாழ் வாரக்கார சரி . 
முக்கனியும் பாறசோறு முன்பிருக்க நாயரு , திக 
கக்கிய சோற்றுககுக கருதுவா - ரெக்கலைக்கு 
மெல்லாப பொருட்கு மிரும்பொருளயா மென்னாமல் 
வல்லாரக் கடிமைபுகு வார் . 
செம்மையறியார் செகததோற றரவறியார் 
தம்மையறி யாரவிளையுத தாழவரியா - தமமில 
யந்தரராய் வீணே யவமதிப்பா நலலோரை 
யெந்தவழி போவா ரிவா . 
ஐங்கணையும் பூவா மறுகா லளிகாணா 
மென்கருமபாம் வில்லனங்கன் வீரனாம் - வன்காத 
லேற்றுவனா மெல்லாமபொய் யிப்படியே பாழுலகத 
தோற்றமெலா மெய்தானா சொல . 
காலமோ தேவதையோ கன்மமோ மாமாபைச 
சீலமோ விம்மனத்தின் செய்கையோ - கோலிய நல 
லுச்சாக மோநலந்தீங் குத்தரிப்ப தேத்திலே 
யெச்சார்பு மில்லா விவாக்கு . 
தன்னைத்தான் றேடாச சதிகார ரேன்பிறாதா 
ரன்னத்தால் வந்தவுட லார்தாமார் - முன்னம் 
விடுத்தவுட லெத்தனையோ மீண்டுமீண் டினபா 
லெடுத்தவுட னூறாயிரம . 


45 


47 


43 


49 


வேதாந்த மத நசிந்தாமணி 


265 


50 


51 


52 


533 


பொய்யாக்கப் பொய்யைப் பொருளைப் பொருளாக்க 
மெய்யாக குருவொருத்தன வேண்டிறறே - பையகோ 
பூ பால ராகிய பொலிந்திடுசீ வனகளெலா 
மாபாச ரெனபதுவே யாம 
ஒன்றிலே தோறறு முலகப் பிரதியியை 
மொன்று போற pே s அண்மையென ? ன - வென்றும் 
பொருளாகப் பாராத புன்மையறி வோாககே 
மருளா : பொறி ? பால வா 
தன்னை யறியாமற மூனே தனத தேட 
லென்ன புதுமையிதை யெனரால் வன பான , 1 ) 
றண்ணீரி னின்று கொண்டு தாகந் தணிபாரபோ 
லெண்னீரமற றேதுபைபோமயாம. 
சாத்திரங்கா சுததிக தலை வீங்குவீர தலமுர 
கோததிரமும் கொண் வினை கட்டுரை - சா ,5 கா 
யுமமாலே யுமடைபுண. 5 தோயாத தொழில்விட்டு 
சுமமா விரு ககொன தோ . 
ஆசித நுத தெய்வத் தடையான முங்கொளுத்தி 
பூசித்துக கைபபிய போற் றுலா - நடிக்குரு 

னா வ நுவோ சதுரான தெயவமென 
ஆனா பெலவா பூ 
தேதை திருநாளை ரேவியா கம்மை விட்டது 
காரைத தொழப்போரை! நோ - P த ரிடையே 
பார்க்கின்ற தெய்வம் பரிபூரணமலவோ 
பாக்கு தெரியாத தோ. 
மூலைக்கு ளேயிரு , து ம சடக்கி பேசாடக்கி , 
சாலக கனயோகஞ சாதிப்பாரா - மே ஓணான 
கண்டிருக்கச் சாதனை பேன காயத்தை யேவலித்தி 
குண்டிருக்க வெண்று கிமு போ . 
கட்டப் படாமற் கபாத திரந்தரியயார் 
மட்டித தொருகோ வணராவரா - 

சிட்டாபேற 
m7 நாம ) நகுரு சுக 

APP 

பெறுவமே 
யாககார நீங்குவரா 
நீ குவரா ஓல . 

31 


/ 


த 


51 


55 


268 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


5S 


59) 


60 


61 


எச்சாத் திரம் வேண்டு மெச்சா தனை வேண்டும் 
பிச்சாட்டல் லோகெடுவாய் பேதையர்க்குப் - புச்சாண்டி 
காட்டுவார் போல வந்த கற்பனையை மெய்யெனப்பா 
ராட்டுவார் தம்மைக்கா ணார் 

. 
ஆண்பெண் ணலியென் றனேக விதமாகக் 
காண்பனவு மொன்றாகக் காண்பனவு - மாண்புடைய 
சித்தினிடத் தோற்றமல்லா லுண்டோ விவை தெளியா 
ரெத்தனைசா தித்தாலு மென் . 
எவ்வா றெவரிருந்தெ னெவ்வா றெவர் போயென் 
னொவ்வாக்கூட் டிறறனிமை யொத்ததே - யெவ்விதமு 
நீங்குவார் நீங்கா நிலையிலனு பூதிகண்டு 
தூங்குவாாக் கன்றோ சுகம் . 
விண்ணுருவ மீசனெனபரா வேற்றுருவஞ் சீவனென்பார் 
கண்ணு மிரவியுமபோற் காணெனபார் - திண்ணமதா 
யததுவித மாகா தவையிரண்டு மாகாத 
சித்துருவா தானே சிவம் . 
சுத்த சடமான சுக்கிலங்கொப் பீகரித்துச் 
சிததத் துவங்கலந்து சீவிததுச - சத்தியம் போல் 
வந்தபொழு தீதெல்லா மாயையெனறே தறசொருபஞ 
நதை செய்வா ரனறோ சிவம் . 
நேற்றின்று நாளையென நிச்சயித திராப்பகலை 
மாற்றுசுயஞ சோதி வடிவாகி - யேற்றபடி 
யென் றுமொரு நாளா யிருக்குந் திருநாளை ச 
சென்றுதொழு வாரே சிவம் , 
ஞான நூல் கற்றாலு நற்றுறவு பூண்டாலு 
மோன சமாதி முயன்றாலும் - தானா 
யெல்லாக கவலையுமற் றின்புற றிருப்பதுவே 
சொல்லாரு முத்திச் சுகம . 
மாகேள்வி பெற்றாலு மாயோக முற்றாலும் 
தேகோ திரியா திரிந்தாலு - மாகருணை 
சேரா ருபசாந்தி தேறார் பெறாபேறு 
சோராத முததிச சுகம , 


சிந 


62 


63 


64 


65 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


267 


66 


61 


03 


69 


இச்சை யநிச்சை பரவிச்சை யோடுழலுங் 
கொச்சைப் பிராரத்வக் கூழாகாள - பிசசைமுத 
லேற்றா ரிடுவா ரிவரென் றுணர்ந்தீரேற 
காற்றாடிக் காலாக லாம் . 
என்னைநான் கண்டபடி யிப்புவியி லெல்லோருக் 
தன்னையே காணத தகுங்காணுஞ - சொன்னே 
னொளிநாட்ட மோடு மன முண்ணாட்டம் பெற்று 
வெளிநாட்ட மாகா விடின் . 
கன்மந் தவறாமற காலந் தவறாமற் 
செனமக தவறாமற செய்வரேற் - கன்மவிதி 
செய்வான செயலிரண்டுஞ் சித்தததே கணடுதெளி . 
துய்வார் பொருளாகு வார் . 
உள்ளபடி கண்டுகளித துற்றுருக மாட்டாத 
களளரையும் கண்டு களிததோமே - கொள்ளையா 
வித திர சாலககடல மெத்தனை புட பிததாலுஞ 
சந்திரனுக் குண்டோ சலம் . 
தீங்கடாந்து மேன் மேற் செனித்தகரு வேலடியின 
மாங்கனிவந் துற்றதொபப வாய்தததே - யாங்காங்கு 
மெல்லாருக தேடுபொருள யாமாக வேயருள 
வல்லான் றிருத்தாண் மலா . 
நானா யிருந்ததெங்கே நானபிமா னித்ததெங்கே 
வானாள மண்ணாள வாஞ்சையொகே - ஞானகுரு 
தேசிகனா ரெங்கே சிவசிவா முததியெங்கே 
பேசிடவா யெங்கே பிளாப் 
என்னையே யல்லாமல் யான் பெற்ற தேதுமிலை 
யென்னையான் பெற்றிருந்த தெப்போது - மென்னையன்றிப 
பந்தமிலை வீடுமிலை பாாக்கிலிவை யாராயுஞ 
சிந்தனையு மில்லாத தே . 
செப்படிபோற் காட்டியரு டேசிகனை யோவனைத்து 
மிப்படிசோதித்துணர்ந்த வென்னையோ - மைப்படியுஞ் 
சென்மமுடி வாகவந்த தேகா லயத தினையோ 
வென்மயமாய்ப் போற்றுவேன் யான் . 


70 


[ 


72 


73 


268 


வேதாந்த மந்தசிந்தாமணி . 


7-1 


5 


76 


யே 


1 


அன்னமய கோசமா மாகமே யுள்ளளவு 
சொன்னபடி கேட்கிற சுகமடைவா - யெனனாள, க 
கெட்டபாழ் வாசனைபைக கிடடாதே யாதேனு 
மிட்டபடி கண்டே யிரு 
பொறிகா ளெனைநெடுநாட போற்றிவளாத தீரே 
யறிவாநந தப்பொருணா னானேன் - பிறிவாகு 
முங்களையு நானா வுணா ந துகொண்டே னீங்களினி 
யிகெழியா தொன்று யிர் 
ஆசையே யுனனா லலைந்து விடடே னென்றாலு 
செய்யும் காரத்தி னின்றேனே - தேசிகனை 
யுன்னா லடைந தே லுனைக கூ.டி. முந்தியினு 
மென்னாணை நானாயினேன . 
கோபமே யுன்னால் குறைய தேனீயெழுமபித 
தாபமே செயயுஞ சலியாலே - யாதது 
நீங்கியு . சாந்திய லே நின்றன கன விறு நீ 
யங்கியெழுமபதேயிரு 
லோபமே யுன்னை யுறவு கொண்டே னுன னுருவம் 
பாவமே யெனபருண்மை பறாதா - நீ பருக 
வாரசசிகக வேபடுவா பாபாவியுன்னாலே 
யாச்சிக்கப் படடே னமைவு 
நெஞ்சகமே நானே நீ நீயேநா னென்றிருந்தும் 
வஞ்சகமா யுனனை மறாரேனே - தஞ : 
முனக்குநா னெனபதுவு முணமையே யுண்மை 
யெனக்கு நீ வேறா யிராய் 
ஓடித திரித தா யுழைத்தாய் பிழை , குமவழி 
தேடிப் பலகலையுஞ் சிந்தித்தாய - நாடியொரு 
சறகுருவைத தந்தாயென சிந்தாய தயவுசெய்த 
நிறகுதவி யென்செய்தேனே. 
உன்னுருவாய் நானிருந்த வுண்மையோ லெனமனமே 
யென்னுருவாய் நீவந் திசைந்தாயே - செய்நன்றி 
பாராட்டு வாருனைப்போ லுண்டோ பரமபத 
சீராட்டின் மாறு திரு 


79 


50 


81 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


268 


ஆசைவாக்க மெல்லா மகற்றிப் பொறைமுதலாக 
தாசவாககஞ் செய்யநலந் தந்தாயே - நேசத்தா 
லாதிநால தொடுத்ததெ னன புவிடா நெருசேரன் 
னீ தியா லெனபோல நில 


32 


81 


85 


என்னெஞ்ச மூருலவ யானுமது போலிருந்தே 
யினனஞ் சமமாகா விடடேனே 

யென்னெஞ 
மென்போ லசையா திருக்கவ - போலயாறும் 
பொனபோ இருநதேன பொலிது. 
ஏதுவர வேண்டு மதுவருக வென்னைவிடுத் 
தேகல் வேணபஃதகலக - கோதென று 
பிசசையு தளளேன பிரமா , மூ யவோடே 
னெசசெயலு நானாகி னேன . 
FI கேநான போற்றுவது பொன்னையே தேவதையொ 
நெகே நொழுவது நா னென்னையே - யொகே 
மிருந் துகிடக தோடுவது மென்னிடத்தே நானே 
யருந்துவதும் கொள்வானு மாம் . 
தனனிடத்தி லேதோற்றித தன்னிடத்தி லேயிருந்து 
தனனிடததே கூடுக 05 , தெலலாத - தனனவிட 
வேறன றெனக்கானபாலலாலிவ வீடுபெற 
மாறென்று காணடரோ மற்று 
(எதுக்கா சைப்படுவா ரேதுக ககங்கரிப்பா 
ரேதுக்கு மாசபேமெய்துவா - ரே ஒகரு 5 
தாமே சராசர மாய்த தாவா பேடிபுவிக்கு 
பாமேரு வொத்துவாழ் வார் . 
மாதிக்கு மாறி மதிகருகித தீக்குளிரத் திவ 
வா திததன நெற்குவடக கால் y ஞ - சோதிதது 
முனனிலைமை யாராய்நத முத்தரே யெஞஞான்றும் 
தனனிலைமை குன்றா தவா 
பிசசை முதலாப் பிரமபத மீறாக 
விசசை வரினு மிசைந்தாலுஞ 

சொரச 
நலங்காதாா தாமதுவாய் நாடாதார் சித்தர் 
கலங்காதா ரேஞானி காண . 


8S 


87 


8S 


89 


270 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


வந்தித் துரைப்பார் வழிபடினும் வண்கணார் 
நிந்தித் துரைத்தாலு நெஞ்சுறார் - சிந்தையற்று 
மேகா டவிவரினும் வெய்யோ னுதித்தாலு 
மாகாயம் போல்வா ரவர் . 


90 


91 


92 


93 


எந்தெந்தப் போக மெதிராகு மவ்வளவு க் 
கந்தந்தப் போக மனுசரிப்பார் - பந்தமற்று 
நீதித் தனிநிலையே நிற்பாகிர ணம்பரவு 
மாதித்தன் போலே யவர் . 
சித்துருவ மாகிச் செகசாட்சி தாமான 
முத்தரைக்கா மாதி முனியாவே - சித்தததி 
லிங்கற்ப வாசனைக ளெலலா மெடுத்தருந்திச 
சங்கற்ப மில்லாத தால் . 
எங்கும் பொதுவா யிருக்குமொரு சீவன்முத்தா 
தங்குமிடந் தானே தலவாச - மஙகவாகள் 
பார்வையே தீர்த்தமவா பாதார விந்தமலர்ச 
சேவையே சாயுச்சி யம் . 
மெத்தென்ற சொல்லும் விருப்பமற்ற நோக்குமெலாஞ் 
சத்தென்ற நெஞ்சுந் தளர்நடையுஞ - சித்தத் 
தடங்கா மகிழ்வு மனவரதம் பெற்ற 
திடந்தானே ஞானி செயல் . 
எல்லா விடத்து மெமைக்கண்டோ மெம்மிடத்தி 
லெல்லாமுக் கண்டோமென் றேகமாக் - கல்லாமை 
கற்ற வனுபூதி கைகண்டார் மற்றேது 
மற்றார்சீ வன்முதத ராம 

. 
தானேக னாகியும் சாநதனாய் நின்மலனாய் 
வானே முதற்றன் வடிவாகு - ஞானி 
விடுத்ததொழி லெல்லாம் விலக்காகு மன்னோ 
னடுத்ததொழி லாசார மாம் . 
ஞானானு சந்தான ஞானிக்கு நீராட 
றானுகந்த கோலஞ் சதாசார- மானமற 
வாங்கிப் புசிப்பதுவே மாபூசை சஞ்சாரக் 
தீங்கற்ற சுத்தசமா தி . 


94 


95 


96 


97 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


271 


98 


99 


அண்டமெலாந் தானா யறிவு வடிவாகக் 
கண்டபரா னந்தசிவா காரருக்குத் தண்டித்துத் 
தள்ளும் பொருளேது தள்ளா விதிவழியே 
கொள்ளும் பொருளெதுவா கும் . 
பெற்றபேரின்பப் பெரியோர் சரித்திரத்தைக் 
குற்றமென நாடுங் கொடியோர்கள் - பற்றறாக் 
கோசகா சப்புழுப்போற் கோடான கோடிசென்ம 
மாசாரவ ரென்றே மதி 
நித்த நிராகார நின்மலா நந தமய 
சுத்த பரிபூ ரணசொரூப - வத்துவித 
மெல்லாமுந தாமா யிருபபாா கருணைபெற 
வல்லா ரவராகு வார் . 
உள்ள மற்றா ருள்ளத் துறுபொருளற் றாருள்ளக் 
களளமற்றார் ஞானக் கரையற்றா - தெள்ளமுதச 
சிறபரமு மற்றா சிவானுபவா தானுமற்றார் 
கற்பனையு மற்றார்கள் காண் . 
பருவசா பத்தாற் பலிக்குமனு பூதிச 
சொருபசாரத்தின் சுவையை - யிருசெவியா 
லுண்டிருக்க வல்லா ருலகமெலாந் தாமாகக 
கண்டிருக்க வல்லார்கள் காண் . 


100 


101 


102 


அத்துவிதரச மஞ்சரி . 
சீராரு மத்துவித மேயுண்மை யென்றுமிகத் தெருட்டு தற்குப 
பாராருங் கயவுருவ நரவுருவம் புணாவடிவம் பரிந்து சாத்தி ( பா 
யேராரும் வரமொருங்கு நல்கும் விக்கி னேசனென திதயத் தின் 
னேராரு மத்துவிதா தனையறியும் விசேடமெலா நிகழ்த்துவானே . 

எத்திசையும் பத்திபாய்ந் திலங்குறுமுள் வாயில்புண ரெழி 
ற்கண் ணாடிப , பித்திமனை தனைமருவு பாலனுக்கு வெளிவருதல் 
பெருவன் பாம்போற் , குத்திரக்கற் பனைமயமாய் மிகப்பொலிபல் 
வகையுருவங் கொண்டு வேறா, மத்திரவஞ் ஞானமதை மருவுபுரு 
டனுக்கு முத்தி யடைதல் வன்பே . 


- 


2 


272 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


மா 


4 


5 


சோரர்களாற் கொடியவா ரணிபவழி யினையண்டமித் துயர்கூர் பூமா 
னீரகஞசோ தள் அரை நன்குதெரிக தோன்மொழியா னேருமா 
சீரடர்நற் சாந்திமுதற் சாதனங்கணிறைந்துமிகச் சிறந்த பூமாறு 
னேரறிசற் குருநாதன மொழியாற்ற்ற பத கிலையை நேருவனே .3 

நிருபனுடைக் குரலுக 5.க தனதான ததவததை நிகழ்த் 
தலாலே , வருகயவ நிரமைகழ லக்கழன்று நிருபனியல் வாய்க்கு 

போற , சொருசுக வொரு பொருளீயெனாரொலகுருவு நிட 
தச சொற்கள லே , மருவு கருத மரு," து வமாயா தொருாகமெய்ய 
பொருணேரே வாய்க்கு மனமே 

திரமலடி மைந்த, குத தநமுத லவகுணபகள் செறித 
றானும் , புரையறுமா குணாகளெலாம் பொன்று காலும் வெட்ட 
வெறும் பொய்ய மென்னப் பிராமயா கடந்த நித்தம் போத 
தனும் பிரத்தியாகுக , குராரு , பாதமுந்தியென்பதுமாள மயக 
கததா லொளிரா திகும் 

தெரிகின்ற துறைதிரம் போகவார மிக , ரெமிதோனு 
ககே , யெரிகின்ற பின்நாரி நண்டலாகநதா னியங் 
குங் கொலலோ, திரிகிட 
திடடியி - டென் F 
சொல ரொாக ளெல்ல 1 ம , புனா வணமை ? ! - நிலாக்குக 
கிஞ்சிலுமே பூணா தவறே. 

போற மொரு சிறசோரி தானேவ குரு வாய்ப பொலி 
யா நிற்குரு , நேற்றமு . ) 

ஏற்றம . ) வாய் பெயரு லொன்றே ஞ 
செறிவ திலலை.க , தோற you ) சிகாா மாமா த யலலாது 
துனறு சாபபஞ, சாமவே பெருபொருடா வருதற்கவ 
வாற்றானுந் தக்க தாமே 

திறப்பட தெனத்தோனறு ஞாலமெலாம் பிராந்திமாத் 
திரமே யென்று , முறப்பொலிந்தன னியமினறிய பயமா மான 
மாவே யுண்மை யாகுஞ, சிறப்புறநின் றொளிருதலான ஞாலமது 
முண்மையெனத் தெரிகே னென்றா, லறப்புதுமை சுத்தியிர சித்த 
தாற்றன னியனெவன்றா னாகா னோகோ 

சொல்லுகினை வுறுபோது மற்றதெழு முன்னுமது தொலைந்த 
போது , மில்லதுதா னென ?லூமிவ் வுலக மிலங்குகின் ) திறுமபூ 
தாமே , பலலத்தி சயமன்னை போறும நத திரரால மான நிலகு ) , 


H 


CC 


1 


9 


வேதாந்த மநநசிந்தாமணி . 273 
குப் , புல்லுறுமா யாவியினாற் கற்பிதமென் றாலுமிகப் பொலியு 
மன்றே . 

. 
இந்து தினந் து விதம கன் றிரி .5 திடிலும புருடனுக்கிங் கிசை 
தற் கண்ணில் , வந்துறையுந் தீமையினாற பலவடிவந் தானாகி வய 
ங்க லேய்ப்ப , நததலிலசன் மாப்பூமா வெனுஞ் சொருப மொன் 
றேனு நாநா வாகி , சந்ததந்தற கற்பிதமாந் தம்பபடலக் கூட்டுற 
வாற றயங்கு மனறே . 

10 
மட்டற்ற வெறும் பிராந்தியாலவிரிந்து திரநாளு மருவா தான , 
கட்டப்புன் புவன வட்டம் கொள்ளிவட்டா தனையுறழக காணல 
வேண்டும் , முட்டற்ற தெய்வகதி யாறபிராகதி நடடமெழன் 
முந்து மானாற , அட்டத்திண புவனமது முனனடபோல் பின் 
னாளுந் தோன்றா தன்றே . 

11 
நிலைமையிலா விவவுல க 5 ) காதாபய நகாமபோ னிகாற றோள் 
குந் , தலைமைசெறி ஞானமெனும பெயா பூண்ட வமயாத கிற சால 
த தோன்று , முலைவகல வெமக்கான மவுணாவுதிக்கின வெயிலெறி 
ததா லொழியு மினபோன , மலைவுசெயு மாதவிந்த வுலகமெலா 
மக்கணத்தின் மறைந்து போமே . 

12 
ஆரோப மான சகத தடங்கவடை வினிலொடு நகு மருந்திறத்தாற் 
சீராரு நம நசித்தஞ சிவமயமே யாகிருனி சேட மாகும் 
போராரு மத்தகயம் பராசசெற்றுப் படுகுழியிற் புணரா தென்றா 
னேராது மிலலாமற கேவலந்தா னொன்றேயாய் நிகழு மனறே 13 

இம்பருட லின்றொழிக வல துறைக சசியருகக னிருக்கு மட் 
மே , விம்பமயச சித துருவாய் விளங்குமெனக் கதனாலே விசேட 
மெனனே, கும்பமிப்போ துடைக வன்றிச சிரகால நிலைபெறுக 
குமபம பம்பு , மமபரததி னுககணுமாத திரமேலும் விசேட 
மென்ப தணுகு றாதே . 

14 
தங்குறுசிந் தனையினழுத் தத்தினாற் றோற்றுகின்ற தைபற் 
கண்டிவ் , வங்கனை மற றவளென்றே நீனாள்வெய் துயிாத்திராகு 
மவனைப் போலுஞ், சங்கற்ப மாத்திரத்தாற் பலவிகற்ப மாய்த்தோ 
அறுஞ் சகாக ளெலலா , மிங்குச்சத் தியமெனறே மாதமதி யினன் 
வாளா வேற மாலும் . 

15 
தனனியலபிற ற்றசுவையாய்ச் சச்சிதானந்தமதாய்த தயங்கு 
மென்பாற , றுனனியமா மோகத்தா லுண்டெனச்சொற் றிடுமிந் 

33 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


-- 


தத் தொன்மை ஞால , மன்னியவோ ரிடத்தினுங்கா ணப்படா 
தருவுருவே வடிவ மாகு , மன்னியவிண் ணோவியமே போலுமென 
வையமற மதித்து மியாமே . 

16 
வானிறம் போற் றிகழத்தி யாசபே தத்தினான் மறைபட் டாலு 
ஞானகன மானபொருள் கண்டவொரு தற்சுவையை நனிநீல காதா 
லூனமுறு பற்பலச ராசாவி சித்திரத்தோ டொன்றி னாலுந் ( தே . 
தானமரும் படவியல்பைச் சித்திரவத் திரமென்றுந் தணந்தி 

சத்தியசிற் சுககனமா யகண்டிதமாய்த் தெளிபொருளாய்த் 
தானா மான்ம , தத்துவவத துவையொருவ னானென்றே மிகத்தெளி 
வன் றடையொன் றினறிப , பொத்துடலிந் தியமுதலி யவறறைம் 
யல் வாதனைகள் பூண்டு நிற்கு , மத்தமதி யினனென்ன தியானென 
றே சங்கையற மதித்தன் மானும் . 

18 
செங்கதிரோன் வெங்கதிரா லெதிரநிகழும் பேய்ததேரைத் 
தீரத் தீர்ந்து , கங்கையின்ற குளிர் புனலைப் புனிதமுறு மதிமான் 
கள் கைக்கொண் டாங்கு , மங்குலகை வெறுமபொய்பசை யில 
தெனத்தூ ரத்தகற்றி மாதீ ரததாா , பொங்கினிய வொருசுவையை 
முனிவராகள நுபவிப்பா பொலியுள் ளத்தே . 

19 
ஒன்றாகு மண்ணியதா மிகவெளிதா மிணைத்தாகு மொப்பி 
லாத , நன்றான வம்பரததி னனிதோனறு ஞாலமெலா நகுவித 
தெங்குரு , தன்றேசாற் பரவு மெழி லாத்துமதத துவவிரவி தன்னை 
யையோ , வன்றீய மூடவுல குலூகதிரை யாதரிதது மதியா வன்றே, 

மன்னியவா னந்தவொளி வடிவமதாய் நிகழினுமிம மாஞா 
லத்தை , யன்னியமா மெனப்பாவித தறிவிலலான பெருக தாப 
மடைவன் சீசீ , மின்னியதீ பாதிகளிற றிருசியமாய் மிளிர் தருந் 
தன்மேனிச் சாயை , தன்னினைவே றெனறெண்ணி மாமோகத் 
தினின் மூழ்குந் தனிசசே யொத்தே . 

21 
மடமான மாயைதன துருவமிலா வான் முதலாம் வகைக ளா 
லே , தடமான வசகைவொரு சின மயனைப் பேதிக்கத் தக்க தன் 
முந் , திடமான மழைத்தாரை தன்னுடைய றுளிகளின்மென் றிரள் 
களாலே , யிடமான பசும்பதும் பத்திரத்தை நனைப்பவுரித தென் 
கொ லாமே . 

22 
தோற்றரவு மாத்திரமிங் குருவான சகவிகற்பத தொகுதி 
யெல்லா , மூற்றமுறு சங்கமெலா மொருவியசின மயமெனனை 


LI 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


275 


லால்வந் தனறு , 


யொட்டா தன்றே , மாற்றருமா ரோபிதமா மலினாதி விசித்திரதன் 
மங்க ளெல்லாந் , தேற்றமிகு நிருமலமாய் வெளியுருவாம வியோம் 
த்தைத் தீண்டும் கொல்லோ . 

23 
பரிபுரண மாகிநிறைந் திருக்குமொரு கரியான பாமா மென் 
பால் , விரிவுறுசாக கிரததினொடு சொபபனமே சுழுத்தியென 
விளம்பப் பட்ட , திரிலி தமா மவத்தைகளு நாடோறும பிறப்பிறப் 
புச செறிந்த வாகி , வரியமரு முரகபதி வபுவினிறகஞ் சுகங்கள் 
போல் வயங்கு மனறே. 

24 
சொப்பனமே சாக்கிரமே யெனப்புகலும் விசேடமிது சொ 

துப்புறுமா யாமயமா குதலந்த விரண்டினுக்குந் 
துலிய மேயா , மபபடியே பிரத்தியக்குப் பராககென்னும் விகற்ப 
முநா மததா லான , தெபபொழுது மெய்ஞஞான சுகமேயிவ் 
விரண்டினுக்கு மியலப தாமே . 

25 
புறப்பொருளின் வருவிசன சம்பந்தத் தாலிளைப்புப் பொரு 
ந்து நாதாய்ப , பறப்பறவில் தியவழிசசெல்லாதடங்கிச சகவிகற்பப் 
பறறொன் றின்றிச் சிறப்பமர் தன் னானந்த மாத்திரமாய்த் தனித் 
திருக்குஞ் சித்தம் பெற்றோ, ருற்பபடுசாக கிரத்தினுநற் சுழுத் 
தியது பவத்தினிலைத் துவகை கூாவார் . 

26 
காயமுயல வுறுதருமக் கட்டுறறோ ரென்னைமிகக் கருத்த 
னென்றே, யேயநினைக் கின்றனரே லதனாலென்னிருந்தபடி யிருக் 
கின் றேனற , றோயவரு மேகமதிற புக்கானென் றறமூடர் துணி 
யப் பட்ட , தூயகுளிர மதியமவ்வா றம்புதத்தி னணிததேனுந் 
தாயுங் கொல்லோ . 

27 
மித்தையதாய்த் தோன்றுறுமேற றோன்றுறுக விவ்வுலக 
விசித்தி ரந்தா , னத்துணையாற றத்துவவித தாகிநிக ழெனக்கு 
வரு மானி யேதோ, சுததமயக காஙகனவிற் பயாதருகைப் பக 
டாதி திகழு மேனு , மொத்தவிது சொப்பனமே யென்றனுசந் 
திபபவனுக் குறுமோ பீதி . 

28 
அனைத்துலகு மசத்தென்றே நெடுங்கால நன்றாக வாய்ந்தோ 
ர்க் தோனுர, தினைத்தெனினும் பிரியாதத் தியாத்துமதிட் டியைச் 
சத் தஞ செறிந்தே நிற்பா , னுனத்தகுமிங் கானனந்தா னெக்காலு 
மிலலையென வொருப்பட் டோனு , மனித்திகழ்தன் முகங்காண 
விரைந்தத்தங் கைக்கொள்ளன மானு மன்றே . 

29 


278 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


பெரியவிழி மருவுறுதன் மகிமை செறி பெரியோனைப் பெரு 
ஞா னத்துக் , குரியசுப குணங்களலங் கரிப்பனபோ லுஞ்சுயம் 
வரு தொன்றா நிற்கு , மரையனவன் றன்வயனாய்ச சுகிரதனாயிருக் 
கினவற் காளா னோரும் , புரையருமவ் வரையனையே தானேவந் 
தொன்றிமிகப் பொலிவ ரனறே . 

43 
அஞ்ஞான மேயில்லை யிவ்வுலக முளதாமென் றறைவ தெ 
ங்கே , விஞஞான வடிவாஞ்சீ வேசதே சிகரெனசசொல விகற்பஞ் 
சேய்ததா , மெய்ஞ்ஞான வொருசுவையாய்த் தனித்துதிரு மல 
மாகி விளங்குந் தானா , யெஞஞான்றும் பரிபுரண கேவலமாம 
பிரமமே யானா கினறேன . 

44 
சமாதியவத தையிலுதிததொற றைக்கொமப னுபதேசஞ 
சாற்ற லாலு , மமான மயப் பரமசிவேந் திரனெனுநதே சிகவரி 
யா னனுஞ்ஞை பாலுஞ, சுமாவிருக்கச சதாசிவமா தவனோதிவ் 
வத்துவிதச சுவைப்பூக கொததே, யெமாலுடைக்கு மகமுகமா 
மறிவுடையோ ராதரததா லெய்தற பாற்றாம் . 

45 


சுத்தசதா சிவயோகி வரியானோ தியவிதத் தூய நன்னூல் ,, 
புத்திலே முடையோர்க்குற் பவநோய்ககோ ரவுடதமாய்ப் புகல 
லாகும் , கொததுறுபா தகடுகளுக்குக கடுவாகு முபநிடதக் குறிப 
பா மேலா , முத்தமமா மாநந்த வமுதநிறை குடமாமென் றுரை 
ப்பர் மேலோ, 

1 
துய்யசதா சிவப்பிரம மெனுமுனிவன் வடமொழியாற சொ 
ல்லப் பட்ட , செய்யவதது விதரசமஞ சரி நூலைச் செந் 

செந்தமிழ்ப் 
பாச் செய்து தாதான் , வையமிசைப பொலிகழனி மாநகர்வாழ் 
சோதிலிங்க வடிவ மான , வையன் முத்தி ராமலிங்க குருபரனென் 
னகம்வாக்கு மமைந்து நினறே. 

2 


ஆத்மவித்யா விலாசம் . 
வடதருவி னீழலிலே வாசமது புரிந்தருளும் வடிவி னானைப் , 
படுத்தரமாம விஞ்ஞான முத்திரையி னொடு திகழ்பங் கயக்கை யா 
னை , முடிவிலரு டருமரிய வொருவனாந் தேசிகனை முதன்மை யா 
னைத் , திடமுளகை வல்லியவா னந்தமெனுங் காதலததைச சேவி 
ப்பாமே . 


1 


3 


வேதாந்த மநநசிந்தாமணி . 279 
நிரவதியாஞ் சமுசார நீரதியி னிதம்விழுந்து நெரிய லான 
நரவுலகா தமைக்கடத்தி யொளிருமெழி னாவாவாய் நாட லாகிப் 
பரமதபே தனமான கூடமெனு மாயுதமாய்ப் பகரலான றேனே . 
பரமசிவேந் திரனெனுமென் னாரியன்றன் பாதுகையைப் பணிகின் 

பரமசிவேந் திரனாமென் றேசிகன்றன் றிருவருளின் பாங் 
கி னாலே , பரமசுக திவ்வியமா பாகிமையினை யுணர்ந்துபினம் பள 
கற றேங்குர், திரவெனிலே விசிராந்தி தனையடைந்து ரசமற 
வுஞ செறிய லான , வரமுறுமிச சிலமொழியால் வத்துவினைச் 
சிறிதுயான் வழுதது வேனே . 

நிருபமமாய் நித்தியமாய்த தொழிலிலதாய் நிடகளமாய் நீத் 
து மாயை , யரிகுணமே யில தான வடிவாகி யடாவிகற்ப மனைதது 
நீததே , வருசகமா தியின ஈத்த மருவாதாய் ஞானமய வடிவ 
மான , பரமமதா மானமாவு மொருநிலையா யொளிருமெனப பகா 
வா மேலோர் . 

4 
தனனுடைய வவிததையினாற றளையுண்டே கருமமவை தம் 
மை நாளு, மென்னுடைய தெனபபுரிந்தில் கேங்கியே கிடந்து பின 
மீச னோக்காற், பன்னலுறுஞ சகசீவ பரமெனுமிப் பந்தமதைப் 
பறித்து விசித , தன்னுடைய வானமாவின் ஞானத்தான் முனிவர் 
னுஞ சயிக்கின் றானே . 

5 
மாயையின்றன் வயத்தினாற் சுழுத்திதனை மருவியே மாழ்கு 
நாபபண் , ணாயிரமபுன் சொப்பனங்க ளவை நோக்கி யலறியே யம 
ரும வேலை , தூய 

குரு பான்வசன மதனினாற றுயா தருமச சுழு 
ததி நீங்கி , யேயொருவ னெங்கேலு மானந்த வாரிதியி லிலங் 

பங்கு 


மாதோ . 


பருமரிய பிரகிருதி யியலபதனை யொழித்துநிச படிவ மான , 
திருமருவு சததான வானந்த வறிவதனைச சோந்து மேலாக , கு 
ருவரனற் கருணைபொழி திருட்டியினாற பெருமையினைக் குலவ 
மேவி , யுரமதியை யுறு ஞானி யுலவலறு முவப்பினொடு முலவு 
வானே . 
தேசிகன்றன் றிருவருளாற் சச்சிதா னந தமெனத் திகழ லான 
மாசகன்ற தன்வடிவிற் படிந்திடுபுந் தியனாகி மவுனி யாகி 
வீசுகின்ற பேரகந்தை விட்டு விழுச சுகவியல்பை விரவி னோன 
யாசக 5 தன மீதிலே யெங்கேனு மோரறிஞ னமாகின் றானால் . 8 


280 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


9 


சற்குரவன் கருணையெனும் பெருந்தரங்க சம்பந்தந் தனி 
னாற் றோன்று , நற்குணநல் லியல்புறுநல் லதிசயசீ தலமனத்த 
னான வோரோ , கிற்குரிய யதிவரனி.க கெல்லையொடு முவமை 
யற்ற சித்தின் பததே, தற்குரிய விட்டமது தனைப் போல ந தினம் 
ரமித்துச சரிக்கின றானே . 

சீராருங் குருபரனறன் கருணையெனுந் தினகரன் பொற்றே 
சி னாலே , காராரு முளளிருளென னவிததையினைக் கறையறவே 
கடநதோ னான , வேராரும ஞானவரன் வீலையினை யெய்தியெங்கு 
மெலையே யிலலா , நீராரு மானந்த நீரதியி னிதம்படிந்து நிகழ்கின் 
றானே . 

10 
செனித்துவருங் கிரமமதின் மாறாக வைம்பூதத் திரள்கடம் 
மை , யனித்தமென நாடோறும் புத்தியினா லிலயமது வாற்றி மே 
லாய்த் , தனித்தபரி சிட்டமதா மாததுமதத துவததையொரு 
தடையில் லாமன , முனித்திரளின் வரனறியான முற்றியருட் 
சாந்தனாய் முதிரு மாதோ. 

11 
இவ்வுலகம் யாவுமொரு சாரமற்ற தன்றியுமா யிகமே யென 
னாத் , தவ்வினமனந் தனிறறேறி யாசையினை வேரறுத்த சதுர 
னாகித் , தெவ்வெனும் புன் மதமான மறசரததை யறுத தெரிந்த 
தெளிஞ னான , வவ்வியமில லோரொருவ னனுதினமுஞ சஞ்சரி 
த்திங் கமாவா னனறே . 

12 
மலமிலால் லான்மாவி லொருசிறிது முண்மையதாய் மாயை 
யேனும் , குலவுமதன் காரியமா மேனுமிலை பெனவுளத்திற் குறி 
ததுள் ளோனா, யுலவலறு மானந்த நிறை தொளிரும் யோகியெ 
னு முயர்ந்த மேலோ , னிலவுதன துள்ள மதிற றிருத்தியொடு நித் 
தியமு நிகழகின் றானே . 

13 
அகமதொடு நீயெனவே யழற்றுகின்ற வபிபான மறுததோ 
கி , மகிழளிக்கு மனந்தசன வாசார மதுதனையே மருவி னோனா 
ய்ப் , பகையதறும் விமலமதா மானந்த வாரிதியிற படிந்தோ னாகி , 
யிகமதுறும் பாலனை பபோ லேகமதா யெஞஞான்று மிலங்கு 
வானே . 

14 


கருமமதன் சாலமதைத் தணந்தவனா யந்தகனாய்க் காதி 
லானா, யருமை செறி சடனாகி யான்மாவில் ரமிப்பவனா யமல மான , 
பெருமைமிகுந் துறவிறைவ னோரொருவ னனவர தம பிறங்க 


வேதாந்த மநநசிந்தாமணி . 281 
லான , தருமிகுதி யுறுவனத்தின் கோணமவை தமின் மிகச்சஞ் 
சரிபபா னன்றே . 

15 
தலைமைமிகு சாந்தியினாற றிரமுறவே நனிநிதமுந் தழுவன் 
மேவி , யலைவு செறி யனனியத்தின ஞானவுதா ரங்களெலா மதம 
தாக்கி , நிலைமையுறு ரசமதனை யுணாந தவனாய்த் தனியவனாய் 
நிமல னாகி , யெலையிலிரம மிடமாக தன் னானந்த மஞ்சமதில் மிக் 
கின் றானே . 

16 
விடையமெனும் பகையவனை வேரினொடும் பெயாததெரிந்த 
விமல னாகி , படையலுறும வயிராக வமலவிழுச செலவமதை 
யடைந்தோ னாகி , யிடையதறத தனனுடைய வான மசுக மகிமை 
யெனு மினிய நாட்டிற , றடையத்றத துறவிறைவ னனவரத மிக 
மிகச்சஞ சரிப்பா னன்றே . 

17 
வெய்யதின கானிடத்திற சிதமிக வற்றிடினும் விமல மான 
செய்யவிம கரனிடத திற சாபமிக வற்றிடினுஞ சிகியின் மாட்டு 
மையமறக கீணோக்க வற்றிடினு மாயிகமென் ற றிந்தோ னாகி 
மையலறுஞசீவன்முத்தன விஸ்மயததை மருவாது மலருவானே . 

பொல்லாத வவிததைபெனும் வயிரியினை விசயமிகப புரி : 5 
தோ னாகி , நலலோாக ளுறு ஞான மாதஙக மததகத தி னடிபபோ 
னாகி , யெலலாவறறினுஞ்சிறாதி சமமியமாஞ சமரசநல லினப் 
மான , விலலாரும வீடதனிற அறவிறைவன வீற்றிருந்து விளங்கு 
வானால . 

19 
துட்டவகங் கிருகிபெனுரு தோடமதைத துடைத்தோனாயத 
தூய வாய , மட்டிலசமா கிதமனதத னாகபே பூரணமா மதியின 
மேவுஞ், சிட்டமுறுஞ சீதளமாக தகைமையினைச் செறிந தவனாயத் 
திகழின பான , ஈட்டமறு சததிபசித் தின றசிக நோபொருவ 
னடிப்பா னன்றே. 

20 
தன துசுகா தனைப்பருகு பரவசனா யோ சொருவன் றனிவீ 
டெய்தித், தன துமனஞ சென றவணஞசிலவிடத்திற றியானமே 
சரிபபோ னாகி , யுனவரிய சிலவிடத்திற கானமிகப் புரிபவனா 
யொருவ னாகி , நனியினமுஞ் சிலவிடத்தி னடனமதைத் தடைய 
தற நவிற்று வானே .. 

21 
அங்கமொடு களங்கமிக வுற்றிடுனு நோக்காதிங் களவி லாத , 
சங்கையுறு சங்கற்ப விப்பிரம மனைத்திளையுந் தணந்தோனாகிய , 

36 


G 


282 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


பொங்கியெழுங் காரியத்தி னீட்டமதைப் போக்கினனாய்ப் பொலி 
யும் பிராஞ்ஞன் , றங்கிடுவ னெங்கெனினும் பூரணமா மெல்லையி 
னிற றனிய னாகி . 

22 
சஞ்சலமென் மனக்குரங்க மது தனைவி சாரமென்பா சத்தினா 
லே , யஞ்சிடநன் முகநிதம வயமபுரிநதம மாரணமா மடவி யூடே , 
சஞ்சரிக்கு மெங்கெனினு மோரொருவன் சன் மயனாய்ச சாந்த 
னாகித், துஞசலினைப் புரிந் திருப்பன் தன்னுடைய வெளிவீட்டிற் 
றுலங்க மாதோ. 

23 
வயம்புரிந்த தீயன மெனுகாமை வலிமிகுதத வாளி 
னாலே , பயந்தரும் வெஞ் சித்தமெனும் பெரும் புலியைப் பலியாற 
றிய பயமி லாத , நயமபுரியு மாரணிய மதுதனிலே யோரொருவ 
னலம தாகச , சுயா தனிசசை போலுலவி யனு தினமு மங்கல 
மாய்ச சுடர்வா னனறே . 

24 
சற்புருட ரிருதயமென றாமரையை விரிதல்புரி தந்து மே 
லாந் , தற்பிரம ஞானமதை யருளபெருமை யுறுமோரோர சாந்தி 
மேய , வறபுதாற றுறவிறைவ னெனுமருணன றோடமொன்று 
மணுகா னாகிச , சற்பிரிய சிறக்கனந் தனினாளு மருளொடுஞ்சஞ் 
சரிக்கின் முனால் , 

25 
இவ்வுலகந் தனைத் தோற்றி வைக்குமெழிற காரணமா யில 
கஞ் ஞான , வவவிருளை மாற்றுவிக்கும் கிரணமெனு ஞானமதை 
வாய்ந்தோ னான , செவ்வியசுத தமதான விந்து வென்மு னீந்திர 
னாந் தேவா போற்று , மவ்வியமி லறிஞனவ னகண்டமெனும் பத 
மதனி லலாகின் றானே . 

26 
தன்னுடைய வானந்த வமுதமதைத் தெளித்தலினாற் றன 
துண் மேவி, யினனறருஞ் சந்தாப சந்ததியை யிறையளவு மில்லா 
தோட்டி , மின்னு முயா யோகியெனு மமபுதஞசஞ சலமிலலா 
விருத்தி யோடு , மெனனவிசித் திரமன்னோ சிதம்பரத்தி லென் 
றுமே யிலங்கு மாமே . 

27 
அளவின்மலர்ச் சுகந்தமனோ கரமான சஞ்சார மதனி னா 
னே , வளாசிரம மனைததினையும் தணந் துமிக நிருமலமாய் வயாக 
லான , தெளியகநற் றுறவியெனுங் கவின்வாய்ந்த காலிலியுஞ் சித 
தே யாகிக , களிமிகுமங் கானகத்திற கவலையற வுலவிமிக்க களி 
ககு மனறே . 

28 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


283 


முத்தியெனும் ரசம் வழியும் பழம் வாய்ந்து முரணான முமல 
நீத்த , சத்தியவிஞ ஞானமனோ கரமான வழகுநிறை தளிரும வா 
யந்தே , சுத்தபய மறறொளிரும் விததார மாவனத்திற றுகளில் 
லோரோ , புத்தமுத யதியெனுங்க லாபநனி விளையாடிய பொலி 
யுா தானே , 

29 
சாரமற்ற புவனமெனு மருத்தலததைச சேய்மையினிற 
றணந்து மேலாஞ, சாரமுற்ற வானந்த வுதகநிறை சின்மயவிச் 
சரசி னூடே , கோரமற்ற பரமஹமசன் யாவனோ வோரொரு 
வன் குளித்து லாவித , தீரமுற்ற தன் மனததி னிசசையினிற 
றிருத்தியொடுந் திகழவன் மாதோ. 

30 
நிகிலநல வாகமங்க ளெனுந்தளிர்கண மிகமிகவு நிறைந்த தான 
நிகமமுடி முடிபான சீதளமா மலாகணிறை நீண்ட காவிற 
சுகமுறுமின் னதிமதுர சுததமனோ கரமான சொறக ளார்ந்த 
திகழுமெதி யிந்திரனென கோகிலமுக தினமபாடித் திரியு மாமே 

மோகமத மிகநிறைந்த குஞ்சரத்தை யதமாக்கி முடிவில 
லாத , சோகமது தருஞசருவ பாபமெனும் பெரும் புலியைத் தூர 
தூக்கி , யேகமதை யறிந்தொளிருத தமனான வுயாநதசிங்க மிறு 
பாப பெய்தி , வேகமதை யொழிததினிய விததார கானனத்தில 
விளங்குந் தானே . 

32 
அஞஞான மெனுமரிய மிருகவர னே றவொண்ணா வமல 
மான , விஞஞான வுததுங்க சிருங்கசிக சமபொலியும் வியனறே 
யததே , சுஞஞான சலிலமதிற சீதளமா மங்கமொடுந் துறவி 
யான , செஞ்ஞான மதமபொழியுங் கலபமது சஞ்சரித்துத் திகழு 
மோரே . 

33 
நாசியின்றன் னுனியதனி லனவரதந் திருட்டியினை நாட்டி 
னோனா, யேசலுறு நாமமுத லிவையினினறும விருத்திகளை யிழு 
ததிட டோனாய்த , தேசதுறு நதியினருக கரைகளினிற் றத்து 
வத்தைத் தியானிப் போனா, யாசதரும் பெருந்துறவி யெங்கேனு 
மோசொருவ னமாகின றானே . 

34 
மன்னு திசை யதனைநனி யமபரமாய் மருவிமகா மவுனி யாகித் 
தன்னுளெழு மாசையின்மை தன்னாலே யலங்கிருத சாந்த னாகிப் 
பனனுகர தலம் பயிக்க பாத்திரமாய்ப் பற்றியொரு படிறி லாமற் 
அனனுதரு தலநிலய மாமுனிவன் மங்கலமாய்த துலங்கு வானே . 


284 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


சனங்கனற்ற நதியினுடைத் தீசமமை மண்டபமாந் தனிமை 
வீட்டின் , மனங்குளிரும கவின்வாய்ந்த புளின மதா மன தினுக்கு 
மகிழ்வு காலும் , வனமபெருநற் சயனமதிற் சமஞசாந்த மினபறி 
வாம் வத்து வூடே , தினமவிழித்துத் துறவிறைவ னோரொருவ 
னித்திரையே செய்வன் மாதோ. 

36 
பூதலமே மிருதுவினு மிருதுவதாஞ சயன மதாய்ப பொலிவ 
னாகிச , சீதள மாம வா தமதே முககியரா மரமாகிச செறிந்து பூ 
ன்ற , கோதிலதா மதியம்தே தீபமதா யுடையோனாய்க குளிர்ந் 
தோ னாகித் , தீதிலனா யெதிராச சேகரனிங் கோரொருவன றிக 
மூவானமமா . 

37 
அதிவிமல நதிவாரி நாற்புறமும் புடைசூழ்ந்தே யலங்கா ரிக் 
க , வதனடுவு ளதிவிபுல சிலாதலமாம பலகையினக ணருமை யா 
கப , பொதியமலை தனிலுதித்த தென்றனனி மந்தமந்தம பொலி 
ந்து வீச , வெதியிறைவ னோரொருவன சுததமதா நித்திரையோ 
டிருப்பா னனறே. 

33 
மனமதனிற றினாதினமு மேகமதாம வததுவினை மகிழவி 
னோடு , மனனவனு சந்தானம புரிபவனாப மகததான மவுனி 
யாகி , மனைகடொறும் கரபுடத்தில வாதவந்த பயிககமதை மாந் 
னோனா , யுனவரிய சடவடிவ னோரோருவன றெருவதனி 

39 
சேடமறச சகமதனைச் சிறப்பாகக் கிரமலயஞ் செய்தே பின் 
னுஞ , சேடமுறு மகண்டமெனும் வத்துபர தந்திரனாயத் திகழ்வ 
னான , தேடரிய வோசொருவ னுகாவினையான் முகமதினிற செ 
றிவ தாகித் , தோடமருங் கவளமதை யயின்று தினம் விளையாடித் 
துலங்கு மாங்கே . 

40 
தன்னுளததிற் றிரட்டியவா னந்தகோ சமமதனைச சார்ந் 
தோ னாகி , யுனனுமெழிற சநதனசீ தளததையுறு மிதயமதை 
யுடையோ னான , பன்னுபுகழ் யோகியொனறு நிலதனையே பண் 
ணானாய்ப் பாரின் மீதி , லன்னியம் தொன்றினையுங் காதலித்துள் 
ளானந்த மடைநதி டானே . 

41 
அருள்பொழியுஞ் சாத்திரத்தின் சாலமதை யதி தூரத் தக 
ற்றி மேலா , யிருளிரியு நன்றான விவகார மதுதனையு மெலாவற் 
மானு , மருளதென விடுத்துமிகப பூரணமாம் பதவியினை மருவி 


னுலவு வானே . 


1 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


285 


யோகி , யுருளசைவ தில்லாத தீபமென வொளிர்ந்திடுவ னுண் 


மை தானே . 


42 


திருணமொடு பங்கமிகப் பூசி மலிந் திடுமரிய தேகி யாகித் , 
திருணநிகர் தாவிசு வா தனை நோக்கி மருளாத தெருள னான , 
வருணிறைய வுறுமயோகி சரைமாண மற்றகவி னகததின மேவிப , 
புரணவிசி ராநதியுற்றுக் கானன ததிற் றனியாகப் பொலிவானம்மா . 

எவ்வுருவ மதுதனையும் பார்த்திலனாய் வார்ததையொன்று 
மியப்பா னாகிச் , செவ்வியநல வசனமதைச சிறிதேனுஞ் சிரவண 
மே செய்யா னாகி , பொவ விலவின பூமியினி னிட்டையினை யெப் 
பொழுது முற்றா னாகித , தெவவிலவிவ வருந்தவனென மாயோகி 
காட்டமெனச செறிகின றானே . 

44 
சாதிமுத லபிமான மற்றவனா யுயிர்களிவை சருவத் தூடு , 
மோதரிய பூரண ததைக காண்பவனா யகிலாரதத வுண்மை தன் 
னைச , சாதுரிய மாகவறி சதுரோனா மெதிராசன சாந்த னாகித் , 
தீதகலு மூடனைப்போற கூடமதாயச சஞசரிததுத திகழவா 

45 


னனறே . 


வாகுவின்றன் மூலமதைத் தலையணையாய்ப போர்வையதும் 
வான மாக , வாகிநின்ற பிருதிவியைச சயனமென வனு தினமு 
மாக்கி னோனா , யூகமொன்றி விரதியெனும் வனிதையினை மிகத் 
தழுவ லுற்றோ னாகிச , சோகமினறி யாநந்த பரவசனா யோரொ 
ருவன றுயிலு வானே . 

46 


- 


சென்றொழிந்த பேதவா தனைகளொடுந் தன்னுடைய சிறந்த 
ஞான , மென்றொளிரு மழகுபொறி யுல்லாசப் பொதுமகளி ரிவா 
களோடும் , வென்றபுகழ் நிறைமறையின் முடிவாமா தப்புரத் 
தில விரிவ தான , நனற்றியு மெதிராச னோரொருவன் மிகாமித்து 
நடிப்பா னன்றே. 

47 
செய்யவயி ராகமெனும் வித்தார மார்க்கமதைச் செறிந்த 
தாகி , மெய்யுறுவிஞ ஞானமெனு மிககொளிருந் தீபமதான் மிளிர் 
வதான , பொய்யறுநற் றத்துவமென் மாளிகையிற படி புகழப் 
பொலிய வேறித் , துய்யவொரு துறவிறைவன் முத்தியொடு நித் 
தியமுஞ் சுகிப்பன் மாதோ. 

48 
அருணிறையும் விசன தல வற்பலமா மாலையையு மழகு வா 
ந்த , தருணியரி னிச்சையென்ப தற்றதொரு கற்பகவல்லி தனை 


288 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


வனைத்து 


யுஞ் சீராம் , பொருணிறையு மபமான வமுதமெனுங் குடிகையை 
யும பொலிய மேலாக , தெருணிறையு மானமாவைத தெரிந்த 
வனிங் கோரொருவன் சேர்ந்துய் வானே . 

49 
பொலலாத தோடமெனும் புந்தியினா னிடேதமதைப் புரி 
ந்தி லானா, யலலாத வருங் குணமென புர தியினாற சிறிதேனு 
மடைந 

நதி லானா, யுலலாச மாயையின்றன காரியமிவ் 
மென வுணர்ந்து மேலா , நல்லோனென் மாமுனிவ னோரொரு 
வ னொது மலினை நயந்து ளானே . 

50 
சென்ற வெவை தமையுமொரு சிறிதேனு நினையானாய்ச செ 
றிபவாகி , நன்றுவரு பவையினையுஞ சிறி துமுளத தெண்ணானாய் 
நயன நோக்க , நினறவிவை யெவைதமை !| நோக்கலொடு நினைத்த 
லின்றி நிமலனாகி , வென் றசமத் தாரத் தசம ரசனான வோரொரு 
வன் விளங்கு வானே . 

51 
நிகிலகர ணங்களையு நிக்கிரக மிகப்பு ரித நெறிய னாகி , யகில 
விட யங்களின்ற னாசைதமை யறுத்தெறிதே வமல னாகிச , சகல 
தல வுததமமா மெலலையெனு 5 திருததியினைச சாராதோ னான , 
புகலுபுக ழெதிவரிய னோரொருவன சஞசரித்துப் பொலிவா 
னன்றே . 

52 
ஒல்லையுறு மெதனையுந்தி யாகமது வொரு பொழுது முஞற்றா 
னாகி , யல்லலற வணுகாத வதனையென்றும் விருமபாத வசல னாகி , 
நல்லதுறு துறவிறைவ னோரொருவ னாயாச நணுகா னாகித், தொல் 
லையற வுண்ணிகழு மாநந்த மனுபவித்துத் துயிலவன் மாதோ. 

53 
இன்பநிறை வுறுமரிய ஞானமெனும பெருநனவ தென்ன 
லான , துன்பமறு நல்விமல் வேதோமன பதவியினைத் தொடாந்து 
மேலா , மனபுநிறை துறவிறைவ னோரொருவன் பந்தமொழித் 
தகன்றோ னாகித் , தனபுனித விசசைவசந் தனியனாய்ச் சஞ்சரித் 
துச் சமைவா னன்றே. 

54 
இனிப்புறுமிவ் வகிலவித விசுவவிகா ரங்களெல்லா மில்லா 
தான , தனிப்பெரிய வத்துவினிற் படிந்துலய மானமனத தானே 
யான , மனப்பகைய தெனப்புகலு மடிந்தரா கங்களுக்கு மன்ன 

னோன் , வனப்புறுமன் னியமதன பேட்சையே யினறி நிதம 
வயங்கு மாதோ. 

55 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


287 


பெருங்குரவன் கருணைபொழி திருட்டியினா னன்றாகப் பெ 
ற்ற தான , வொருங்குமுடி வறும் பெரிய சேதனத்தி னாகார முற் 
றோ னாகி , நெருங்குமலச் சகவிகற்ப பேதமெலா மிகமிகவு நெரித் 
தோ னான , விருங்கருணைப் பரமமச னோரொருவ னரி தாக விலங் 

56 


கு வானே . 


வருணமொடு மாசிரம விவத்தையினை யெடுத்தெறிந்து வளம் 
தாகிய , பொருணிறையும் விததைகளை யனைத்தினையும் வெகுதூ 
ரம போக நாககிய , புரணபரி பூரணவா னந்தசிதது மாத்திரமா 
யப் புலனக ணீத்துத் , தெருணிறையுந துறவிறைவ னெஞஞா 
னறு நின்றுபரி சேடிப் பானே . 

57 
எவவி தமாம பொருள்களுக்கு நாசமதை யின்பமுட னிய 
ற்றினோனா, யவ்விதமே நுகரவரும் பெருவினையை யத்தியந்த 
மயினறோ னாகிச , செவ்விதமாந தேகபாத மனை ததினையுஞ சிறப் 
பாகத் தீர்த்தோ னான , வொவவிதமே செயுமபிராஞஞன் கேவல 
மச சிவமாயே யொளிரவா னன்றே 

53 
அசைவினொடு மனந் தமென்ப தின்றியென்று நாமமொன்று 
மணுகு மாதா , யிசைவினாகஞ சந்ததமு மானந்த போதகன 
வியலப தாகி , பிசிவுறுமெவ விகற்பமது மிலலா தாய் முதல துவா 
யேக மாகி , நசிவறு நற பரமசிவ தத்துவமாம வத்துவெதோ நடி 

59 


ககு மாமே . 


அக்கரமாய்ச் சரையிலதா யெஞ்ஞானறு முதயமதை யணுகா 
தாகித , துக்கமெலாக கடந்த துவாய்ச சுத்தமதாய்ச சூக்கமத 
துஞ சூக்க மாகித , தொககவபூ ருவமாகி விஞஞான மயமாகித் 
துகளில் லாதாய் , மிககபர தத்துவமாம வத்துவெதோ வொன்று 
நித மிளிரு மாலோ . 

60 
சுகமதினுஞ் சுகமதுவா யமரமொடுந் தூரமென்றுந் தொ 
டரா தாகி , சகமதெனுஞ சமுசார சாகரத்தின் றரணமதிற் 
சார மாகி , யகமலரிற சமரசமாய்ய பயம்பார மணுகாதா யரிய 
தாகிய , புகழலுறு தததுவமா மேதோவொன் றனுதினமும் 


பொலியு மாதோ . 


61 


அரசமதாய்க் கந்தமொடு முருவமதை யணுவளவு மணுகா 
தாகி , விரசமதாயசாத்துவத்தொடறககொடிய தமசினையு மேவா 


288 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


தாகித் , தெரிசுயமா யுவமைபய மற்றொளிருந் தத்துவநற் றெளிவ 
தாகி , விரிசுவையா மேதோவொன் றனுதினமு நித்தியமாய் விள 
ளங்கு மன்னோ 

62 
குருபரன்றன் கருணை நிறை திருட்டியினா லொருசிறிதுங் 
குறையு றாத , பருமறுபத் திரண்டெனுமிவ வெண்களுறு மறுசீ 
ராம பாக்க ளாலே , யருமறையின் சிரங்களினிற புகன்றருளு மரு 
மையினு மருமை வாயாத , விரிபொருளின சாரவடி . வருத்த 
மதை வீடடைய விளம்பி னேனே . 

63 
சீராரு மாத்துமவித் தையின் விலா சமமெனவே செப்ப 
லான , வேராரு நூலிதனைத தினந்தினமு நல்லறிஞ னிடைவி 
டாம , னேராரு மன மதனின மனனிததுப் பரானமவிததை நோக 
தோ னாகிப் , பாராரும பரமார்தத மதைவிரைவி லிருடுறந்து 
பற்று வானே . 

64 
ஆத்துமவித் தையினையருள் பரமசிவேந திரகுருவி னடியே 
போற்றி , யாதது மவித தையினையுறுஞ சதாசிவேந் திரனாலே 
யாற்ற லான , வாததுமவித தையினையுற விருமபினாக்குப் பூர 
ணமா மமுத மாகு , மாதது மவித தையினவிலா சமமெனுமித 
நூன்முடிபை யடைந்த தாமே . 

65 


ஸ்ரீகுமாரதேவ சாஸ்திரம். 


| 


சோகமே யின்றி யிருந தனன வேத தன றோன்றலும் பார் 
பொது நீக்கி , யேகமாச சொ கோ லெங்கணுஞ செலல வெணடிசை 
விசயமுஞ செய்தே , மாகநா டெனனப போகமே துய்தது மடா 
தையோ டிருந்தன னென்றான் , வாகைவே லவனபி னென செய 
தா னென்ன மறையவாக குயாமுனி வகுக்கும், 

மனைவியுந் தானு மோரநினை வாகி மாறுபா டினறியோர் 
காலும், தனையுணர் யோகி தந்தை தாய் கடவு டங்களை யனு தின 
மிறைஞ்சி , யனையவ ருரைதத நெறிதனி னடந்து மருத்தங்கண் 
மனதினிற றரித்தும் , வினையம் துடனே நனமுறை யவரை 
வினவியுஞ் சிலபகல போக்கி . 

தனியிட மதனி லிருந்திரு வர்களுந தங்களிற் றாமுணர்ந் 
பதுசாவித் , துனிசெய்மா மாபைட பிறப்பது நீலகி சுகமதை 


வேதாந்த மந்தசிந்தாமணி . 


289 


3 


ரணி 


யடைந் தனு தினமு , மினிமைய தாக விருக்கலா ஞானத தென் 
றெணி ஞானிகட் சார்ந்து , நனியவா பாத பூசனை புரிந்து நாடொ 
தும வினவின !! நன்றாய . 

இருவரி லாசன் றனக்கறி வோலக விருவகைச் சார்பையு 
மகற்றிக, கருவுடற காவ றனையுங்கை விடுத்துக் கருத்தசை யாது 
மெய் யுணாவை , மருவிடி லகபபற றறறுமேல வீடு வாய்த திடு 
மதற்குமெய்ஞ் ஞானக , குருவரு ளின்றி விளங்கிடா தெனவே 
கொண்டனன் மனத்தினிற அணிவே 

4 
சீவாக ளிடத்தி லருள்சிவ பத்தி திருந்திய துறவு மெய்ஞ 
ஞான , மாவதோர வடிவாம வேதமா முனியை யமலவா 
யத்தி லடைந்தே , தேவாக டேவே துனபமோ காலுஞ் சென் 
றிடா முததிதா னெயதிச , சாவதும் பிறப்பு நீங்குமோா நெறி 
யைச சாறறெனத் தாழ்ந்திட முனிவன 

5 
இருவகைச் சார்பாம புறப்பற்றை நீக்கி யிச்சையின் மீட்டதி 
னினைவு , பொருவியே யுடறகா வலையுங்கை விடுத்தேயுடகர ணங் 
களவா தனையும் , குருவரு ணெறிபே யொடுக்கிடில வீடுஎ கூடு 
நதா னாகவே பவநதின, கருவழி .5 திமிரு நெறியை விரைவிற 
கைக்கொண்டு செலலென வுரைத்தான . 

6 
அநநெறி குருவா லைய முரு திரிவு மகனறிடத துணிவதாக 
கேட்டு , முன்னெறி யான வரசியற் கையினின முயன்றனன சிறி 
துநா ளொருநாட் , பின னெறி பதனை நினைந் தனை வரையும் பெயா 
ந திட விடைகொடுத நாசன , மனனெறிக கோல மான்றாத 
புரத்தில் வதிந்தன னொருவனாபத் தனித்தே 

ஆண்டதோ ரரசு தனிலும்போ கத்து மாசையற் றேனினி 
வேண்டேன, மாண்டதோ வனததி லொகுவனாயத தனிததே 
மனததசை வறுத்து வீடடைவேன , பூண்டவென மனமிங் கினி 
த திரும பாது போகத்தைப் பொருளென வெனணி , வேண்டல 
னீங்க ளரசனா வேறே விதிததுககொ ளுங்களேன் றுரைததான . 

இவ்வர சியற்கை யற்பமற றிதனா லெய திடுந் துனபினுக் 
களவின , றவவகை பதவை யூகயின் மையின்) லறிகிலி நீஙகளின 
பென்றே , யெவ்வகை நினைக ரினியெக்கா லுங்கட தினப மல 
தனது தோன்று , மொவைமற மிதனுகமேதோன்றா துங்க 
ரூசு குலசயூ குதிக்கும், 

9) 
37 


7 


290 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


10 


என்று மற் றனேக மாவிரித் தரச னெடுத்தமைச் சர்கடமக் 
கியமபி , நின்றுபின னவரை நிலுமென நிறுத்தி நிதிதுனும் பொ 
ன் மனை விடுத்தே , சென்றுபின் னகர வீதியி னடக்கத திரண் 
டனை வர்களும்பின் மொடாந்து , வன்றுய ரடைந்து வாடியே 
மெலிந்து வாரியி னோசையி னழுதாா . 
அவரவர் வினையி னவாவா வருவாரவரவர் வினையளவுக்கே 
யவரவா போக மென்றதே யாயி னாருககாா துணையதா குவர்க 
ளவரவா தேக முளபொழு துடனே யாதர வாரென நாடி 
யவரவ ரடைத னெறிகனமத தடையு மாதர வாதர வாமோ 

வினையுள வளவும் கூடியே நிறகும் வினையகன் றிடிறபிரிரு 
திடுமால் , வினையினால் வருமா தரவினி னியறகை மெய்யுணா வத் 
தகை யலவே , வினையிலை யுங்க ளிடததினா னிருக்க மெய்யுணா 
வொன்றையே நாடி , வினையறு கானம் புகுதவே வேண்டி விரும் 
பினே னீரநிலு மிங்ஙன் . 

12 
என்று நல் வேந்த னே திலா போல வேகின னனைவருங் 
கண்ணீர் , நினறெதிர சொரிய வாய்விட டே யலறி நின்றனர் 
தமர்கள் பின் னேகி , யிவறெமை யாவா காததளித திடுவ ரினி 
யைநீ யேகுத னீதி , யனறென வுரைத்தா ரவாகளை நோக்கி யர 
சனீ துரைத்தன னன்றே 

13 
உறவாகு மெனவெனைநீர் தொடாவதியல பன்றாகு முயிர்கட் 
கெல்லா , முறவாகு ஞான நனி பகையாகு மஞ்ஞான முய்த்து 
நோக்கி , னுறவான வதையடைந்து பகையான விதை நீங்கி யொரு 
மை யாக , வுறவாத றனக்குததா னேயெனமற றுறவுவிடுத் 
துறையு மென்றான் . 

14 
தந்தை தா யிருவருந்தம் புதல்வனெனும வாஞசையினாற 
ராமபின னேகி , மீைதவா வெங்களிரு வரையுமெவா காப்பதற்கு 
வைத்தாய் நீதான் , சிநதைதா னுனக்கெங்கே மகனேயுன் றிரு 
முகத்தைத் திரும்பிக் காட்டாய் , நொந்துதான் பெற்றவயி றெரி 
கின்ற தெனவுரைக்க நோக்கி மன்னன் . 

15 
அறிவை நோக் கிடில தற்குத் தாய்தந்தை யிலையிவ்வுட லதனை 
நோக்கி , லிறையுநீ ருபாதான காரணமன் றிருமாயை யினிலுண் 
டாகுங் , குறியிதுவிங் காயின் மண்ணி லெனைப்பெறா தவரிலையக் 
கொள்கை நீரு , நிறையுமதி யில நீர நிலலுமென விருவரையு 
நீததுப் போனான . 

16 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


291 


டா , 


அரிவையர்க டமக்கிலக் கணங்கூறு நூல தனி லதனை யெல் 
லா , முரிமையதா வுடையவளா மினியமனை தொடாநதேகி யுருகி 
நின்று , பரிவினுட னடிகள்பணிந் தரற்றியே பதைபதைத்துப் 
பனிகண் பாயத் , தரியனுமை விடுத்துலக மதனிலொரு கணமே 
னுஞ சாவே னென்றாள் , 

17 
நினனுடைய நாயகனை நினதுள் ளே யுற நோக்கி நிற்க மாட் 

துனனுடைய நாயகனென றென்றனையே சுருதிநீ யுழல்வ 
தென்னே , மின்னனைய விடையாயகே ளனைவருக்கு நாயகனோ 
மேலா மீச , னன்னவனை யே தேடிப் போகின்றே னெனவரச 
கரிவை சாற்றும் .. 

13 
ஞானமா னதுபொதுவே நூலதனிற் றுறவதற்கு நவில்வ 
தில்லா, ளானமா தினையலவோ விடுகவென வறையும்பதி யான 
வுன்னை , யீனமா விடுகவென வறையுமதோ துறவறமிங் கெனக் 
கென் சொல்லு , மானதா லுமையொழிந்து கதியிலையே யென 
வெணியா னடுத்தே னென்றாள் . 

19 
ஆகமத்தின் விதிதவறா தறைந்தனை நீ விவேகியே யாவா யா 
னுசு , தேகமுதற் பிரபஞ்ச மதனினசை விடுத துவனரு செல்லா 
நினறே , னாகமுலை யாயெனுரை தடுத்தலுன்றன விரதமல நாடு 
தன்னிற் , போகுதியென் றவளைவிடுத தேதிலரைப் போலகன்று 
போகா நின்றான் . 

20 
விரிவாய ஞானமதை யுணாந்தாலு மடநதைபதி விலங்க 
நிற்ற , லரிதாய தகைமையினா லேங்கியே பதைபதை ததங் கவனை 
நோக்கித் தரியாது கதறியே வினை தனையே நொந்து தான் றளாந்து 
நின்று , தெரியாது மறைந்த விடா தனினமிகவு முருகியே தேமபி 

21 
வேந்தனே யுனைவிடுத்து முலகமதி லிருக்கவோ விதித்தா 
னீசன் , றீர்ந்ததோ வுமக்கெனக்கும் வினை தானு மினறளவிற் 
சேர்ந்து நிற்கும் , போநதவுமை யெக்காலங் காண்பேனா னினி 
யெனவே புலம்பி மாதுஞ், சாந்தனள்பின் றிரும்பியே நகா 
தனின் மாதுலன்றன் சார்பு தன்னில் . 

22 
அரசனந்த நகர் விடுத்துத் தேசநாடுகளுமகன் றடவி சென் 
றே , யிரவுபக லகநிலையே நிலையாக விருந்தவர்களிடமே சேர் 
* து , பரகுருவி னுபதேசத் தரியபொருள் வினவியவர் பகரக 


வீழ்ந்து . 


292 


வேதாந்த மத நசிந்தாமணி . 


கேட்டுத் , திரமனமா யொருவராற கலங்காத ஞானியாய்த் தீ 
னாகி . 

23 
நகர்தனி லேகிப் பிசசை நண்ணியே மனைகடோறு 
மகமகிழந் தஙகை யேறறே யவ்விடத தருந்தி யாங்கே 
செகமுளோா பேயென றெண்ணிச சிரித்திட நாண மின்றி 
யிகபரத் திச்சை யறறே யேகனா யுலாவ லுற்றான . 

24 
பொருந்திவா ழிடமொன முகிற பொருந்திடும் பற்றென் 
றெண்ணி , யிருந்தில் னோர் டத்து மெங்கெங்கு மொருவ னாகித் , 
திருந்திய சமாதி விட்டுத திருமபிடா துறைசுக வுனனி , ! 
திருக திடங்க ளெஙகு மேகமே நோக்கி நின்றான் . 

25 
தோன்றிடு முலக மெங்கே தோன்றிடு மென்ன நோக்கித் 
தோனறிடு நினைவி லென்றே தோனறிய நினைவு தானுந் ( றே 
தோன்றிடு மிடத்தைப் பாாததுத தோன்றிடுஞ சொரூபத் தென 
தொன்றிடும் பொருளக ளெலலா ஏ சொரூபமே யென்று கண் 


யிருந் 


டான் 26 


தோன்றிடும் பொருள்க ளுண்டாய்த தோன்றியே யின்ப 
மாகித , தோனறிடு மதனா லா தச சொரூபமே யென்று கண்டு , 
தோன்றிடுஞ சொரூபந் தன்னிற் றோன்றுமீ தசததே யெனறு , 
தோன்றிடுஞ் சொரூபா தானாய்த துளககமற றிருந்தான வேரு 
தன் 

27 
கடிநகர் தோறுஞ் சென்றுங் கானக தோறுஞ் சென்றும் 
படிவல மாக வந்தும் பாரவைமா றாட்ட மின்றி 
மடிவிலா மனதத னாகி மாசிலா நிலைமை பெற்று 
முடியுடை வோதா வேரதன் முததியே வடிவ மானான . 25 
முத்தியே வடிவ மான முடியுடை வேந்தா வோத 
னத்திசை தனக்கும் ராச னெமைவிட வேறில லென்று 
சத்திய மாக வெண்ணித் தன்னிட மதனிற் றன்னைச 
சுத்திசெய் தனைத்து மாகிச் சுயஞ்சோதி யாகி நின்றான் . 
தன்னையே யன்றி யொன்றுந் தானுதி யாவி டத்தின் 
மின்னையே யொதத வைய மித்தைகற பிதம தென்றும் 
பொன்னையே யன்றி வேறு பூடண மிலது போல 
வென்னையே யன்றி யொன்று மிலலெனத் தோந்தான் வேந்தன். 


29 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


293 


33 


உலகினை வேற தாக வுணாந்திடிற பந்த மாகு 
முலகினைத் தானே யாக வுணரநதிடின் முத்தியாகு 
மிலகிடத் தோன்ற லெல்லா மென்னினை வேயென் றெண்ணி 
யிலகிடக கண்டு வேற்ற றிருநதன னிளமை வேந்தன. 31 
ஏகசக் கரம தாக விருந்தர சாள்வோன் செல்வப் 
போகமுக திரண மாமப் போதநாட் டாசி யறகை 
யூசுபுரு தியினா லாசா னுபதேசத தாள வந்தச 
சோகமற றிடுநா டெய்தித் தொழிலெலா முடித்தான் மன்னன் . 
பநதமவீ டென்று மிலலை பரம்பொரு ளொன்றே யென்று 
தாதஞசா கறபத தாலே சாலமோ கிபயர் தீயோ 
ரந்தமா திகளு மிலலா வருமபொரு ணாமே யென்று 
சந்தத நோககி யாதத தற்பரம் தானே யானான . 
குறைவிலா நிறைவ தாகிக குளிரா திளைப் பாறி வேந்த 
னிறையள வேலுரு துனப மினறியே யினப மாகி 
யுறை விட மினன தென்ன வோரிடமின்றி யெங்கும் 
நிறைவதே யிடமாய் தினமு னிகரினமா ராசன றானே 34 
எங்குமாய் நிறைந்து நின்ற வேகராச சியம தாள்வோன 
றா , குத லின்றி பொகுரு தானெனக கண்ட தூயோ 
னி.எகுறை , தகன்ற பாண்டத தியலபினெஞ சருவம் பற்றி 
யங்குரு வகற்றி நின் னானந்தி யாகி வேந்தன் . 

35 
அவனியி னினக்கு மேலோ ரரசனு மில்லை யிந்தத் 
தவவடி வாகி பெஞகுஞ சரித திட லெற்றி னுககோ 
ஈவமதா யுடலி தோடே நண்ணுவ தெனையீ தன்றி 
யிவணெனக் கருள வேண்டு மெனககறி வோ எகு மாறே . 36 
பதத்தினை வேண்டின் முன்னம் பற்றிநின் றில்ல றத்தைப் 
பதப்பட நிறுததி யேகல பண்பதா மேலா முத்திப் 
பதத்தைவேண் டிடிலோ ஞானப் பாாவையிற் கூடு நீயெப் 
பதத்தினை வேண்டி யிந்தப் பரதேசி யான தென்றான் . 37 

அமைவுடை யமைசசின் மிககோ யடைவுடன் வினவிக் 
கேட்டா, யிமையள வேனுஞ சிந்த மிதுவது மெனவோ டாது , 
சமைவுடன் கேளீ சொனன சங்கைககுத தாங்க ணன்றாய் , 
நமைவிட வேறோர் வேந்து நாட்டிலை யென்ப தொக்கும். 

33 


294 வேதாந்த மநநசிந்தாமணி . 
பதமதை வேண்டி னில்லைப் பதப்பட நிறுத்தி யேக 
லிதமென்ற லொக்கு முத்தி யெய்து தன் ஞானப் பார்வை 
விதமதிற் றோன்று மென்றாய் விருப்பமாய்க் குடும்ப பாரத் 
திதமதா யழுந்து வோருக் கெஙஙனம பாரவை தோன்றும். 

. 

39 
மனமிரு பொருளைப் பற்ற மாட்டா தட் டாவ தான 
வினமவை புறநோக் கான வேதினாற கூடும் வீடு 
கனவுண்ணோக் காகு மிலலக கருதிய புறநோக் காகு 
மனகவிவ் வூகம் தோன்ற வறைகுவ நாமே கேளாய் .. 

40 
தென்றிசை நடப்போர் கங்கை சென் றுதோய்க திடுவ 
ரோதா , னன்றியு மவனி வாழக்கைக் கமைச்சாக ளுடனே காந்த , 
மொன்றியே யூகஞ் செய்வோ ருலகவோ தாயி னோர்க , ணின் 
றிதை நோக்கா யில்லி னிறபவா முததி சேராா . 

41 
பாசந்தான் பகைய தாகப் பாாவைபெற் றிடிறபா சத்தில் 
பாசந்தான் வைத்துப் பின்னும் பற்றவுங் கூடு மோதான் 
பாசந்தான் பகைய தெனறே பகரு நான மட்டே கறறோர் 
பாசந்தான் விடவு மாட்டாா பரமெலா மெனவாய்ப் போக்கும் . 
அந்தமா தியுமி லாவீ டடைந்துடப் பிறப்ப றுக்கச் 
சுந்தர ஞானம் போதுந் துறவற மேதுக கென்றே 
மந்ததி காரி யோரை மதிதது நூ லுரைக்குஞ செய்தி 
யந்தம தான பேருக்கத்தகை விளமபா தென்றும். 

43 
தோன்றுகின்ற பொருளியல்புந தோற்றுவிக்கும் பொருளி 
யல்பும் , தோன்றவுனக்கி யாமுரைககச சோகமறவே கேட்டிடு 
வாய் , தோன்றுபொருள்க ளநிததமுமாய்த் தூய்மையின்றித் 
துக்கமுமாய்த , தோன்றுந் தோற்று விக்கு பொருள் சுகமாய்ச 
சுத்த நித்தமுமாம . 

44 
பால னான பருவம்போம பன்னு குமாரப் பருவம்போல் 
கோல மான தருணமபோங் கோலை யூன்றிக் குனிந்தெழுந்து 
காலன் மாய்க்க வனைவர்களுங் கல்லென் றழுது போமாற்றி 
யேலப் பிணமென் றொரு பெயரிட்டிடு காட்டிடுத லொருதலையே . 
கருவி னின்று மழிந்து போங் கண்ட குழந்தை யினுங்குமரப் 
பருவந் தனிலும் போத தருணப் பருவக தனிலு மழிந்துபோ 
முருவ நடுங்கு மூப்பதினு மொடுங்கு மெந்தக் காலையில் 
னு 
மெருவி யழித லியலபாகு முலகத துடலின வாழ்க்கையுமே 46 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


295 


பஞ்ச பூத மழிந்துபோம பானுத திங்க ளுடுக்கள் போம் 
வஞ்ச வசுரா மடிந்திடுவா மாகா பதமபோம் வல்லரக்கர் 
துஞ்சு வார்கள் போகிபதந் துஞ்சும் பிரமன் பதந்தானுந் 
துஞ்சுந் திருமால் பதந்துஞ்சுந் துஞ்சா தொன்றே பரமபதம் 

தோலி ரத்த மெலும்பிறைாகி சுகல மேதை மசசை யொன் 
றாய்த் , தூலி கரித்த வுடம்பாகுந் தொட்ட வெவையுந் தன்வடி 
வாய்க , கோலி யடக்கிக் கொளுமிதனைக் கூறு கூறா நோக்காது , 
போலி யுணர்வோா மகிழ்வெய்தும் புனித மென்றும் பரமபதம் .. 

அரமதை யதனை பொழுங்காக வறையக் கேணீ யவனி 
யெலலாம் , பாருத சிருட்டி திதியொடுக்கம பண்பாப் நிகழுஞ சிரு 
டடிதனில் , பொருந்து பெரிய துனபைாது போய்மாண் குறில 
தெணமடங்கே , யிருந்த திதியு மிரண்டாகு மிளமை யென்று 
முப்பென்றும் . 

19 
விருத்த பருவ மிகத் துன்பம விளங்கு மிளமை யிரண்டவை 
யின் , வருத்து பிணியின் மிகத் துன்பம் வளமை யிளமை மூன்றா 
குக , கருதத தறியாக குழாதையென்றும் குமாரமென்றுங் காளை 
பென்று , மருதத மறியா ததிறறுனப மடையும் பாலப் பருவத் 
தில . 

50 
தந்தை தாய ராசிரியா தாங்கண் முனித றனக்கஞ்சிச 
சிந்தை கலங்குங் கவுமாரஞ் சிறந்த காளைப் பருவத்தின 
முந்து பசிநோய் காமநோய் முடுகித் தணிக்கப பொருடேட 
விந்தப் புவனத திரவுபக லிடைய நாத தொழிற்றுன்பம் . 

51 
பொருளுண் டாகிற காப்பதனால் பொருந்தும் துன்ப மாசாகி 
னொருதம மிகுதத வரசரா அதவு , துன்ப மொருகுடைக்கீழ் 
நிருப னாகி னோய்மரண நேரு மென்னும் பயத்தானும் 
வருவ தெனையோ மறுமையினி லென்றும் வாடித் துன்புறுமே. 
மாகர்க்ககரர் பகையுளது மகிழ்ச்சி வாட்ட மிகவுமுள 
தாகத் தகலா நோயுமுள தனங்க னுளது நசையுளது 
போகத் தழுந்தன் மிகவுளது பொன்ற லுளது கற்பத்தே 
சோகத திறங்க ளிவையுடைய துறக்கத் தென்னை சுகமுளதே . 
தேவா மனிதா துனபத்தின றிறங்க ளிவ்வா றாகியிடி 
M வ ழோ மிருகமுத லா 1 t ? மைவகையி 


296 


வேதாந்த மத நசிந்தாமணி . 


55 


லோவ லில்லாத் துன்புக்கோ ருவமை யில்லை நிரயத்தி 
னோவ துன்பஞ் சொலவதெனை நோயே பவததிற சுகம வீடே .. 
இந்த விழிவை யுடைய விந்த மாயை யாததே 
யந்த வுயாவை யுடைய வந்தப் பிரமஞ சததே 
தந்த மனதிற றோந்தோா தளளி யெஃதை நிற்ப 
ருந்தன் மனதி னன யூகித தமைசச பாராய் . 
பொய்யென் றி தனை யறிந்தோர் பொருந்தி நிறய துளதோ 
மெய்யென் றதனை யறிகதோர் மேவா திருப்ப துளதோ 
வைய முளதோ விதனி லமைசச பாராய நன்றா 
யுய்ய வறிவி லாதோ ருழலவா நீகக மாட்டார் . 

56 
பொய்யை மெய்யென றறிந்து போத மினமை யாலே 
மெய்யைப் பொய்யெனறெண்ணி மெலிந்தே யுழல்வ ருலகா 
பொய்யைப் பொய்யென றறித்து போத குருவி னருளின் 
மெய்யை மெய்யென் றறிதே மெலிவு நாவ ருபாாதோர் 
துன்பந் தோனறி லெவருந் துறந்திய நேகராயத் தனித்தே 
யின் 
னபா தேட லியற்கையின் மெனறே தோன்றி 
லன்ப தாக நீங்கா ரவாகட கொகன கூடும் 
கன்கார் பரம ஞான நாட்ட மமைசச சொல்லாய் . 


57 


இழிவை யுணாந்தா லுயாவை பெவருக தேடி நோக்கு 
மிழிவை யுணரா ருயாவை பெயத நோககா ரென்று 
மிழிவை 

வை யிழிவென் றுணர வெந்தக் காலம் வாய்க்கு 
மிழிவை யுடையோாக கமைச்ச விதனை யூதித துணராய 

5. ) 
பேத வாதி களைப்போற பிரபஞ சமவே றெனவே 
யித கன்ற தலவே யெமையன றியதில லென்றே 
போத விழிபிற அறந்த புனித்த துறவே கண்டாய் 
சீத மதிபோற் குளிர்ந்து செனன வெப்பந் தீரும் 
இருந்த விடத்தி லிருந்தே பெய்த லாமென றுரைக்கிற 
றிருந்து நிமல மனததோர் தீர ரெனினு மொழிதே 
பொருந்தி யேகாதததிற போத மடக்க வேண்டும் 
வருந்து மனததோாக கென்னை வாய்க்கு மமை 1 ) சொல்லாய . 


f ) ) 


வேதாந்த மந நசிந்தாமணி . 


297 


61 


முளமே யானது முடித்து முழுது முணர்ந்தோ ரிலலின் 
இனமே சென்று நின்று மேக நீதகா ரென்னில் 
தினமே பகமாய் நிறபோா செகத்தி னியலபை யுணராா 
கனமாம யாழப்பாணத்தின் கபய லோட்டம் போல . 

62 
ஒருத்த னோரு ருளனை பொருவேந் தாக்கின முன்னம் 
இருக்கு மிடததை இக்கி யேக ராச தானி 
இருக்கு மனறி முனகவருக்கு போதான சொல்லாய் 
ருககு ஞான முடையோர் செகததை மெய்யென 

அழலார் , 63 
மனையினின நாலும் பொருளுயிரச சாரவிள வருத தனங கெ 
ப த லின மகிழரசி , இனிமையில் வாட்டம் விடயவின பகனி 
லெட்டுணை யாயினு மாசை , பினையதிற மது பிரவிததி தானும 
பேசமிந் நான்குமில் லெ.சினும் , தனையுரை வதற்குச் சாதகஞ 
ரெயுங்காற றௗளியின் விற்றலே தகுதி 

நீதுறு மனையின் பினையி கழ் தந்தா செம்பொரு அளமே 
வேணடி.ச , சாதக மதனிற றொடங்குங்கால விடபந் தடையதாக 
ராக நிய மான , போதினி வலை , தோனரிடா 55 பொரு 
விமானநாமே விடவே , ஆதலிற அறவின ஞான மரு ஞானமாகு 
மௌ றறைகுவா பெரிபோ . 

65 , 
இல்லற மதனி லுறை தளோ டேந்தி லிருபினு ஞானங்கீ 
மிராபிற , புலலிய மாரத தினமென விளங்கும் போக்கியில் 
வினத்துற வெனலும , நல்லற மடை 5 தோ ரிடத துறை ஞான 
ஈ p4 P.சையிரத தினபோல , எல்லையி லொளியாய விளங்கிடு 
மாயி விலசிறய பன றுஞா னிகடகே. 

66 
முனமான வாகளு மறைவ 5 மில்ல முததியைாணா தறி 
நாகவா, பினமதி னின்ற படியி த சாகை பேர்வா துறவுடை 
போரை , இனமசை விடுதது மில்ல, மதுவே தலை பென வியம 
வ துண்டோ,மனமதி னிதனை யூகி யமைச மகிமையன் றில்ல 
ஞா னிகட்கே . 

67 
ஆடிய சகல மடங்குதே வலமு மகாறியே பொளி 
கொண்டு , மூடிய விருளை முழுதையும் வீசி முடிவில் பீடதனையே 
புனாககோா , நீடிய ஞால பிசையை பாலனி ரமருளுடையன 
பேய் பிடித்தோன் , படிபாருதைதி அரிய போய்க் குடியின் கூலி 
பாளினிலியல் படைவா. 

18 
38 


1 


படை 


298 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


வினைகளோ ரிரண்டுஞ் சமமதாய் ஞான மேலிடு காலையி 
னிந்த , மனையின்பங் கானற சோற்றிறகண்டு வர்த்து மாற்றியே கை 
விட வருமேல் , தனையுள படியே யநுபவ மதனிற் றானுணர்ந் 
தானந்த மடைந்தோர் , பினையுமவ் விடயம் பூண்பர்க ளெனவே 
பேசுதல் வழங்குமோ சொல்லாய் . 

69 
விடயவின் பதனி னசையுளோர் தமக்கும் விரிவதாம் பேரி 
ன்பச் சுவையின் , அடைவினைச் செவியிற கேட்டவக் கணமே 
யவற்றினை யகற்றிட வருமேல் , இடைமுத லீறின் ஞானவா னந்த 
மெய்தினோர் களுமபினு மிகதக , கடைமனை வாழ்வை நினைவர்க 
ளென்றாற கண்டனா நகையரோ சொல்லாய் . 

70 
பற்றிலை யாயி னவையினி லிருப்பேன பழையவூழ் வினையெ 
னி லாசை , சறறெனு மு திப்பித தல்லவோ வூட்டுஞ சகவினபி 
லிறையெனு மிசசை , முற்றுணா ஞான த தோர்கள் பூண் பர்களோ 
முடிவிலா னந்தமே பருகி , நிற்றலே மீட்டும் விழிப்பினுங் கான 
னீரிற்கண் டுண்முக மடைவார் .. 

71 
பவமதை யினிமை யெனவெணி விடபம் பற்றிகின் றுழன்ற 
வா தாமே , பவவதை யினிமை யலவெணி விடயம் பற்றறுத் தரு 
ட்குரு வடைந்து , பவமதை யறுக்கு நெறியுணாந் தருளிற் பரவி 
ன்ப மடைந்தவர் தாமும் , பவமதை யினிமை யெனவெணி னல 
வோ பற்றுவர் விடயவின் புரையாய் . 

. 

72 
கொடி முதல் வாடும் வேர்முழு தினையுங் கோதறக் களைந்தி 
டிற் களைந்தும் , படிமிசை கொடி காய்பழ மோங்கல் பகரதி சய 
மஃதினைப்போல் , அடிநடு வீறில பிரமந்தா னாகி யகப்பற்றை யறு 
த்தவரிடத்தும் , மடிவுறு மனையில் விரும்பியே நெஞ்சம் வருத் 
தன மாதலென் றறைவார் . 

73 
ஆணவ மதனைத் தோய்ந்துட லினை நா னாமெனத் தினவெரி 
வவையைப , பேணலைச சுகமென் றுண்மகிழ்ந் திடுவோன் பேரின் 
பத் தாசைய தாகிப் , பூணவஞ் ஞான மிலையதின் ஞானம் பொரு 
ந்தியச சொரூபந்தா னாகி , ஏணவா னந்தத் தழுந்துவோன் விடய 
மெய்திடின் ஞானமே யிலையால் 

14 
கனவதனி லுணர்விலது காணுந்த னுவா திகளைச் கருதியே 
நின் ,றுனுமவரி னிது கனவென் றுணர்ந்தவாக ணசையிலதினுலகு 
தன்னில் , தன துசய வுருவதனை யநுபவத்திற் றானுணர்ந்திச் 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


299 


16 


சகம தெல்லாம் , மனமதனிற் சாலமென வுணர்ந்தவரிவ் வுலகின் 
பின மைய னீங்கும் . 

75 
கதிரவன் முன்னிருளிருக்கு நயனமுடை யொருவன் குழிக் 
கண்ணே வீழும் , அதிகவலிச் சூரனமாக்களத்து வெரு வுவனகி 
ருத மறையக் காரம் , இதமுளபா யசமுநிரம் பருந்தினன்கூழ் 
தனிற்செய்வ னிசசை யென்றால் , விதமிவைநான் கினுககுக்குறை 
யதின்ஞானிக கிழுக்காகும் விடயஞ சென்றால் . 

இங்குறைந்த பாண்டமதின் வாதனையில் வாதனைக ளிருக்கு 
மென்றல் , துங்கவறி வுடையோர்கட் கின்றியமை யாததொழி 
றொடங்கி நிற்றல் , அங்கியைத்தம பனம்வல்லார்க் கனல்சுடாததின் 
வினைக ளடுக்கா தென்றல் , தங்கும்வினைக் கேதுவாம விடய 
மதில் விருப்பாதி சாரா தென்றல் . 

77 
உணர்வுடைய ஞானியெவை புரிந்திடினு மிழிவிலிழி வுரை 
த்த தாகின , இணையிலிரு தீயனென்பர் யூகமில வதனானமற் றெ 
வைகள் செய்தும் , அணைவதிறாழ் வெனுமவனே தீயன்மிக ஞான 
மதற் காகுந் தாழ்வோ , நணுகினன்றோ ஞானமொரு வனை ஞானி 
யெனபபெயரு நண்ணி நிற்றல் 

78 
கருவயிற்றை யுடையதுவுங் கனவயிற்றை யுடையதுவுங் கரு 
திப் பெண்ணின் , உருவதனைக் குறிப்பதினோக கிடிறறோன்று 
முளபடியே யுலகு தனனில , குருவையடைந் தவனருளிற் சொரூ 
பத்தை யநுபவமாக் குறித்து ளோரும் , இருவையத திடம்ப 
மாய்த் தமைஞானி யெனபோரு மேதிற றோன்றும் , 19 

அருசசுனாக்கு மிராமருக்கு மதிகார மவைபாாத்தே யறை 
ந்த நூலின , கருத்தறியாய் ஞானமொனறே பிரமாணஞ் சரிதை 
யது கணககன் றாகும் , விருத்தமறி வாசார முடையோனே 
ஞானியில்லோன் விருத்த னாகும் , திருத்தமுட னமைச் சவிது 
துணிவென்றே யுட்கொள்வாய் தீர னாகி 

80 
என்றங் கனேக மாய்விரித்தே யிராச யோகி யுரை செய்து 
நின்று வாக்குத் தனையடக்கி நிமிடத் தகற்றி மனத்தினையும் ( ன் 
ஒன்று மில்லா வெறும் பாழா யொன்றாஞ் சமாதி தனையடைந்தா 
நின்றங் கமைச்சனிது கண்டிந் நேர்மை புதிதென் றதிசயித்தான் . 
இந்த வுணர்வு நமக்கின்ன மெய்த வில்லை நாமிங்கே 
எந்த வுணர்வு கொடுநிற்பே மென்ன வமைச்சன் யூகித்து 


800 


வேதாந்த மந நசிந்தாமணி . 


வந்த வழியே தான்றிருர்பி வளப்ப முடைய மாபுரிக்கோம் . 82 
பந்த முடையோ ருடனிரு.கது பகாநதா னரச னியற்கை யெல்லா 
கேட்ட பேர்கண் மிகவிபத்து கிடடா தென்று மிமமுனிபோல் 
தேட்ட முடனே யவரவாக டேடி வந்து பணிந்திடவும் 
வாட்ட முடனே தாய்தந்தை மனையாள பதத்தில் வீழந்திடவும் 
நாட்ட மா.று பாடின்றி நகை செய்திருந்தா னற்றவனே . 

83 
வந்த போக ளுடனவார்ததை மலரா திருப்ப தவறிந்து , 
பந்த முடையே நமக்கென்னை பகர்ந்தாற் றோன்று மெனத்திரும் 
பித , தந்த மிடத்திற சென்றாக டவனுஞ சிறிது நாட்கழித 
துத , தொந்த மொனறு மிலலாத சயமா முத தி தானானான . 84 


தத்துவ மசியென் றுரைக, குமுப் பதத்திற றகுவனன நான 
கதா மவையும் , ஒத்துறு தொம்தற பதமவை தம்மி லொனறொ 
ன்றா மசியினி லிரண்டாம , தொததுத லகன று ஈததமா யிருதத 
சொல்ல திட டானந்தா னாதல். துறு மவையி லொனறொன்றே 
யசியி லோரிரண டங்கமு சிவமே. 

5 
சுத்தமாய் நின்றா லிசரைசுந் தியதாக தொல்ல திட டான 
மாய் நினறல , சிததமா ஞானஞ சுததிய தாகுஞ சிவததினுக கக 
கமாய் நினறால , மததமாக கீரியை சததிய தாகும் வகுத தவிம் 
முன்றுமற றொழுங்கில , சிததமாயச அ நதி யிலாவிடின மீட்டும் 
தேகமொன றெடுக்குமென றுணாவாய் . 

86 
தொமபதம விளங்கின மேலவினை மறைத்த தொல்லிருளக 
ன்றுபோ யொளிக்கும் , தமபத மான தற்பதம விளங்கிற் சஞ்சி 
மாயைபோ பொளிக்கும் , அம்பத மான வசிபதம விளங்கி லரும் 
பிரா ரததமபோ யொளிககும , செமபா வருளே வடிவதா யான் 
மாச் சிவததினுக் கலகமாய நிகழும், 

87 
பிறாரத்த முடன்பா டென்றெந்த நெறியும் பேசிடு மிந்நெறி 
யதற்குப , பிறாரதத முடையோ ரருகரே யன்றாம் பிராரத்தம புசி 
ததிடு வோர்கட் , கறாதிந்த மாயா தனுகர ணங்க ளதனினாற் சிவத் 
துவ மதனை , உறாதுமற் றவரைச சீவன்முத்தர்களென றுரைத்தி 
டப் படுவதெப் படியோ. 

88 
அன்னைதன் முலைப்பா லருந்திடும் பருவ மகன்றப்பாற் பரு 
வம்வந் ததறபின் , அன்னை தன முலைப்பா லருந்தவேண்டிடினு 


. 


வேதாந்த மதநசிந்தாமணி . 301 
மர்முலை வற்றியே யிடும் போல் , பின்னையின் போகம் புசித்திடும் 
பருவம பெயாந்தபபாற் பருவம்வத ததற்பின் , பின்னையின போகம் 
புசிக்கவேண் டிடினும் பிராரத்த நீங்கியே யிடுமால . 

89 
இருள்வடி வதுவு மருளவடி வதனி லெய் தியே மறைந் திடு 
மிந்த , மருளவடி வதுவு மோவடி வதனின் மறைந்திடு மோவடி 
வது வுடம் , அருள் வடி வதனின மறைந்திடு பந்த வருளவடி வதுவு 
மச சிவததில , தெருள்வடி லான சததியாய் முன போற றிகழு 
மென நசியுரைத் திடுமே. 

90 
வடிவதவ் விருள தாய்திறகும் காலை மனனுயா பசுவதாய் 
நிறகும் , வடிவதிம் மாயை யாயதிற்குங் காலை மனனுயிர சீவனாய் 
நிமகும் , வடி வதவ வோவ தாயநிற்கும் காலை மனனுயிா சீவன் 
முத் தனுமாடா , வடிவதவ வருள தாயதிறகும் காலை மன்னுயா 
பரமமுததனுமாம் . 

91 
இருளுறு பசுவ தாய்திறகு காலை யிருளது வாகியே நிக 
ழும் , மருளும் சிவனாய்நிறகுங் காலை மருளது வாகியே நிகழும் , 
தெருளுறு மோவின முத்தனாய காலைத தெரு ளபிர ணவமதாய் 
நிகழும் , அருளுறு பரம முத்தனாக காலை யருளதாய நிகழுமவ் 
வருளே . 

92 
இருளது வாகி நிகழ்ந்திடுங் காலை யிருமபதி யாகியே நிக 
ழும , மருளது வாகி நிகழ்ச திடுக காலை மகபர மாகியே நிகழும் ,, 
தெருள் பிர ணவமாய் நிகழா திடுக காலைர சிவலிங்க மாகியே 
நிகழும , அருளது வாகி நிகழ்ந்திடுங் காலை யச்சிவ மாகுமச 
சிவமே . 

93 
அரியவவ வருளே மூன்றியல் பதுவு மைந்து நற குறியுமாய் 
நிகழும , இரியுத லிலலாச சத்தையாய்ச சிததா யின்பமாய் நிற் 
குத லியல்பாம் , கிரியையு ஞான முமமிசசை யதுவுங் கிளாதிரோ 
தையுமபரை பதுவும் , உரியது குறியாம விரியிலை யைந்தா யொடு 
ஙகிடி லொன்றதாய் நிற்கும் . 

94 
பிரணவ மதுவு மூனறியல் பதுவும் பிறங்குமைங் குறியுமாய் 
நிகழும, திரமுற வவவு முவ்வுமவ் வதுமாய்த் திருந்தவே நிற் 
குத லியல்பாம் , உரமுறு நவவு மவ்வுமச் சிய்யு மோங்கிய வவ்வும் 
யவ் வதுவும் , விரவுறு குறியாம விரியிலை யைந்தாய் மேவிடி லொ 
ன்றதாய் நிறகும . 

95 


302 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


97 


மருளுறு மாயை யதுவுமூன் றியல்பும் வாக்குமைங் குறியு 
மாய் நிகழும் , உருவுறு தமசு ரசசுசத் துவமா யொன்றியே நிற் 
குத லியல்பாம் , பிருதிவி யுஞ்ச லமுமன லதுவும் பெருகிய வாயு 
வும் வானும் , வருகுறி யாகும் விரியிலை யைந்தாய் வந்தொடுங் 
கிடிலொன்றாய் நிற்கும் . 

96 
உலகினில் விடய விசசையை யுடையோ னுணவதற் கேற் 
கவே கூட்டி , இலகிடப் புசித்தான் முயற்சி மேன மேலு மேறியே 
வளர்ந்திடு மதுபோல் , குலவிடும் வீட்டி லிசசையே யுடையோன் 
கொண்டதற் கேற்கவே யுணவை , இலகிடப் புசித்தான் முயற்சி 
மேன்மேலு மேறியே வளாநதிடு மனறே . 

தமகுணப் புசிபபே மயக்கத்தை யளிக்குரு தருமிரா சதகு 
ணப் புசிப்பே , மயதையை யளிக்குஞ் சததுவப் புசிப்பே மயக் 
கமு மமதையு மகற்றி , அமலால் லுணாவே யளித்திடு மதனா 
லவையிரண் டினுநசை யகற்றி , நிமலசத் துவமே வருத்தனை யாக 
நின்றுசத் துவப்புசிப் பருந்தும் 

98 
அடிசின் முன் னுரைக்கு மறுசுவை யவையை யருந்திடு காலையி 
னோக்கிக் , கடினமு முறைப்பு மிராசத மவையிற கழிந்திடும் 
புராதன மூசல் , மடிவுறு தமசென் றிருமையு மகற்றி மாலைகா 
லைப்பொழு தகற்றிக் , கடினவுச சியிறசத துவகுணப் புசிப்பே 
கைக்கொண்டு தினமருந் திடுமால், 

99 
இடம் பொரு ளேவன் மூன்றையு முடையோரக் கித்தகை 
யுணவுறு மந்த , இடமபொரு ளேவன் மூனறையு மகன்றோர்க் 
கித்தகை வுணவுறா ததனால் ,திடமபெற வூரி னுச்சியி லேகித் திரு 
வருள் புசிப்பித்த தென்றே , விடம்பெறி னுங்கைப் பெற்றதை 
யருந்தில் விமலமாய் நின்றிடுஞ சித்தம . 

100 
சவிகற்ப நிருவி கற்பமிட் டையதுஞ் சத்துவ குணத்தில்வக் 
ததுவாம் , இவிகற்ப நீங்கி வருடமா யிரமங் கிருந்திடி னும்பினும் 
விழிக்கும் , செவிதனி லடையுஞ் சகசநிட் டையதே திருவரு டன் 
னில்வந் ததுவாம் , தவிருதல் கூட லின்றியே யங்குத் தங்கிநின் 
றிடுநின்ற படியே . 

101 
அருளண்ட மாகி லுயிர்பிண்ட மாகு மண்டமுந் தோற்றன் 
மாத் திரமாய் , அருள் நின்ற தாகிற் பிண்டமு மதுபோ லாகியே 
தின்றிடு மண்டம் , அருள்வடி வாகிற் பிண்டமு முயிரா யருளிற்றா 


பாய் . 


வேதாந்த மநநசிந்தாமணி . 303 
தான் மிய மடையும் , அருளந்தச் சிவத்துக் கங்கம தாகி யமர்ந்து 
நின் றிடுநின்ற படியே. 

102 
சகசநிட் 

டையது லபித்திடுங் காலை தம்முயற் சியதொன்று 
மின்றிச , சகசம தாகித் தன்னுள மதனிற்றானின்றிங் கிடைவிடா 
தூறும் , சுகவரு ளமுத மதனையே யருந்தித தொல்வடி வதுமெள் 
ளக் கரைந்து , சுகவருள் வடிவாய்ச சுட்டெலா மருளாய்த் 
தோன்றிநின் றிடுநின்ற படியே . 

103 
சத்துவ குணமே வருத்தனை யாசித் தங்கியே யுளத்தினு 
ணின்றால் , ஒத்துறு நிட்டை கூடிடு மிலதே லொருவியிச சகலகே 
வலத்தைத , தொத்துறு மன்றிக் குணமுமா யையினிற றோன்றின 
தாதலா லிந்த , ஒத்துறு நிடடை யுண்மையே யன்ற முபாசக 
திட்டையென றுணாவா 

104 
எங்கெங்கு நோக்கின் மருண்மய மாகி யிருந்திடும் பந்தமாந் 
திசையில் , தங்குகதன் வடிவ மருண்மய மாகித் தயங்கியே நின் 
இது குறிபோல் , எங்கெங்கு நோக்கி லருண்மய மாகி யிருந்திடு 
முத்தியாந் திசையில் , தங்குந்தன் வடிவ மருண்மய மாகித தங்கி 
யே நிற்குதல குறியே . 

105 
அருள்வடி வதுவே பார்வையிற் றொக்கி லகப்படா தென்று 
நின் றிலகும , மருள்வடி வதுவே பார்வையிற றொக்கில வந்தகப் 
பட்டுநின் றிலகும் , அருண்மரு ணடுவா மோவடி வதுவே யகப் 
படும் பார்வையொன் றுக்கே ,மருள்வடி வுலகு மோவடி வோர்க்கு 
வாய்த்திடும் பார்வையொன றுக்கே . 

106 
பழுதையிற கிளிஞ்சில் கட்டையி னின்றும் பாம்பும் வெள் 
ளியுங்கள்வ னும் போல் , எழுதரு மாரோ பிதமதிட் டான மிலங் 
கிடி லிலாதது போலும் , முழு துணா சிவமவா துதித்தவிச் 
சீவன் முத்தருக் குலகமின் றுதித்தல் , கழுதிர தம்போற் காட் 
சிமாத் திரமாய்க் கவும்விவ காரமே யின்றாம் . 

107 
போல்விவ காரமுண் டென்னிற் கனவது நீங்கியே 
விழித்தால , கனவிதென் றுணரு மாங்கவா தமக்கக் கனவுவந் துத 
வுத லுண்டோ,கனவுமுன் கண்ட நினைவுமாத் திரமாய்க் காணுறு 
மகத்தது போலக் , கனவிந்த வுலகுஞ் - சீவன்முத் தருக்குக் 
காணன்மாத் திரமதாய் நிகழும் . 

108 


கனவது 


110 


அகவி 


304 வேதாந்த மநநசிந்தாமணி . 

சொற்பன மதனிற கனவிதென்றிடுமோர் சொப்பன பாக்கி 
நடுவே , நிற்பன போலு மருண்மரு ணடுவே நின்றிடும் பிரணவ 
வடிவம் , சிறபா சீவன் முததனவ வடிவாய்ச செருமிதுஞ் சிவம் 
துந் தோன்ற , நிற்பன தமக்கு நிழலின்றி நிழற்போனிலத் 
யின்றியே நிகழும . 

100 
வெந்துறு படமும் வறுத்திடும் விததும் விளங்கிடுங் கான 
விற சலமும , இந்திய தனுவு 5 கன பிருக தானற விடமது மிரு 
முன னிருந்த , முந்துறு கடமுங் கடமாை பெடுத்த முடி தபி 7 
றிகிரியிற சுற்றும் , காதாவ நகரும் போன முததா வடிவுங் காட்சி 
மாத் திரமதாய் நிகழா. 

கவிருண் மாயை கருமமிம் மூன்று மாற்றியே ஈத்தங்க 
மாக்கித், தகநிறுத் திடுதல் கைபதாம யாற றனனுபிராகியே நிக 
ழும , சுகசிவ வுதய மாககுக யாஞ ரொறமிடு நீ நகையி னருக் 
தம , ஜெமிதிலவையிற் பாவனை கடந்து செய்தங்கு நிறுத்தவல் 
லவராய் . 

111 
பிரணவ வமுதே புகிராறு தினமும் ரணவ மாமதே 
யாகி , மாணம துறுமிய மனிதரைப் போல வடிவமாத திரமதே 
தோன்றிப் , புரணநல லொரிக்கு மாயைக்கு நடுவே புகுத்திருந் 
திலாகுநற் குருனைா , சரணென வடைகறிய கவஎரு ளாலே 
தரிககபபெற் றகைத தி லிங்கம் . 

112 
தேகமும் பொறிபுங் கரணமு முயிருக திரிவுறு மாயையின் 
மயத்தை , ஏகதின தநற்றித நீகதையி லாசானிவைக்க திட டான 
மந்திரமே , ஆககின மமைத்த வகைகுரு வருளா லமிருத்திற் 
பாவு நிடமாம் , ஊகம் துடனே முன்னினை வகற்றி யுளத்தினிற 
சகசமே பிறது. 

13 
அன்னிய சததங் கவருத லகமறி யன்னியரசனய மகற்றி 
அன்னிய ரூப நோக்குத லகற்றி யன்னிய பரிசமு மகற்றி 
அன்னிய சத்தம் கேடகுத லகற்றி யன்னிய நினைவது மகற்றி 
அன்னிய ருடனே யிணங்குத லகற்றி யன்னியருறைவிட மகற்றி . 


அன்னியா கையில் வாங்குத லகற்றி யன்னியாக குேத லக 
றறி , அன்னிய கடவுள வண எகு , க லகாறி பன்னிய கிரியையு 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


305 


மகற்றி , அன்னிய நூலை யோதுத லகற்றி யன்னிய கேள்வியு 
மகற்றி , அன்னிய பாக மருந்துத லகற்றி யன்னிய வகையறத் 
தொடங்கி , 

115 
சமயநற் கிரியை யனைத்தையும் விடினுந் தனக்கந்தப் பிர 

முதம் , அமைய நின்றறி யதனையே யருந்தி யவ்வடி 
வாயிடு மளவும் , சமயிகள் பாக மதனையே கொண்டு தற்பர நிவே 
ததியம் புரியும் , அமைதியை விட்டான் மேற்கொளா தென்ப 
தறிந்ததை நியமமாய்க் கொள்ளும் . 

116 
சடுத்தல மதினு மிலிங்கமே யாகித் தானெனல் விடுத்தருக் 
தியபின் , கொடுத்தவன் றானுங் கொடுத்திடு பொருளுங் கொள்ளு 
வோன் னானுமொன் றாக , அடுத்தவிம் மாயா வடிவதை நோக்கி 
யகற்றியவ் வோமய மாக , விடுத்தனு தினமும் புசித்திடி லனைத் 
தும் விமலவோ மயமதாய் விடுமே . 

117 
இன்னதன் மையவாஞ் சுத்தபா வனையி லிரும்பிரா ரத் 
தம்போ யொளித்துத், தன்னது ணின்றிக் கிடைவிடா தூறுக் 
தக்கதோா பிரணவ வமுதம , அனனதை யருந்தி முனவடி 
வதுவு மங்கன மோமய மாகி , இந்தில மதனிற் றோற்றன்மாத் 
திரமா யியங்குதல் சீவன்முத் தியதே . 

118 
அறிவிலாக் குழந்தைப் பருவத்தின் முலைப்பா லருந்திடுங் 
குமாரங்கா ளையினில் , அறிவிலாக குழாதை மருந்துதல் கண்டு 
மதினசை சகசமா யிலதின் , அறிவிலாச சீவத துவப்பரு வத்தி 
னருந் திடு மாயையி னுணவை , அறிவிலாச சீவ ரருந்துதல் கண்டு 
னசை சகசமா யின்றாம் . 

119 
அனமதும் பாலுஞ் சருக்கரை கண்டு மங்கனி வகைகளும் 
தேனும் , இனமவை யொன்றாய்க் கூட்டிய ருசியி னிதயநின் 
றிடைவிடா தூறும , களபிர ணவவமு தததையே யருந்திக் 
களிப்பவர் மீட்டுமிச சகத்தின் , பினமுறு விடய வின்பையெண் 
ணிடுமோ பிராரத்த முமமிலை யவர்ககே . 

120 
உபயநல் லமுதே புசித்தனு தினமு முபயமே வடிவது வாகி , 
அபயமென் றுரைக்கு முயிர்களுக் கிரங்கி யஞ்சலென் றவர்களை 
நோக்கி , உபயவந் நெறியின் பயனை முன் னுணர்த்தி யுபநிடச் 
சுருதிநின் றுரைக்கும் , அபயமற் றொன்று மிலாதவிந் நெறியே 
யனுக்கிர கம்புரிக திடுமால . 

121 


30 


303 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


இந்நிலை சின்னாட் சீவாக ணிமிதத மிருந்தனுக் கிரகமே புரி 
ந்தும் , தந்நிலை யதனை நின்றரு ளமுதந் தான புசித தருண்மய 
மாகி , அகநிலை பரம முததியிற சிவததுக கங்கமாய் நிகழுமுன் 
போலென , றிந்நிலை சாமத தசியத முரைக்கு மிதுசிவாத துவித 
மென றுணர்வாய் 

122 


முன்னாட் புரிந்த தவப்பயனான முதலவ னொருவ னுளனெ 
ன்றே , அனனான் பணியே முததிபத மடையக கூட்டு மென 
வெண்ணிப , பின்னா சானமுன னுருமூன்றும் பேணி யொழுங்கிற 
சாதனங்கள் , மனனான கிளையு முடையோனே வகுத்த விருநூற 
குரியவனாம் . 

123 
சிததம பிரகா சததையுறிற சேரு நானகு சாதனமும் 
சததிரி பாதந தானபிறக்கிற சாரு மொரிசித தா தனிலே 
ஒத்து வினைக டள்ளுபடி லுண்டாஞ் சத்தி பாதமதும் 
பத்தி புரியின மூவடிவிற பண்டார வினைகள் சமமாகும் . 

124 
விடய மதின மோ கியைப் போல விபலா தானே மூவுருவாய 
அடையு மெனவே கடைவுட னடிகள் பரவி யன்பாகத் 
தடைக ளிலது காயமனந் தனமீக திடிற்சாக திடுகன மம 
உடையு மலது மறருென்மு லுடையா திதுவே யொழுங்கா மால . 
தந்தை தனது சுதாகையின முன றந்த பொருளைத் தானே பின் 
சிந்தை மகிழசசி யுடனிரககுஞ செய்தி போல மூவடிவாய் 
வந்து சிவமே யிரப்பாக வாங்கும் தனது மாயையினை 
இந்த வகையை யுணாந தீயி னிரியும வினைக ளெனறறிவாய் . 126 
மூன்று வடிவாய் முமமலத்தை மூன்று பங்காய்த தான் கொண்டு 
மூன்று ந கொடுத்து நமதுடைய மூன்று பொருளும பங்காக்கி 
மூன்று வடிவுங் கைககொளவே மூன்று முதலு மானசததே 
மூன்று வடிவா மெனப்பொருள் கண் மூன்று மீந்தேபணிபுரிக . 
இந்தத் திறனிற் பணிவிடைக ளியற்றி வினைகள் சமமாகில் 
அந்தத தடங்க வொத்துநிறகு மாத தத தராசி னாவேபோல் 
புநதிக கிலேச மேயின்றிப் போ தஞ செவிதாம வினைகள் கெடும் 
சந்திய பதுவா மபபொழுதே சத்திநி பாதந் தான பிறத்தல் . 128 
சந்நிதி பாதந் தானபிறந்து சாற்று மந்தக் கரணங்கள் 
சுத்திய தாகி னவ்விடத்திற றோன்று நானகு சாதனமும் 


யே 


13 ) 


வேதாந்த மத நசிந்தாமணி . 307 
எத்திற் றானும் வேறொன்றா லெய்தா தெய்திற் றாயினும் பின் 
குததிர மாகிய போமெனவே கொள்ளார் மேலோ ரீ தனறீ 129 
சத்யா சத்யவத்றுவினை த தகவே பிரிததுத தானறியில் 
கொத்தாய் மற்றை மும்மூனறுங் கூட வுடன்வந் தவனையுறும் 
அத்தா லதுநீ யென்றுரைக்கு மமல வாக்கியபடி 
ஒத்தாற பிரமந் தானாயே யுணரு.க குருவி னருளாலே . 
இந்த நான்கு சாதனமு மிலலா தவாகட கொருகாலும் 
அந்த ஞானம வெளியாகா தங்கி நபனத தொடு தோன்றிய 
பந்த மறவே யுரைத்திடினும் பாழுக கிறைத்த நீரொககும 
முந்த நானகு சாதனமு முததி யடைவோாக குறவேண்டும் 131 
பண்டித தலததை யுழவாளா பணடிமுககதில கொழுப்பிளிக்கின 
மண்டித தடையற அழுமஃதின மயக்கமுடையோாசு கறிவருளின் 
மிண்டிப் பயமு மறமும விட்டு வேண்டும் படியே சரிக்கு மெனக 
கண்டித் திறத்தேராக குபதேசங் கழலா ஞான சற்குருவே 12 
இநோ நெறியிற சாதனங்க ளிவைகான் கினுமவா தெய்தியதேல் 
தன்னோ குரவன் றனையடைந்து சாற்றுஞ் சீடா சாரமுனைறை 
அநநோ பிசகா தேவல புரிந் தருடனமீதிற + ரப்பளவும் ( னம . 
பினனே திரிந்து மவன் கொடுககப பெறவே வேணடும விஞஞா 
ஞான மார்க்க மிருவகைபாய் 5 பிலவா விகங்கம பிபீலிகையென 
றான வவையில் விகாமேயாமல் வேத முடிவதனில 
ஞான மாகும பிபீலிகையே விறா திரத்தின ஞானமாம் 
ஆன விகாகத துணராம மதனின வழியேயுணராக திருவாய, 131 
ஆசான மாணாக கன்னுடைய வதிகா ரங்க ளவையாரததே 
பேசா நிறகும விகங்கமதைப் பிரமமொன்று மே மெய்யாய 
மாசா ருலகம பொய்யாக மாணாக் கனற னனுபவத்தில் 
தேசாய விளஙகி யககணமே சிரததை பிறதது திடமாக . 135 
உலக மெதினின் றுதித்திடுமென் று எனி நோக்கி னினை வதனில் 
இலகவுதிக்கு மெனநினைவு மெதினின் றுதிக்கு மென நோக்கில் 
திலக வறிவு தனிலென்றே சேர வனைத்து மறிவானால் 
கலக மிடுதத துவமெலலாங் கலங்கா வறிவா பேகரையும் . 

உல 1 மில எகும் வகையுண்டா யுத்ததின் மதா யுருநாமத , 
திலக விளங்கு மிவையைாதி லியாபு முனமூன் யங்கிசமும், 


808 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


குலவு சொரூப சம்பந் தங் கூறும் பினிரண் டங்கிசமும் , கலக 
மாயா சம்பந்தக் கருதி நோக்கிற் கற்பிதமே . 

137 
மூன்றங் கிசமு மதிட்டான மொழியும் பினிரண் டங்கிச 
மும் , ஆன்ற வதிலா ரோபிதமா மதனாற் சொரூபங் காரன் 
மாய்த் தோன்று முலகு மசத்தாகுஞ் சொரூப மொன்றே சத் 
தாகும , ஊனறி நோக்கி லெககாலு முளதே தோன்று மில 
திலதே . 

138 
நாம ரூபந் தனைமெய்யாய் நாடு மிடத்தின் முப்பொருளாம் 
நாம ரூபந்தனைப் பொய்யாய் நாடு மிடத்தி லொருபொருளாம் 
நாம ரூபந் தனைமெய்யாய் நாடிற சீவ னவனேயாம் 
நாம ரூபந் தனைப்பொய்யாய் நாடிற் பிரம மவனேயாம் . 139 
ஆடி யதனிற் றோனறுநிழ லதுபோல் விகற்பக தீர்நதறிவில் 
கோடி . விவித சகா தோன்றும் கொளுங்கா பணகா ரியமின்றி 
நாடி வேறு போறபாய்த னாக மதத்தாற தன்னிழலை 
ஓடிப் பாயு மதுபோலென றுரைப்பா பிரம வாதிகளே,. 140 
ஒருவி கற்பங் களுமில்லா வொன்றாம் பிரம மதினின்றே 
ஒருவி கற்ப நினைவாலே யுலகு சீவ பரமாகும் 
ஒருவி னினைவை முப்பொருளு மொடுக்கு மதுவே முப்பாழாம் 
ஒருவி கற்ப நினைவதனுக குதிக்க வொடுங்க விடமதுவே, 141 
தனது மாயை தனனாலே தனையே யனேக மாய்க்காணும் 
தனது ஞானந் தன்னாலே தனையே யேக மாய்க்காணும் 
தனது சத்தி யிவையிரண்டுஞ் சத்தி மானாந் தனையனறித் 
தனது சத்தி வேறாகா ததனாற றானே தானிகழும் . 142 
என்று நிலையி லொருபடியா யிருந்து தனையே கண்டிருக்கச 
சென்று நினைவிற் பரசீவ செகமாய் விரியு முன்னிலையில் 
நின்று நின வைத் தானொடுககி னேரே மூன்றுஞ் சென்றொடுககு 
மென்று கண்டோன் மூன்றாம்பா ழிறந்த சொரூப மேயன்றோ. 
அடியு முடியு நடுவுமிலா வகண்ட வொளியா மொருதனையே 
கடிய நினைவா மாயையினாற் கலங்கி வேற யனேகமாய்ய 
படிக மலையிற் சுணங்களைப்போற பார்த்த லெனவே யதிட்டான 
முடிவிற் றன்னைத் தான்கண்டே மோக மின்றிப் பார்த்திருப்பான் . 
இந்த நெறியி லுணராதார்க் கியம்பும் பிபீலி கையினெறியை 
வந்த வழிக்கும் போமவழிக்கும வாத மின்றி யொழுங்காகப் 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


309 


ம 


பந்த மவையை நியதி கொடு பார்த்தே யொன்றொன் றாயகற்றி 
எந்தப் பொருணின் றதைக்கண்டே யெல்லா மதுவாயுணர்ந்திடுக . 
வந்த வாறு நெறியுரைக்கின் மாயை தோன்றும் பிரமத்தில 
அந்த மாயை தனிலீச னகில விடய மாய்நிகழும 
இந்த வான்மா மற்றவையி லேக தேச விடயமதாம 
வந்த வாறே யொடுக்கிவிடில் வயங்கும் பிரம மேயென்றும் . 
அந்தப் பிரமக் தனினின்றே யநிர்வாச சியமாம் பினைதோனறும் 
அந்தப பினையின் மாயைவரு மதனிற பரதத் துவம தனில் 
வந்தப் படியே வியோமமதில் வருங்கா லபர மதினின்றே ( ன . 
தொந்தப் புருடன் புருடனிலே தோன்றும் பகுதி பகுதியின் மா 
தியி னகங்கா ரந்தோன்றி வகுத்த மூன்று குணமாகும் 
அதிக சாத்து விதகுணத்திலாகு மனஞா னேந்திரியம் 
விதியா யிராச தகுணத தில் வெளியாங் கரும வித திரியம 
ஓதிய தமசு குணத்தினா லுண்டாந் தன்மாத திரையைந்தும். 1448 
அவையைப் பஞசீ கரிக்குமிடத் தாகு மைந்து மாபூதம 
இவைக ளிருபத கெட்டுமுட னியமபு மாயை பின்னையுமே 
கவை செய் 

முப்ப தாகுமிவை கண்டப் படியே தானொழுங்கில 
சிவையி னருளா னியதிபணிற் சேரும் பிரமந் தானாக . 

. 149 
முப்ப தினையு நீங்கிநிறக மொழியு மவத்தை பததாகச் 
செப்பு நனவு கனவினுடன் சீவ சுழுத்தி பரநனவு 
வெப்ப மகனற பாகனவு வியோமஞ சிவசாக் கிரங்கனவு 
ஒப்பு மிலது மூன்றாம்பா ழுணமை யான குருவொன்றே . 150 
பூத நீங்கிற் பகுப்புபபோம பொறிக ணீங்கிற் காட்சிபோம 
ஓதத் தக்க ரணமபோகி லுளவா தனைபோ மிருள்போகில 
போதா தோன்றும் புருடனறான போகிற் சர்வஞ் ஞத்வாதி 
போதம் போகுங் காலபரம் போகி லவ்வா தனை போகும் . 151 
வந்த வியோம நீங்கியிடில் வாங்கு மிரண்டாம பாழ்பரத்தின 
தொந்த நீங்கி லுலகமபோக தோன்று மாயை தானீங்கில் 
பந்த முறுமவ் வாதனைபோம் பகர வொண்ணாப் பினைநீங்கில் 
அந்த மூன்றாம் பாழ்போகு மனைத்து மான சிவாதோன்றும் . 152 
ஏதே தகன்ற தது முன்ன மியற்றும் தொழில்க டன்னிடத்தப் 
போதே யகன்றவ் வனுபவத்திற் போக்க வேண்டு மெலாமகற்றி 


. 


310 


வேதாந்த மநநரிந்தாமணி . 


ஈதே யுளமற் றவையெல்லா மில்ல தென்றே யுணர்ந்தவையும் 
ஈதே யெனக்கண் டசசிவததை யிடைவிடாதே பார்த்திருப்பார் . 
கேரே நெறியி லடைவோர்க்கு நியதி நெறி.யி லடைவோர்க்கும் 
ஊரே தொன்றே யோரொருவாக கோரொன் றதனிற்சமமதமாம் 
ஆரே யெனினு மிவையிலொனறி லாசானூனமா ணாககனொத்தான 
சாரே தொன்று மிலலாத தனிவி டேதா மாகுவரால. 151 
அறையிவ் வொழுங்குகளிலொன்றி லாசானூன்மா ணாக்கனொவ்வ 
கறைசெய் யைம்பூ தங்கள் முதற் கழறொணாத பினையீறாய் ( க 
இறையே பெனினும் வேறினறி யெலலாந தானா பேகண்ட 
நிறைவோ ரறிவின் மகிழ்ச்சியினானின்று கூறு நிலைகேளாய் . 155 
நானே யென்று மெவ் விடத்து நன்றா யுண்டா யிருக்கு கேன் 
நானே யென்று மெவ்விடத்து நன்றாய்த தோளறி விளங்குகேன 
நானே யென்று மெவ்விடத்து நன்றா யினப மாய்நிகழகேன 
நானே யென்று மெவ்விடத்து நன்றாய விளையா டாநிறகேன . 156 
உண்டா யென்று மெவவிடத்து முளதா யிருகத லெனசத்தே 
உ.ண்டா யெனறு மெவவிடதது முளதாய விளங்க லெனசிததே 
உண்டா யென்று மெவவிடத்து முளதா மினப மெனனினபே 
உண்டா யென்று மெவ்விடத்து முளதா யெனனுள் யான் மகிழ 

( கேன் . 157 
இருந்தே தோன்றி யிடவேண்டு மொதப் பொருளே யானாலும் 
இருந்தே தோன்றி யி.ம பொருளே யின்பமாகி பேநிகழும 
இருநதே தோன்று மெவ்விடத்து மென்று நிகழ்த லொருநானே 
இருந்தே தோன்று மென்னிடத்தி லின்பமாயா னே மகிழ கேன் 


எனது சுயலீலையினாலே யென்னைத் தானே நாநாவாய் 
எனது சத்தி தன்னாலே யின்னா னனனா னிதுவது மற 
றெனது பிறர திதுவது வென றெண்ணி மான முடைத்தா கி 
எனது கண்ணே யானறானே யிருந்து விளையா டாநிறகேன , 150 ) 
எங்கும் விடய மாய்நிகழு மீச னானாயங்கங்குக 
தங்கு முயிர்க ளவைநானாய்ச சாற்றுஞ் ரங்கற் பழுதானாய் 
அங்கு நாம ரூபமதை யையஞ் செய்பு மனநானாய் 
அங்குத துணியு மதிநான பிமானகவகா ரமுரனும் . 160 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


311 


சித்த நானாய்ச் சத்தமுனனாய்ச செப்புங் கந்த மீறாக 
ஒத்த விடய மைந்தினையு முணரு ஞானோ தியநானாய் 
சதத முதலைந் தினையுணர்ந்து சாற்றும் வசனா திகள் செய்ய 
வைத்த கருமேக் தியநானாய் வகுத்து விளையா டா நிறகேன் . 161 
உம்பர் நானாய் நார்நானா யூரவ நீரு றைவநானாய் 
வெம்பு மிருகங களுநாளுய விகங்க மொடுதா பரநானாய் 
அம்பு நானாய்ப புவிநானா யனலு நானாய் வளிநானாய்த் 
தம்ப வாகா யமுநானாயத தானே விளையா டாநிறகேன் . 162 
தந்தை நானாய்த் தாய்நானாய்த தனையா நானாயத் தமர்நானாய் 
சிந்தை மகிழதா ரமுந்தவனுஞ் செப்பு தமையன் றம்பியுடன் 
விருதை புரிபூ டணகானாய் வீடு தாதா பொருணானாப்ப் 
புந்தி மகிழ்கூர தலுநானாய்ப பொருந்தி விளையா டாநிற்கேன் . 
தோற்ற நானாய்த திதிரானாய்த துடைத்த னானாய்த திரோபாவம் 
வற்ற மான வனுக்கிரக மிரண்டு நான யிவையைாதுள் 
சாற்றலான தொழிலனைத் துரு தகவே யடக்கி யன்று முதல 
தேற்ற மான சத்தியின்ற றிருந்த விளையா டாநிறகேன . 164 
தங்கத தனாத விதமாகித தானே நிகழும பணி தியெல்லாம 
தங்கத் தினுக்கோர் காலையி னுந் தான்வே றாகத் தோன்றாதின் 
பங்கற றொளிரு மென்னிடத்திற பலவாய் நிகழுஞ சகமுழுதும் 
பங்கற் றொளிரும் யானெனறே பார்த்து விளைபா டாநிற்கேன் . 
சததை யனறி யொருபொருளுக தானே யுண்டா யிருக்குமோ 
சித்தை யன்றி யொருபொருளுக் தேஜ சுண்டாய் விளங்குமோ 
மித்தை யான சகமுழுதும் விளங்கு மதினின் றதனாலே 
எததை நோக்கி மகிழ் நிடினு மியா னே யென்று மியான மகிழ் 

( கேன . 166 
நித்த மாகி யேநிறகி னிகழுங் கால பரிசசேதம 
ஒத்த பரிபூ ரணமாகி லோதுந் தேச பரிசசேதம 
மத்த மான தேகமே யாகின வதது பரிசசேதம 
சித்த மாகி யிமமூனறுஞ் செல்லா யெனனுள் யான் மகிழ்கேன் . 
சததை வேறொன் றிலாமையினாற சாதி பே.த மதுமாயை 
சிததை விடவே றிலாமையினாற செபபும விசாதி பேதமது 
மித்தை நிரவ யவமாகின வேறு வேறாஞ சுவகதமும 
மித்தை யான வென்னிடத்தின மேவி விளையா டாநிற்கேன் . 168 


" 312 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


என்னை யெனது நினைவினா லி துவாய் நானா வாய்க்காண்சேன் 
என்னை யெனது நினைவில தி னேக மாய துவாய்க்காண்கேன் 
என்னை யன்றி யொருபொருளு மிங்கு மங்கு மிலைய தனால் 
என்னை யிங்கு மங்குமா யானே கண்டு நான் மகிழ்கேன் 169 
எல்லா நானா யன்றுமுத லிருந்து விளையா டாநிற்க 
எல்லாம் வேறென் றெண்ணியே யிருந்து மோக மடைந்தேனை 
எல்லா முடைய வருட்சத்தி யிரங்கி போக மறவீச 
எல்லா நானாய்ப் பண்டைப்படி யிருந்து விளையா டாநிறகேன் . ( ) 
இதுவே துணிவென் றறியாதா ரென்று நீந்தா ரிடாக்கடலை 
இதுவே துணிவென் றறிந்தோர்க ளென்று நீநதாா ககக்கடலை 
இதுவே வேத முரைப்பதுவு மீசன் முதலோ ரனுபவமும் ( மே . 
இதுவே துணிவென் றங்கையினி லெடுப்பேன் மழுவைச சததிய 
விடய மீதி லுபரதியு மேவு முயிரமே னனியருளும் 
அடையு மாசான் மேலன பு மாதப் பிரம ஞானமுமே ( னம் 
தடையே யின்றி பிவைநானகோா தனுவா யுடையோர் தமைஞா 
உடையோ ரென்ப ரல்லாரை யுரைப்பா சோர ஞானியென்றே 
ஆசா ரங்க ளவையில்லா வசட ரிடத்தில் விஞ்ஞானம் 
தேசாய் விளங்கா தபரமதுஞ சிறப்பே பினறிச சண்டாளர் ( ம் 
மாசார் பாண்டந் தனி லுறையும வான்கங் கையினீ ரினினிழிவா 
ஏதாகிலும் யோக் கியத்தானத் திருந்தாற பிரகா சத்தையுறும் . ( ) 

கான்ற சோற்றின் விடயமதைக் கண்டு முனங்கை விடுத் 
தொழிந்தே, ஆன்ற வாசா னடிபரவி யமல வேத நெறிசென்று , 
தோன்ற வனுபூ தியிற்பரம சுகததை யடைந்தோர் பினுமபேய்த் 
தேர் , போன்ற விடய மேவிடுமோ பொருதி லவர்ஞா ளியை 
யொக்கும் . 

174 
இயம நியமத் துடையரா யெழிலார் ஞான யோகராய் 
உயர்நற் குருவி னருளாலே யோரஞ் ஞான நிவிர்த்தியையும் 
சுயசித் தாநத வாதியையும் தோன்று மனுபூ தியிலடைந்தோர் 
பயனில் விடயந் தனைவிரும்பார் பற்ற யுழலு மற்றையரே. 175 
அலைவை யிறந்த விடத்தந்த வானந் தம்மற் றவ்வின்பம் 
அலைவை யுடைய விடத்தென்ற லறியா மையினா லெவ்விடத்தும் 
அலைவை யிறந்த விடத்தன்றி யானந் தஞ்சற் றும்முதியா 
தலைவை யுடைய விடததரந்தை யென்றே யறிஞ ரலையாரே . 176 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


313 


டியே , 


சுணங்கன் றனது ரசமிதென்றே தோன்ற வறியா தெலும் 
பின்கண் , இணங்கி மகிழு மதினின்ப மெய்தும் விழிகா ணாதென் 
போல , பிணங்க ளெல்லாஞ் சுகமென் றே பேணிய போகந் தனை 
விருமபும் , குணங்கொண் ஞானி யொருவனுமே கொள்ளா னின் 
புண் டெனப்போகம் . 

177 
அகத்தி லுளதே புறத்துண்டா மகத்தில் லாதே புறத்தில் 
லை , சகத்தி லுள்ளோ ரோதிடுமித் தகைமை யென்று மது போ 
லத் , தகர்த்தில் விடய மனுபவமாய்த் தனையே கண் டோர் புற 
த் துறினும் , தகர்த்த படியே நின்று விடுஞ் சாரா திதபத் துளப் 

178 
போட வேண்டும் புடமெல்லாம் போட்டுத் தங்க மாகினதில் 
கேட தான களிம்பென்றுங் கிட்டா தஃதி னிய நிபணிச 
சேட மான சிவமாகித் தினமு மதுவாய் நின்றிடுவோர்க் 
கீட தான மாயை யென்று மிலதே யாகிற் போய்விடுமால. 179 
எறியிற கதிரோன் சாளரத்தி லிருந்து தோன்றும் பூதவணு 
அறிவிட் டெறியும் பேரொளியி லஃது தோனற ததுபோல 
அறிவிற் றோன்று முலகெனினு மகண்டா கார வறிவதனில் 
செறியத் தோன்றா சிற்றறிவிற செகம்போல் விளங்கி யிடுமன்றே . 
கனியும் பாலுஞ் சருக்கரையுங் கலந்த வன்ன நிரமபவே 
அனிசம புசிபபோா நீர்ககூழை யருந்த நினைக்கு மோவஃதின 
இனிய குருவி னருளாலே யிருளு நீங்கி யானந் தம் 
நனியு முடையோர விடயமதை நணுகார நணுகி னகைக்கிடமே 

போகத் துறைவோன் றன்மனையைப் பொருந்திய பிறாக 
கீந் திடுவ துண்டோ , எகத துறைவோன் றன்மனையை யிதய 
மொத்துப் பிறாதமக்குச , சோகத் திறனாம போகத்தைச சுக 
மென் றீயு மோவீயின , மோகத துறைவோ ரகனறோர்கண் 
மொழிவ ரவரைப் பதித ரெனறே , 

182 
இதுவே நான்கு சாதனமு மியலபா யுடையோ செய்துநெறி 
இதுவே யென்று மாறாத விருளின் றிமிரைத தானறுக்கும் 
இதுவே ஞானா னந்தரசம் சமிககச செய்யும் விஞ்ஞானம ( யே . 
இதுவே யுனக்கு முறுதியென விசைத்தா ளெனையா ளருளுமை 

எனை மறைப் பறைச்சி தீண்டிய மகத்தி லிருறா தும் 
மொளி பிறந்தும் , பினைநனி மாயை தூரந்தி யாயும் பிரபஞ்ச 

40 


314 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


184 


மருந்தியு மிவையின் , உனிநின்று பார்க்கிற் பஞ்சசூ தகமு முண் 
டெனக் கேயிவை தீரா , துனிநின்று பார்க்கினிவைகட்கா ளானே 
னொருவிருத்தாசல மடைந்தே. 

என்னையே தோன்றா வகைகொலை புரிந்து மினியதோர் 
ஞானமா ணிக்கந் , தன்னையே களவு புரிந்து மற் றதன்மேற் றவிர்ந் 
திடா மயக்கத்தைக் கொண்டும் , பின்னையு மதிலே காமத்தைப் 
பெற்றும் பேச்சிறந் ததுவென வுரைத்தும் , இனன வைமபாத 
கககட்கா ளானே னெழிலவிருத் தாசல மடைாதே . 

185 
இத்தகை சூத கங்கள்பா தகஙக ளெய்தியு மிடமுதற் பற 
றும் , ஒத்தவிவ் வுடலில் தியாகர ணங்க ளொனறுந்தாக கறவெட்ட 
வெளியில் , வைததெனைக் கண்டு பாழ்செய்த தந்தோ மலையையே 
நமபியு முலகில் , இததனை கொடுமை யுடையவித் தலாதா னென 
க்கென்றே யிருந்ததோ வறியேன் . 

186 


மேலாஞ் சதுட்ட சாதனங்கண் மேவி நிறைந்த போக்குரைக்கின் 
மேலா மதுநா மெனத் திடமாய் விளங்கு மவையில் லாதவாக்கு 
மேலாம் பரமன் மான்மழுவாய் விளங்கி யுரைத்தும் விளங்காது 
மேலாஞ் சாதனங்கள்வர மேவ வேண்டுஞ சாது சங்கம 187 
உண்டாய்த் தோன்றி ரமித்திடுத லொருநம வடிவே யுருநாமம் 
கண்டே யிடன்மாத திரமல்லாற கருதிய பாாககின வேறில்லை 
பண்டே முதலித் தகவாகும் பலவாய்க காணன மைத்திரிவால் 
விண்டாற றிரிவை யேகமாய் விளங்கு நமது வடிவமே. 188 
எந்தச் சத்தி லசததாகு மிந்த வுலகு சத்தாகும 
எந்தச சித்தி லசித்தாகு மிந்த வுலகந் தான் விளங்கும் 
எநத வின்பிற் றுன்பாகு மிந்த வுலக மின்பாகும் 
அந்தச் சசசி தானந்த மதுவே நமது வடிவாகும் . 

189 
எல்லா நாமே யெனவறிந்தா லெஃதை நினைவா னினைத்திடுதல் 
சொல்லா லெஃதையுரைத்திடுத றொழிலா லெஃதைசசெய்திடுதல் 
நில்லா வுலகை வேறெனவே நினைத லுரைத்த றொழில்புரிதல் 
நல்லா ரனைத்து நாமெனவே நாடா ரவையி னொன்றையுமே . 190 
நானா வாகத தோனறியிடு நாமரூப மிவையனைத்தும் 
நானா வல்ல வொருநாமே நாடி மகிழுஞ் சித்திரங்கள் 


பந்தம் வீடு மீசனசெய் பஞ்ச கிருத்தி யங்களுமே 

வேதாந்த மத நசிந்தாமணி . 315 
தானாஞ் சித்தா காசத்திற் றன்னைத் தானே தான்றானே 
தானாங் கருவி யிளில்வரைந்து தானே நோக்கி மகிழ்ந் திடுதல் . 
தங்கந் தானே பணி தியாய்ச சாற்றும் விதமாய் விளங்குதலின் 
அங்க முதலாஞ சகங்களா யறிவே விளங்கு மயலில்லை 
இங்கங் கென்றே பங்கொன்று மிலலை யகண்ட வறிவொன்றே 
துகை வறிவு தோன்றளவுந் தோனறு நாநா வி தரூபம் . 192 
இன்னா னன்னா னிதுவ துவென் றியம்பு முலகம வேறன்று 
தன்னா னந்த லீலையினாற றன்னைத் தானே தன்னிடத தில 
அன்னா னினனா ன துவிதுவென் றனந்த விதமாய்த் தானபகுத்தே 

னா நின்று தானடிக்கு மொருகூத் தெனவே யியம்புவரால் . 
தங்க மொன்றே பணிதிகளிற் சாற்றும் விதங்கள் வெவ்வேறு 
தங்க விலக்க ணமுமன்று தங்கம் விடவும் வேறன்று 
தங்க மழியா பணியழியிற் சாற்று மிந்தத தகைமைபோல் 
எங்கு நிறைசித் தாநமமி லிலகு மிந்த வுலகமே . 

194 
தானுண் டாகி லுலகுண்டாக தானுண் டாகி லுயிருண்டாக 
தானுண் டாகிற பாமுண்டாந் தானுண் டாகில வீடுண்டாக 
தானுண் டாகிற் பஞ்சதொழிற் றானுண் டாகுந் தனையன்றித் 
தானுண் டோமற றவையதனாற முனே யனைத்தும் வேறில்லை . 
மந்த விருளிற கயிற்றாவின் மாறு பாடாய்த தோன்றுதலபோல் 
இந்த வுலகு முயிர்களுமவ் வீசன் றானு முயிரடையும் 


உன்னா 


அந்த நமது சொரூபததி லாரோ பிதமாய் நின்றிலகும் . 196 
அனநத விதமாங்கீறறையுடைத் தாகுஞ சிலையொன் றதைப்பார்க்கின் 
அனந்த விதமாய்த் தோன்றியிடு மாதக் கீற்றுஞ சிலையொன்றே 
அனந்த முடைய நம்மிடத்தி லகில மாதத தகைமைபோல 
அனந்த விதமாய்த் தோன்றியிடு மறிவே யன்றி வேறில்லை . 197 

மையே மிகுமித் திரைமோக மயக்கிற் கனவைக கனவு தனில் , 
பொய்யே யெனத்தோன் றாதவர்க்கே புகல வேண்டு நனவுணர்ந் 
தோ , மெய்யே போலத் தோன்றி நனி விளங்குஞ சகஞ்சற் குரு 
வன்றிப் , பொய்யே யெனத்திட் டமதாகப் பொருந்தத தோன்றா 
தொருகாலும் . 

198 
கனவி னனவே யுணர்ந்துயர்ந்தோர் கனவென் றொருவற் 
குரைத்திடினும் , கனவி தெனவே காணாது காணுந் தனக்கென் 


816 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


அறிவுதிக்கின் , வினவி லதுபோ னனவையுந்தம் விகற்ப மெனவே 
யுரைத்திடினும் , நினைவி னிசமாய்க் கொள்ளாது நிசமாந் தனக் 
கென் றறிவு திக்கில் . 

199 
கனவைக் கனவென் றுணர்ந்தவனைக் கனவி னீயா ரெனவொருவ 
வினவி லவனு நனவதனில விளங்குக தனையே யுரைபபன தில் ( ன் 
நனவை நினைவென் றுணர்ந்தவனை நனவி னீயா ரெனவொருவன் 
வினவி லவனு மகண்டப தாய் விளங்கும் பிரம மேயென்பன் . 200 
நனவிற் றானோ ரிடத்திருகக நவினித் திரையின் மோகத்தால் 
கனவிற் றேசாந் தாமுதலாய்க் கானு மனேக விதமஃதின் 
வினவி னாமு மகண்டம் தாய் விளங்கி யசையா திருந்திடவே 
கனவிம் மாயை தனில விதமாய்க் காணுந தேசாந் தரமுதலாய் , 

கனவிற் றோன்றும் பொருளெல்லாங் கனவிற கனவென் 
றுணர்ந்தக்கால் , நனவில விவகா ரருதோன்று நவிற்று மிந்தத் 
தகைமைபோல் , நனவிற் சேன்றுஞ் சகமனைத்து நமது சங்கற் 
பம்மெனவே , நனவிற மேனறி யிடுகொலை நமது சொருபக் 
தோன்றியிடும் . 

202 
மனத்திற் கனவிற் கனவெனவே மதிக்கி னந்த விவகாரத 
தனதத முறினுங் கலக்கமுறா னதிக முறினு மகிழ்ச்சியுறான் 
மனத்தி னனவில் விவகார மயங்கி நீங்கா திருப்பனதின் 
கனதத சகஞ்சங் கற்பமெனக் கண்டாற றனைநீங் கா திருப்பார் . 
சிங்கா தனத்தில் வீற்றிருக்குஞ் சிறப்பா ரரசுங் கனவடைந்து 
மங்காப புலைத்தன மையை மேவி வருந்து வோன்றன் னனவுணரி 
அங்காஞ் சோக மோகமெலா மந்தக் கணமே நீங்குமதின் ( ன் 
இங்காஞ் சீவத் துவமோக மிரியுந் தனைததேர்த தககணமே. 204 
கனவைக் கனவென் றுணர்ந்தந்தக் கனவி னனவை நோக்கிடினக் 
கனவை யொழிந்த வக்கணமே காணு நனவில் விழிக்குமதின் 
கனவைச் சங்கற் பமென்றுணர்ந்து நனவிற் றனையே நோக்கியிடின் 
நனவை யொழிந்த வக்கணமே நமது சொரூபத் தேவிழிக்கும் . 
கனவை யொழிந்து நனவதனைக் கண்டார் நனவி னின்றுபினக் 
கனவை நோக்கி யிடின்முனைங் கண்ட படியே தோன்றுமதில் 
நனவை யொழிந்து தன்சொருப நன்றா யுணர்ந்தோ ரதினின்று 
நனவை நோக்கி நினைவு கொடு நாடின் முனம் போற் றோன்றியிடும் . 


[ தின் 


. 


வேதாந்த மநநசிந்தாமணி . 317 
உறக்க மோக மதிற்கனவி லுலக முயிர்கள் விவகாரம் 
சிறக்கு மெய்போற் றோன்றியதைத் தேரிற் பொய்யாய் விடுமஃ 
மறக்கு மாயா மோகமதின் மாசாா பாதம வீடதெனப் ( மால் . 
பிறக்கு மவைக டமைத தேரிற் பேசும பொய்யாய்ப் போய்விடு 
ஒருவ னுளதா கையிற்கனவு முண்டா முறக்க மோகமதின் 
ஒருவ னிலதா கையிற்கனவு மொருகாலையினு மிலதாகும் 
சொருப நமதுண் டாகையினாற றோன்று நாநா விதசகரும் 
சொருப மிலதே லிலையதனாற றோன்று மனைத்துஞ் சொரூபமே . 
படிகத் தடுத்த நிறங்கள் திற் பத்தி பாயு மந்நிறமாய்ப 
படிக மாகி நீங்கின திற பகரு மிநதத் தகைமைபோல் 
முடிவி னமது சொரூபத தின மோகஞ் செயுமா யையிற்றோன்றும் 
முடிவில் பந்தம் வீடதுமின் மொழியு மாயை யென்பதுமில் , 209 
பழுதை யதனிற் றோன்றியிடும் பாம்பை யுள்ள படிநோக்கில் 
பழுதை யாயே தோன்றியிடும் பாமபு மதுவாய் விடுமஃதின் 
பழுதில சிலத்திற் றோன்றியிடும் பன்மை யுலகை நோக்கியிடின் 
பழுதில சிவமேயாய்ததோனறும பன்மையுலகு மதுவாய்பபோம் . 
தோன்றி விளங்கும் பொருளெல்லாந் தொல்வே தாந்த விசாரணை 
ஊனறி நோக்கி யனு தினமும பூக மதனிற் பரிசயித்தால் ( யில் 
தோன்றி விளங்கு மறிவொன்றே சொன்மாத்திரமாய் விடுமுலகம் 
ஊன்றி நோக்கா தவாகட்கே யுளது போலத் தோன்றியிடும் . 211 
ஏக மாகி நின்மலமா யிருக்கு நமக்கிப் பந்தமெனும் 
மோகம வந்த தேதெனறு முன்பின் பாரா திபபந்தம் 
போக வழியே தெனநாடிப் பொருந்தும் வேத விசாரணையால் 
யூக மதனிற சிதைக்கின தி னுள்ள வியல்பு பின்றோன்றும் , 212 
பரவை தானே யோரலையிற் பலவாய் விளங்கு மோரலையில் 
பரவை நீங்கி யொன்றாகிப் பழைய படியே விளஙகுமதின் 
பரவுஞ் சொரூபஞ் சங்கற்பப் பகுதி யதனிற் பலவாகிப் 
பரவு மசங்கற பத்தொன்றாய்ப் பழைய படியே விளங்கியிடும் .. 
கடங்க டமது காரணத்தைக் காட்டி டாது முனவிளங்கும் 
படங்கடாமு மபபடியே பகர்கா ரணமு நீங்காது 
சடங்க ளாகு மிசசகமும் தான் முன் விளங்குங் காரணமாம் தே . 
இடங்கொள் சொரூபத தையுஙகாட்டா திருக்கு மநைவிட்டகலா 


318 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


மரத்தை நோக்கின் மதகரியு மறைந்து விளங்கு மதை நோக்கின் 
மரத்தை மறைத்துத் தான் விளங்கும் வாறுபோலச சகமுழுதும் 
பரத்தை நோக்கினதின்மறைந்து பரமாய் விளங்குஞ் சகநோக்கில் 
பாத்தை மறைத்துத் தான்விளங்கும பரமே யனைத்து மாதலினால் , 
நாகா துதிககை தனை நோககி னாசி காமுக தோன்றியிடும் 
நாக நயனந் தனை நோக்கி னயனஞ் செவியுந் தோன்றியிடும் 
ஏக கருவி பார்ததபடி யிரண்டு விதமும விளங்குமதின் 
ஏக பரமும் பார்த்தபடி யிலகு முலகுஞ சிதததுமாய். 216 
ஊனாம் போக மெம்தெனறே யுன்னல விசார மிலாமையினால 
நீநா னவைக ளிவைகளென நிலைபோல விளங்கி யிடுமிந்த 
நானா விதமாஞ் சகமுழுது நாமே யன்றி வேறில்லை 
தானாய் நோக்கிற றானாகுஞ சகமாய் நோக்கிற சகமாகும் . 217 

மாயை யெனுமிவ வுரைக்கருதத மதிக்கின் யாதொன றிலா 
ததுவே, மாயை யெனவிய படியிருக்க மதிப்ப ரதனை யிருவகை 
யாய் , மாயை மெய்யென் றுரைத்திடுவா மயக்கப்பட்டுத் தனை 
மறந்தோர் , மாயை பொய்யென றுரைத்திடுவா மயக்க நீங்கித 
தனையறிந்தோர் . 

218 
நாம ரூபந் தனை நோக்கி நாடன மனமும் புறமுகமும் 
நாம ரூபந் தனைநீக்கி நாட லறிவு முண்முகமும 
நாம ரூபத் தெவ்வளவு நாட்டஞ சொரூபா தோன்றுது 
நாம ரூப நாட்டம்விடி னமது சொரூபக தோன்றியிடும் . 219 
அரைய குமாரன் புலையருட னணுகி மறந்து மொருவரால் 
அரைய குமார னெனவறியி லஃதெப் போது மறவா தின 
தரையி லாசா னெழுந்தருளித் தனைபபார்த ததுநீ யெனவுரைக்கி 
புரையி லதுவா மூவவததை பொருந்தும் பொழுது மறவானால் . 
படியிற் பொருளின் மெய்யொனறு படிறொன் றிந்த விருவகையும் 
முடிவின் மெய்பொய் யறிந்திடலா மொழியு மிந்த தகைமைபோ 
கொடிய வுலகை மெய்யெனவே கூறு மதையு மறிந்திடலாம் ( ல் 
முடிவிற் சகமபொய் யேயாகு முத்தி யொனறே மெய்யாகும். 

அகிலந் தோன்றும் பொழுது மறைந் ததிட்டா னமதாய் 
விளங்கியிடும் , அகில நீங்கிற றான் விளங்கு மந்தச சசசி தானந்தம் , 
அகிலந் தோன்றும் பொழுதுமறைந் ததுதோன் றுதல்போ லது 


( ன் 


வேதாந்த மந நசிந்தாமணி . 319 
தோன்றில் , அகிலந் தோன்றா ததனின்மறைா ததனா லகில 


மசத்தாமே . 


222 


. 


முத்தி யாதோ வெனவெண்ணி முயங்க வேண்டா மிஃதறுதி 
முததி யுளதேற் பந்தமுண்டா முததி யொருகா லையுமில்லை 
முததி தானாஞ சகமவேறின் மோக மதிற்காண் பதை போக்கின் 
முத்தி யாகு மிநநிலையை முயன்று வருந்தி நிலைகொள்வாய் . 223 
இல்லா மாயை தங்கணிலை யாரு நிறக வம்மமம ( மாய் 
பொல்லாப் பிறப்பிற பட்டதுமாய்ப பொக்க மிகவுந் தவிரந்தது 
நலலா ரிணக்கஞ சோநததுமாய் ஞான விசார முதிதத துமாய் 
எல்லா மாமவீடடைந்ததுமா யார்க்குங் காட்டி மறைந்திடுமே 
எல்லா நீங்கிச சறகுருவை பெங்கும் தேடி யடைந் தருளி 
நல்லா ருணரு ஞான நூ னவின்று விசாரஞ் செய்வதுவும் [ கும் 
பொல்லாமனத்தை யொடுக்கி நிட்டை பொருந்திநோக்கலலாநே 
இலலா மாபை தனைத துணிவா யில்லை யெனவே காண்குதறகே. 
விளக்குஞ் சகங்க ளனைத் தினினும் விளங்கு நாமா திகணீங்கி 
விளக்கு மதைமாத திரநோக்கில விளக்கும் பிரம மக்கணமே 
விளங்கு நாமா திகளுமதாய் விளங்கும வேறாய் விளங்காது 
விளஙகு மிந்த நிலை பெவர்க்கும் விளங்கு மவிசோ தமதாயே. 227 
நாம ரூபம் விளக்கல்பரம் நாட லுயிரா மவை மாயை 
நாம ரூபா தனை நோக்கி நாடச் செய்த லஞஞானம் 
நாம ரூபத திவவளவு நாட்ட மெனவே செய்தல்வினை 
நாம ரூபா தனைநோக்கி நாடு கடத்தி லிவைதிகழும் , 

. 

227 
உருவ நாம நோக்கிடத்தி லுளதா மிந்த வைவகையும் 
உருவவ நாம் நீக்கிடத்தி லொன்று மிவைகளிலவாகிச் 
சொரூப மொன்றே நிகழ்தலினாற சொன்ன விவைகளைவகையும் 
சொருப மனறி வேறில்லை தொன்றும் விவகா ரத்திசையில் , 228 
விவகாரத்திற பகுப்புகளாய் விரியும் பரமாரத் தம்மதனில் 
சிவகா ரமதாய் விளங்கியிடுஞ் சிவமே பனைத்து மாதலினால் ( டும் 
பவகா ரியத்தை யுடையோர்க்குப் பகுப்பே யென்றுந் தோன்றிய 
பவகா ரியத்தை பொழிந்தோர்க்குப் பகுப்பொன் றின்றிச் சிவந் 
தோன்றும் . 

22 ) 
பந்தத் திசையிற் பலவென்றும் பரமாாத தத்தி லொன்றென்றும் 
இத த ச சடங்கு சொரூபத்தி லென்று மில்லை நோக்கியிடின 


320 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


ச 


எந்தக் காலு மொருபடித்தா யிலங்குஞ் சொரூப மிவைமாயா 
தொந்த மதனிற் றோன்றியிடுஞ் சொரூபத் தாரோ பிதமாகும் . 
மித்திய வாதி வேதாந்தி விளங்குஞ் சைவ சித்தாந்தி 
த்திய வாதி யிருவர்களுஞ் சாற்றுந் தங்கட் கடுக்காதை 
மித்திய வாதி சகத்தினுக்கு விளம்புஞ் சிருட்டி முடிவினின்றும் 
சத்திய வாதி சிவமொழி 5 து சற்றும் வேறில் லெனவுசைக்கும. 
சகம தென்ப திலையெங்கும் தானே நின்று விளங்கியிடும் 
சகம தெனவே தோன்றிடு தல தமது சங்கற் பமமதனி 
லகம தனிலே கண்டுணரா தவையிற் சிக்கிய பாதமுறு 
மகம தனிலே கண்டகற்றி லபபோ பண்டைப படிநிகழும் . 232 
பந்த மினறி வீடின்றிப் பாமே யெங்கும விளங்கிடவும் 
பந்தம் வீடுண் டெனவுரைத்தல் பார்க்கின் மாயா மோகமதில் 
சிந்தை விரிவே பந்தமதாஞ சிலதை பொடுகக மேவீடாம் 
இந்த வகையாம் பாதமவீ டியமபு மபவா தமதாகும் . 

233 
தோன்றி நிகழு மூலகெலலாஞ் சொரூப மேமற் றுருநாமம் 
தோன்றி நிகழ்தன் மாயையே சொரூபம் விடவும் வேறன்று 
தோன்றி நிகழு முருநாமஞ சொரூபம் விடவே றெனவுனனித் 
தோன்றி நிகழ்தல் பந்தமதாஞ் சொரூப மெனவே யுனலவீடாம் . 
உருவ நாம மவைக்கிருப்பு முதிப்புஞ சொரூபத் தினையன்றி 
உருவ நாம மவைதமக்கே பொரு நா லையினு மிலதாகும 
உருவ நாம மவைநோகக லொருவி நமையே நோக்கியிடின் 
உருவ நாம் நிகழ்ந்திடா தொரும வடிவா யேநிகழும் . 235 
பந்த மென்றும் வீடென்றும் பயிலு நினைவே பந்தமதாம் 
பந்த மெங்காம வீடெங்காம பரததை விடவே றிலாமையினால் 
தந்தஞ் சங்கற் பாதனிலே தாமே மோகித திடுமுயிர்கள் 
தந்த மசங்கற் பந்தனிலே தாமே நீங்கி யிடுமோகம் . 236 
உருவ நாமா தனை நோக்கி லொரு தன் னிலையை நீங்கின தாம் 
உருவ நாமந் தனைநீககி லொரு நன் னிலையே நின்றதுவாம 
உருவ நாம மவையிரண்டு மொருதன் வடிவே யெனக்காணில 
உருவ நாமந் தானேயா யொளிரு மதுவே முத்தியுமாம் . 237 
கொள்ளு நெறியே தேதுபந்தம் கூடும். வீடே தெனவேண்டாம் 
உள்ளும் புறம்பு மெனுமிவையி லுத மெஃது தனக்கதனின 


. 


வேதாந்த மநநசிந்தாமணி . 321 
றெள்ளுஞ் சங்கற பங்களெலா மிரிய நோக்கி நின்றதனன 
உள்ளும் புறம்பு மினறிபெங்கு மொளியாய்க காண லாகியிடும் . 
ஒளியே யெங்கும் விளங்கிடுமவ் வொளியில் விளங்கு முலகெலலா 
ஒளியே யன்றி வேறமோ வொளியை யறியா ருலகெனபா ( ம் 
ஒளியே யன்றி யுலகுதனக் கொருகா ரணமு மிலைபதனால 
ஒளியே யனைத்துந் திரை நுரைக ளுவரியல - வேமுமோ. 239 
மாயை வேறொன றெனவுன்னி மதிக்க வேண்டாம் பேதமதி 
மாயை யாகு மற்றஃதை வருந்தி முயன்று போததிடுக 
மாயை நீவகு மிந்தமதி வந்த வழியே தெனவேண்டாம் 
மாயை நெறியி லம்மதியை வதைக்கி லதுவந் ததுதோன்றும் 
தனது சங்கற் பந்தனிலே சகங்களாகி விளங்கியிடும் 
தனது சங்கற பந்தனிலே சரும போ பொடுகு மதனாலே 
தனது வடிவே சகங்களெலாந் தன்னை விடவே றிலை தங்கம் 
தனது வடிவை விடப்பணிக டாமவே றாகி விளங்கிடுமோ . 
எல்லா நாமெப் படியாவோ மெனன வேண்டா மிலக்கணமாத 
தெலலா நோக்கி யிடுமிடத்தி லிருப்பு தோற்றரவுமின்பும் 
எல்லா விடத்து முண்டாகு மியலபு மவையே பிரித திட்டால 
எல்லா மெங்கே தோன்றிடுமோ விதனாலெலலா நாமாகும் . 212 
விகற்ப மிலது முதற்றோன்றி விளங்கும் விமல மதினின்றும் ( ல 
விகற்ப மதனிற சகந்தோன்றும் விண்ணிற் பீலிதோன்றுதல் போ 
விகற்ப மதிறறோன் றுவதொழிந்து வேறில லெனவேளிருந்த்தான 
விகற்ப மினறி யே நோக்கின விளக்கும் விமலக தானாயே 2133 
இந்த விடய மவையிலவரு மின்பும் போரின் பாத்திருந்தே 
வந்த லேச மிட்டமது வந்து கிடைத்த வக்கணமே 
அந்த முகமாய் மதி திருமபி யறிவா னாதங் கணமபொசிக்கும் 
அந்த முகமே யெக்காலு மாகி னனை தது மடைந்தது மாம. 211 
விருத்தி பொன்று மிலலாமல் விளங்கு நிலையே நாமதனில 
விருத்தி தோன்றின முன்பினின்றி விளங்குஞ் செகசீ வபரங்கள் 
விருத்தி நீங்கின முப்பொருளும விளங்கி டாமற றதனாலே 
விருததி தானே பாதமதாம விருத்தி யொழிவே வீடாகும் . 215 
நிருவி கற்ப நமதிடத்தினின்று விகற்ப மு.நிந்தளவில் 
ஒருமுப் பொருளு முதிதது விடு மொருகே மூல விகற்பமதை 

41 


322 வேதாந்த மநநசிந்தாமணி . 
ஒருவி னமது நிலை தோனறு மொருமுப் பொருளு மதுவாகும் 
குருவி னருளி னிந்நிலையைக் கூட வேண்டு நெறிநின்றே. 2.16 
ஏக பரத்திற் றோன்றுலகி லெங்கும் விடய மாதல்பரம் 
ஏக விடய மாதலுயி ரிந்த வயிரக்கே முத்தியினி 
ஏக விடய முதற்றள்ளி யெங்கு மாகும் விடயமதும் 
ஏகத் தள்ளி மற்றுலகு மிறக்கிற் பண்டைப் படி நிகழும் . 247 
எங்கும் விடய மாம்பரத்துக் கிருளெக் காலு மிலையாகும் 
தங்கு முயிரக்கே மறதியுண்டாந் தன்னாற றளவே கூடிடா 
எங்கும் விடய மாம்பரமே யேக விடய வுயிர்போலத் 
தங்கிக் குருவா யெழுந்தருளித் தன்ளு முயிர்கண் மறதியெலாம் . 

கருவா 
தன்னை மறைத்த பாதமதைத தள்ளி நீங்கிற றன்விளங்கும் 
தன்னை மறந்த தேபாதா தனனை யறிந்த தேமுததி 
தன்னை விடவோா பொருளில்லை தானே பிரம மாயையும்பின் 
தன்னை விடவே றாய்விளங்கா தானே யாகி விளங்கியிடும் . 249 
தன்னை யறியா வியற்கையினிற் சததே போல விளங்கியிடும் 
தன்னை யறிந்த வுடனசத்தாய்த் தானே விளங்கு மிவ்வுலகம் 
தன்னை யறியு மளவுமிவை தனனை விடவே றிலையெனவே 
தன்னை நோக்கி யிடினவையுந் தானாய் விளங்கு முடிவதனில் , 250 
இல்லா மாயை தானிருந்தென் னிறாதென் னவைபந் தமதாகா 
இல்லா மாயை தனைமெய்யா யெண்ணு மதியே பந்தமதாம் 
இல்லா மாயை தனைபபொய்யா யெண்ணு மதியே முத்தியதாம் 
இலலா மாயையில்லையென்றேயியலபாய்ததோன்றுந் தன்னிலையில் 
நினைவே மூல மற்றதனி னினறு விரியு முமமுதலும் 
நினைவை நீங்கி லவைமூன்று நினைவி லொடுங்கு மதனாலே 
நினைவே பாத நினைவொழியி னிலைமை யான முத்தியுமாப 
நினைவே நீங்கி யனு தினமு நின்ற நிலையே நின்றிடுக . 25 : 2 
நினைவு நீங்கி லுருநாம நீங்கு மவையைத் தள்ளிடினும் 
நினைவு நீங்கு மற்றவையி னினக்கே திச்சை யதினின்று 
நினைவு நீங்கி நின்றிடமே நிலைமை யான முத்தியென்று 
நினைவு கொண்ட நிலையைலிட்டு நீங்கா தென்று நின்றிடுக , 253 
நினைவை நீக்கி நோக்கியிடி னிமல் சொரூபம் தோன்றியிடும் 
நினைவை மேவி நோக்கியிர னிலையி லுலகத தோன்றியிடும 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


323 


கினை வி லுலக மறிந்ததுவு நீங்கிச சொரூப மறிந்ததுவும் 
நினைவி னோக்கிற் றானில்லை நிகழு மாயா மோகமதில . 254 
தனது நிலையிற றானிறகச் சாற்று மாயா மோகமதில் 
தனது வடிவை மறந்துயிர்போற றங்கி நீங்கிற றானிகழும் 
தனது வடிவு தோன்றளவுஞ சததே போல விளங்கியிடும் 
தனது வடிவு தோன்றளவிற் றானே யசத்தாய் விளங்கியிடும் . 255 
கான னீருங் கயிற்றரவுங் கட்டை யதனிற கள்வனுமே 
ஆன வவைதம் மதிட்டான மாகு மவைக் போன்றளவும் 
ஆன வவைமெய் போறறோனறு மதுபோற சகமு மதிட்டானம 
ஆன சொரூபா தோன்றளவு மசத்தல லாது போலவிளங்கும். 
அதிட்டா னமது தோன்றளவு மதுமெய் போல விளங்கியிடும் 
அதிட்டா னமது தோனறியபின் னசததே யாகி விளங்கியிடும் 
அதிட்டா னமது தோன்றளவு மசத்தென றெணியேநோக்ககற்றி 
அதிட்ட னமதாந் தனை நோக்கி லசத்தே யாகி விளங்கியிடும் . 257 
தன்னைச் சீவ னெனத்திரிவாய்த் தானின் றுணர்த எஞ்ஞானம் 
தனனைப் பிரம மெனத்துணிவாய்த தானின் றுணாத லேஞானம் 
முனனைத் தொடர்ச்சி விடயமது மூல வரவும வாதனையும ( டா , 
பின்னை யொருங்கே யொழிந்துவிடும் பேணல்விடுத லவைவேண் 
நிமல நெஞ்சை யுடையோர்க்கு நிலத்தி லாசா னெழுந்தருளி 
விமல தத்துவ மசியெனவே விளம்பி லவனுக் கக்கணமே 
முமல நீங்கிச சிவம் விளஙகு மோக நெஞசை யுடையோராக்கு 
முமலச் சார்வாம் வாதனையே மூடி மிகவு நிறைந்திடுமே . 259 
எங்கே நிறுத்தி னங்கிருக்கு மியல்பை யுடைய நெஞ்சுடையோர்க் 
கிங்கோர மயக்கங் களுமில்லை யிசசை யிறந்த நிலையாகின் 
அங்கே யாசா னெழுந்தருளி யதுநீ யெனவே யுரைத்தவுடன் 
அங்கே சொரூப நாமெனவே யறுதியாகத் தோன்றியிடும் . 260 
ஒருவ வேண்டு மனைத்துமென வுன்ன வேண்டா வினைநீங்கில் 
ஒருவு மனைத்தும் வினையுளதே லொன்றி மேவு மற்றவையை 
ஒருவல் பற்ற லவையைவிடுத் துள்ள படியே முடியுமெனச் 
சொருப நாமே யெனத திடமாய்த தோற்று மதறகே முயன்றிடுக . 
விளக்குஞ் சொரூப நோக்காது விளங்கு முலகை நோக்கியிடின் 
விளக்குஞ் சொரூபர் தோன்றாது விளங்கு முலகே தோனறியிடும் 


* 


324 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


விளக்குஞ் சொரூபந் தனை நோக்கி விளங்கு முலக நோக்கமறில் ம் . 
விளக்குஞ சொரூபமேதோன்றும் விளங்குமுலகு மதுவாய்பபோ 
தன்னை மறைத்த பந்தமதைத் தள்ளி நீக்கித் தனையறியில் 
தன்னை விடவோா பொருளுமின்றித் தானே தானாய் விளங்கியிடும் 
தன்னை யறியு மவ்வளவுந் தனனை விடவே றிலையென்றே 
தன்னை நோக்கி யொருகி . வாயச சாதித திடவே மிகவேண்டும் . 
மூல வக்க ரமமதனின் மூறைக கரமு நின்றது போல 
நீல வுற்படலமம தனி னிறமுன மூனறு நின்றது போல 
சீல மதனி னோக்கியிடிற வன பரமச செகமூன்று 
கோல மவையுஞ் சொரூபமதாய்க கூடி நிகழு மொன்றாயே 26.1 
பகுகது நின்ற தற்சொருபா பாசி வருககுச ராட்சியதாய்ப் 
பகுத்து நிறகுஞ சாட்சியையே பார்ததுத தததுவ மசியென்று 
வகுத்தது மாவாக கியம் ... மற்றிச சிவன றனையலல ( பார் ததே. 
தொகுததுக கேட்ட திவனெனிலுஞசொனன திவனசாடசியைப் 
இந்தச் சீவன் கற்பிதமே யி ன றி வேறோ பொருளல்ல 
அந்த சொரூப மிவனாகா னந்த ச சீவ னொன்றாகும் 
இந்தச சீவ னதுநாடுமன றெண்ணிச சோகம பாவிக்க 
அரு.தர சொரூப மாயவிடுவ னவனை விடவே றிவனிலதின் 266 
இந்த நெறியி லனுதினமு மேகாநதத்தி லொருநினைவாய்ப 
பந்த முத்தி மார்க்கமதைப் பகுத்து வந்த வழிப்படியே 
தொந்த மகற்றிப் பழையபடி சொரூப மதனி னின நிடென 
இந்த வகையே யருள் புரிந்தா ளெனையாள விருத்த வம்பிகையும் . 


வடிவினை நோக் காதுளத்தின் வண்மையைத் தேருதலினெனறன் 
கொடியவுரை பாராது கொள்ளுவாமே லோரருத்தம் . 

1 
தனைத்தவிர வேயொன்றைத் தான வேறாய்க் கண்டுவிடிற் 
பினைச்செனம் நீங்காது பிரமானு பவமலவே . 

2 
தன்னைவிட வேறொன்றுந் தானில்லாத் தன்னிடத்திற் 
றன்னினைவி னாலே சகமபோலத் தோன்றிடுமே . 

3 
எங்குஞ் சிதம்பரமா யெங்கு நிறைந்திருக்கத் 
தங்குநினை வா லஃதே சகமபோலத் தோன்றிடுமே. 

4 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


325 


தங்கு நினைவதனைச் சாராது நீக்கிடத்தில் 
எங்குஞ் சிதமபரமா யிருளறவே கண்டனமே . 

5 
பந்தவிரு ளிறகயிறு மாசுணமபோற றோன்றுதலின் 
இந்தவுல கெனனிடத்தி லிலகுமா ரோபிதமாய் . 

6 
பழுதையினின் றோசத்தி பாம்பு போற றொன்றுதற்குப் 
பழுதையினுண் டதைப்போலப பரததினுமுண் டோாசததி . 7 
ரூனியஞ்சித் துப்பிரமஞ சுத்தசிவம் பரமென்று 
தானிகழதல வேறில்லை தனககே பரியாயம் . 
சங்கற்ப சததியினாற கமபோலத் தோன்றியிடுஞ் 
சகேற்ப சததியதுந் தனனைவிட வேறில்லை . 

9 
தன்சததை யேயுண்டாய்த தானிருககு மெப்போதும் 
தனத்ததை தன்னிற சகத்திற்குத் தானிருப்பே . 

10 
தன் தெதே தோனறித தானிருககு மெப்போதும் 
தனசித்தி னாலே சகமும் விளங்கிடுமே . 

11 
தன்னின்பே யினபமாய்த தானிருக்கு மெயபோது 
தனனின்பி னாலே சகமின பாய்த தோனறிடுமே . 

12 
தனது சங கற்பத்திற றானுண்டா தலிறசகமுந் 
தனதங் கிசமூன்றுஞ சகத்தினிகழ்ந்திடுமே. 

13 
தனதங் கிசமூன்றுந் தான்பிறித்துத் தானோக்கில 
தனதங் கிசநதோன்றுஞ சகமபோ யொளித் திடுமே. 14 
தானாய்ப் பாரத் திடுமிடத்திற் சகலமுந்தா னாய்த தோன்றுந் 
தானாய்பபா ராவிடத்திற சகலமுமவே றாய்ததோன்றும் 

15 
தனைத்தவிர வேறொன்று தான்காணி லவனுக்குப் 
பினைப்பயமும் போகாது பெரும்பயமு நீங்காது . 
தன்னினைவி னாலே சகமாய் விரிந்ததெனத் 
தளனினைவை நீங்கித் தானா யிருந்தனமே. 

17 
உண்டா யொடுங்குவது முண்டான தனனிடத்தே 
யுண்டாகு மென்றே யொடுங்கி யிருந்தனமே . 

18 
ஐந்து தொழிலு மைந் தொழிலைத் தானடத்து 
மைாது கருததாவு மாகி யிருந்தனமே. 

19 


16 


ம , 


20 


21 


22 


23 


கைப்பொருளு 


24 


25 


யவ்வடி 
326 வேதாந்த மநநசிந்தாமணி . 
இவ்வடிவு நா மல்ல வென்று நியதிபண்ணி 
இவ்வடிவு பாதமென வெண்ணியே நீக்கிடத்தி 
னெவ்வடிவு 5 தானா யிருந்தே ன திசயமே. 
இப்பக தனை போக வெண்ணியே நீக்கிடத்தி 
லெப்பா தமுமாகி யிருந்தே னதிசயமே . 
இவ்வடிவந் தானாகி யெங்குந் திரிவேனுக 
கெவ்வடிவு 5 தானா யிருக்கிலினி யெனசெய்வேன் . 
உலக முயிர்பரமென றுரைத்திடுமூ வகைபபொ 
மிலகவே யானாக வெனனலுபூ தியிறகண்டேன் . 
எனைத்தவிர வேறொன்று மில்லையெனக கண்டளவிற 
பினைத்தவிப்பு நீங்கிய பிரமமா யேயிருந்தேன் . 
தன்னுடைய சந்நிதானந் தனினின்று 
பின்னுலக மெல்லாம் பிறிவில் விளங்கிடுமே 
சங்கற்ப மென்றுஞ் சகமெனறு ம வேறிலலை 
சங்கற்ப மேசகமுஞ சகமேசங் கற்பமதும் .. 
ஒரிடத்திற் கூவு முரையுமப் படியெதிரிட 
டோரிடத்திற் கூவுதலி னுலகு நினைவேயாம் . 
நினை வென்ற சங்கற்ப நிசவடிவை நோக்கிடத்தில் 
தனையன்றி வேறில்லை தங்கத்திற பணி தியைப் போல . 
எவ்வெவ் வடிவுதொறு மிருந்து சினை வெப்படியோ 
வவ்வவ் வடைவே யடைநதே யிருக தனமே. 
அவ்வவ் வடிவு மவ்வவாக்கே தோன்றியிடு 
மெவ்வடிவு மியாமென்ன விருந்தனுபூ தியிலறிந்தேன் 
எல்லா வடிவு மியாமெனவே காண்பதன்றி 
யெல்லா ரனுபவமு மியாமறிய வேண்டுவதில். 
எல்லோ ரனுபவமு மிதுவெனவே கண்டிடலு 
நில்லா நினைவதனி னிசமாகக கூடியன றோ. 
நினைவதனை நீக்கி நிஜசொருபங் கண்டவர்க்கு 

ரக் கூட நினையா தொருகாலும் . 


20 


27 


28 


29 


20 


31 


32 


33 


34 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


327 


35 


36 


37 


33 


39 


40 


41 


எந்தப் பொருள்களினின் றெய்தியிடு மின்பனை தது 
மந் தா பிரமததி னானந்த லேசமதே. 
அந்தப் பிரம வானந்தந் தானடைந்தோர் 
எந்தப் பொருள்களினு மின்புளதென் றெண்ணுவரோ. 
ஒருகுடைக்கி ழரசாள்வோ னோரூருக் கரசாகக் 
கருதுவனே வதினொன்றுங் கலங்கா திருந்தனமே 
காண்பதெல்லாந் தன்னுருவாய்க காண்பதன்றி வோகக் 
காண்பதுவு முண்டோ கயிறறைவிட வாவுண்டோ 
பேதவா தியைக்குறித்து பேசுமறை செகசிருட்டி 
பேதநீங் கினறதென்றும் பிரமமே யுளதாகும் . 
தோற்ற மொடுக்கமிலலை தோற்றமொடுக் கத்திலுள்ள 
மாற்றரிய பெத்தமுததி மருளென் றறிந்தனமே . 
முத்தியுள்ள தென்றெண்ணின் மொய்பந்த முண்டாகும் 
பு.நதியினி லஃதொருளிய போதமா பிருந்தனமே 
வாரிபல வடிவான வாறுபோற சங்கற்ப 
நேரினாற மூன்றானே நிலையிலசக மாயதிகழும 
சகமென்றுந் தானென்றுஞ் சாற்றிடுதன் மாத்திரமே 
யநம திறறோந் திடுமிடத்தி லகண்ட மா யிருந்த நவே , 
சததே யுௗதென் றுஞ சகமதனிற றானின் று 

தபோற றோன்றியிடுந் தானசித்தே யெக்காலும் . 
தோற்றிடுத றன் சததே தோற்றிடுந்தன சததையினிற் 
றோற்றிடும் : சகடமனைத் துஞ சொற்றிடுங்கற பிதவடிவே 
சததைககே தோற்றரவு தானுண் டரத்தினுக்குர 
சததைப்போற றோற்றமில்லை சததையினிற மானிகழும் . 
சததையிட மாய்நின்றே தான வேறு போற்றோனறிச் 
சததை போ லேநிகழுஞ் சகமசததே யல்லவோ 
அசத்தொருகா லையும் தோன்றா தந்தவுள சத்தையே 
பசததையுள தின் விளக்கு மதிட்டான மாய்கின்றே 
தோற்றிடுதல் சாத்தையே தோற்றிநிமிர ததையினிற 
சோற்றிடுமிக ரகமான த ரஞ சொலலாய முடிந்ததுவே , 


42 


43 


சதம் 5 


15 


46 


48 


49 


328 


வேதாத்த மநநசிந்தாமணி . 


50 


51 


52 


53 


55 


5 


56 


சத்தைக்கே தோற்றரவுஞ் சாந்திடுமா னந்தமதுஞ் 
சத்தையில லாதிந்தச சகததினுக்குத் தானுண்டோ, 
சித்துககே யுள்ளிருப்புஞ் சேர்ந்திடுமா னந்தமதுஞ 
சித்தில்லா திந்தச செகத்தினுக்குத் தானுண்டோ 
தோனறுவது சித்தே தொல்லுலகு நாநாவாய்த் 
தோன்றுவது கற்பித மே சொரூபமன்றி வேறுண்டோ. 
சொரூபலக் கணஞசகத்திற றோன்றி விளங்குதலாற 
சொரூபமே யென்று துணிந்தே யமைந்தனமே. 
அறியாமை யாலே யகிலம் போற் றோன்றியிடும் 
அறியாமை நீங்கிடததி லறிவாயே தோன்றியிடும் 
நிலைபிறி .5 த போது நிலையினிலவா திடு போதும 
நிலைபிறியா தேநிகழு நிசசொருப பல்லவோ . 
கண்டிடுத லெல்லாங் கனசொருப மேயனறோ 
கண்டிடுதல் வேறெனறு கலாகுவது மென்னையோ. 
தோன்றி விளங்குவது தொல லுல குசுகுமுண்டோ 
தோனறி விளங்குவது சொரூபததுக கேயன றோ. 
ஆதலினாற் காண்பதெலலா மறிவுருவே பெனக்கண்டு 
போத விழிதிறந்து பொருளா யிருந் தனமே 
முன் வினையாஞ் சஞ்சிதத்தின் முடிாசை யவிழ்த்தனமே 
பின்வினையா காமியதகைப் பிடித துப் பிசைந்தன மே 
ஒருகாலு நிலைகலங்கா துண்டாய்பபெற ற நிலமைாது 
வருகாலஞ் செல்கால மதியா திருந்தனமே 
பார்த்த விட மெங்கும் பரிபூரணமாகிக 
கோத்திருந்த பாழ்தனி லே குடியா யிருந்தனமே 
செகமதையு , தானவிழுங்கிச சீவனையு முளவாங்கி 
யகமதுவும புறமுமிலா வகண்டமாய நினறனமே . 
அதுவிதுவென் றிடமில்லா வகண்டபரி பூரணமாம 
பொதுவதனிற் குடியாகிப் புகுந்தே யிருந்தனமே 
தந்தையார் தாயா தாரமார் புத்திரரா 
பாதமா ரெலலா பாமாயிருந்தாவே 


57 


5 


53 


50 


(60 


I 


( 62 


ம . 


103 


6.1 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


329 


65 


ஊரே துலகே துடலே துண் பொருளேது 
சாாபே துளவெலாக தானா யிருந்தனமே . 
படித்தறிந்த போதே பலகலையா கமங்களெல்லா 
மெடுத்தெறிந்து விட்டே னெனை விடவே றிலையெனறே. 
ஓவ , 
வதனின் மூவெழுத்து மோரெழுததே யானது போற 
சீவபா சிவமூன்றுஞ சித்தொனறே யல்லவோ 


66 


67 


அல்லும் பகலு மசைவற 
மேவிநின் றேதவ மேவினே 
அனைத்துஞ் சொரூபமென றனுபலத் 
ஆறாறு மைாது மதுவாங்கா 
இதனா லெல்லாரா மென்று கண் 
ஏதும் பதைப்பற் றிருந்தேனகா 
என்சததே தோன்றி யிடும் பின்னை 
எனனின பே யின்பா யெய்துங்கா 
எல்லாஞ சததுசசித தின்பங்கா 
எனனா லெனையுங்கண் டெய்தினே 
இனபமே யெயதி யிருந்தேன்கா 
எந்தப் பொருளிலு மின்பெயத 
எனனின்ப மேயென றிசைநதேன்கா 
இனியோர் பொருளையு மெண்ணிநின 
இசசை செய்யேன தி லின்பமில 
ஆசை பயமவை யறறேன்கா 
ஆனந்த நித திய னான தா 
நிகழகால மது தனி னேரிட்ட 
நிராசையிற் றுய்தது நிலைநிறகே 
எனனினைவி லென்னை யிதுவெனறே 
இன்னானா வாய்கண் டிருக்கேனகா 
என்னினை வின்மையி லேகமா 
என்னையே யான்கண் டிருக்கேனகா 
இங்குமங்கு மென்னை யானே கண் 
ஏதுங் கவலையற றிருககேன்கா 
என்னாணை யெனையன்றி யிலையொன்று 
இது துணி வெனமழு வேந்துவே 


வம்மானே 
னமமானே 
தமமானே 
ணமமானே 
டமமானே 
ணமமானே 
யமமானே 
ணமமானே 
ணமமானே 
னமமானே 
ணமமானே 
லமமானே 
ணமமானே 
றபமானே 
லமமானே 
ணம்மானே 
லமமானே 
தமமானே 
னமமானே 


யமமானே 


ன 


ன 


ணம்மாவே 
யம்மானே 
ணமமானே 
டம்மானே 
ணம்மானே 
மம்மானே 
னம்மானே . 


12 


330 


வேதாந்த மந்தசிந்தாமணி . 


பொதுவுறத் தருமம் பண்ணிப் புகலவினை சமம தாகி 
அதுவிது வென்னுஞ சித்த மமலமா யநித்த நித்தம் 
இதுவென வுணர்ந்த நிததத திகபரத திசசை யற்ற 
சதுராக ளிடததிற் பாசந் தகாநதிடும் பததி தோன்றும். 1 
பத்திதான் பதிந்த காலைப் பகரங்கத சலம் டைந்து 
சுத்தியா யங்க மந்தத தொல்லருட சததி யாகி 
நித்தியா னா லிங்க நேரதாயத தரிக்கப் பட்டுத 
திததியா நின்ற வின்பந் திருத்தியிற களிக்கு மென்றும் . 

2 
சமரசம் பதிந்த காலைத் தலாயிக கியத்த டைந்திங் 
கமலங்க மான வானமா வாதச்சிற் சத்தி யாகி 
விமலமா லிங்கம் தனனை விளங்குநெஞ சினிற்ற ரிதது 
நிமலடாம பரமா நந்த நிஜ திருத் தியிறக ளிக்கும் 

3 
ஆனந்தம் பதிந்த காலை யசசர ணத்த டைந்து 
வானந்தத் தங்க மாகு மகபரா சத்தி யாகித 
தானந்தப் பிரசாதத்தைத் தரித துச கோத்திரத்தி லென்றும் 
ஊனந்த மில்லா வினப வோசையிற களிக்கு மெனறும் , 1 
பவம் பதிந்த காலை யடைந்துநற பிராண லி 

பிராண லிங்கத் 
தெனுமங்க வாயு நின்ற கெழிலாதி சத்தியாகி 
உலுஞ்சர லிங்கம் தனனை யொன்றுந்தொக கினிற்றரித்துப் 
பனுமந்தப் பரமானந்த பரிசத்திற் களிக்கு மென்றும். 5 
அவதானம் பதிந்த காலையடைந்தந்தப் பிரசா தந்தை 
இவனான தோ வாக மிசசைாற சகதியாகி 
நவமான சிவலிங் கததை நயனமறறதிற்ற ரித்திங் 
குவமான மில்லா வின்ப வுருவினிற கனிக்கு மென்றும் . 6 
நயிட்டியம் பதிந்த காலை நன்மயே சுரத்த டைந்து 
சயித்திய சலமா மங்கந் தகுஞான சத்தியாகி 
வியப்புறுங் குருலிங் கத்தை மேவதா வினிற்ற ரிததிங் 
குயப்பெறு பரமா னந்த வுருகியிற களிக்கு மென்றும் . 7 
சற்பத்தி பதிந்த காலைத் தகும்பத்தத் தலம் டைந்து 
முற்பகா தரையா மங்க மொய்யதாங் கிரியை யாகித 
தற்பரா சார லிங்கந் தரித்துநா சியினி லந்தச 
சிறபரா னாத காத தோக ந நிற களிகு பெனறும் . 


அனுப 


3 


வேதாந்த மதநசிந்தாமணி . 331 
ஒருபத்தி தானே யாறா யொருதலர் தானே யாறாய 
ஒருவங்கா தானே யாறா யொருமுகா தானே யாரும் 
ஒருலிங்கா தானே யாறா பொருமுகா தானே யாமுய் 
ஒருவின்பா தானே யாறா யொனற தாய்க் களிக்கு மெனறும் .. 9 
அநாதியிற சிவமே லிங்க மபினையே யங்க மாகும் 
அநாதியிவ வபினை யேயிவ் வாகம தாயிற றென்மூல 
அநாதியச் சிவமே யந்த வங்கத் திற புறம்புந தோன்றும் 
அநாதியக குருவத தீககைக கருததமு மிவையே யாகும் . 


10 


உபதேச சித்தாந்தக் கட்டளை . 


ஆத்மாககளை முததியிலே விடவேண்டி வாககுமநாதீத 
கோசரமாகிய அருட்சத்திதானே பாசவைராக்கியம் , சீவகாருண்ணி 
யம் , ஈசுவரபகதி , பிரமஞானமென்கிற நான்குமே ஒரு திருமேனி 
யெனக்கொண்டருளிய ஞானாசாரியார் , இனிப்பிறவாத முடித 
பிறப்பில் நித்தியா நித தியவத்து விவேகமா, இகமுத்தராதத பர 
போகவிராகம் ,சமையா திசடகம் , முமுட்கத்துவமெனகிற சாதன 
சதுஷ்டய சமபததியே ஓா வடி வெனககொண்ட ச சீடனுக்கு 
அனுக்கிரகம பணணுமுறைமை 

உலகத்தின் கண்னே வைத்தியராயினோ ஒருவனது வியா 
தியை நிசசயம பண்ணி இததனை தினததினமேல ஒளடதங் 
கொடுக்க வேண்டுமென்று நியம மிருப்பினும் , ஒரோர் அசாத் 
திய வியாதியை யுடையவனுக்குக் கண்டவக்கணமே கனமாகிய 
பூபதி முதலிய ஒளடதமகளைக கொடுத்து உடனே திருப்ப 
வேண்டும் ; அதுபோலச் சாதனங்களையுடைய தீவரதர பக்குவ 
லுக்கும் ஓராண்டாகிலுஞ சோதிதது அனுக்கிரகம் பண்ண 
வேண்டு மென்றாலும் , ஓரோரா அதி தீவரதர பக்குவனுக்கு அந் 
தக்கணமே இந்த உபதேச சித்தாந்தத்தை அனுக்கிரகம் பண் 
ணிப பவரோகததை உட 

உடனே நிவிரததி பண்ண வேண்டும் . 
இந்த உபதேச சித்தாந்த மார்க்கத்தி லொழிந்து , மற்றைய 
மார்ககத்தினாலே பவரோக நீலகாதோ வென்னின , பாதாதி 
கேகபரியாதம அககினி பற்றிக கொண்டவனுக்கு விழுந்த துறை 
யிலே அவனைவிழுங்கி மேலிடப்பட்ட மடுவிலேயன்றிக் கொஞ்ச 
ஜலத்தில் பிரவேசிக்கில 

உடனே யவிக்க முடியாது ; அது 


332 வேதாந்த மநநசிந்தாமணி . 
போல அதிதீவரதர பக்குவனுக்குடனே அவனையும் விழுங்கி 
மேலிடப்பட்ட அகண்டாகார ஞானம் இம்மார்க்கத்திலே பிர 
வேசித்த அக்கணமேயுண்டாம . அஃதெப்படியென்னின் , சறகுரு 
சந்நிதியிலே சற்சீடனானவன் தேனிரமபிய மலரைத் தேடும் 
அளிகள்போலப பூதலமெங்குநதேடி வெப்பநதீராமல வா தடை 
ந்து கண்ட அக்கணமே உள்ள மகிழ்ச்சியையடைந்து 

தாரக 
மாகிய சிவமே யெனக்கண்டு அவருடைய அருள் சுரக்கும்படி 
பண்ணிக்கொண்டு சுவாமி ! நானா ? இந்த நாநாவாகிய வுலக 
மேது ? இது ஆரையுடையது 
து ஆரையுடையது ? எனக்குர சனன மரணம் 

வந்த 
வாறேது ? இது யா தினாலே நீங்கும ? இவற்றை யனுக்கிரகம் 
செய்யவேண்டும் ; இவற்றிற பிரதமத தில அடியேன நானா 
ரென்று விண்ணப்பஞ்செய்தபடிக்கு என்னையறிவிததால மற்றைய 
நான்கும் அடியேனே விண்ணப்பஞ் செய்வேனென்று சறசீடன் 
நானாரென்று கேட்க , ஆசாரிய பனுக்கிரகம பணணுகிறா .-- நல 
லது , உன்னைக் கரதலாமலகம் போலக் காட்டுகிறோம் , நீ நன்றாய்ப 
பாரககக்கடவாயென்று திருவடிபைசசூட்டி அஸ்தமததக சை 
யோகம்பண்ணிக் கிருபாதிருஷ்டியினாலே நோக்கி இங்கேயுண் 
டாய் விளங்குவதெலலாம நீயே யென்ன , சுவாமி ! இங்கேயுண் 
டாய் விளங்குவதெல்லாம நானெப்படியா வேன ? ஆனால உனக் 
கிங்கே என்ன பிரகாசியா நிற்கிறதெனன, சுவாமி ! நாமரூப மய 
மாகிய உலகமே தோன்றுகிறது : ஆனாலா தவுலக மெவ்விடத்தி 
னினறுக தோனறுகிறதென்ன, சுவாமி ! என னுடைய நினைவிலே 
நின்று தோனறுகிறது ; ஆனால நினைவுவெறு உலகமவேறோ 
வெனன , சுவாமி ! உலகமெதிரிடடுக காண்கையினாலே வேறு 

னே ; ஆனால் உலகமாகிய நாமரூபத்தை நீக்கி நினைவைப்பா 
ரென்ன , சுவாமி ! அப்படி பாாககுமிடத தில நினைவைககாணேன் ; 
ஆனால் நினைவை நோக்கி நாமரூபததைப பாரெனன ; சுவாமி ! 
அப்படி பார்க்குமிடத்தும் நாமரூபத்தைக் காணேன் , 

ஆனால் 
நாமரூபமயமாகிய உலக மேதென்ன, சுவாமி என்னுடைய 
நினைவுதானே ; ஆனால் அந்நினைவு எங்கே நின்று தோன்றுகிற 
தென்ன , சுவாமி ! எனனிடத்திலே நின்று தோன்றுகிறது ; 
ஆனால் நினைவுவேறு நீவேறொ வென்ன , சுாவமி ! என்னினைவா 
கையினாலே வேறினறி நான்றானே ; ஆனால் நினைவை நீக்கி யுன் 
னைப்பாரென்ன , சுவாமி ! யான் பிரகாசியா நிற்கின்றேன் , ஆனால் 
நினைவு நீ யெப்படி யாவாயென்ன, சுவாமி ! நினைவு என்னைவிட 


பா 


வேதாந்த மநநசிந்தாமணி , 


333 


வேறுதானே ; ஆனால் உன்னைப் பிரித்து நினைவைப் பாரென்ன , 
சுவாமி ! அப்படி பார்க்குமிடத்தில் நினைவைக் காணேன் ; ஆனால் 
நினைவு யாதோவென்ன , சுவாமி ! நினைவானது நானுமல்ல என்னை 
விட வேறுமல்ல ; ஆனால் அஃதெப்படியென்ன , சுவாமி ! தங்கத்தி 
னிடத்திலே பணி தியானது தங்கமுமலலாமல தங்கத்தைவிட 
வேறுமல்லாமல் கற்பிக்கப்பட்ட துபோல நினைவுமென் னிடத் 
திலே கற்பிதம் ; ஆனாலிந்த நினைவு வேறேத்தையோவென்ன , 
சுவாமி ! அதறகு வேறே சததையில்லை எனலுடைய சத்தையே 
தோன்றி விளங்காநிற்கிறது ; ஆஷல் இங்கே தோன்றுவதெல் 
லாம யாதென்ன , சுவாமி ! இங்கே தோன்றி விளங்குவதெல்லாம் 
நானே ; ஆனால் நாமுன்னம எலலாம் நீயேயென்று சொன்னோ 
மே , அதற்குனக்கு ஐபந்தோன்றிற்றே , இப்போது எல்லாம 
நானே யென்று நீ சொன்னது திரிவோ நன்றாய்ப பாரென்ன , 
சுவாமி ! முதற்றிரிவினாலே எல்லாம நானெபபடி யாவனென்று 
கேட்டேன , சுவாமி கடாக்ஷத்தினாலே திரிவு பண்ணிக் கொண்டி 
ருந்த அஞஞானவிருள் போய்த துணிவாகத் தானே எலலாம் 
நானேயெனக கண்டேன் ; ஆனால உன்னை ககண்ட இடத்தில் அனு 
பவமெப்படி யிருந ததென்ன, சுவாமி ! அகண்டாகார மயமாய்ச 
சுட்டிறந்த சுகாதீதமாய்ய பழுதையினிடத்திற பாமபொருகாலு 
மில்லாததுபோல் , உலகமுயிா பாமென்பது ஒருகாலு மிலலாத 
தாய்ப் பிரகாசியா நிறகிறது ; ஆனாலிதுவே தறசொரூபமுத்தி 
இதிற் கலக்கமில்லா மல தேகபதனபரியந் தம நிறபாயாக. இஃதன்றி 
அந்தமுத்தி நீயான துக்குக்குறி ; மறறைநான்கும் நீ யுன்னனுபவப் 
படிக்குச் சொல்லென்ன , சுவாமி ! நாநாவிதமாகிய பிரபஞ்சம் 
எனனிடத திலே ஆரோபிதம ; அது , சங்கற்பத்தையுடையது ; 
அந்தச சங்கற்பத்தையுடைய ஆரோபிதமாகிப் பிரபஞ்சம் அதிட் 
டானமாகிய எனனைவிட வேறலலவெனறு காணாத திரிவினாலே 
எனக்குச் சனன மாரணம் , எல்லாம் நானே யென்றறியில் சனன 
மரணமில்லை . இப்படிமற்றைய நான்கும் , சுவாமி கடாக்ஷததினாலே 
எனக்கனுபவமாயிற்று ; நலலது , நமமுடைய அனுபவமுமிதுவே : 
சுருதியினுடைய முடிவிலே சொல்லுவதுமிதுமே : உன்னுடைய 
வனுபவமு மிப்படியே யாகில இதுவே உபதேசசித்தாந்தம் 
என்று இதிற் கலக்கமில்லாமல் வாழவா பாகவென்று ஆசீர்வாதஞ் 
செய்தார் . 


- = - = 


வேதாந்த மநதசிந்தாமணி . 


எழுவகைப் பிறடாம் லெடுத்தற கரிய 
மானிடப் பிறவி வாய்பபி லொருவம் 
காடியி னதுகொண் டம்முத தியினை 
அடைகுத லேபய னஃதினை யன்றிச் 
சிததியுத திகளிற சிந்தனை செயயின் 
ஏதம தாகு மெதனா லென்னில 
உலகத தினகண் னொப்பி லொருவன 
அன்பு கிடைத்தா லவ லாகிய 
பயன்பெறு குதலே பழுதில சிறப்பும் 
அஃதினைப் போல லவ னியின மனிதப் 
பிறப்பினைக் கொண்டே பிறவா நெறியை 
அடைந்திடு மநலு கறி நற கரிய 
அவதி யியல் பென் மிக நள போதே 
எத்தனம் பண்ணா திருப்பவன றனக்கு , 
தான்வஞ சகனெனச சாறைலு மாகும் 
இத்தகை வாகினியம்பிடு சித்தி 
அடைந்திடு குதல்பய னலவோ 

னல வோ வெனவில் 
அனந்த சிததி யடைந்திடு மதம் தள 
பிரம் சித்தி பெறுகுத் 

பெறுகுத லே பயன 
அணிமாதி சித்தி யடைகுதல் பயனன 
றிஃதையு மன்றி யியம்பிடு மட்ட 
யோ 

கரு தானு மொள்ளிய பிரம் 
சித்திக கங்கஞ் செப்பிய வகையின் 
கருத்தறி யாது கருதி மாறாக 
அனுட்டித தேயவ வணிமாதி தமமைய 
பெறுவா கருததைப் பேசக் கேண்மின் 
காமா திகளைக கைவிட லியமம் 
விட்ட பொருள்கண் மேவிடிற் றள்ளி 
நிற்குத னியம் நிருபா திகமாய் 
ஓரா தனத்தி லுறைகு,தலாதனம் 
நாமரூ பததை நாடு மனத்தை 
இருதய மதனி லிருக்கப் புகுத்தல் 
பிராணா யாமம் புறவிட யததைய 
பெயாத்துளே மீட்டல் பிரத்திபா காரம் 
விடயவா தனையை விகற்பற நிறுத்தல் 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


ماسا 


தாரணை யாகுந் தறசொரூபததை 
நாட றியான விறறிடு புறமும் 
உடள்ளு மறவவ் வொளிதா னேயாய் 
ஒததுநின் றிடலே போககிய சமாதி 
ஆதலி னிந்த வட்டயோ கமதும் 
பிரம் சித்தி பெறுதற் கங்கம் 
எனன லு மாகு மினிபபுத கியதும் 
பயனல வோவெனிற பகாந்திடு புத்தி 
இடமபொரு ளுறவு மின பம் தேதி 
எனறை விதமா மிவையைக திளைபம் 
நன்முயத தேரி னைமுத தியதாம் 
இஃதினை யனறி யியமா யா வித 
சமபந் தந்தனைத் தானிணைத் திடு தல 
அறியாமை யாகு மஃதினைக் கேணமின் 
இடமு மழியா விடமே யிடமாம் 
பொருளு மழியாப் பொருளே பொருளா! 
உறவு நீங்கா வரவ யுதவம 
கதிர திசய பாகமே சுகமாம் 
புகழும் பெரி யோா புகழ்தலே புாரா 
ஆகையிற புத்தி யாகிய விதபகள் 
எழிலார் வீடே யிவவகை யன்றி 
மாயையி அளதாய் வந்திடு சிந்தி 
புந்திக ளென று புகலிண் டினைடய 
அடைந் திட நினைத்த லபலம் தாரும் 
எதினா லென்னிலியா பிடு மாயா 
சமபந தததைத் தானடை குதற்கும் 
சந்திய முததி சம்பந் தத்தை 
அடைந்திடு மதறகு பாகிய வருத்தம் 
எட்டுணை யானு மிச்சையச சமிகள் 
உள்ளின் றியேவிட டொன்றிய காயக 
கிலேசம் பண்ணிக் கிளாதவ மதனில 
அடைா திட வேண்டு மாகிய விருத 

ரண்டு வகைக்கு மேற்றமுந் தாழ்வும் 
இனறி வருதத மெய்தல் சமமாம 
இதததை வருத்த மெய்நப பட்டும் 


336 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


அனித்தப் பொருளை யடைகுத லபலம் 
அழியாப் பொருளை யடைகுதல சபலம் 
அன்றியு நன்றா யறிந்த விடத்தில் 
அவைக ளிரண்டு மசத்தா தலினால் 
இன்பமோர் காலு மிலையவை தமினின 
றடைந்திடு மின்ப மலையா வறிவின் 
ஆனநத லேச மஃதறி யாமையில 
இவைகளி னிடமா பெயதிவந் தது போல் 
அறிந்திடு மதனா லறிவா னந்தம 
பொருந்திடிற சகல புத்திசித திகளும் 
ஏககா லததி லெய தின தாகும 
இதுவன்றி வேத மெழிலா கமத்தும் 
புருடார்த்த மாகப் புகனான கினிலும் 
சிவமடை குதலே சிறபபென வோதும 
அசசிவ மெனனு மழகிய வீட்டை 
ஐயா கிரிவு மறவே யடைதல 
எமமாாக கத்தா லென்றிடில வேத 
முடிவினின் மொழியு மொய்நநெறி யதனில் 
அடைந்திட வேண்டு மமமாாக கத்தின 
ஒழுங்கைக கேண்மி னுபநிட மதனில 
ஏக மேவா வததுவி தீயம் 
பிரமமே யென்று பேசிடு மதறகுச 
சுசாதி விசாதி சுவகத பேதம 
சொல்லிய மூனறுஞ சொரூபத் தின்மை 
என்றது வாகி னெழில்வே தாந்தப் 
பக்கந் தனக்குப் பகாக திடும பாதம 
வீடிவை யிரண்டின் விவகா ரத துணி 
வெத்தகை யென்னி லியம்பிடக் கேண்மின் 
நித்திய மாகையி னிகந்திடு கால 
பரிசசே தமதும் பரிபூ ரணத்துவம் 
ஆகையிற் றேச வறை பரிச் சேதமும் 
ஏகம தாகி னியம்பிடு வதது 
பரிச்சே தமதும பகர்ந்திட வொண்ணா 
தறிவாய்ச சததா யானந் தமதாய்ப 
பந்தமுத் தியெனப் பகாவிவ காரம 


வேதாத்த மதநசிந்தாமணி . 


337 


வடி 


அதீத மாகியசைவற விளங்கும் 
கனனிடந் தனிலே சங்கற்ப சகதி 
சங்கற்ப மல்லா தசங்கற்ப சத்தி 
என்றிவை யிரண்டுண் டிவை பிறசங் கற்ப 
சத்தி யேதென்னிற சாற்றிடக் கேணமின 
நினைவுரூ பமதா நிகழத்திடு மதறகு 

வே தெனனில வகுத்திடு நாமம் 
உருவ மயமே யோரோ ரிடததில 
ஒருவன கூவ முரையது தானே 
திரிட டபபடி யெழுதுவது போல 
நினைவது வென்று நிகழ்ந்திடு காம 
உருவது வெனறு மொரு பே தமுமில 
நவிற்றிடு ரூப நாம மயமும் 
மாயா மயமே மாயையென றது தான் 
யாதொன் றில்லாததுமாயை யாகும் 
உள்ளது மலவா யுருப்பெயா மயமாய் 
நினைவு ரூ பமதாய நிகழ்ச கற்ப 
சத்திரத தாய தற்சொரு பமதாம 
அ திட்டா னத்தி லாரோ பிகமாம 
ஆரோ பிதமு மதிட்டான மினறி 
விளங்காதது போல விளங்கிடுந் தனனைத் 
சவிரசசங கப சக்தியும் தோனற 
திகதகை தோன்று மிருஞசங கற்ப 
சத்தி மயமாஞ சருவங் களையும் 
சத்தாய நிகழுந் தற்சொரூ பததில 
ஆரோ பிதமென றறிந்தமை யாது 
புறம்பெனச சத்திய புத்தியைப் பண்ணிப் 
பாாத திடு மிடத்தில் பரமுயர செகமென 
றுரைத்திடப் பட்ட வொருமுப பொருளும் 
விளங்கிடு மவையை விளம்பிடக கேணமின 
சங்கற்ப சத்தி தன்மய மான 
நாமரூ பமதே நாட்டிடு செகமாம 
அவற்றினை நோக்கு மறிவே யுயிராம் 
அவற்றினை விளக்கு மறிவே பரமாம 

43 


338 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


இத்தகை யாக வியம்புமுப் பொருளும் 
உதித்துடு மிந்த வுயிர்பர மிரண்டில் 
மேறபாஞ சாவ விடயம தாகும் 
சீவனோ வேக தேச விடயம் 
இந்தச சீவ னிப்படி பொய்யாய்ச 
சடமாய்த் தோனறுஞ் சகத்தி னுடைய 
புணாசசியிற் சடமாய்ப் போத வடிவை 
விட்டுட னிசசை விளங்கிடு ஞானக் 
கிரியை யுடைத்தாய்க கிளககு மிவையில் 
கன்ம முண்டாய்க கனமந் தனனால் 
தோற்ற முடைத்தாய்த் தொன்று தொட்டுச் 
செனன மரணஞ் சென்று டன்வரும் 
இத்தகை புரியு மிச்சங் கற்ப 
சத்தியே பந்தந தகுமசங் கற்ப 
சத்தியின் வடிவினிச சாற்றக கேண்மின 
பிராநதியி லொருவன் பிசகிமா றாகத் 
திக்குக டமமைத தேரு மிடத்தில 
சூரிய னின்று தோற்றிய திசையைக் 
கண்டுந துணிவாயக காண்குதல கூடா 
தையமாய்த் தோன்று மடுதத பிராநதி 
உண்ணின்று நீங்கி லுள்ள படியே 
துணிவாய் நேரே தோற்று மதனறி 
மந்த விருளின் மறைகதிடு கயிறறைப 
பாம்பு போலப் பாாததிடு மிடத்தில் 
பாம்பல வென்றும் பழுதையே யென்றும் 
ஆறத னாலே யறிந்திடு போதும் 
துணிவது வாகத் தோன்றா தந்த 
மாதாந்த கார மாறிடிற் றோன்றும் 
அஃதினைப் போல வறிந்திடு சாத்திர 
சென்னிய ஞானஞ் செப்புத லின்றிக் 
கிருதகிருத் தியனாய்க் சிளர்சா தனங்கள் 
நான்கு முடைத்தாய் ஞானா சிரியர் 
அருள தி னாலே யாரண முடிவாம் 
மாவாக் கியத்தின் வகுத்திடு பொருளை 


239 


வேதாந்த மநநசிந்தாமணி . 
விருப்பம துடனே விசாரணை பண்ணி 
இசசெக சீவ விருப ரமமவைக் 
கதிட்டான மாகிய வப்பா சொரூபம் 
தானே யென்று தன்னுள் ளிருளை 
யகன்று சமாதியென் றறைந்திடு கின்ற 
சமாதான புத்தி தானது பிறந்து 
தனதுசங் கற்ப சத்தியி னாலே 
ஆரோ பிதமா யநேகத் துவங்கள் 
விளங்கின வென்றும் விளங்கிடு மிவைக்க திட் 
டானந் தானே யாமென வென்றும் 
பழுதையி னிடததிற் பாமபொரு காலும் 
இலலா தஃதி னிவ்வா ரோபிதம் 
இலையென நீங்கி யெழிலதிட் டானம 
ஆய்நிற் குதலே யசங்கற்ப சததி 
இதுவே முத்தி யிசசங் கற்பம் 
அசங்கற்ப மென்ன வறைந்திடு மிவற்றுக் 
கதீத னேதா னாகையி லவையின் 
உளதாம பந்த மோங்கிய முத்தி 
இவைதமக கதீத னென்ன லு மாகும் 
இத்தகை யொருவ னெழிற்குரு வருளில் 
ஐயந் திரிவற வறிந்து சொரூபம் 
தன்னுடைச சந்தி தான மதனில் 
சங்கற் பததிற் றானா நாவாய் 
விரிந்தது வென்றும் விரிந்திடு மெவையும் 
அசங்கற் பத்தி லடங்கிடு மென்றும் 
இவையே பந்த மெழில்வீ டென்றும் 

வைக ளிரண்டு மென்கணோர காலும் 
இலையிவை விளங்க லெம்மிட மதனில் 
ஆரோ பிதமென் றறிநத வறிவு 
கலக்க மில்லாமற் காததிர நீங்கும் 
தன்னள வதனுந் தயிலதா ரையினில் 
நின்றிடின் முடிவி னிகழ்பந்த முத்திக் 
கதீதம தாகு மழகிய பிரம 
சித்தி யதனைச் சேருவ னேசே .. 


840 


வேதாந்த மநநசித்தாமணி . 


உரோமச முநிக ளுண்மகிழ்ச்சியுடன் 
பணிந்திடு கினற பழங்கிரி மேய 
விருத்தவம் பிகையே விணணப்ப மொன்றுண் 
டுரைக்கேன யானு முன் செவி சாத்தி 
அருள்செய் வேண்டு மறை நீ யெனனில் 
கடையனேன் றனக்குங் கருனைய தாகச 
சுட்டிறா தொளிருஞ சயமபிர காச 
சிவதரி சனததை செப்பிட வேண்டும் 
நலல துனக்கு நாமே யகவிருள 
நீககிமுன படியே நிலையினில் வைத்த 
வகைப்படி யே நீ வகுத் துரை யெனனில் 
இருளற கேகி யிதுவர நோககில 
இவவிடத துண்டா யில் குவ தேசிவம் 
விளமபுமச சிவததை விளககுவ தே 
நீவிளக குஞ்சிவ நின்றி குதலயான 

வவனு பவததி லிபம்பிய ஞா துரு 
ஞானஞே யமமிவை நணணிகிற கையினில் 
சிவதரி சனமெனச செபபிட லாகா 
எனறெனில் யானுரை யெழிலனு பவத்தில் 
சிவாநீ நானெனச செப்பிய மூனறும் 
உரைமாத திரமவை பொருமுத றனே 
எப்படி , யோமுத லெனறெனிற சொலகேன 
சசசிதா னந்தத் தன்மயஞ சிவமெனச 
சாற்று தல போலுஞ சாற்றுமோங் காரத 
தடஙகிநின றிடுமூன றக்காம போலும் 
நீலோற பலமென நிகழத் திடல போலும் 
கடமட மகதா காய மெனவே 
சாற்றுதல் போலுஞ் சாற்றிய விவையில் 
உரையே பினன முளபடி நோக்கில 
ஏக மேயா மித்தகை போல 
நானீ சிவமென நவிற்றிடு மூன நும 
சென்மாத திரமே சொரூபம தொன்றே 
ஒனறே யாகி லுயிாககிது வதுவென 
றுரைத்திடப் பட்ட வுருப்பெயா மயமா 


341 


ப 6 


இத்தகை பின்னா விருஞசத தன்னில் 

வேதாந்த மநநசிந்தாமணி 
மாயை தோன்றும் வகையே தென்னில் 
அஞ்ஞா னத்தா லச சொரூபத்தை 
மறந்துயி ரிதுவெனு மாயையைக கானும் 
ஒரு முத லான வுயிாககிரு ளென்றால 
பாசிவ மதறகே பந்த முண் டா கும் 
மேறு மோரசிவம விளங்குக லிலையில 
ஒருகா லையினு மொருவாய் பாதம 
எனறெனி லந்த வெழிற சொரூ பற்கும் 

த முத்தி பகாந்திட லாகா 
உனனரு ளதனி லுபக்கிர மத்தை 
அனறெ னககு யேருளிய வகையே 
சொலகே னந்தா சொரூப வொளியில 
கதிரொளி தோன்றுங் கானலே போலப் 
பேசவொண்ணாக பினனாசத்தி 
தோனறிடு மதனிற சொரூபசிற சததி 
சாயை பதியிற சமுபி பாமென 
ஓரமும் பொருளு முடனே விளங்கும் 
எத்தகை யென்னி லியாயிய பினனை 
திரிகுண சமுகஞ் சோ.கது நிகழும 
சத்துவ குணததிற சாயை யேபாம் 
எண்ணி றந்த விராசத குணததில 
சாயைக ளேயுயிர தாமத மிரண்டாம் 
இருண்மாயையென விருளுயி ரவையை 
மறைத்தே நிற்கு மாயை சகமாம் 
தனு முதலான சகமதுண் டாகக 
கணககது வாகிக கனமமு நிகழும் 


ஐந்து பொருளு மனறே நிகழும் 
இதிறபந்த முததி யிசைத்திட லாகும 
இராசத குணத்தி லிசைந்திடு சாயை 
ஆகிய வுயிர்க ள திட்டான மான 
தறசொரூ பததைத் தாமத விருளால 
மறந்துமூ வகையாய் மாயையி லுழலும் 
சத்துவ குணபரந தனக்கொரு காலும் 


342 


வேதாந்த மந நசிந்தாமணி . 


இருளே யில்லா வியற்கையி லருளில் 
தன தங் கிசமுயிா தானென வறிந்து 
கூபத்தில் வீழந்த குழந்தையை யெடுக்கத் 

ய வீழந்த தகைமையின் பரமே 
மாயை தனிலே வந்துரு வைக்கொண் 
டைந்து தொழிலு மடைவுட னட 

னடத்தி 
இருளினை மாற்றி யெழிலதிட் டான 
தற்சொரூபத்தைத் தானடை விக்கும் 
இருளது நீககி யிருந்த விடத்தில 
உயிாபர மிரண்டு முடலுயிா போலப் 
பின்னா சத்தியிற பெற்றிடு முததி 
உயிர்பர மிரண்டு மொன்றே யாகி 
அபினா சத்தியி லடைந்திடு முததி 
அபினையைப் பாாததே யதுநீ யென்ன 
அருமறை யோது மதுவறி யாமல் 
பின்னையைப் பார்த்தே பேத வாதிகள் 
பாவனை யென்றே பகுத்துரை செய்வர் 
உயிரின சாட்சி யொருநா னேயாம 
பரத்தின் சாட்சி பரை நீ யேயாம 
அப்பால் விளங்கு மது சிவ மேயாம 
பின்னா சத்தியிற பிறிவைக குறிததே 
இவ்வகை மூன்றா யியம்புரை யன்றிப் 
பார்த்துட நோககிற பரம்பொரு ளொன்றே 
இப்பரம் பொருளே யெழிறசிவ தரிச 

சனம 
எனறே முன்ன மியமபிய துமையே 
சுட்டொடு நோக்கிற் றோன்றிடு மூன்றாய்ச 
சுட்டின்றி நோக்கிற றோன்றிடு மொன்றாய் 
மூன்று மிறந்த முப்பா முதனில் 
தற்சிவ சொரூபந் தானாய் விளங்கும் 
பின்னா சததியிற் பிறந்தது மூன்று 
பின்னை தனிலே பெயாந்தே யொடுங்கும் 
அப்பால் மௌனத் தழகிய சிவமே 
அழகிய சிவத்தி லாரோ பிதமாய்ப் 
பின்னை நிகழும் பெயரா தென்றும் 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


343 


அதிட்டான மான வசசிவ நேயம் 
உலகமாய்த் தோன்றி லுயிரு மருளும 
விளங்கிடுஞ் சிவமாய் விளங்கிடும் போதில் 
உயிரு மருளு மொருசிவ மேயாம் 
இத்தகை கண்டே னெழிறசிவ தரிசனம் 
சிவனமக் கருளிய சிவதரி சனத்தின் 
படியே யுனக்கு நம் பார்வையி லுண்டாய் 
விளங்கிற் றந்நிலை விட்டு நீங் காது 
நில்லென வருளிய நிமலநா யகியே 
மலந்தினு நாயை வளப்பம துடைய 
சிங்கா தனத் திற சோததுவைத் தது போல 
எனக்கே நகைவரு மெனது சரித்திரம் 
எனக்கு மிந்த வெழிற்சிவ தரிசனம 
அளித்தனை யிதற்கோ ரறைகைம் மாறென் 
பரையே யுனக்கே பரங்கா ணென்னைக 
காததது காத்தாய் கடைபோ கக்கண் 
பாாததெனை விடாது பரிந்துகொண் டருளே . 


சத்தினி பாதந் தான் பிறந் திதயம் 
சுத்தம தடைந்து தொல்லைமூ வுலகும 
கான்றசோ றதனிற் கண்டென விடுத்து 
வீட்டின் பினையே விருமபிடி னாகம 
விசாரணை செய்ய வேண்டிடு முத்தி 
உணமையின் மும்முத லுண்மைய தாகும் 
அஃதையு மன்றி யவனியி லோர்பொருள் 
உணாநதிடு மிடத்தி லுருவுட னாமம் 
தோன்றுதன் முனமே தோன்றிடுஞ் சிவமதை 
இருளினிற றெரியா திதுவெனச சுட்டி 
எய்திடு மாயை யிருவினை யதனின் 
ஆகையிற் பதிபசு வாணவ மாயை 
கருமமுந் தோன்றுங் கருவிதி னோக்கின் 
மும்முத லவையின் முத்தியிற் பசுவை 
விடவேண்டு மென்னும் விருப்ப மதனில் 
இருவகை யாகு மிரும்பதி பசுவும் 


344 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


மாற்றிடு 


மூவகை யாகு மும்மலந் தனின் மற 
றவை தனக குக்குறி யது விது வாகும் 
அதுவிது நீங்கி லவை மூன றகலும் 
அவையினின் மூல மாணவ பாகும் 
அறுவைக கமாகையாற மூவரும் 
சாணமும் போல சமறிய விரன 
மூலம் தெடுகக மலனே கூட்டி 
உற்பவ முதலரை கடுமைந்து 
தொழில்செய்திடுவன் றொன்மையி லேநிக 
றாதகன் கண்னி லப்பட லத? 
எடுத்திடு முனமதா கேற்றவு டதங்கள 
சோததிடிளிதமாயத தரகதிடு காலம் 
பொறாதது போலும் புகனறிடு மாயை 
பிறப்பினுக் கஞ்சிய பிறபபை நோ நீக்கும் 
நெறிபே தெவைக நெறியினை யுரைப்பார் 
ஆரெனத தேடியா | காலையின் 
சிவமே ஞான தேசிக கும 
அவனருளாலே யாகம் செறிபின் 
ஐந்து தொழிறத மரனே யுரியன் 
ஆமென றுயிரபொரு ளரசாரா பெவையும் 
உடறகா வலையு மொருங்கே கேகி 
அருளினை நோககி யாசா னருளில 
உசசியி னிறகு முபலம போல 
ஆண 

ணவ மாயை யவையினிற றோன்றும் 
மறபபு நினைப்பு மாற்றிடி லலபகல 
அற்றவீ டெனறே யறைக திடு மாகமம 
அவவீ டதனி னனுபவந தனனின 
பெத்தததி னிறகும் பெற்றியைப் போல 
இதுவெனத் தோன்று மெவையவை யனைத்தும் 
நியதி செய்ததுவாய் நிற்றல சமாதி 
சமாதியை நீக்கிய சாக்கிரந் தனினும் 
சிவமே யைந்து செய்கையி னடிததல 
கண்டுதற செயலைக் கைவிட வேண்டும் 
இததகை நெறியை யெய்திய பாலன 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


345 


பித்தன பசாசன் பெற்ற குணங்கள் 
மருவியே நிற்றல் வாய்மை நெறியாம் 
தேகாக தத்திற் சிவமே சோவன் 
இஃதா கமநெறி யினியா ரணநெறி . 


சுருதி 


சாதன நான்குந் தன்னிடத் துதித 
பின்னர் விசாரம் பேத பபேதம் 
எனவிரண் டவையு ளீசனு முயிரும் 
இருமுத லென்றே பிபமபுகல் FP. 
ஒருமுத லென்ற லொள்விய காட்சி 
ஆகையின் வேதத் தந்தவி சாரம் 
செய்திட வேண்டுஞ சிறப்பெனி லா கம ! 
அன்றது சிறப்பா மத்தியான் மீகம் 
சொல்லிய பிரபல சுருதியே சிறப்பு 
இத்தக வன்றி யெழிலார் சு 
அரசன துரையி னவைமற றெலலாம் 
மற்றோ ருரையின் மறையினபறறி 
திற்கு மதன்றி நிமலன் சுவாசம் 
வேத மாகமாக விளங்கிய வாக்காம் 
அதனான் முந்திய தருமறை யாரும் 
இதற்கதி கார மின்றிய வைரியா 
சூத்திர பாதி சொல்லிய போக்கு 
விசாரணை பண்ணி விளங்கிட லாரும் 
அவரவர் சரிதை யவரவர்க் கேயாம 
பத்திய ஞானமும் பகர்வயி ராகமும் 
எக்குலத் தோர்க்கு மெய்திட லாகும 
அறிவே குலமென் றறைந்திடு முலகம 
நற்குலம் வினைவி னண்ணின் தாகும் 
மூன்று கடனு முனமுடித் தோர்க்கே 
ஞான வி சாரணை நாடிமேற் கொள்ளும 
நாமா ரிந்த நாநா விதமாம் 
பிரபஞ் சததின் பிறபபிடர் தானே 
தெவரினை யுடைய தெமாகி | பிறவி 
எயநின தெருந வ நவினி !! n 


உ 


346 வேதாந்த மநநசிந்தாமணி .. 

இறந்திடு மெந்த வேதுவி னென்றும் 
தோந்திட வேண்டுந் தேகேந்திரி யாதி 
நாமல சித்தே நமதுரு வகிலம் 
பழுதையை யிரவிற் பாம்பென் பதுவின் 
சிவமஞ ஞானத் திருககினிற் றிரிவாய்ச் 
சகமெனத் தோன்றுஞ் சங்கற பததில 
பழுதையி னுளதாய்ப பகாந்திடும் வடிவே 
ஆரோ பிதமா மாவிற் றங்கலில் 
அசசிவ வடிவே யகிலந் தங்குஞ் 
சகபபொரு ளெல்லாஞ் சததுசசித் தின்ப 
வடிவ நாமமிவ வகையைந் தியல்பில் 
உதித்திடு முன்ன முரைத்திடு மூன்றும் 
சொரூபசம் பந்தஞ் சொலும்பினிரண்டும் 
மாபைசம் பந்த மற்றிவை தம்மை 
யூகித் துணரா துணாவுடைத் தாகித் 
தோன்றி டும்பொருள் துவக்கிற பிறவி 
சிதைந்திடுஞ் சகலத் தியாகம் தன்னில் 
சகலத்தி யாகந் தானெது வென்னில் 
பாமபென னீககிப் பழுதையென றறிதல் 
போலநா மாதி போககிச சொரூபம் 
பெற்றிட லஃதெப பெற்றியி லுண்டாம 
அரவெனும் பிராநதி யகன்றிடுந் தீபம் 
வந்து விளக்கில வகையது போல 
ஆசா னருளி லருமறை யந்த 
ஞானவி சாரமே ஞான தீ பமுமாம் 
அவ்விளக் கங்கொண் டறிந்திட வேண்டும் 
அதிட்டா னந்தோன்றி லாரோபி தம்போம் 
தனையா ரென்றே தான் முதற் றேரின 
துளபடி யுணரி னொருங்கே யனைத்தும் 
தோன்றிடும் பழுதை தோன்றின வுடனே 
கட்செவி யென்றல் காணா தஃதின் 
அகிலமு நீங்க லன்றியே தோன்றில் 
பேய்த்தேர் போலப் பிரவர்த் தகமும் 
கனவது போலக காண்டிடு மவையாய் 


வேதாந்த மநநசிந்தாமணி 


347 


நின்றிட லொருவி நித்திரை தன்னில் 
கண்டிடுங் கனவிற் காட்சியீ தென்று 
தனைவே றாகத் தானுணாந் திடலின 
உடன் முதற் றள்ளி யொருசிவ நாமென் 
றிருளகன் றுறுதி யிதயத துதித்துக 
கந்தாப்ப நகரங் கண்டிட லிற்சகம் 
கண்டிவ் வுறுதி கலக்கமில்லாமல் 
நிற்றல் சமாதி நிலையிது வாகும் 
உடலக தததி லொன்றுவன முததி 
இதுநின் மலமுடை யிதயருக் காகும் 
மலினநெஞ் சுடைய மகற்கு முன்னா 
விதமா மசுத்தம் விலக்கும் பொருட்டுச் 
சுததவா தனைபைத தொடங்கி 
மனோலயஞ செய்யின் வாய் திடும் வீடே , 


விரிவுறு முருவ நாமம தகற்றின் விடயங்கள் விளங்குறா வித 
னான் , மருவுறு பொறிபோம பொறியறக கரண மாய்நதுறுங் 
கரணமாய் தலினாற் , புருடன்முன னேழுஞ சுததமோ ரைந்தும் 

தொற சச்சிதா நந்தங் , கிரியையற் றிலங்கு மென்றனள் 
விருதத கிரியமா பெரியநா யகியே 

1 
உளப்படு முருவ நாமம தகற்றி னுள்ளசற் சிற்சகர் தோன் 
றும் , வளப்படு மிதனா லுலகுகண் ணாடி வருநிழ லாநிழன் மறிந் 
தால் , விளக்குறு ஞான வெளியதா மிதனின் விளையுமின் பென 
வெனக் கிசை ததாள் , கிளககுறு தவத்தோர் தரித்துரை விருத்த 
கிரியமா பெரியநா யகியே . 

பழுதையென் றுணரிற் றனமுனர்த் தோன்றும் பாம்புமப் 
பழுதையா மதுபோன் , முழுதுண ரறிவாந் தன்னையே காணின் 

ரணுறு சராசா மெவையு , மெழுதரு மறிவா விளங்குமென் 
றிசைத்தா ளெழுபவக துடைத்தெனை யளித்த , கெழுமணி 
முத்த நதிசெறி விருத்த கிரியமர் பெரியநாயகியே . 

3 
சொரூபமே தானென் றுணர் தரிற் பரனுந் துகளுறு சீவ 
னுஞ் சகமு , மருவுதன் னினைவி லெழுந்தமித் தைகளாம் வந்திடு 
பந்தமவிடிலவா , மொருவுயிர தானென் றுணரிலம் மூன்று முள 


2 


348 


வேதாந்த மந நசிந்தாமணி . 


பந்தம் வீடுமுண் டென்றாள் , கிரிதவப் பயனாய் வருமொரு விரு 
த்த கிரியமர் பெரியாயகியே 

4 
அறிபொரு ளறி வோ னறிவினைக் கொடுப்போ னானம்ப 
பொருளுமேரா விடயம் , பொறியுறப் பிடித்தா லுளவிதை விடுத் 
தோ பொருளநா டுதனமுன ரிடைபே , பிறிவறத் தோன்றுஞ் 
சொருபமிக நிலையிற போமுப் பொருளகளு மிலவான , கிறியற 
வறிதி யென றனள விருத்த கிரியமா பெரியநாயகியே. 5 

அரவிலை பழுதை யுணர் தவாக் கதிபோ லகிலமெய்ப 
பொருளினை யுணாகதோக, கொருவர் திருத்த லெனையெனிற் 
கான ஒறுசால மிலையென வுணாந்தும் , மருவலி 

னாநா விகாரமே 
தென்னின் மலிகன வினிலுறு மென்றாள் , கிருதுசெய் மறை 
யோா பரவிய விருதத கரியமா பெரிபாயகியே , 

6 
தடத்தின்மற் றதனிற் றங்குபல கடத்திற சாயையுஞ் சாயை 
யில் லதுமாய்க , திடததொடு விளங்கும் விஈம்பும் பா லீசன் சீவ 
னிங் கிருவர் சாட் சிக 1 , மி.க பரம பினையிற மூேன்றுறுஞ 
சிவமிங் கிருவாசாட் சிகளுமாறென்றாள் , கிடைத்தநன னிதி 
யா யெனசகுறும விருந்த கிரியம் : பெரியநா யகியே . 

7 
ஓதுறு நாம் பகற்றியுற பேன்று முள்ளசற் சிற்சுக மிது 
வே , தீதறு சிவ சாட்சியில் கிதனைத தெரி.5 திடுஞ சீவனு 
மிதுவா, யேதபொன் றில்லாப் பிரமமா மென்றெ னிருளற வருள் 
புரிந் தவித்தாள் , கோதமி றவத்தோர சூழ்தரும் விருதத கிரியமர் 
பெரியநாயகியே . 

8 
எஞ்சுறு முளத்தோ டென்னையா ரென்றே யிரங்கியே திரிந் 
துழல் வேனை , மஞ்சுறழ் கரத்துக் கன்னனைக் குந்தி மகனென 
வுணாததுதல் கடுப்ப , வஞ்சலென் றழைதது பேது வாகு மைய 
மின் றெனனவே யளிததாள் , கிஞஈக வாயா மூஞ்சிட விருத்த 
கிரியமா பெரியநாயகியே. 

9 


+ = + = + 


குமாரதேவர் நெஞ்சுவிடு தூது . 
பூவாய்தத கற்பகப்பூம் பொங்கரிடத் திற்சிறந்தோன் 
றூவாய்தத செங்கமலத் துள்ளிருந்தோன் - மாவாய்த்த 
மார்பகததோ னாகமுற்றோர் வஞசகக் கூற் றைக்கடா த 
சீர்மிகுத்த காயத திறனமுனிவோ - சேர்மிகுந்த 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


349 


மாணிக்கப் பைவிரித்து வாழுரகர் பாருறைவோ 
சாணிப்பொன் போன்றமறை யாகமங்கள் - பேணி 
யுருவே யருவே யொளியே வெளியே 
தெருளே யருளே சிவமே - பொருளேயென் 
றேத்துஞ் சுகசொருப மின்னருளே யோரவடிவாய் 
நாதது நிசெய் பேரு நயந்தருளித - நீர் ததனென 
வந்தபிரா னாயேன மலதிமிரம் போக்குதற்கென 
சிநதைகுடி கொண்ட செழுஞசோதி - வ 5 தனை செய் 
யனபாக கெளியா ன திகரே யாயிடினும் 
வனபாக் கரிதாய மாணிக்க மனபுக்க 
மதரமே மத்தாக வாசகியே காணாசு . 
சந்திரன்று ணாககடலே தாழியா - வந்தபாதம் 
வனபிற கடைய வரும்முதம் போன்றெழா 
தனபிற பெருகியெழு மாரமுதத - துன்பத் 
தியைாழி விழாதவரைத தீதறியா முத்திக் 
கரைடேல் விடுக்குபொரு கப்பல் - 
மாகமே யாதி யதேகபிர பஞ்சமெலா 
மேகமாய்க் காட்டு மெழிறசிததன் - மாகசுர 
பேமாகக வெமமனோரியாரு மிறுமாககக 
கோமாக் கருணை மழை கூர் மேகம் - பாமரருவ 
கண்ட பொழுதே கசிந்து கசிக துள்ளுருகித 
தொண்டுசெய மேவுஞ சுவைக்கருமபு - பண்டு 
பிரம னகநதை பிறங்கா தடங்கப் 
பரம் வொளியாய்ப் படாந்து 

படாந்து - சிரமனந்த 
கோடி படைத்துக் குலவுலகெ லாக தானாய் 


விரவிவரு 


தம்மை யழுக்கறவே தான்றுடைத்த லனறியுயிர் 
வெம்மை யழுககு மிகத் துடைத்துச - செம்மைதரு 
வீட்டின்ப வெள்ளதது மேன்மைபெற வேமூழ்க 
நாட்டுமணி முத்தா நதியுடையான் - மீட்டரிய 
மெத்து கடமாதி வெறும் பொய்க் கதிட்டானச் 
சத்தெனுமோர் மேனமைத தகுநாடன் - மொய்த்து 
வருமபோ ருருவமாய் மன்னுபொரு ளெலலா 
மொருங்கே சுகமான வூரான 


350 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


நானா 


தாளிலே நெஞ்சுவைததுத் தாங்குடும்பி போனடிக்ரு 
மீளகிலா வன்புடைய வித்தகரு - மாளாத 
தகைமை யுடையோராய்த் தக்கப்பணி செய்தே 
யகமு முகமலர் வாருஞ் - சுகசொரூப 
மொனறெனறே சொனனா லுலகமே தென்றிடவே 
நின்றபழு தையிடை நீளரவ - மன்ற 
வுதிக்குமா றபபொருளி லுண்டாமென் றோத 
விதித்த பழுதை விளங்கின - மதித தபாம 
பேகு மது போ லெழிறசிவங்கண் டும முலக 
மோகாதி தோன்ற லெனையெனன 

மோகமறக் 
கானலினீ ரில்லை யெனக கண்டு நீர் தோன்று தலபோ 
லீனமிலபொய் யாய்ததோற்று மென்றிசைப்ப - வான 
பழுதையினிற பாமபும் பகாகான னீரு 
மெழுமோர தகையா யிவைதாங் - குழுமியே 
நானாவா யோாபொருளி னண்ணுவதே தென்றிசைப்ப 
வானாத பொன் மண்ணி லாபரண 
கடமாதி தோன்றுமொரு காரணமபோற றோற்றுந் 
திடமா நீ காணென்று செப்பத் - திடவா 
னாருவன் றொழிலா லுளவா மிவைதா 
மருவுமிவை யாவரால வந்த 

த - துரையெனவே 
விண்ணிணிடைப் பீலி வெயிற்குஞச தோன்றுவபோ 
னண்ணு மெனவே நயந்துரைப்ப வெண்ணுமவை 
பற்பல வானாலும் பகருருவொன றாமிவைதாக 
துப்புடைநா நாவுருவாயத தோற்றுவதென - செப்புகெனக் 
காந்தருவ மாநகர்போற காணெனவே யாநகர்தான 
போந்தவிவ காரமின்றாப் பொய்யாகு - மேய்ந்த 
விவற்றுள் விவகார மேய்வ தெவனென்னக 
கவற்றுள் கனவு விவகார - நவிற்றுதலபோ 
லாமென் றுரைப்ப வது நினைவின் வாதனையாங் 
தோமுறுபொய் வாதனைதான் வாய்தாய - சேமப் 
பொருட்கே தெனவந்தப் பூரணத்திற றோன்றுந் 
தருக்கா நினைவாகுக தானென் - றுரைப்ப 
வதற்கு நினைவெழுமோ யாதெனறு கேட்பக் 
திதத கனலீலை கண்டா - யிதைப் பொய்யென் 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


351 


றுன்னாது கேட்டி யுளஞ்சற் றசைந்தக்கான் 
முன்னாம் பரமுயிரகண் மொய்ததெழுந்த - மன்னா 
வுலக மிவைதோன்று முளமிறந்தா லிந்தக் 
கலகமெலாம் பொய்யாய்க் கனதை - யிலகியதோர் 
மெய்யொன்றே யாகு மிளிரு முளத் துருவ 
நையா வுருவமொடு நாமமாம் - பொய்யுளந்தா 
னுன்னினைவு தீதெனறே யூகத்தா னோக்குமிடத் 
தந்நினைவு நாமவுரு வாகுங்கா ண நநினைவு 
கோடி கணத்திற குதிததெழலா லிவ்வுலகு 
நாடற் கருவுருவ நாமமாய்ப , பீடுபெறத 
தோற்று நினைவைத துணித்தாற்சற் சிற்சுகமே 
மாற்றற கரிதாய வயங்கலுறுஞ் - சாற்றுமிதா 
லுள்ளமே யிவவுலகா மிவவுலகே யுள்ளமா 
முள்ள மலா தேயுலக மொன்றில்லை - யுள்ளே 
மதுரா தருஞசாத்தன வன்கோயின் முன்னே 
சதுரங்க மாபலமாத தங்குக - குதிரைகரி 
தேரா ளெனுமபெயருஞ் செப்பியபேர் கொள்ளுருவு 
நேராது பொய்யென்று நீக்கியே - தேருமிடத 
துற்றிடுமுக் காலத்து முள்ள மண்ணே மறறெல்லாம் 
வெற்ற வெறும்பொயயாய் விடுமிவைபோற - சொற்ற 
பெயருருவ மானவெலலாம பேணாது நீககிற 
செயிரறுசித தொனறே திகழு - மியல்பாக 
கடலிற் றிரை நுரை காண்டிவலை மொக்கு 
ளிடமுற றெழினு மிதுபொய் - திடமுறுமெய் 
யாவ தெதுவென் றறியுமிடத் தப்பொருளின் 
மேவு திரை நுரை வெண்டிவலை - தாவியெழு 
மொக்கு ளெனும் பெயரு மொழிபெயா கொள்ளும் முருவு 
மொக்கவெறும் பொய்யா முருசியுடன் - றக்க 
நெகிழ்ச்சி குளிாசசிமய நீரொன்றே மெய்யாம் 
பகுக்கு மவைபோலப் பாரிற் - றொகைக்கரி தாய்க் 
காணுமுரு நாமங் காணாது பொய்யாகு 
மாணு றுசற் சிற்சுகமே வாய்மையாம் - மாணா 
இருப்பதுசத் துச்சத்தா லெண்ணுருவ நாம 
மிருப்பதுபோற் றோன்றும்வே றில்லை - யுரைப்பரி தாய்த் 


352 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


தோன்றுதல்சித் துச்சித்தாற் றோன்று முருநாமம் 
தான்றனித்துத் தோன்றுவது தானில்லை - யான்றா கந் 
தானே யுள திதனாற றங்கு முருநாம 
மானாச் சுகம் போ லணுகியிடு - நானோத 
வேறேது மில்லை விரிதிரை யாதிகடாங் 
கூறு சல மொன்றே குறிக்குங் காற - றேறிற் 
பொருளொன்றே யாகும் புனிதமுறு நெஞசால் 
தெருளொன்றிக காணென்று செப்ப 


... 


கண்ணிணைக்கோ ரின்னமுதாக் கணடு பணிந்தேத்தி 
யுண்ணினைவு தோன்றா துறுபோதி - லெண்ணவொணா 
மெய்யரெலா நிறப வினையேனைத் தானோக்கி 
யையனருண் மாலளித்தா னன்று முதற - றுய்ய 
வவன்றருமின் பமபெறவே யாசைமிகக கொண்டே 
னுவந்தவன்பாற றாது விட வுன் போ - னி வருத 
கடல்சூ ழுலகனைத்தும் காண்கிலே னெஞசே 
யிடர்போக்குக தூதாநீயின்று - திடமாகச 
செல்லவே வேண்டுஞ் சிறியே னுயிாத துணையே 
நல்ல வெனக்குகவு நாயகமே - 

மே - புல்லறிவா 
னாயேன் பிறந்திறந்த நாளெல்லா பென் னுடனே 
நீயே பிரியாது நின்றதனா - 5 பேயென 
றாதையுந் தா தமரும பெ . ) நட்புஞ 
சூதையே செய்வார் துணைவரோ - நீதயவா 
யென்பா லொரு நிததிங் கேகாத மாயிருக்கா 
லுன் போலு மென்போலுரொப்பார் னபெருமை 
யாகமமு மாானமு மான பலகலை பு 
மியோகிகளுந் தாமே யுரைக்குங்காண் - மோக்க 
கருத்தடங்கின முத்தியது நையகலிற கட்டென 
றுரைத்த தரனுமைக்கென் றுன்னி - விரிததுப 
புகழ்ந்த தலவே புகலரிய நெஞ்சே 
மிகுந்த பிறப்புவீ டென்னும் - தகுந்தொகைக்குக 
காரணமு நீயே கருது முலகமெலா 
மேரிணங்கு நின்னையல்லா தில்லை காண் - பாரினககு 
நீசற் றசைந்தா னிகழு மூலகாகும் 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


353 


சேற்றுந் தோன்றாது நின்றக்கான் - மாசற்ற 
மெய்சசிவமே யாகு மிளிருமிதா லுன்பெருமை 
யச்சிவந் தானே யறியுங்காண் - மெச்சு 
முறவா லுயர்வா னைப்போ லெனக்குப் 
பிறிதா ருளரதனாற் பேணி - யறவாழி 
யான்குமா தேவன்பா லன்புடனே தூது செல்ல 
நான்கருதி யுன்பா னவிற்றினேன் - யான்புகலு 
மவ்விறைவ னென்று மமருமிடஞ் சொல்லக கேண் 
மௌவன் மணக்கு மலாச சோலை - செவ்விதரு 
முததா நதிசூழ முதுகிரியா மாங்கும் 
வித்தார மாய்சசெல்லு வேலை தனிற - கத்துரு 
சமயரெனும் பொய்வேடர் தமமைமிக நாடி 
யமருமுற வாமென் றணுகேல் - கமைவி 
லாரிவை பர்தா மென்றி பம்பு மாமாவை நாடேல் 
கருது விடயமெனுங் கானின் 

மருவு 
நெறிதப்பிப் போய்தனு ணின்று மயங்கேல் 
பொறிமதத மாவொடுபோ ராடேல் - செறிவு. 2 
காமமெனும் பங்கததிற காலி டேல் கோபமெனு 55 
தூம வழன்மிதித்துத் துளளியிடே - னாமவுரு 
முன்பின் புடைபெயானது மூனனி நோககாதேசி 
யன் பெலா மோருருவே யானவரு - மினபமய 
மாகி யிருப்போரு மரியதவச செலவாகளு 
மேகமெனுந் துணிவை பெய்தினரு - மோகமறு 
வீரசைவ நாயகரும் வேத முனிவரரு 
மோரா கமசைவ வுத்தமரும் பாரோரு 
நாற்றிசையுஞ் சூழவவா நாபய ணுடுசசம் 
மேற்றிகழு மிந்து விளங்குதறபோற் - போற்றும் 
குமாரதே வென்னுமோர் கோமா னிருப்ப 
னமாவென் றவனசபையை நாடி 

யெமாலன்பு 
தனனடிக்கீழ் வைக்கத் தகுகருணை செய்தானைப் 
பொனனடியென் சென்னி பொறித்தானை 
பவளமலை யுப்ப பாரிசத்துஞ் ரெமமை 
திவளருவி தூங்குக திறமபோ - ன வமாா 
கரே தொடையல கலாதபுத தானை 

43 


854 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


வழுநீத்த பாமாலை மன்னைத் - தொழுவார்க்கு 
வேண்டிய வேண்டிய வெலலா மிகவளிக்கு 
மீண்டிய தெய்வ மிருநதருவை - மாண்டறியா 
வானந்த செல்வ மளிக்குஞ்சிந்தாமணியை 
வானந் துதிக்கவரு மாதவததைத் - தீனனே 
னே து பிழை செய்தாலு மேழையே னுக்கிரங்கித் 
தீதனிவ னென்னாத தெய்வத்தை - யோதும 
பழமலையான் பாகம் பதியா விளமை 
பழ Jடன வாழுமுமை தமமை வழுவாது 
தந்தாரி தானந்த சாகரத்தி ஊடாடுஞ் 
செமதிருவா ழுங்குமர தேசிகனைச - சிந்தை நீ 
பொனனே மரகதமே பூரணமே யாரணமே 
யனனே முதுகிரியா ராரமுதே - மனனே பென 
றேத்திப் பணிந்தம் செழுந்து காஞ்சிரமேற் 
சோத்துப்பின் கைகட்டிச் சென்று நின்று - தீரத்தனே 
யுனபவனி கண்டங் குனதுகடைக கண்ணோக்க 
மன்புடனே பெற்ற வரிவைதா - னின்பம 
பெறுவ தலாலவித்தைப் பேரிருளில் வாடி 
யுறுவளோ யாவு முதிக கச - செறியும் 
பகுதியெனும பௌவந்துப் பாடொலி.பி னாலே 
மிகுதி வருந்துவளோ மேனி - யகமென்று 
மூலவகங் காரமெனு மூரிமத வேளினாற 
சால மயங்கத் தகுவளோ - கோலியே 
கத்து சமயக்குயிலின் காரொலியா லானந்த 
நித திரைபண் ணாது நிகழவளோ - சுததமுறுஞ 
சாத்திக மாயைபெனுஞ் சந்திரனால் வெம்புவளோ 
காததாள் வாய் மற்றிவளைக் காணெனறே - யாததன 
திருவடியில் விண்ணப்பஞ் செய்து வணங்கி 
யிருமைதரு மிவ்வுலக மெல்லா - மொருமைபெறு 
பேரினப மாகியெனறும பேரா இருந்தவிந்தச 
சீரினப நாயேன் செறிதோங்கத - தாரன்பா 
யின்றிவளுக கீத லெழில்வள்ளா லென்றிபாபி 
நன்றெனவே சம்மதிபய நன்குரைத்து - மன்றலுறு 
எறகுமர தேவன் றருங்குவளை மாலைநெஞ்சே 
யிற்பெறவே வுககிவா வின் . 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


355 


தத்துவராய சுவாமிகள் 

திருத்தாலாட்டு 
என்ன தியானென் றினியொருகா லத்தினுள்ளு 
முன்ன வறவூ னுபிர்வேறு செய்தானோ. 
பூண்ட புலன்கள் பொறிவழியே போகாமே 
மீண்டிரு வென்று விளம்பும பெருமானோ. 
புற்கடந் தோன்றாத வண்ணம் புரளாமே 
மற்கட மாமனத்தை மாட்டும் பெருமானோ. 
பொய்யாகு மெய்யில் வேறாகும் புருடனைக 
கையா மலகமெனக காட்டும் பெருமானோ 
உனைமறைய மூடு முணர் விலா மாயைக் 
கனவிருளைக் காணென்று காட்டும் பெருமானோ. 
கண்ட விருளைநீ காணாதே யவ்விருளைக் 
கண்ட வறிவை நீ காணென்று சொனனானோ 
கண்ட வறிவுதனைக் கொண்டுனனைக் கண் மறைத்த 
பண்டை யிருளை நீ பார்த்துக்கா ணென்றானோ 
கங்குலா மாயவிருள் காண்கிலேன் காணகின்ற 
தெங்கு மறிவென் றிசைகக விசைந்தானோ. 
சாதமா மிவ்வுடல நானல லேன் சான் கும 
போதமே நானெனைப் போதிக்கும் போதகளே 
உதிப்ப தெல்லாமு முணாவன றுணர்வை 
மதிப்பதுவும் விட்டு நீ வாளாவி ரென்றானோ 
சித்தசித தீசத் திரிவிதமுந் தீர்ந்தபா 
ழித்தனைக்கு முறபத் தியுமிதுவே யென்றானே 
மும்மைப் பாழ்தீர மொழியா மொழியாலே 
நம்மைப்பா ரென்று நவிறும் பெருமானோ 
அபாவ பாவங்களுக் கப்பாலாய் நின்ற 
சுபாவமாக தன் சோதி சொலலாமற சொன்னானோ 
இவ்வா றறிந்தபரி சென்னவொண்ணா வின்பத்தைச் 
செவ்வாய் மலராமற செப்பும் பெருமானோ. 
ஆனந்த வெள்ளமென தங்கைக் கனியாக 
மோனந்தன் னாலே மொழியும் பெருமானோ. 


. 


ப 


856 


வேதாந்த மநநசிந்தாமணி . 

பிள்ளைத் திருநாமம் . 


வருகைப்பருவம் . 
பாவுமிமை யோகண் முனிவாமறை யோது 

பரிசுதனை நாடி யறிவுறார் 
படர் பெருக மேனி யருளகொடெனை யாளு 

பரிசுபடி மேவி யரியதா 
ளவுகயி றாகை யறியினில் தாமென் 

றருமறையி னோது முவமைதா 
னனுபவம் தாக வகிலநிக ழாம 

லறிவு வடிவாக வறிவுதா 
னிரவிலவரு சோம னிருமையில் தாகும் 

விழியினுள மாசு கழியவே 
யெனுமறையி னீ தி யிலகவிறை சீவ 

னெனநிகழு பேத மிரியவே 
வரவுதிரி வான மதிவிழியின் மாசு 

கழியவரு நாதன வருகவே 
மனுடாவடி வாகி வருகருணை வாரி 

வருக வெனையாளி வருகவே . 


தாற்பருவம் . 
முன்னஞ்செயு மாதவ கோடிகளான் 

முதுநான மறையோது 
முனிவோா தமினுற பவியா மறையின் 

முடிவிற றுணிவுற்றுப் 
นอก னுமபொரு ளானபரம் பொருளே 

பொருளென் றலதொனறிற 
பற்றற்றுறவும் பகையும் புகழும் 

பழியுங் கழியோடும் 
பொன்னுஞ்சம மாக நினைந்திகமும் 

பரமுந் தருமின்பப் 
போகங்களெலா மோகங்களெனும் 

படிபுந தியின்வைததுத் 
தன்னந் தனியே யடைவா ருறவே 

தாலோ தாலேலோ 
தனிநாயகனே யெனயா ளுடையாய் 

தாலோ தாலேலோ . 


வேதாந்த மநநசிந்தாமணி 


357 


சப்பாணிப்பருவம் . 
வெறிகமழ் திருவடி மலரென் றலைமிசை 

வைத்தரு ளிததாவி 
விடயமுண் விழிமுதல் புலனவை யெழலற 

விட்டி செனபபேசி 
மறிகட லலையென வுறுமனன் மலைவற 

வைத்தொ ரிமைப்போ தின் 
வடிவறி வெனவறி வகை செய்த வறிவுறு 

குற்ற மதைக்கூறி 
யறிவறி பொருளறி பவனென நிகழ்தரு 

முப்பரி சைததீர 
வறிபொரு ளறிவினி எறிவறி பவனிவன் 

முற்றறி விறகூடக 
குறியறு குறிகுறி யெனவரு வியவிறை 

கொட்டுக சப்பாணி 
குருபர பரசிவ சிவகர கரமலர் 

கொட்டுக சபபாணி . 
துஞ்சல் விழித்தல பிறத்த லிறத்தல் 

சுருங்கல் விரித்தலெனச 
சொல்லும் விதங்களு மற்றள வற்ற 

சுகோததி யாய்நினையு 
நெஞ்சு நினைப்பு மறப்பற நின்மல 

நிட்கள மாயறிவாய் 
நிறப விருப்ப கிடப்ப நடப்பன 

நிறபிறி தறறொருகா 
லெஞ்சுத லின்றிய விவ்வுரு வென்றுண 

ரவ்வுரு வுற்றுணர்வா 
ரெவ்வள வவ்வள வாகிய நின்னுரு 

வென்னுரு வாயிடவென் 
குஞ்சியின் வைத்த துணர்ப்பது மங்கொடு 

கொட்டுக சப்பாணி 
கும்பிடு மன்பர்த மென்புரு கும்பா 

கொட்டுக சப்பாணி . 


358 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


செங்கீரைப் பருவம் . 
அவனியி னன்றியில் வினைந கந்தரு 

நன்றே யுண்டாகி 
லமருல கந்தரு மறிய விழுந்திடு 

மங்கோ டிகோடும 
பவனி தனங்கெடும் வகையிலா பங்கய 

நின்றா ளன்பாகிய 
பணிகில ரென்றரு மறைபக ருமபா 

செங்கோ செங்கீரை 
தவவடி வென்றுகொள் சடையுடை செந்துகி 

றண்டே கொண்டாடிக 
தமையுணா வினறிய சமயிகள் பாதிசெல் 

சங்கே தஞ்சாடிச 
சிவமக மென்றுள தெளிவு தருமபா 

செங்கோ செங்கீரை 
சிவகர சிந்தனை யறவருள் சுந்தர 

செங்கோ செங்கீரை . 


அம்புலிப்பருவம் 
முனிவரன் சொருபன றருங்கழன 

முடிவறிந்தில னரியுநான 
முகனு மன்றணி முடி வறிந் தில 

னெனமொழிந்தன மறையெலா 
மீனிவரும்பவ மொழியவென்பதை 

யுறவுடம்புட னினியவீ 
டிதுவெனும்படி தெரியவிங்கொரு 

மொழிமொழிந்திருள் வெளியொடே 
அனிதமிங்கித முறுமகம்புற 

மறநிறைந்துள வமலமா 
வறிவனந்தமெய் யளவினின்பமே 

னுருவெனும்படி யருளினான் 
மனிதனென்றிட வரவிசைந்தவன் 

வருகவென்றபின் வருகவே 
மறுவொழிந்திடும் வடிவுதந்திட 

வருகவமபுலி வருகவே . 


ம 


--- 


வேதாந்த மந நசிந்தாமணி . 


359 


சிற்றிற் பருவம் . 
பேசக் கருதப் பட்டவனன் றெனையாளும் 

பித்தன் குறிகேடன் பெண்ணானலி யல்லான் 
றேசத்திறை யொன்றிற றட்டா னுறவற்றான் 

சென்மபபகை யன்றற சோவா ருயிருண்பான் 
கூசப்படு வார்நான் மறையன் குணனில்லான் 

குருவற்றவ னிங்கோ ருருவற்றவ னென்றே 
யோசித்தில மெஞ்சிற றிலலஞ் சிதையேலே 

பெமையாளுடை யாய்சிற றிலலஞ்சிதை பேலே 


சிற ,தேர்ப்பருவம் 
நாவிறப டாதாவை செவியிற்ப டாதவொலி 

நண்ணப் படாத பரிச 
நயனப் படாதவொளி நாசிப்ப டாதமண 

நாலிற படாத காணம் 
பூவிற படா தகனம் வெளியிற் படாதபுரை 

வளியிற் படாத வொலி தோய் 
புனனிற படாதநெகிழ் வனவிற் படாததெ ) 

லினனிற படாத வொளிவரு 
தோவிற படா நுபடு மதியிற படாதகுளி 

ருணாவிற படாத வுணாவா 
பொன்றிற படாதொருவ ருளளப படாதுமறை 

யோதப படாம லொளிருந் 
தேவிற படாதமிகு தேவாக கெலாமிறைவ 

சிறுதே ருருட்டி யருளே 
தேனிதது நான்மகிழ வாழவிதத மாமுனிவ 

சிறுதே ருருட்டி யருளே . 
மண்ணா தரத்தினரர் மாறாத வாழ்வுலகின் 

மட்கப் படாத வொளிர் 
வாடப் படாதமலா வீடப் படாதநிதி 

கோடுற்ற யாழி னிசையிற 
பண்ணாத வோசையொரு பாவிற் படாத வியல 

காவிற் படாத கனியோர் 
பாகத தடா நறவு போகத் துறாவினிமை 

மோகிதத பண்டை பிமையோ 


360 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


ருண்ணாத 


ணாத பேரமுத மொளியாத பேரிரவி 

யோதாத வேத மொழியா 
னுரையற்ற செம்பொனொரு கரையற்ற பேருத்தி 

யுருகுற்ற பததி வலையிற் 
றிண்ணாக வருதுவளை வுண்ணா விருக்குமிறை 

சிறுதே ருருட்டி யருளே 
தேவாதி தேவா தொழு தேவா முதற் கடவுள் 

சிறுதே ருருட்டி யருளே 


சிறுபறைப்பருவம் . 
நீயது வெனுமபத மதநதெளிய நேதி 

நேதியென வோ திகிலை நின்ற துன ராதே 
யோயுமவ ரங்கையுறு மாமலக மாக்க 

வோடிவரு வீரகளென வறைகசிறு பறையே 
மாயுமுட லைந்துபுல னாறகரண மீரை 

வாயுவுயிர மாயைபர மற்றுமுள வெலலா 
மாயினறி வாகுமென வறை கசிறு பறையே 

யருளியெனை யாணடவிறை யறைகசிறு பறையே . 
சடை புனைய நீறணிய வென்பதுவும் வேண்டா 

தண்டியுடை செந்துகிலின முண்டியென வேண்டா 
வுடைபுனைய வுடைகளைய வென்பதும் வேண்டா 

வுடம்பு தனின் மற்று முறு மெக்குறியும் வேண்டா 
விடையினொரு பொருளுமுள தன்றியள வில்லா 

வின்பவறி வானவடி விவ்வுடலோ டிங்கே 
யடையுமவர் வருகவென வறைகசிறு பறையே 

யருளினெனை யாண்டவிறை யறைகளிறு பறையே . 


வெண்பாவந்தாதி . 
சிலரரனே யென்க சிலாயன்மா லெனக 
சிலர்பாமஞ சத்திசிவ மென்க - சிலபரம 
மிங்குருவே யென்க வருவெனக வெளிவரும் 
மெங்குருவே யென்றறிந்தோம யாம் . 


வேதாந்த மத நசிந்தாமணி 


261 


காற்றை நிறுத்தவாங் கல்வளைக்க வாநமது 
சீற்றமன னென்செயலாந் தீரவதை - மாற்றித்தா 
னவே யளிததபிரா னாண்மை யிருந்தவா 
வே 

வ மறவா 6 வில் 
அல்லாதா நல்லா தவரா ரவரவர்க 
பொல்லா மெசெம பிரானாவா , செல்லாக் 
காணங் கடந்தான கடையேனைக் கண்டு 
ரயாங் சடந்தான் மா . 
விருதகிருது தரசருவார மெய்யுள் கதர் 
முழித்திருந்த ஞான முனியே - கொழிப்பறல் 
பாட்டி பருததை யாற்கு யருகே 
காட்டியருள பெயஞTENE கண 
இப்சேவம் தினனம பிறவாம லீரா நிகர் 
பங்கேருகபபடாதப பறறினேன் - சரேத 
சாத்திரமும் பாரேன் சதுமுகனமாக வாழலாயன 
மாக்திரமும் பாரேன் மறார , 
ஆதி யுனைத்தந்தா பாககொன - கொன 
" அதியுனதோ வெனதோ - 197AP FF : 
யான் புற்றாய் சினற வழியாட பதற 
ளென்பெற யென்பாறை 
கன்னிய மானிடரை யேதயை 
களைய வல்லான சபானிறக் 
பொருணாலை. மோ பொழுதே யருள்வான் 
கருணா லயனே கலநது 
எட்டிட முா தொட்டிடமுங் காணா வெறுமகுருட்டுப் 
பெட்ட மறுசமயா பிததேறித - தட்டுடா 
படாதே பானவன்றன் பங்கே ருகத்தான் 
விடாதே மனனே விளம்பு . 
ச.றுங் கரணநீ கூரரிய தொன்கைந் 
பாறும் கொடிய மயக்கு. - கேறும் 
-ரிசு நீ யானா பனேநின் பண்பில் 
கனசெய்வரா யாபேயுரை 

19 


- 61 - 


(no NLC 


* 262 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


வானவா நின்பாதம் வைத்தவா நீயேநா 
னானவா வென்னவா றற்றவா - கானில் 
வருந்தவா னோர் முனிவர் வல்வினையே னெஞ்சத் 
திருந்தவா வென்செய் தவா . 
நீயென்று முண்டாய் நிகழ்வெல்லா நேராக 
வாயன்றி நின்றானென் றாரணஞசொன் - னாயகனுக் 
காமுறவே செய்யா மனனேமற றல்லது நீ 
காமுறுவ தெலலாங் க 

கனா . 


கலித்துறையந்தாதி . 
இதயா லயத்தி னிருபபா ரறிய விரத துருகிப் 
பதையா திருபபதென பாவிநெஞசே பர னாருளாற் 
சிதையா தொழியிற சிலுகாய் விநிமிச சிலசமயக 
கதையான மனக்கணக் கால்விடு மோவிக் கடும்பிறப்பே 
மற்றிலைப் பறறென்று வாழ்வித்த நாதன் மலாடியைப் 
பற்றிலை மறறொன்றைப் பற்றா தொழிந் திலைப் பற்றியொன்றும 
பெற்றிலை யாயினும் பேயததேரை நீரெனும பின றொடாசசி 
யற்றிலை யென் செய்கின் றாயநெஞ்சமே யழிந் தற்றனையே . 

நின்பெற்றி தன்னை நினைககவுண் டோநெஞ்ச மேநிறைாய் , 
பொன பெற்று வைத்துப் பொதிந்து கொள் ளாய்புன் குரமபை 
யிலே , தனபெற்றி தன்னைத் தருந்தம பிரானவந்து சார்ந்திருக்க , 
வென் பெற்று நீயிந்தி யஞசொனன வாசெய் திளைக்கின்றதே . 
யாதொன்று நீயன்றி யில்லாத பின்பின் கெவற்றை நன்று 
தீதென்ப தெங்கள் சிவககனி யேசெய்ய வேண்டுவது 
மாதொன் றியநின் றிருமேனி கொண்டி கான் வாதவிந்தப 
போதொன் றியகழ லேவழு வாது புகழவியபபே . 
புகழ்ந்தென் புகழல்ல சொல்லியொன் றாகப் புவியினுள்ளோ 
ரிகழ்கதென் னெனையவ ரெனசெய்கி னென்னினியாவையுமாய்த் 
திகழ்கதெங் கணுந் தன் செயலனறி யில்லாமை தேற்றிச்சிதை 
நிகழ்ந்திங் கெனையென்று நீங்காம னின்மல னினறனனே . 
கொட்டாவி கொண்டனர் விட்டா ருயிரென்று கூடநின்று 
கட்டார்கள் சுட்டு நடக்கும் வகையிது கண்டுகண்டு 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


363 


மொட்டாதெ னெஞ்ச மொருகாலி தென்னென் றுணரவும்பர்க் 
கெட்டா தவனென்னை யாளுடை யானரு விலலவாககே . 
வல்லாள னிங்கொரு மானுட னாகிவந் தாண்டுகொண்டு 
பொலலாத வென்றன மனத்திற புகுந்தபின போதமதா 
யெல்லா மிருந்தது வேறு படாபாலி தென செய்தவா 
நல்லா னருளிருக குமபடி யோவிந்த நன்னலனே . 
அறிவே யறிவு மறிபொரு ளானதும் போயடங்குஞ் 
செறிவே கழன்றொளி செஞஈட ரேபினனுந் தேய்ந்து வெறுங் 
குறியேது மினறிய தோா குறி யேயிவை யாவையுமா 
நெறியே யறிகினறி லேன சிறி யேனின விலைமையதே . 

லனென் றினிசசென் றிரக்கின் றிலனின் கியாவரையும் 
குலனென்று கோததிர சாததிரக கததுகள் கூறகி லே 
னலனவந்து மற்றை யறுசமயசசிலு காயகிலேன 
றலன்வாத தததுவ னாசெமமை பேயினறு சாரா தனரே. 

சையா னலனென்னை யாளுடை யானிந் தியங்களுட 
ன சையாத நெஞ்சு கொண் டனபா னினை தழி யுமமுடம்பி 
னசையான தினறி நலஞ்செய்வ ராயின்ற றாடலையின் 
மிசையார வைத்தெனறு மெய்யான தனனை வெளிப்படவே . 

சின்னப்பூ 


ஓதி யுணாபவாகட் கொன்று தெரியாத 
சோதி சொரூபானந தசசுடரே - வா திகடா 
தததமுத்தி மாற்றவலலார தப்புவாா சார்ந்தவரைப் 
பெததமுததி மாற்றவல்லார் போ . 
ஊன்று மடியவர் தம முள்ளத்தே யுள்ளபடி 
தோன்றுஞ சொரூபானந தசசுடரே - யான் றமைந்த 
விண்ணா ணலியலாா வேதாக மததாயும் 
பெண்ணாணலியலார் போ . 
துளிபாய்கண் டொண்டர் தொலையா நறவுண் 
டளிபாடு மானந்த நாடே - யொளிவேதந் 
தானாகத் திறகரியா ரென்பார் சமயத்தார் 
நானாகத திற்கரியார் நாடு , 


364 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


பிறியா வொழியா பெயரா வுயரா 
மறவா நினையா மததுனே - பொறிவாயின் 
மாநதா மதியாா மதியுகுது மாறுவரத் 
தாந்தா மதியா தலம் . 
பொறியிற சுவையுணரும் புல்லறி வாள 
ரறியப் படாதபே ரனயே - மறைமுடி வெ 
போதுமோ தததந்தா னானானற போதாகொன 
டேதுமோ தததந்தான யாறு , 
துதிசெயலுந் தொடை தொழில்செயலு நெஞ்சி 
ன திசயமும் கூடியற வனபே - யெதுவந்த 
னானானந் தத்தான முதலா னருமறைதே . 
ஞானானந் தத்தா னதி . 
பொன்றாத தேவாகளும் பொன்றும் பொழுதிவந்தால் 
குன்றாது நின்ற குண நன்றே - யென றுந்தா 
னீறிலாச் சித்தாத னே ருருவக கடையகரு 
வேறிலாச சித்தாந்தன் வெற்பு 
ஒருவடிவமில்லா வொளிடேடபொடே 
குருவடிவாய் வாத குண மகுன்றே - திருவடித் 3 
தாலால் மாற்றினா னாரா வழு களித்த 
கோலால மரினான குன் ) 
பவலயங்களின்றிப் பரகாலவான 
குவலயாகவ பூத்த குணகாக ற - கவலையா 
வாதாந்தத் திறகெட்டார !! ரியா மறுபுகழ் 
வேதாந்தத் திரிகெட்டார வெற்பு 


மூன்றா முருவு முதலுருவு மெவ்வுருவுங் 
கோனறானே யான குணக்குனறே - தோன்றி 
யிறக்குமா செய்தா ரெனையொழிய வெல்லா 
மறக்குமா செய்தாா மலை 

தசாங்கம் . 


சாம் மணிநிறததுத தததாய தனைத்தருவா 
னாம் மறிய நயந்துரையாய் 


நாமஞ் 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


365 


தவிர 


யென்ற 


55 


1 


சொரூபா க னந்ததொன்று தூமறைகள் சொல்லும் 
பெருமான் தலலாம போ . 
பண்ண மொழிக்கள்ளாப் பாமிசைமோ பத்தாண்ட 
வண்ணாமு நவதோ மாாரையாய் 
வெளப் பரக்க வெறுமின்ப மேவிய 
முளன் 

GYOTIO ULLOUGD I . 
வண்ணப் பசுங்கிளியே வாழவிகத நபரை 
கண்ணபட்டுரின்ற நாடுமையா 
வானந்த மாக வருதாடா பேரும் 
Aug 16 53 நாடென 2 
செஞசொற பசுங்கிளியே பெமேனிகொம 
ce ! 
பருசாக வென்முண்டா னாரையா 
நககெகரு ஞானக னமபொசி L RT 1 
பெருக்கெடுக்கும் போன் பேசு 
மலையேது சொல்லாய மாகாமேராத்த 
மலையேறு தாளுடையான - 

சி 
கணமேனியாக்க வ ony 
குணமே யொன்டையான குளம் 
பாகனைய செஞ்சொம்பகையே 

Sai யப 
பர் 
வாகனமே தாண்ட மறையவா 
வருக்கருவை மாற்ற மறுட பால பாக 
பெருங்கருணை பெனறு நீ போ 
4 

றகு மினசொற பாக ur ar > டென% 
கொண்டாற குரிய கொடிகூ. PL - A RV + + 
கெடுக்கு மனங்கெடுத்துக் கேடிலா வின : 1.AN 
கொடுககுந தரும க கொடி 
இன்பா லளிபபே னிளங்கிளியே பொமோன் 
முன்பாய் முழங்கு முகரையா - யன்பா 
லறையு மறையே யவனியுளோர துனடா ! 
பறைய வறையும் பறை 
நறவு கனியொடுபா னலகக் கிளியே 
யிறைவா படையே தியமபாய் - பிறவிக் 


{ 


338 வேதாந்த மதநசிந்தாமணி 

தொகைதுணிக்கும் தெய்வச சுடர்ஞான வாளே 
பகைதுணிகக வேந்தும் படை . 
செங்கனிவாய்ப பைங்கிளியே தேசிகன்ற னாகரஞ்செய் 
கொங்கலா தாா யானறியக் கூறிககா - னிங்கெனுட 
லாமா லையனுக ககமாலை மாற்றினர் தம 
பாமாலை யெனறே பகா . 

இரட்டைமணிமாலை . 
நின்றன போன்று நிலையாத வாழ்க்கையை 
யொனறென வுனன லொழிரெஞசே - யினறென்னை 
யாண்டா னடிக்குருகு மன்பலான மற்றொன்றும் 
வேண்டா மென நீ விடு . 
நிகழ்கின்ற தெலலாமு நினமலமே யானா 
லிகழ்கின்ற வாறுதா னேதோ - புகழ்வின்றி 
நாடப் படாவெங்கணாயகனார் சீர்பாதஞ 
டப படாதாாதாஞ் சொல . 

மும்மணிக்கோவை . 
கண்ணா ளனை பன்றிக் காணாது கண்ணவன் கண்ணொழிய 
வெண்ணாது சிந்தை கொணடேத்தாது நாவிறை தாளொழிய 
நண்ணாது சென்னி நயவாது நாசிறை சீரொழிய 
வுண்ணா செவியவ் வொளியொடல லா துரு காவுடம்பே . 
உடம்பே - மலநிணமூளை வழுவென்பிறைச்சிப் 

புலவு நாறிப் புழுசசொரியுமே 
தலையே - நில்லாப்பொருளை நிலையென நினைந்து 

பொலலா தவரைப் போய்ப்பணியுமமே 
கண்ணே - மலம் பொதிந்தியற்றிய வடிவினை மறையாக 

கலன்புனைமாதர் கவினகாணுமமே 
மூக்கே - உடன் மணமுணசா தொருமணங் கொண்டு 

முடைமணமாறி மொத்துண்ணுமமே 
வாக்கே - அறமபொருளின்பம வீடெனநான்கின் 

றிறங்கெடவெரியுந் தீசசொரியும் மே 
செவியே - பிறனில்வாழும் பெண்மைகேட்கும் 

புறனுரையன்றி யறனுரைபெறாவே 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


867 


வே 


கையே - மடக்கொடிமாதர் வயிற்பணிசெயும்புல 

னடக்கிடுசொருபற் காம்பணிசெயாதே 
மனனே - ஏதுசெய்தா லே தாமென்று 

காதற்கடலின் கரைகாணாவே 
யானே- குடுமப மென்னு மடஙகற் காட்டி 

அடுமபைக்கெலலா மிடனாயினனே 
யின்ன தன்மைய னான வெனனை 
யாரண மறியாக காரணக் கடவுளென் 
றாரணங் கெடுத்த பூரண புராணன் 
சொரூபா னநத னிருபாத நகள் 
புலைய னே னுக் களிக்கத் தலையே 
பற்றா வளிதத பொற்றா ளலலது 

மறறோ தெய்வம வணங்கறி யாவே 
கண்ணே - அருவிபா 

அருவிபாய வருளானாண்ட 
வுருவமன்றி யொன்று நகாணா 
மூக்கே - மெய்கழல்புறவுளன் மெய்புகுந் தருளிய 

மொய்கழனமுளரி மணமுரலுமமே 
வாக்கே டக்கருவினையறுத்த கழலிணை கனவினு 

மருவலன்றி மற்றறியாவே 
செவியே - கூறுமன்பா குரைகழறறொடுத்த 

வாரமிரதருந்தி யாராவாமே 
கையே - என்பணியுடம்பாம் வன் பிணிமருத்துவன் 

றன்பணியன்றித் தானறியாதே 
மெய்யே- விகிர்தன்வந்து மெய்யேதன்னுட 

புகுதவுரோமம் புளகஞ்செயுமே 
ஊணே - நெக்குநெக்கு நீராவுருகி 

யுக்குநாத னொளிபுக்கதுவே 
யானே - யானெனலின்றி யெல்லாமான 

தேனினையருந்திச சிவமாயினனே 
யோ தின னெல்லாப பேதமும் போந்த 
வாதனை யன்றி மற்று 
நாதனை யொழிய நான்கா ணேனே. 


308 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


( 


F 


காணும் பொருளெல்லாங் கண்ணாகக் காண்பவர்க்குக் 
கோணுஞ் மாசடர் கொண்டாட்டம் - வேணுமே 
சூழ்ந்திருக்காடுஞ பொருபானந் தனபதத்தே 
வாழாதிருப த Y பற்று . 

நான்மணிமார்ப . 
பூவை வாண்கனம் பொளனொலி வண்ண ஒரு 
தீவண் ணவனெ : நா முவரு 
முண்ணிழ ஞா கண்ணாற் சிணும் 
வண்ணமிலல ணணல் வண்ணம் 
காணப் படா.வள காப ! ( 71( ! 
கேட்கப் படா அல கெடபவம் 

பது 
சொலலய பட 

பா ! ஒரு 
முயிரககப் படகபரப்பாகு 
மியக்கப் பட 

தம் 
புனரப் 

i | 7 | | தை 
மூணா 

பட 4 வதை 
செய்யப் படா அன 

( ( 5 ) 
பையப் படாறென ம 
4 விசிற ரண DLE LASS F ; , 
தீயின் வெமமை வாட்விய 
வாளிற பரைத்தல் 
தியிற பண்மை மன்றய 
நிதியுற முனகோ செய்ததியே 
எனவை:பு 5 தன்னிற + r m க்க 
வவை தனக் ஆலை தாங்கார 
மாகி நின்ற வோல் பொதுபன 
யோக மெட 

முனாபாக்க 
தெருள்புரி சிதை! பெருமா தவம் 
எருளவிருப் புறுவா னஞசி றேசு 
மருளா மெனயோ பொருளா நிரை கதென் 
னிருளார் யாக்கை கேக வருளா 
மின்னொம் புகுந்து தன் பொன்னடி பணித்தென 
கன்னெஞ சுருக்கிக் கணமா ராம 
மஞசனஞ சொரியவே கெஞ்சினை க 


13 


1 


* 


வேதாந்த மதநசிந்தாமணி . 

963) 
பஞ்ச லஞ்ச லென்று தஞ்சமில் 
யாககையும் பொருளு மாவியும் வாங்கி 
நோக்கி னென்வினை ஏறிப் பூககமழ் 
பாதந் தலைமிசைப் பதிந்துப் பழமறை 
யோது முபாதி யான பேதப் 
பந்தமுஞ் சீவனும் பரனு மாகி 
வந்த மாயா பேதம் வந்த 
விடந்தொறுங் காட்டி யிரண்டு பாதியுங் 
கடந்து நின்ற கண்ணே யாகி 
யுலவு முடற்குயிர் மலரி னாற்றஞ 
சொலவி னிறபொரு பேமணிச சோதி 
திலத்தி னெண்ணெய் பலத்தி னின சுவை 
விறகினிற செந்தீ பாலி னறுநெய 
யென்ன நினற விப்பொருளியா 
னெனன வென்னிற காட்டிய பின்னாச 
செய்தருள விரகு செப்புமவகை யறியேன 
கைதவ மினறிக் கண்டும் பொய்தவ 
மெய்யோ வுருகி வீழா 
வையோ கண்க ளருவிபாய் கிலவே . 
அருவமாய நினறவொளி யப்படியே நிறக 
வுருவமாய் வந்த வொருவன் - சொருபன்றள 
வாழ்த்தி மகிழந்திருக்க மாட்டாதே மா ஞாலம் 
பாழ்த்த வுடமடைய பரிந்து . 
பருதிகள் பல்லா யிரங்கதி ரும்மிரு ளப்பகலா 

வாருதிசை கால முலக மொழிவற றொளிருந்தனமை 
சுருதிக ளாயிரஞ் சொல்லவு நஞசொரு பன்பதங்கள் 
பொருதிகன் மாாக்கிகள் காண்கிலா கத்திக்கண் பூததலி னே . 
தரவுரி யவர்வே றிலலை யிசசகத 
தானமைத் தனனே யெனபாாக கரிய 
செங்க ணெடுமால செய்தன னெனபாா 
பங்கயத தவனே படைத்தன னெனபா 
ரிந் திரன முதலா விமையவ ராலே 
வததிச சகததென மதிப்பார் சிந்தை 

47 


370 


* வேதாந்த மந்நசிந்தாமணி . 


யாயி னிலதா மலல துண்டா 
மாயையிச சகத்து வந்த தென்பார் 
முககுண வடிவா மூலப பகுதி 
யிக்கட லுலக மீன்ற தென்பா 
ரொலியே தநததிவ் வுலக மென்பார் 
மலியும வினையான வந்த தென்பா 
ரணுவிவ் வுலகை யாககிய தென்பா 
கணிகர் புத்தியின் கற்பனை யென்பார் 
சூனியத் துலகு தோனறிய தென்பா 
ரான்றவ ரொருவ ராலு மன்று 
பூதா தன்னின புணாசசி பென்பா 
ரேது மியல்ப தில்லை யென்பா 
ரிபபரி சளவி லாத வாதிகள் 
சொற்பொரு ளறிந்து மெய்பொரு ளறியாது 
கற்ற வளவிற றாககளு சொலலிக 
கூவற பூடடைக குண்டிகை போல 
வோவற் றுறபவத துழல்பவ ராவ 
ரோமெனும் பதத்தி னுடபொரு ளென்று 
தூமறை பரவுஞ சொருபா னந்தன 
மையற பிறவி வன்பகை யறுக்குஞ 
செய்ய சேவகன் சிவப்பிரகாசன 
மனக்கணக் கிடாமல் வந்திய பவாககுத 
தனைக்கணத் தருள வலல தத்துவன் 
ஞானந் தன்னிற றோனறி 
மோனந் தனனின் முடிய முற்றுமே . 
நகலுறு மேசொரு பானந்த நாத நதிந்தங்கள் 
சகலமுஞ செலவது சாகரததே தாகக சாத்திரங்கற 
றிகலுறு மாாசசிக ளெலலா வழியு முடிவிறசென்று 
புகலுறு முததியி னென்னாது நின்று பொருதிடவே . 
தோற்றுவ வெல்லாஞ சொரூபன் சொரூபமே 
யூறறமா மண்ணீ ரொளியொகே - காறறொகே 
வானெங்கே மாலா மனனெங்கே மாமாயை 
தானெங்கே யானெங்கே தான . 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


371 


கலிப்பா. 


திருவாரு மருண்மேகஞ் செழுங்கருணை முகந்தெழுந்தோ 
ருருவா 

ருவாயென் சென்னியெனு மொருமலைமா முகடேறி 
யிகபரம் தறமூடி யானெனதங் கறமூழ்கி 
யகமிதம தறமினனி யமலமெனுரு தனுவிளங்க 
சுருதிகளின் முடிபெவையுந் தூயவரு ளாகமமு 
மிருதிபுரா ணாதிகளும விளமபவின மறிவரிய 
பொருவில்பரம பொருளதெனும பொறபுடைய மெய்ஞ்ஞானப 
பெருமழைய தொருமொழியிற் பொழிந்துபிரளயம துற 
நீங்காத மாயையுட னிகள மமத துவமடிய 
வாங்கார மதமான மாமரங்கள் பறிததெடுத்துக 
கற்பனையும விரதமுமாங் கனிபிளிறச சுழிததமுக்கிப் 
பறபலவாஞ சமயமெனும் பறவையின மிரிந்தகல 
வறம்பாவ ஞானமுட னரியவளம் பெருகவினை 
திறம்பாத நனவதனிற் றிகழ்தரவே குதித்தோடி 
யிருவினையாங் கரைபுரள வெலலையற மிகபபொங்கிக 
கருதருமா மோகமெனுங் கலக்கமறத் தெளிநதெழுந்து 
சரியையுடன் கிரியைவன தானுமுககி யாதாரம் 
கருதுகலை மண்டலமாங் கருமவியோ கது தொலைத்தும் 
பூதவியல் பையைந்தாம பொழிலழித்து மீதோடி 
யேதமற வருநான்கு மிலங்கிவிளைந் தெழிலாரு 
நனவதெனு நிலனழித்து நன்கில்கன வதுமருவி 
மனமுதலா நான்கினுடன் மகிழ்விடயம பிராணாதி 
நனவெனவே நடிததுவிளை நாடழிததுக் காலே. டி . 
யுனலரிய சுழுத்தியெனு மொபபரிய நிலப் புகுந்து 
திறம்பாத பிராணாதி திகழ்தரமா மாயையினின் 
மறந்தேது மறியாத மாநிலனுங் கழிததோடி 
யவ் வியத்த மெனுமடவி யழிததறிவாத தனைநோக்கி 
மெய்லியத்த மாந்துரிய மிகப்பரந்து விளையாடி. 
யகநோககி னறிவாகுந் தனையன்றி யேதுமின்றிச 
சகரோக்கிற் றான்கரியாய்ச் சகமது சாக் கியமாகும் 
கருதரிய காரணபா வங்களெலாங் கழித்து விளை 
பெரியநில ன துவழித்துப் பேசரிய நிலன்மேவி 
யறிவறிவா னறிபொருளு மறிவறியா மையுமறவே 


372 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


யிறுகலதா யிவணமென விளம்பவிர கேதுமிலா 
வரியநில னது வழித்தங் களவறவே தானமிகுத்துத் 
தரிசறவே சத்தாதி யுலகழித்துச் சமைந்தெழுந்த 
நிததாதி குணமதெனு நிலன மருவி நினைவரிய 
பற்றாகும் பெருங்கடலைப் பழுதறவே தானோக்கி 
யாதியுட னந்தமிலா மலை திரைநீத தளவிறந்த 
போ தவெளம பரந்துபரி பூரணமோக கியநாடன் . 
உலகினுட னுயிர்பரமா யுணர்வாயொண் பொறிபுலனா 
யலகினவை முழுதுமலா வரியபிரா னுருவாகிக் 
குலமறையு மரசாகளுந் தடுமாறக் குவலயத்தே 
நிலவியெமைச செய்தவள நிகழ்த்துறுமா றறிகில மே . 
அறிவானு மறிபொருளு மறிவுமறு மமலமதாஞ 
செறிவாகித் திகழுசிவப் பிரகாச ருருவாகி 
மறையோடங் கமராகண மலறிமுறை யிடபபுளியிற் 
சிறியேமைச் செய்தவளஞ செப்பிடுமா றறிகிலமே . 

ஞானவினோதன் கலம்பகம் . 
அடியேனை யாள வருண் மேனி சாத்திப 
படிமீதில் வந்த பரனே - கொடி யேனென் 
றெண்ணா விமைப்பளவி னிங்கனே வீடளித்த 
கண்ணா கடைபோகக் கா 
ஒன்றாயும் பலவாயு முருவாயு மருவாயு 
மன்றாயு நின்றாலு மறிவேநின் னருளுருவம் 
மணங்கமழுஞ் செங்கமல மலரடிக்கு வடிவுணாந்தா 
ருணர்நததுவே வடிவாகு முணர்வேநின னொளியுருவம் . 
தேவர்க்குரு தேவுநீ தெளிவிற்கும் தெளிவு நீ 
மூவர்க்குங் கோவுநீ முற்றுயிாக்கு மூலநீ 
எப்பொருட்குந் தோற்ற நீ யெவ்வுயிரக்கும் வீடுநீ 
மெய்பபொருட்கட் டோற்ற மெய்யினாககு மெய்யா . 
வானுநீ நிலனுநீ வளியு நீ வெளியு நீ 
யூனுநீ யுயிருநீ யுண்மை யின்மை 
தோற்ற யிறு திரி துன்பநீ யின்ப 
மாற்ற நீ மனன நீ மற்றுநீ முற்று நீ . 


வேதாந்த மநநசிந்தாமணி 


873 


உறவே யுயிர்கட் குயிரே யொருபற்று மற்ற நின்ற 
துறவே சுடர்ச்சொரு பானத னே துயர் தீரக்கண்ட 
திறவே யழிவுப டாசசெல்வ மேயென்றுந் தித்திக்கின்ற 
நறவே சிறியே னுறைப்பதெவ வாறுனை ஞாலத்திலே . 
வேறொன் றெனுமாத வேறெங்கே யமமானை 
வேறொன்று மிலலை வெறுமறிவே யமமானை 
பேறென்ப திப்படியே பேறென்றோ வம்மானை 
பேரின்பம பேசும வகையென்னோ வம்மானை 
கூறுஞ் சுருதிகளின் கூறெங்கே யம்மானை 
கூறாமற் கூறியவா கொண்டாடா யம்மானை 
யா றுரு திறந்தான்வந் தேறுங்கா ணமமானை 
யண்ணலசொரு பானந்த னமபொற்றா ள மமானை . 
அரசமறுத் தாண்டானென் றாடாமோ ஆசல 
ஆண்டருளுந் திறம்பாடி யாடோமோ வூரல 
மெச்சியவன் கழல்பரவி யாடாமோ வூசல 
வெறுமறிவே யானோமென் றாடாமோ வூரல் 
இச்சகத்தே மெய்சசொருபா னந்தனெனத் தோன்றி 
யின்பவெள்ளத் தழுத்தியிட வென்னைமாட கொண்ட 
பிசசனென வுமபாடி யாடாமோ வூசல 

பெருங்கருணைப் பெருமானென் றாடமோ வூசல் . 
தானே வணங்குமென் சென்னியென் னாவுனைச சாற்றுதொறு 
மூனே யுருகு முரோமஞ் சிலிர்க்கு முகுமென கணணீர் 
நானேது மொன்று மறிகினறி லேனவெறு ஞானகனத் 
தேனே யருட்சொரூ பானந்த தோத செல்வினையே . 

புண்ணி யம்மவன் கொண்டதொ ராகமே 
போத மேசொரு பானந்த ராகமே 
யண்ணி யன்னதி தூரத்த னல்லனே 
யன்ப ரானவாக் கேயத்த னல்லனே 
மண்ணி யங்குகா றீநீர் வானுமாய் 
வைத்த ளித்து மறைந்திடு வானுமாய்ப் 
பண்ணி யும்மழித் தும்விளை யாடுமே 
பழைய நான்மறை யேயுரை யாடுமே . 


374 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


தந்தையொடு தாய்மைந்தர் முன்பினுடன் வந்தார் 
தாரமொடு பேராமிகு கூறுமுற வாகும் 
பந்தமென மேவாத தொந்தமிவை யொன்றிற் 
பட்டதல காணுமிவை விட்டுவிட நேரா 
வந்தமுத றானின்றி யென்றுமுள தானே 
யண்டமுத லாயனறி நின்ற பொரு ணாமா 
விந்தவுல கேவந்து தந்தருளு மாறா 
தொதைசொரூ பானந்த னென்றுமொழி யீரே . 
குத்திரம் தாவுலகா பிசசையிட வென்றுசில 

கூறியருள வேறு படுமக 
குறத்தியல ணாயகர் திறத தின வழு வாதவருள 

கூறுமவள வேறு நினைவா 
மித்தனை விடாய் நினைவை பிட்டுநினை யாயறி 

விறந்திட விருந்த படிடா 
ரெங்குமறி வேயினிய கமபுற மிறந்திட 

விருந்து வி டிருந்த படியே 
சுத்தமறை யோதவறி யாதபொரு டன்னை வெளி 

சொன்னபடி யுனனி நமையா 
டுய்யசொரு பானந்தர் செய்யகழ லோதொரு 

துவட்சியுள சொல்லி விடவோ 
வெத்தியெனை யாளுடைய நாயகனு மெமாணி 

யிசைந்து கொளுமோ வெனுமதே 
யெப்படி நினைந்தனை கொ லப்படிய தாகுமிதி 

லேதமொரு டோது மிலதே .. 
கற்றவர்களாவாருங் கருத்துடைய ராவாருங் 

கருதிற றெலலாம 
பெற்றவாக ளாவாரும பிறந்தவர்களாவாரும் 

பீடு சேர்ந்த 
நற்றவர்க ளாவாரு ஞானிகடா மாவாரு 

நன்மை யெல்லாக 
துற்றவர்க ளாவாருஞ் சொருபானந் தர்க்கடிமைத் 

தொழில் செய் வாரே . 
தீரத்த மாவதுஞ் செய்தவ மாவது 
மாரதத மாவது மர்ச்சனை யாவதுஞ் 
சேர்த்த மாவது மென் சொரு பானந்தர் 
வார்த்தை கேட்கை மதியே மதிக்கொளே . 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


375 


C 


சிநதையா 


நெஞ்சுவிடு தூது . 
செய்யசொரு பானதன் சீராரம் போருகத்தா 
ளைய மறப்புணரு மன்புடையாப் 

வெய்ய 
கொடியேன் றனையிக் குரம்பையினின் றேத்த 
வடியே னுடன் பிறந்த வன்னே 

முடியாத 
தேட்டுவிப்பா யுண்மை தெளிவிப்பாய் தீயோரை 
யாட்டுவிப்பா பெல்லா மீ யலலையோ 

வீட்டுதெறிக 
கேகாந்த மாய்டேயிராதபோ தெவ்வுலகு 
மோகாந்த காரத்தான் மூடாதோ 

யோகியாக 
ளுன்னையே நோக்குவதிங் கோதுகின்ற வெப்பொருட்கு 
மன்னையே யாகை யறிந்தனறோ 

வெனனுடைய 
தாயே யெனது தடுமாற்றந் தானொழிப்பாய் 
நீயேகாண வேறில்லை நெஞ்சமே 

நாயனா 
of 5 தைபா னீசென் றெனைக்கூடு மாற்றிந்து 

வந்தநா ளனறியிடா மாறாது 
னெட்டா தவனெங்கே பொகேயென் றெவ விடத் துக 
தட்டாதே செல்லுமிடஞ் சாற்றக்கேள் சிட்டாகணமு 

முன் 
மௌளிய சீராா சிவலோகம வைகுந்தம் 
வெள்ளி மலைபாற கடல் வேத 

முள்ளும் 
பரமபத மித தப பாாமிசையே நாதன் 
வரந்தரு தென்றிலலை மன்று 

திருவரங்க 
மணடாபர வானைக்கா வாரூர் முதலிறைவன 

பண்டிருந்த கோயிலெலாம பாராதே தண்டலை சூழ 
பொனனித திருநாடு நிறகத்தன பொன்னருளாற 
கனனித திருநாடே காதலிதது 

முன்னேயத் 
தென்பாண்டி நாட்டைச சிவலோக மாககினா 
னெனபா னியம்பு முரையிலங்க 

வனபதனாற 
புணணியநீர் கங்குப் புரள வருமபொருநைத 

தண்ணதியும் பண்டைச சதுமறையும் 
வந்து சூழ் சேநதை வடகுடபால் வந்திப்போர் 

சிந்தைநோ யெல்லாஞ சிதையுமவகை யெந்தை பிரான் 
மெய்யனபா தற்சூழ வீற்றிருக்கு மெயமமையிதிற 
பொய்யொன்று மில்லை நீ போகுங்கான் 

மையாரு 


விண்ணவரும் 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


கூனிய 


கரு 


மங்கையா மாட மருங்கணை தான் மற்றவாகால் 
பங்கய மென்று பதையாதே 

செங்கையைக் 
காந்தண் மலராய்க கருதாதே யல் குறளைப் 
பாந்தளினைக் காட்டுமெனப் பாராதே 

மாந்தளிர் 
மேனி யெனவே விரும்பாதே மென்கிளவி 
தேனி னினிதென்று செல்லாரே 

த 
கார்முக மாப்புருவங் காணாதே கண்ணிணை 
கூர்முக வமபென்று கொள்ளாதே 

சீர்முக 
திங்க ளெனவே திகையாதே செவ்விள நீ 
ரங்களபக கொங்கையென வாராதே 

செங்கனிவா 
யாம்ப லெனச்சென் றணையாதே வெண்முததே 
யாம்ப லென நின றயராதே 

காம பெனவே 
மென்றோ ளினைக்கண்டு வீழாதே மேகககா 
டென்றோ தியைக்கண டிரங்காதே 

பொன்றா 
விறைசசியு மூனையு மெனபு நரமபு 
மறைத்திடு தோலு மயிரு 

நிறைத்த 
மலமு மொழிய மடமா திலதென் 
றலமல மென்றங் ககனறு 

நிலமன்னா 
திண்டோ மறுகதனிற சென்றா லவாசெலவம் 
வெண்டேரி னீரென்றே விட்டகனறு 

யண்டத்து 
மாத ருடனிருந்து மாலாய் மகஞசெய்ய 
வாதரவு செய்யு மருமறையோர் 

வீதி 
கடந்து பிறவிக கடலகடக்க யாவுரு 
தொடாந்து வரவே துறந்தோ 

ரிடன குறுகி 
யோது மறுசமயத் தொததொவ்வா நூல் கொண்டு 
காது மவருடனே கத்தாதே 

யா துந்தா 
னாகிய வொன்றை யளவுபடப் பாவிக்கும் 
யோகியாக டமமு ளொதுங்காதே 

யேகன்பர் 
கூட்டததோ டேயுேங் கூடிப்போ யாரென்று 
கேட்டக்காற் றீவினையேன கேளென்று 

காட்டிக் 
கொடுத்தா லவாநின்னைக் கூட்டார்க ளெனனை 
முடித்தாய் நீ யாவை முடிவி 

லடிக்கடியு 
மாங்கவரை யேத்தி யடியார்க் கடியேனப் 

பூங்கழறகு யானுமுடன் போது தற்குப் பாங்கோவென் 


பா 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


377 


லா கெமரா 


னருகளவும் 


மேதினா னின்னை யுடையா னடியார்கள் 

போது போ தென்னாமற போகாாகள் யாதவாக்குப் 
பாங்கா வுவந்து பணிசெய்து நீயும் போய்ப் 

பூங்கோயில் வாய்தற் புறஞ்சென்றா 
தங்கோனு மாலுஞ சடாதரனு நான்முகனு 
மங்கோடிங் கோடங் கலமந்து 

நங்கோ 
னிடன்பாாத தொது ககு மிவருடனே நின்று 

நுடங்காதே பூங்கழறகு கோற்றோ ருடன போய்த 
திருவாய் தலிற்றடையசசீடியா தவகட 

கொருகாலு மில்லை யுடையா 
போகலா மெனறு நீ போகாதே பொங்கொளிசேர் 

மாகலா வல்லியாகள் வாழ்ததெடுப்பய 
மாரா வமிாதோ டடியார்கள் வாழ்ந்திருக்குஞ 
சீரார் திருவோலக் கந்தன்னைத் 

தூரத் 
கண்டாாத்து நீயும பணிந்தேத்திக் காயமுறுக 

திண்டாட்ட மெலலாஞ சிதையுமவகை 
யடியா ரடியா ரடியாரங் கேவன் 
முடியாலே செய்தவாககு முந்தி 

மடைவெள்ளந் 
தானெடுதத வெலலையினிற றத்துவனே யித்தலத்தின 
மானிடத்து வந்து திதத மாமணியே 

மானடுக்க 


போகமா 


பணடை 


* 


* 


* 


யென்பாவ 


யனபதனா 


என்பட் டெனாங்கவளென றின்பத் திருத்தோண்மே 

லினபுற றிறையுடனொன் றாகாதே 
மங்ஙனே செய்ய வடுக்கி னடியேனு 
மிங்ஙனே மாண்டு விடு மித்தனைக 

ணெவனே 
துன்புறுவ துன்பிறவித தொன்னெடுங் கா லா துணிந்தா 

யின்புறுவ தப்படியே யின் புறுவா 
னொன்று மடியருட லிலலானை யோருக்கா 

லென்று மடியருட லில்லானைப் 
வெய்ய திரிபுரமுஞ சுட்டானை மெய்ப்படவே 
துய்ய மறையாலுஞ சுட்டானை 

மெய்யாக 
வானு மடிமைபுகுந் தாளானை வலவினையேன் 
றானு மடிமைபுகுந தாளானை 

வேனிலவே 
ளெய்யப் படுங்கோலஞ் செய்தானை யென்னையிங்கன் 
செய்ய திருக்கோலஞ் செய்தானை 

யைய மற 
43 


பின்றாமல் 


} 


378 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


ருக்கு 


நேராகச் செய்தொன்றுஞ் செய்யானை நின்றுருக்குஞ் 
சீரார் திருநிறனுஞ் செய்யானை 

யோ ரிடத்தும் 
தாரானை யாவர்க்குந் தோன்றானை யென்னவலம் 

பாரானை யாளவரும் பாரப்பானை 
வாறாரை யையம்புக் கஞசாரை வெம்பிறவி 
யாறாரை மாற்றவருண் மன்னானை 

வேறாவென் 
மெய்யானை மெய்யர்க்குப் பொய்யானை யஞ்சலெனுங் 

கையானை யென்னையிங்ஙன் கையானைப பொய்யருளத் 
தாயானை யொன்றுநதா னா கானை யெனபிழைக்குக 
காயானை யங்கைக் கனியானை 

யாயிரமாம 
பேரானைக் கண்ணின்றும் பேரானைச செங்கழுநீர்த் 
தாரானை மீண்டெனனைத் தாரானை 

யோராதே 
நூறா யிரங்கோடி கால்வணங்கி நோக்கியகண் 
ணாறா வொழுக வழுதரற்றி 

மாறாதே 
போற்றி யடிபோற்றி போற்றியென் றுந்தலைமே 
லேற்றிய கைளொடு நின்றேத்திப் 

போற்றினா 
லென்னுடைய நெஞ்சென றறிந்தாலு மெம்பெருமான் 
றன்னுடைய காருணியத தாலிரங்கி 

நினனையுமபாாத 
திங்ஙனே போதென் றருளுமபோ தென்னளவங் 
கெங்ஙனே சொல்வா யியம்பக்கே 

ளிங்கன் 


* 


* 


க 


பத்தி நெறியறியேன் பாத்ததே தூவுமலர் 
புத்த னெறிகல்லிற பொல்லாதோ 

வத்தன்முடித் 
தேன் கட்டவிழ்மாலை சாததினாற றோவிசயன் 

றான்கைக்கொள விலலிற் றழுமபாமோ வானகுலத்துக் 
கொன்றாய பிள்ளையென வோராதே தாமபிழைக்கக 
கொன்றாரிற் சாலக் கொடியேனோ 

தன்றாதை 
வீழும் படி வெட்டி வீழ்ததாரின் வேறா 
வாழும படி வைக்க மாட்டாயோ 

வேழையேன் 
காவி விழியார்பாற் காற்றூதாய் நள்ளிருளி 
னேவ விடுவாரி னின்னேனோ 

பாவியேன் 
மாளும் வகையறியேன் மாளா வகையுன்கண் 
மீள வொருகால் விழியாதோ 

மாளாமே 
காட்டாய் கமலக் கழலென்று மக்கழலிற் 
கூட்டாய் பிரானே குறித்தென்றும் 

பாட்டாய 


வேதாந்த மதநசிந்தாமணி , 


379 


பாடத்தா வென்றும் பணிந்தென்றும் பாதமே 
சூடத்தா வெனறுந் தொழுதேத்தி 

யாடித் 
குறைகா லமுமடியா குற்றேவல செய்ய 
விறைவா வருளெனறென் றின்னே 

முறையோவென் 
முற்றா தழிவாளை யஞசேலென் றாாருளாற் 
றேற்றாய் நீ செய்தகன்ற சிந்தை நோய் 

மாற்றாயென் 
றெல்லாப் படியுமிரந்தான் மறுமாற்றஞ் 
சொலலா திரானிருந்தாற் சொலலுதற்கு 

நல்ல 
மதிசொல்லக கேணின் மலரடிககு நோற்க 

விதியிலார் செய்குவதென மேலென் 
விண்ணப்பஞ் செய்து வினையே னடிகூடப் 
பண்ணத் திருவுள்ளம் பற்றுவித்தங் 

கண்ண 
லருண்மாலை வாங்கிக கொடாயேனைக் காயு 

மருண்மாலை வாராமுன 


றிதுவே நீ 


* 


அல்லா லயனா லனங்கனா லன்னையாற் 
பொலலா வினையேன் புகுந்த துய - ரெல்லாஞ் 
சொருபானந் தற்குத் துயரறுத்தாட கொள்ளும் 
பெருமாறகு நெஞ்சமே பேசு . 

அஞ்ஞவதைப்பரணி . 
படைப்பானும் வியன்ஞாலங் காக்கு மாழிப் 
படையானும் படைத்தளிக்கப் பட்ட வெல்லாந் 
துடைப்பானுஞ சுருதிகளுக தொழுது போற்றுஞ 
சொரு 

ருபானந தசசுடரைத் தொழுதல் செய்வாம் . 
தலை பலவாய்ப் பெயாபலவா நதிக ளெல்லாஞ் 
சாகரததி னொருநீராத தன்மை போலப் 
பலபலவாய்ச சொல்லுநெறி யெல்லாஞ் சொல்லப் 
பட்டவொரு பொருளினையாம பணிதல செய்வாம . 
அழியாத வீடென்னும் பழைய வூர்கள் 
டறியாதா ர து காண வேண்டி யாறு 
வழியாகுஞ் சமயங்கள் கொண்டு தமமில் 
வழக்குபபே சுஞ்சழக்கு மாழ்க வெனறே . 


350 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


மாமா 


கடைதிறப்பு . 
மடைய வொழிமறு மதநிலை திதிபெறு 
மரது பருகிடு மவர்கடை திறமினோ 
உலக மனித்தமெனா வுணாவது நித்தமென 
வருவரு வற்றவரோ ருருவு தனைககொடுநுங் 
கலக மனத்திடையே யிலக முதற்பகருங் 
கலைகளை விட்டெறிவீர் கடை திற மின்றிறமின் . 
நமமையா ளுடையநா யகனையே நனவினுங் 
கனவினுரு நவிலுமா றனறிவே சொனறுநஞ 
செமமையா ன துதெரிந் திடுதலகண் டிலமெனத 
தெரியுமா தரவினிர் கடை திறந் திடுமினே 
விழியாலுல கழியாவெறு முணாவாய்விடும் வகையா 
லொழி பாவமிர துண்பீரும் துயர்பொற்கடை திறமின் . 
ஒழித்தே யுள்ள முணர்வடைய 
வொழியா வொருவன வருமளவும் 
விழிததே யுறங்கும் விளங்கிழையீர் 
மேவுங் கபாடா திறமினோ . 
உருநாம மொன்று மிலா வொளிகருணா கரனென் னுரு 
திருநாமம் பெறவந்த திறனபாடத திறமினோ 
செத்தபிண மிடுகாடு கடுகா டென்று 
செப்புவாக ளறியாதார் சிலாதந் நெஞ்சத் 
தொதததுதா முணரா துண் டுடுதது வாழு 

முயி ரோடு பிணமபயில்கா டொழிய விட்டே 
அறங்காட்டி னிருசெவிமீ தழற்காட்டி னாற்போலு 

மலகை வாழும் 
புறங்காட்டிற கொப்பதுமிப் புறங்காடே வேறுண்டோ 

புறம்பு கூற. 
வெய்யமற மறபபெருத்து விடயமெனி னெப்பொழுதும் 

வெறுத்து மெய்யே 
யையமறத் துறந்தவாக ளருவருத்த திதுசுடுகா 

டாகை யன்றோ, 
தின்றாலுஞ் சிலரரிந்து தீற்றிடினுந் தீக்குளே 

தள்ளி னாலுங் 
கொன்றாலு மஞசாதார் குலை குலைந்த திக்காடு 

கொடி தா யனறோ. 


வேதாந்த மதநசிந்தாமணி 


381 


பேய் . 
ஒன்றென்று நின்றசில பலவென்று நின்றசில 

வுபயதது நின்ற சிலபே 
யனறென்று நின்றதனை யாமென்று சொலலியுட 

லடகிட்டு விட்ட சிலபேய் . 
இலதென்று நின்ற சில வுளதென்று நின்றசில 

விறை தனனை நெஞ்சி னுணரும 
வலதின்றி மங்குமல வுடறங்கு கின்றதவ 

வடிவங்கள் கொண்ட சிலபேய் . 
தண்டைப் பிடித்தசில சிகையைத் தரித்தசில 

சடையைப் பரித்த சிலவே 
முண்டித்து விட்டசில முடியைப் பரித்தசில 

முசுவிற பொறிதத சில பேப் . 
அலைகெட் டிராதுபல தலைகெட்ட நூல்பழகி 

யது முகய மாக மிகவே 
கலைகற்ற பேய்களொடு சிலுகிட்டு லாவுவன 

கரையற்ற பேய்க ளுளவே. 
பருகு ளததமிா தமபொழி நூல்களைப் 

பதக மோதிப் பழித்துக் கழிப்பன 
திருகு ளத்தொடு தாகககக ளேயுரை 

செய்யு நூல்கற்றுத் தெத்தர்க ளாவன , 
வயிறு சாணும வளாததற பொருட்டிந்த 
வானஞ சென் 

று வாக்கா லுடையன 
கயிறுங் கமபையு மேடும் பிறாக்கொரு 

காட்சி போல்வரும புத்தகக கையின . 
உழலத் தானிளை யாதன வுணவிற காவன தேவ 

வுணர்வைத தானுண ராதன வுலகத் தார்நக வாழ்வன 
கழலத் தானுரை யாடுவ கதறத் தான் முசி யாதன 

கனகத் தேமன னாவன கருவிப் பேய்பல கோடியே .. 
மெய்வருந்திக் குரவனடி விரும்பா தொன்றும் 
விட்டிடனும் தொட்டிடனு மறியா தேநின 
றவவருகு பட்டனவாய் மிகவுந் தம்மை 
யகம திததுத் திரியும் பேயனேகங் கோடி . 


382 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


உவமை . 


அருவாய் 

வாய பரனுருவா யருள்வ தொன்றை 
யஞசாதே சிலவளவை கொண்டு தாமுக 
குருவாகிச் சிலகுருபபேய் கூறுந் தன்மை 
குருடாக்குக குருடாநெறி கூறல போலும் . 

தேவி . 
தததமதிகொடு தாக்கசமயிகள் சத்தமறிவதொர தத்வமோ 
சித தமயலது கெட்டவவாதெரி சிககவுரியதொா சிததியே , 

உட்பரிவாரம் . 


| 


உரையிறந் துணாவிறந் திடனுணாந் திடுவரே 
யுணவுமங் கையிலவரும பலியுகா திடுவரே 
திரையிறந் தளவிறா துளபரங் கடலுளே 
செறிதரும படிவருந் திருவகம படியரே . 
தமாபிற ரற்றார் சமயமு மற்றார் 
சகவியல் பறறா தமையொழி வற்றா 
ரமாவிட மறற ரறிவயர் வற்றா 
ரறமற மற்றா ரவரடி யாரே . 
இருணெறி விட்டா ரிருமையும் விட்டா 
ரிலக நடப்பா ருலகு கடப்பா 
ரருணெறி நிற்பா ரமர விருப்பா 
ரறிவுரு வுற்றா ரவரடி யாரே .. 

குறி . 
பூண்கின்ற வுடலாதி யாமிந்தப் புவனத்திற 
காண்கின்ற பொருளெல்லாங் கனவாகக கண்டனனே . 

காமாதி படைச்செருக்கு 
கோப மிக்கபோ தெவாக ளாறுவார் 
குறுகு வோர் தமைக் கொடிய நோய்புகுஞ 
சாபமிட்டுமா தவாகளாயினா 
தலைமை மிக்கதந் தவமி ழப்பரே . 

ஞானவினோதன் படைச்செருக்கு . 
மாசாய நாவுடையார் வாயதிறந்தா லவாகளுடன 
பேசாம லிருந்து விடு மஃதனறோ பெருந்தகைமை . 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


த 


வைதாரை வாழ்த்தினர் போன் மறந்தென்று மறக்கொடுமை 
செய்தாரை யறியாத செயலன்றோ செயலாதல . 
பொதுவதுவா நிறைந்தவந்தப் பரம்பொருள் போல் யாவர்க்கு 
மதுவதுவா யிருந்துவிடு மஃதன்றோ வவிரோதம . 
எரியான கோப மெழுபோதி னாறி யினிதாய கூறிபெதிரே 
சிரியா திரர்கள் பெரியோர்கள் சீற நினைவாாகள் வேறு சிலரே . 
வாணா ளொழி தாலும் வாய் விண்டு தாம் வேண்ட 
நாணா தொழிகுவரோ நன்றாய நாவுடையார் . 
புலனறலை கொண்டேறு புன் போக மேன்மேற 
புணாந்திட வுண்டாகி வந்தாலு மாறா 
வலந்தலை கண்டாசை யொன்றோ டுறானே 
யறிந்தவா சாதோடம் வாதாறி னாரே . 

அஞ்ஞனழிவு வகை 
இருடுணிந் திரவிமு னிறகுமோ பஞசுதா 
னெரியினமுன் னிற்குமோ வெங்கனே யரவமுங் 
கருடன் முன் னிறகுமோ ஞானமே வந்துறுங் 
கண்ணின் முன் னிறகுமோ வெண்ணுறுங் கனமமே . 
அழியுமிக் காயமுங் கழியுமுன னிளமையு 
மன்புறுங் கிளைஞரு மினபுறும் போகமு 
மொழியுமிச் செலவமொனறாக நீ யுனனியோ 
வுடையநா யகனை நெஞ் சுணாவுறா தொழிவதே . 
குறித்திடலற் றிடத்ததனைக் குறிப்பவரைக் கொடுத்தே 
கறுத்தவிருட் டனைக்கதுவக் கரித்தனை விட் டழிததே . 

சும்முலக்கை . 
அருவரையா யிரஞ்சிரங்கொண் டருமறைக ளறியாத 
சொருபரையாங் கண்டனமே சுமமேலோ சும்முலக்காய் . 
மாயவடி வளவாகி மதியிலியா வழல்வேற்குத் 
தூயவடி சூட்டினன்காண் சுமமேலோ சுமமுலக்காய் . 
பின்னமொழி வகைபுகுநதென் பெருங்கருணைப் பெருமானார் 
சொன்னமொழி யொனறேகாண் சும்மேலோ சுமமுலக்காய் . 
நம்மாலே காண்கின்ற நாமும் போய் நாமாகிச் 
சுமமாவே யிருந்தனங்காண் சுமமேலோ சுமமூலக் காய் . 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


வான்றொடங்கு முலகுதனின் மன்னுசரா சரங்களெல்லாங் 
தோனறுமிடன் பிறி துண்டோ சுமமேலோ சு மமூலக்காய். 
உலகாகி யுயிராகி யுணாவாகி யொரு பொருளே 
துலகாமை கண்டாயே சுமமேலோ சும்முலக்காய் . 
வல்லவகை பரனருளே வாயாரப் போற்றாதே 
சொல்லுவது பிறி துேைடா சுமமேலோ சுமமுலககாய் . 

கூழ்வாாப்பு . 
துரியா தீதம் பதினாலிற் றோனறி யெவாக்குந் தோன்றாக 
பெரியார் தமமை யானென்னும் பிரம்ப பேய்க்கும் வாரீரே. 
ஒளிதங் கியமா மறையோதி யுள்ள பொருளை யுணராதே 
பளிதஞ் சுமந்த கழுதையதாம பனவப் பேய்க்கும் வாரீரே 
படித்து மறைகள் பொருட்படுத்திப் பயனி னெட்டிப் பாராதே 
வடித்த கிளி போல வருமாயா வாதப் பேயக்கும வாரீரே . 
வேதா கமங்கள் சொனனபொருண் மெய்பே யறிவாா போன்றிரு 
பேதா பேதஞ் சாதிக்கும் பெருமபேய் தனக்கும் வாரீரே ந்து 
சுத்தப பிரம மதுநிற்கத தொள்ளைச செவியி லுணவான 
சததப பிரம மென்றோதுஞ சளப்பேய் தனக்கும வாரீரே . 
பணியப் படுவா ருள்ளிருக்கும் பரதே வதையைப் பாராதே 
மணியைத் துலக்கிக் கிணுகிணென வரும் பேய் தனக்கும் வாரீரே . 
ஞானம் போலச் சில சொல்லி நாடற் கரிய முத்தியினுந் 
தானுஞ சிவமும் பாசமுமாஞ் சைவப பேய்க்கும் வாரீரே . 
எட்டுக் கரும் முட்டச் செய் தெட்டுக் குணத்தோ ரெழின் முத்தி 
வட்டத் திருக்கப் போமூத்தை வாய்ப்பேய் தனக்கும் வாரீரே 
வெறுவாய் கொண்டு மென்று மன விகாரங் கொண்டு சிலபிதற்றிப் 
பெறுவா ரன்றி முத் திபெறும பிடகப் பேய்ககும வாரீரே . 
உடல்கை விடுகை முததியென வுரைத்த வுண்மை யுணராதே 
முடலை யுடலை யானென்னு முழுபபேய் தனககும வாரீரே . 
தியக்கந் தீரவார் நன்முத்தி சேர்வா ரென்னுந் திறன் கேட்டு 
மயக்கஞ் செய்யும் வாமபபேய் வாய்ககே நெருப்பை வாரீரே . 
அச்சந்ததிக ளெல்லாமா யல்லா திருக்கு மறிஞரையு 
மெச்சந்ததியும் தமக்கன்றென றியம்பும் பேய்க்கும் வாரீரே .. 


வேதாந்த மநநசிந்தாமணி 


365 


குணலை வாழ்த்து . 
என்னை யொளித்தமை பாடீரே 
யெனனுயி ருண்டமை பாடீரே 
தனனை யளித்தமை பாடீரே 
தத்துவ நாதனைப் பாடீரே . 
துன்னி நிறைநரொழி யாது நினற 
சொரூபா னந்தச சுடாவையந் 
தன்னி னடந்தமை பாடீரே 
தானெனை யாண்டமை பாடீரே. 

மோகவதைப் பரணி . 
குரவ னடியிணை மருவி யுலகவா 
கொடிய பவவிருள் குலையுமா 
றிரவு பகலற நிகழு மறிவொளி 
யிதய வெளியினி னிலகவே . 


காடு , 


உன்னவரி தாயதிரு வுருவு தன்னை 
யுணருமதி மானொழிய மானு மில்லை 
பன்னுகலை யொழியவொரு கலையு மில்லை 
பரமாமச மென்பதல்லாற பறவை யில்லை . 

தேவி . 
அயர்வு நினைவறு மகமென் மலரினி 
லகில புவனமு மிலலையே 
யுயிரு நிகழ்விலை பரமு நிகழ்விலை 
யிறைவி யுணர்வொளி யுள்ளதே . 


பேய் . 


நாத னறிவென்று மாமறை நாலின் முடிவெங்கு மோதிய 
ஞான நெறிகண்டும் விடுற நாளு நினைவின்றி நீள்வினை 
வேத நெறியென்று மீள்வறு வீடு பிறிதின்றி வானக 
மேவு மிதுவென்று நாடொறும் வேள்வி சயநின்ற பேய்சில . 
ஆனவுட லிநதி யாதிக ளாடு மனபுந்தி மானத 
மாருயிர்கள் பந்த வீடுக ளாதி யிறையென்ற போதமும 


. 


49 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


வழுச் 


வான முதலைந்து பூதமு மாகர் முதல் வந்த யோனியும் 
வாழு மயனண்ட கூடமு மாயை யெனநின்ற பேய்சில .. 
முனிக்கணமெ லாமனிதா பாதமுற வீடுபெற 
மூலமிது வென்றுபகரு 
மனக்கடவு ளான செழு மதியொழிய வேறுபா 
வத்துவில் தென்ற சிலபேய் . 
வழுததித் தற்பசி யாறகவி பாடுநர் 

சொற சொற்றறி யாததன மோதுதற் 
கெழுத்துச சொறபொரு ளிபாபபலங் காரமென் 
றிவற்றைக் கற்றிறு மாப்புறும் பேயசில . 
படித்துப் பறபல நூலகளுந் தாமுறு 
பசிககுக் குததிர ராயிரா தாா கையிற் 
பிடித்துப் பிசசையிடாரகம் போயவை 
பிதற்றிப் பக்கமு ணாவரும பேய்சில . 

. 
ஊழைக் கழியச சிலகா லமிருந் 
துண்ணக் கருதுற் றுடலத துளவங் 
கூழைக் குமிழிட் டுமுகந் ததனைக 
குமபித் து விடுஞ் சிலகூ ளிகளே . 

. 
கடவா ளரிகோ முகம்வீ ரமலர்க் 
கமலம் மயில்பத் திரசோத் திக்குக் 
குடவா தனமென் றிருகை கொடுகால் 
கோணிப் பழகுஞ் சில கூ ளிகளே . 
தோயத துலவச சுடுவெங் கனலிற 
றோயச் சுரர்சா திகள்போ கியவா 
காயத் துலவக் காயத தைவிடக் 
காயத் திலுறக் கற்குஞ் சிலபேய் . 

தொழில். 
அமையக்கற் பதுவிட்டுச சிலதர்க்கித் தமையாச் 
சமையக்கத் ததுகத்தித் தலைமுட்டிக் கொளுமே . 
பொருதர்க்கப பரபட்சச் சமயத்தைப் பொரவே 
விருதிட்டுப் பொருதிட்டுத் தனைமெசசிக் கொளுமே . 


வேதாந்த மநநசிந்தாமணி . 
சயமுற்றுப் பொருண்முற்றுத் தமிழிட்டுச சொலவா 
ரியமிட்டுச் சொலவொட்டொட் டெனவட்டித் திடுமே . 
குருதாக்கத் தினில்வெற்றிக் கொடியிட்டுக் கொளுமே 
யொருதாககக் கழுதைசசொற் றொருதாககத் தழுதே . 


உவமை , 


உட்கி டந்தமல னொழிவு றாது புனல் 
கொண்டு டம்புகழு வுற்றபேய் 
மட்கு டந்தனின் மலத்தை வைத்தது 
புறந்து டைப்பவனை மானுமே 

சும்முலக்கை . 
உகைக்குமனத் தாருடைய வுரனெல்லாங் குரவனடி 
துகைக்குமள வான துகாண் சுமமேலோ சும்மூலக்காய் . 
ஊன்றாவும் புறக்கரண முட்கரண மொடுங்கிடவே 
தோன்றாமை தோன்றியதே சுமமேலோ சும்முலக்காய் 
சான்றாமென் றறிந்திலையோ சகலமுமாய் விடத் தோன்றும் 
தோன்றாமை தோன்றியக்காற சுமமேலோ சுமமுலககாப 
சான்றாகு மறிவொழியச் சாக்கியமாஞ் சகத்தெனறும் 
தோன்றாது கண்டாயே சுமமேலோ சுமமுலக்காய் . 
விரியுமிடத் துலகறியும் புரியுமிடத் துணர்வறியுந் 
துரியம திற் றுரிசுளகாண் சுமமேலோ சுமமுலக்காய் . 
ஆங்குணரா மையுமுணர்வு மாகிய கோளறவிருநது 
தூங்கினர்காண் சுகமடைவாா சுமமேலோ சுமமுலக்காய் . 
தெரியாதென் பதுந் தெரிந்த விடத்தல்லாற றெரியாத 
துரியாதி தமமிது காண சுமமேலோ சுமமுலக்காய் 
துரியாதீ தந்தன்னிற் புரிந்தானுந் தொல் பிறவித 
துரிசான தொழியாகாண் சுமமேலோ சும்முலக்காய் . 
துஞ்சுதலகண் டாயதிதம் பிறப்பதுகண் டாய் துரியா 
துஞசல்பிறப் பொழிததல்காண் சுமமே லோ சுமமுவக்காய் . 
கேட்டீதென் றறியாத வதீதத்தைக கேடின்றிச 
சூட்டினது பாவுடலகாண் சுமமேலோ சுமமுலக்காய . 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


நீங்குதலில் லாவறிவே நிகழ்ந்தக்கால் விழிப்பதுவுக 
தூங்குதலு முண்டாமோ சுமமேலோ சுமமூலக்காய் . 
சத்தமா திகளுமெலாந் தற்சொருப மானபரி 
சுத்தமாய் விட்டது காண சுமமேலோ சுமமுலக்காய் . 
கருதவொண்ணா வெண்ணிறந்த காட்சியெல்லாங் கண்ணான 
சொருபமாய் நிகழ்ந்ததுகாண் சுமமேலோ சுமமுலக்காய் . 
தோன்றியவிவ் வுலகமெலாஞ் சொரூபமாய் நிகழந்ததெனத் 
தோன்றியது , தன்கண்ணே சுமமேலோ சுமமுலக்காய் . 
எல்லாவண ணமுமின்றி யிருந்தபடி யேயிருக்கச் 
சொல்லாமற சொலலியவா சும்மேலோ சுமமுலக்காய் . 
எல்லாமா யல்லாத விறையியல்பை யின்னதென்று 
சொல்லாட விரகுண்டோ சுமமேலோ சுமமுலக்காய் . 
புலமறுபாழ் வருஞ்சீவன போதப்பாழ் வருமீசன் 
சொலவருபாழ வருஞசொருபன் சுமமேலோ சும்முலக்காய் . 
வையமுயிர் பரமாக்கு மாயைப்பாழ் மூன்று மறத 
துய்ய சுடர் தானேயாஞ் சுமமேலோ சுமமுலக்காய் . 
இடரினபஞ் செயுமாயை யிருளின்ப வறிவாகுஞ் 
சுடரின்கண் போன்றுமதே சுமமேலோ சுமமுலக்காய் . 
சொருபன் விழிமலரச சும்மா விருந்து விடச் 
சொருபபரி பூரணமாஞ் சுமமேலோ சும்முலக்காய் . 
வாயுணாவு மாண்டிடத்தே வாயிலா மட்குடத் திற 
றோயமென நிறைந்தது காண் சுமமேலோ சுமமுலககாய் . 
ஊமைமொழி கொடுபிசம மோதவுணா வுற்றாடி 
தூய்மறையின் முடிவுரைககுஞ சுமமே லோ சுமமுலக்காய் . 
தற்பதததின றனனிலைமை தானறிய வோது தலாற 
சொற்பதத தில வாராகாண் சுமமேலோ சுமமுலககாய் . 
அலலேயுங் குழன்மாயை யவள் பயந்த வகிலமவெறுஞ 
சொல்லேயாய் விட்டது காண சுமமேலோ சுமமுலககாய் . 
அலைந்து வரு முளவிகற்ப மழிந்துவிடப் பிறவியெலாந் 
தொலைந்தபடி கண்டாபே சுமமேலோ சும்முலககாய். 
இன்னதென மறைமுடிக்கு மியலாத விபபரிசைச 
சொனனபடி கண்ட யோ சுமமேலோ சுமமுலக்காய் 


வேதாந்த மத நசிந்தாமணி . 


389 


சொல்லா த மறைமுடிவைச சொல்ல மற சொனன தனைச 
சொலலாட விரகுண டோ சுமமேலோ சுமமுலககாய 
சாத்திரமென் செபாமககுத தர்க்கமய லறுததபிரான் 
றோத்திரமே வேண்டுவது சுமமேலோ சும்முலககாய் . 

கூழ்வாரப்பு . 
நினைத் துமறா திசசகத்தை யெல்லா நேரேயொறுத்துப் ( பே 
பாராண்ட , மனததை யறுத்து மறு மாற்றந் தின்று கொள்ள வாரீ 
போக்கும் வரவு மறுத்தகழல் போற்றிப் போதக கூழுண்டு 
வாக்கு மனனு மறந்திடத்தே வாளா விருகக வாரீரே. 
ஆககை யறுத்துக் கரணங்க ளறுத்துச் சீவ பரமறுத்து 
வாககை யறுத்தா னந்தக்கூ ழுண்ண வாரீர் வாரீரே . 

இல்ல றந்துற வென்றிலை வேண்டினார் 
யாவ ரேனும் வருகென் றிடுவதே 
நலல றமமென யாவாக்கு நலகினா 
நாதா வெல்களக் கூழு 

பண்ண நலகியே . 

குணலைவாழ்த்து . 
மரண பவங்கண் மடிந்திடவே 
வடிவு புனைந்து வரும் பெருமான் 
சரண நிகழ்ந்தமை 

மை பாடீரே 
சநதத மபதம் பாடீரே 
பவமாயம் வேரறப் பார்த்திறைவன் 
பத்ததிலும் பண்டை நாமொழிந்து 
சிவமா யிருந்தமை பாடீரே 
சிவப்பிர காசனைப் பாடீரே. 
புததிக்கு மெட்டரி தாயபொருள் 
புவனியில் வந்தைம் புலனகளி 
திததிக்கு மாறினைப் பாடீ 31 
தேசிக ராசனைப் பாடீரே . 
ஊன நடங்கண்டு முன்ன நமமை 
யோருரு வாய்வந் துணரதககன் . 
ஞான நடந்தனைப் பாடீரே 
நடரா சனறனைப் பாடீரே 


கள 


390 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


மங்கலவாழ்த்து . 


புரியும் விழிதந்த கழல் வாழியே 
புறமக மிருந்த பொருள் வாழியே 
துரியமு மிறந்த சுடர் வாழியே 
சொலவற விருந்த சுகம வாழியே. 
பேத மபேத மறுததவன் வாழியே 
பேதமை தீர வளா ததவன வாழியே 
போத மபோத மறுத்தவன் வாழியே 
பூரண போத சமுத்திரம வாழியே. 


துறந்தவர் கைப்பட் டிருந்தவன் வாழியே 
தொடர்ந்து பிடித்துப் புரந்தவன் வாழியே 
யிறந்த வுளத்திற றிகழ்ந்தவன் வாழியே 
யிரங்கி யெனக்குத் தருங்கழல் வாழியே 
மறந்து நினைக்கப் படாதவன் வாழியே 
மயங்கு மனத்தர்க் கிலா தவன் வாழியே 
பிறந்து மரிக்கப் படாதவன் வாழியே 
பெருங்கரு ணைக்கறப காடவி வாழியே. 
உருவருவொ டுள திலது மொழிவில்பரன் வாழியே 
யுள் பொருளை யுணரிலவை யுதறுமவன் வாழியே 
கருவழியை யழியவரு கரசரணன வாழியே 
கழலும்விழி கருணையுட னருள் சொருபன் வாழியே. 
தொழுமவா ரவிவாங்கி யவங்கணாண் வாழியே 
சுகமக மானசாந்தி நெஞ்சினான் வாழியே 
யெழுபவ நாசமாஞ்சொல் லொனறினான் வாழியே 
யிமையவர் மூவர்தாம் தொழுமபிரான வாழியே. 

அலைவ மென்றங் கலையிறு தாககப் பாசமோசகன் வாழியே, 
யது நீ யென்றங் கருமறை யுசசததி னோது மோாபொருள் வாழி 
யே , சொலவர வென்றுந் தொடர்வரு சற்சிற சுகாதி காரணன 
வாழியே , சொருபானந்தன் கலைபுனை தத்துவப் பிரகாச மா 
முனி வாழியே. 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


391 


. 


அமிர்தசாரம் . 
எந்தக் குலமாயென் னெந்தக் கவியாயென் 
னெந்தச சமயத் தெவராயென் - சிநதைத் 
துறவிதருஞ் சொல்லே தூய்தாவ தல்லாற 
பிறவிதருஞ் சொல்லே பிற . 

மமை மறுமை நிலையன் றெனவிடுக 
செமமை நெறி நடக்க சிததர் - தமைமீட்க 
தமமை யுணாநதோா தலைபபடுக தத்துவத்தின் 
மெய்மமை யறிக விரைந்து . 
பெறவரிது மக்கட் பிறவிபெற்றாலு 
மறிவு நா லாய்த லரிதே - யதினுந் 
துறவுடைய னாத லரிதே யதின் மெய் 
யறிவுடைய னாத லரிது . 
அறிவுள்ள தல்லதில் தென்றறிவான் ஞானி 
யறிவான் முழுது மறிவ - னறிவ 
னறிவறி யாமை யறவிருந்த வண்ணல் 
மறையோது வான்பொரு டான் . 
அருந்தல் பொருந்த லவையொக்கு மேனும் 
பெருந்தகையோ ருளளம பிறிதே - திருந்து 
மனத்தின்வே றேபதியு மைந்தனுமம் மாதின் 
றனத்தின்வே றல்லவே தான் . 
தீதென நன்றெனச சிந்திப்ப ரோதெளிந்தோர்க் 
கோதன மன்றோ வுலகெலாம - பாதவத்திற் 
றீதாத னன்றாதல் சிந்தித் திடச்சாத 
வேதாவிற் குண்டோ விதி . 
விண்ணே பெரிது மிகவீசன் கைவழியா 
மண்ணே யது பெற்ற மாமாயை - யெண்ணிற 
சிவனிற் பெரியாரிற் சிந்தையிலார் வைத்தா 
சவனிற் பெரியா ரவர் . 
எங்கே வெளிப்படுக வென்றா னெழின்ஞானி 
யங்கே வெளிப்படுதற் காதரித்தே - யெங்கும் 


392 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


மமை 


பரமனவ னேவல்செயப் பார்த்திருக்கும் யார் தான் 
றரமவ னேவ றனக்கு . 
அவனுண்ட தண்டமெலா முண்ட தயனுஞ் 
சிவனுந் திருமாலு முண்டான் - சிவமென்றும 
பூரண ஞானியைப் பூசித்தான் பூசிததான் 
காரணனைக் கண்ணாரக் கண்டு . 
எழின் ஞானி யையிகழ்வார் கேட்டா ரிகழ்கேட் 
டழலா ரனுமதித்தார் நாலவா 

கழலுதன் 
மேதக வென்றவரை விட்டகலா தாரபஞ்ச 
பாதக ரென்னபப 
படும் . 
யோகத்தி னுண்மை யுணாவினறி யூண்பொருட்டா 
லேகததினின் றே மென வியம்பி - மோக 
மனத்தவல மாற்றாத வல்வேடா தமன 
நினை ததவருங் காணார் நெறி . 
தத்துவ ஞானி திருமேனி தாங்கினா 
ருத்தம லோகத்தி னுமபரா - முத தன் 
றிருக் கோயில் கொண்டவிடா தேவா லயமென் 
றிருக்கோது கினற விடம் . 
நானிலநீர் பைமூட்டை நால்வகை யோனிசுரர் 
மானிடநீர் வாழ்பறவை மாகிருமி - ஞானமிலா 
மண்பட்ட தாபரமென் றேழாய் வருமபவ நூ 
றெண்பத்தி னான்கா யிரம் . 
ஊர்வ பதினொன்றா மொன்பானா மானுடவர் 
நீர்பறவை நாற்காலி நேர்பத்தாஞ் - சீர்திகழு 
மூவாறாந் தாபரங்கண் முப்பத்து முமமையோ 
ராவா ரொருபதா றாம் . 
ஆன கடங்க ளளவிலவற றுட்புகுந்து 
வானகந் தானின்ற வாறோக்கும் - யோனிகளெண் 
பத்து நான் காயிர நூ றாகப் படைத்தவற்று 
ணித்தனார் நின்ற நிலை . 
ஆன வுடம்பனைத்து மைம்பூதத் தேயழியும 
வானாதி பூதமிறு மாயையினி - னானா 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


| 


r 


வொழிந்தமா மாயவிரு ளுள்ளொளியா யும்ப 
செழுந்தஞா னத்தா லிறும . 
பிண்ட வுருவிற் பிறத்தலாற் கர்ப்பத்திற் 
பிண்ட வுருவா யிருத்தலா னானாளும 
பிண்ட மிடவேண் டுதலா லுடற்பிண்டம 
பிண்ட மெனப்பேர் பெறும 
திடம்படு சீலா திகழ்கல்வி கேள்வி 
யிடம்படு மேதைசீ ரெல்லாம பசுமட் 
குடம்படு நீரபோற குடும்பியைக் கைவிட் 
டுடம் பொடு கூட வுகும் . 
சிந்தா குலமனிதர் சீசீ செவிமுதலா 
மைந்தானு மீடழிவ ரல்லரோ - வைந்தினொரு 
வேட்கை யசுண மிபமவிட்டின் மீன்வண்டு 
கேட்கைமுத லோரொனறிற கேடு . 
இன்னலா மீட்டுங்கா லீட்டினால் யாவரையு 
மொன்னல ராக்கு முயிரிறுக்கு - மனனு 
மனத்தைவே றாய்மயக்கு மாநடுக்கஞ் செய்யும் 
தனத்தின்வே றுண்டோ தவறு . 
மடம்படு மிப்பிறவி மாற்ற நினைவார்க் 
குடம்பு மிகையென் றுணர்வுற் - படங்கத் 
துறவா மனிதர்க் கெளிதன்றே துஞ்சிப் 
பிறவா நெறியைப் பெற . 
ககனமு மான்மாவுங் காரணனு மில்லை 
சகலமு மாமநித்தஞ் சார்வார் - பிறவி 
வகைவினை யுண்டு மதிபொன்ற மாய்தல 
சுகதன்றன் முத்தித துணிவு . 
கரணமே யான்மாக் கணபங்கி நிததப் 
புரணமா மீசன்வான் பொய்யே - மரணமே 
வீடென்றா னாத்திகரின் வேறோவிய புத்தெனெனு 
மூடன்றான் சொன்ன மொழி . 
உருவரு வுண்டில்லை யொன்று பலவாம் 
பொருளியலப தூனளவே போத - மருகர்க் 


50 


394 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


குறுவினை விட்டா லுலகும்பர் வீடு 
குறியதற் கெட்டுக குணம 
வெளியிற பறந்துபோய் வீடெங்குப் பெற்றாய் 
குளிாவெம்மை கண்டாயோ கூட - வுள திலலை 
யொன்று பலவென்றா யூனளவென் றாயுணர்வை 
யென்றுமதி கண்டா ரியார் . 
இறந்தார் பிறவா ரில துவா னீச 
னறம்பாவ மாயிழையார கூடல் - சிறந்த 
நலனார் சுவாகக நரகம பிரி 
லுலகா யதன்ற னுணாவு . 
சடவுடறா னன்மைசாக காடு நரகங் 
கடவுள் வலி காட்டுங் கண்ணுங் கரும் 
முடியாமை காட்டு முனைவினையை மாத 
ரடைவரேதே காட்டு மளறு . 
நரகுசுவாக கந்தீங்கு நன்றாங் கருமந் 
தருமிறை தானன்றி யில்லை - பிரமமொலி 
நாடுங் குணன் புத்தி ஞானமில்பா டாணமபோல 
வீடென்றான் மீமாஞச கன . 
சிததுச சடமாகை யோமுததி செய்வினைகள் 
சுத்தச சடமீய வறறோ சுகதுககம 
புத்தி குணமாயிற பொன்றுமோ வான்குணமாஞ் 
சத்தம பிரமமோ தான் . 
அணங்குற்ற வான் மா வரேகம வியாபி 
குணம்புத்தி யாமுத்தி கூறிற - பிணம்போலகை 
மெய்யா மிறைவனையும் வீடுகட்டுக கேதுவா 
நையா யிகநூ னலம் . 
செ து வினைசடமாய்ச சென்மத்தைச செய்யிற் 
றயா விலனா மவ்வீசன் நானும் - வியாபி 
குணமாகிற் புத்திக்குக் கூடா தொடுக்கம் 
பிணமாகை யோ வீடு பேறு . 
முத்தியி னிர்க்குணனாய் முனனங் குணகுணியாய்ப் 
பத்தியினன் முததியுறும் பாவனையாற் - சுத்தச 


பா 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


395 


சடர்பல ராயவத்தை சார்தலான் மாக்கள் 
கடனென்றான் வைசேடி கன் .. 
ஆவ சடங்க ளனான்மாவே யாமனம போ 
லோவு மவததையுறு முன்னுணர்விற - பாவனையாற் 
கூடுமோ வீடு குணமபோய்க குணியுண்டோ 
சூடுபோய்த் தீயுண்டோ சொல . 
பகுதிபுமான் மெய்ப்பகுதிய பாலே விகுதி 
சகலந் தனதெனகை பந்தமாம் - விகுதியாம் 
யாதும் பகுதி யுடையதெனக கில்லையெனும் 
வேதனஞ சாஙகியன்றன் வீடு , 
முனனரே யுண்டேற பகுதிதான் முந்தியிலை 
பினனுஞ் சடமாம் பகுதி பெறக் கூடா 
தன்னாலே வீடெய்து மாகினீ சற்குருவைக 
கொன்னே விருமபியதென கூறு , 
மடவன் பசுபதி வாலறிவன் பாசஞ 
சடமா மியல்பு சமமா முடன் வியாபம் 
பண்டுளவை மூன்றும் பசுபாசம் போயிறையைக் 
கண்டுறைதல் சைவன க . 
ஈசனது தோற்றமே தெல்லாம் வியாபித்தாற 
பாச மிலாதான பதியெனனிற - பாசமெனில 
விண் 

டிடா தாமபதியான மெய்கரணம வேறுண்டாக 
கண்டிடா நினற கதிக்கு . 
பாசமாம் பாதம் பசுபபெததன் முததனா 
மீச னநாதி யிலாஞான - பூசையா 
லமமோக மாற்றி யவரொன்றல் வீடென்றான் 
சமமேளி தசசைவன் றான் . 
பெத்த மநாதி கெடுமாயின் பின் கெடுமே 
முத்தியும் பாசந்தான் முன்னுள தேற்கெடுமே 
சத்தி யெனில்வெம்மை போனாற் றழலுண்டோ 
யுத்தி யிலதிரண் டொனறாகா தொன்று கெடின 
முததி கெடலோ மொழி . 
அகில மிறைமுன் பணுத்திரளே செய்யுஞ 
சகலாத் துமாக்க டளையா மலங்க 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


ளுகமலம் பூசையா லொப்பாகை முத்தி 
பகர்கின்றான் பாசு பதன் . 
சகம தணுவாஞ் சடஞ்செய்யு மாறேன் 
புகலணுவும் பூதமே யன்றோ - வகமில் 
கிரியையாம் பூசை கெழுமலங்கள் போக்கி 
னிரியு மிருளா லிருள் . 
தண்ணிய சுட்கச் சமயிக ளெவ்வுருவும 
பெண்ணுருவிற் காணும் பிறப்பதெலா - முண்ணறவே 
புத்தியு முத்திப் பொருளுந் தரும்பிணமே 
சததியி லாதவெலாக தான் . 
மேதினி யொன்றை விளைக்குமோ வித்தின்றி 
மாது தருகுவ மையற் பிறப்பன்றோ 
போத மழி புலைநீர் புத்திக்கு முத்திக்குஞ் 
சாதன மானதோ சாற்று . 
ஏகமாம் பைரவமெண் டத்துவமா யெண்கலையா 
யாகிய ஞாலந்த னார்சசனையாற - போகமா 
முத்தரிக்கு நால்வரா னால்வரா யோகத்து 
வித்தரிக்கு முண்ணறவால் வீடு . 
ஏகத் துவங்கெடுமே யெட்டானான் மற்றவையே 
யாகிற் கலைசொல்ல தாயழியும - போகமுனக 
குள்ள தோ வன்றோ தருவா ருறுகருததோ 
கள்ளதோ நல்குங் கதி . 
வேணியென் பக்கு முதறரித்து மெய்விரதக் 
தாணு வுரைப்படியிற் றப்பாமற - பேணிப் 
புரைதங்கா தானசிவ லோகம் புகன் மா 
விரதங்கா ளாமுகன்றன் வீடு . 
தவவேடங் கொண்டவுட றானழிந்தாற் போமே 
யுவையோநின் றீடேற்று முன்னைச - சிவலோக 
மெங்குமெனக் காணாதே யோரிடத்தே யேறினார் 
சங்கையில் வீழ்வதற்குத் தான் . 
அனாதி சிவஞ்சகத்து மாருயிரு மாகத் 
தனாதுருவைத் தானே பகுத்துத் - தனாலொழியப 


வேதாந்த மந்தசிந்தாமணி . 


பேறிழ வில்லை பெறுவானு மீவாலும் 
வேறில தென்றறிகை வீடு , 
தானே சகத்தாய்ப் பகரினது தான் சடமாந் 
தானே பிறப்பாக்கிற் றானொழிக்கிற் - றானே தன் 
கண்ணைக் கலக்கிக் கடவுளா முனசிவம் போய் 
வெண்ணெய்க் கழுமோ விளம்பு . 
நாராய ணாதி திரு நாமா தரித்தலா 
லாரா தனையா லடிமையெனப் - பேராழி 
கோயிற் பொறியால்வை குந்த பதந்தந்தை 
தாயிற றருஞ்சீ தரன் . 
மண்ணா லிடுநாமம வாளெரியா லிட்டகுறி 
புண்ணா முடடமபொழிந்தாற் போகாதோ - விண்ணாட்டின் 
வைகுந்த மேவு திரு மாலுருவங் காணவொரு 
மெய்கொண் டிருக்கும் தோ வீடு . 
அவிகார மேபிரம மாயையினா லாகி 
விகார மெல்லா மிறக்கும் - பவமான 
ஆனதும் பொய் ஞான முதிதததும பொய் யஞஞானம் 
போன துமபொய் மற்றுமெலாம் பொய் . 
அவிகாரத தனமை யவிகாரங் காணி 
னவிகாரந் தானல்ல வாகு - மவிகார 
மாயை யறியி னவிகார மாயையய 
வீயும தாரறிவார் வேறு . 
தோற்ற நிலையுறுதி செய்தலாற் றொல்லுலகி 
னேற்ற விருளெல்லா மிரித்தலாற் - போற்றவருஞ் 
சங்கரன்மா னான்முகனாய்த் தற்பரனாய் நிற்கின்றான் 
வெங்கதிரோ னல்லதிலை வேறு . 
ஈசன் முனிய வெயிறு விழவீழ்ந்தான் 
மாசுண வாயின் மறைப்புற்றான - றேசினா 
லுற்பவமா முள்ளத் திருளொழியா னோருருவன் 
றற்பரனா வல்லனோ தான் . 
போதல் வருதலுளன் பூரணனு மல்லனிவன் 
பாதிநா டோன்றான பகலவனறன் - சோதியா 


P 


S 


1 


வந்து 


S9B வேதாந்த மந நசிந்தாமணி . 

விந்திர சால விருளொழியா னென்னலாற் 
சநதிரனா லென் செயலாந் தான . 
தனாகம் வினையே தரில்வினை தான் செய்ய 
முனாக முளதாய் முடியு மனாதியெனி 
லெஞஞான்று முத்தி யிலதாகு மிவ்வூழிற் 
கஞஞான மாகு மடி . 
மந்திர மானதெலாம் வார்ததையே யவ்வாரத்தை 
யந்தர வானின குணனதுவே 
பலியா தருளகுருவைப் பாவியா னாகில 
வலிதா னவனறன வலி . 
மருந்தா னொருவரிம மாநீ ருலகத் 
திருந்தா ரெனககண்ட தில்லை - வருந்துவதேன 
யார்க்கு மிழிவு விளைபபதாம் யாககையெனு 
நீர்க்குமிழி பூண்கட்டி நீ . 
ஆதிபே தநதா னிலா மை யறிந்தவர்கள் 
சாதிபே தஞசிறிதுஞ சாற்றுவரோ - சாதிகுல 
நல்லார் தொழததகக ஞான முடையவரே 
யல்லா ரிழிகுலத்தா ராம் . 
அறன்சாரா வுள்ளத் தறியா வழுககுப 
புறன் சாரு நீராலே போமே - திறன்சாரா 
வோடுநதீர்த் தந்தா னுடறகே யுளமவிளங்க 
வாடுந் தீரத்தந்தா னறிவு . 
சலமுழுகி நீரதேடிப் பூத்தேடிச் சாணி 
நிலன்மெழுகி யர்சசியா நிற்பா - புலமிலவ 
ருள்ளததே நின்ற வுலப்பில்பர மானந்த 
வெள்ளத்தே நின்று விடாய்தது . 
இந்நெறி யிநெநெறியென் றெம்மாாகக மும்பகாக 
வந்நெறி யெல்லா மறிநதவறி - வெநநெறியா 
லெய்தலா மந்த நெறியென் றறைந்தமறை 
மெய்தவா வீட்டி னெறி . 
ஓது முரையின் பொருளுணாந துள்ளபடி 
போத மறியாப் புலவா ஏ - லோது 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


399 


- 


மொருகோடி நூறா யிரத்தானு முண்மை 
யருகூடு போகா ரவர் . 
அறியப் படுமளவை கொண்டளவை யெல்லா 
மறியக கடவ வறிவை - யறிய 
விருப்புற றிடுவான் விறக தனைக் கொண்டு 
நெருப்புச சுடுவா னிகா .. 
தர்க்க நெறி வெனறக்காற் றம்ப மிகப் பெருகும் 
துக்க மிகபபெருகுக தோற்றக்காற் - றாகக 
நிலைபெறுவ தொனறலல நெஞ்சுகனறக கத்துரு 
தலைபறியே பெய்து பயன் றான் . 
உரைத்த துரையா துரைக்குஞ் சமயம் 
பரத்தை யறிவுற்ற பானமை மரத்தி 
னவயவத்தி னோரொன றறிந்தார் மரமா 
வவயத்தைக் கொண்டவா றாம் . 
கருததுகட் கீடாயக் கதிபலவா வீச 
னுரைத்ததென றொன்றுணர வொட்டா - புரிததிர 
கில துள தென்னு முளதில தென்னுங் 
கலதியர்க டஞ்சமயக் கதது . 
எய்த வெளிதா மிறையரு ளில்லையே 
லெய்த வரி தா மியாவாக்கு - மெய்தெளிந்தா 
லெம்மார்க்கத் தோடு மிகலற றிருக்குமதே 
சன்மாாகக மாகுநெறி தான் . 
யமநிய மாதனம வாயு விசையங் 
கமையுறு பிரத்தியா கார - மமைவுறு 
தாரணை தகக தியானஞ சமா தியென 
வோணியும் யோகங்க ளெட்டு , 
ஏம் முறுமியம் மீரைந் திவைதமமிற் 
தூய்மை யருளூண் சுருங்கற பொறைசெவ்வை 
வாய்மை நிலைமை வளாவிப்ப மாற்றுவ 
காமங் களவு 

கொலை . 
வாய்மை யெனப்படுவ தியாதெனின் வாய்மையினத் 
தீமையி லாதவெனச செப்புவாக - டூய்மைமிக 


வோதும் பரமா முலப்பிலா வொன்றென்பர் 
வேத முடிவுணர்ந்தோா மெய் .. 
மம்மர்செய் யாமை வதையாமை யெவ்வுயிர்க்குக் 
தம்முணர்ந்தோர் தம்மை வதையாமை - தமமை 
யெறிபடை கானீ ரெரியிற் படாமை 
யறிகை யெனவறிவ ரால் . 
மதுகையில் வஞசனையி லோர் பொருளை வெளவு 
மதுகள் வென்ப ரறிஞா - மதமோதிற் 
றனன தல்லாத வுடமபைத் தனது தா 
னென்னல் களவாகு மென்று 
அரிவையர் தம்மை யணுகாமை யாகும் 
பிரம சரிய மதினும பெறுதற் 
கரிய பிரமததொன் றானார் பிரம 
சரிய முடையவரே தான் . 
தாயோடு தந்தை மகத் தாரந்தான் சத்துருவாந் 
தீயவனு நேரொககக் காணுமது செவ்வையாந் 
தூய நிலைமை சுருதி நெறித துணிவு 
தாயார் போன் றன்பு தயா . 
மிகைசெய்தார் தம்மைத்தாம வென்றுவிட வேண்டி 
லிகல் செய்பா தென்றும் பொறுக்க - விகல் செய்யிற் 
கோபத்தை யொன்றையுங் கொல்க வதுவல்லா 
னாபத்தை யெல்லா மறும் . 
அற்புத யோகிக் கனுகூல மானவூ 
ணற்பவூ ணாவ தெனவறிக வாடுகின்ற 
பொற்புறு நீரில் புறந்தூய்மை யுட்டூய்மை 
சிற்பொருளா லுள்ளத் தெளிவு . 
தவஞ்செபஞ் சந்தோட மாத்திகந் தானஞ் 
கிவன்றரு நல்விரதஞ் சித்தாந்தக் கேள்வி 
யுவந்த சிவபூசை யொண்மதிநாண் பத்து 
நிவந்த நியமங்க ளாம் . 
தவநோன்பா லூண்சுருக்கித் தம்முடம்பை வாட்ட 
லெவனான் பிறவியெனக் கெய்திற் றெத்தாலே 


1 


வேதாந்த மதநசிந்தாமணி 
சிவமான முத்தித் திறனேதென் றோர்தல் 
புலமாறப் பண்ணுந் தவம் . 
கூடியது கொண்டமைதல் சந்தோடங் கோகநக 
னாடு முதலா நவில்கின்ற வெப்பதமும் 
வீடிப் பாமுளத்தே மெய்காண் மகிழ்சசிசர் 
தோட மெனுஞ்சுருதிச் சொல் . 
ஆத்திகம் வேதநெறித் தோற்றமா மாதரததோ 
டீத்தல் பயன்கருதா தீகையாங் - காததிரததால் 
வந்தித்தல் வாயார வாழ்த்தன் மனத் திறையைச 
சிந்தித்தல் பூசை செயல் . 
பிரமந்தா னாய்த்தெளியப் பேசுமறைக் கேள்வி 
திரிவன்னத் தோர்கட்குஞ் சிந்தாந்தக் கேளவி 
புரையில்புரா ணக்கேள்வி பொய்யிலா மாதா 
சரதவே ளாளாக்கு மாம் . 
மந்திரந் தாரக மாதியா மன்னிருடிச 
சந்த மதிதெய்வா தான் கொண்டு - முந்தி 
யுரைவாய் துடியுள்ள லொன்றிற்கொன சேரா 
யிரமாம் பயனுண் டிவை . 
வெறாதே யரிதெனினு மேன்மேல் விருப்ப 
மறாதே யிதுவே யறம்பொரு ளின்ப 
மிறாதான வீடு மெனக்குரவ னேவன் 
மறது செயன் மா விரத மாம் . 
ஆசின் மறைநெறியி னாதரவு தான்மதியான 
றேச வழக்கிற் சிறந்த மறைநெறியி 
லாசிது வென்னும் கருமத் தருவருத்துக 
கூசுத னாணமெனக் கொள் . 
செவ்வே யுடலுங் கழுத்துஞ் சிரமுமுற 
வெவ்வா தனத்தே யிருக தவர்க்கும் - கைவந்து 
வாத முதனோய் நலியா மதியுடையோ 
ராதன மென்ப தது . 
வாங்கிப் பதினாறு மாததிரை நான் மடங்கு 
தாங்கித்தற பாதி தனை விடக் கால் வலத்தால 

51 . 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


வாங்கி லிடத்தி லிடத்தேல் வலத்தில் விட 
வோங்கார முச்சரித்துக் கொண்டு . 
ஒருக்காலு முள்ள முபாதிவே றாகப் 
பிரித்துணர்வைக் காண்டலும் பின்ன வுபாதி 
கரைத்துப் பருகுவெறுங் கண்ணாக் குதலும் 
பிரத்தியா காரமெனப பேசு . 
ஆய வுடமபனைத்து மைமபூதத் தேவைத்து 
மாயையி லேவைததம் மாபூத மாயை 
பரத்திலே வைத்தப பரமேதா னாகத 
தரித்தலே தாரணை தான் . 
பொருளின்மை கண்டால் புலத்தியான முள்ள 
பொருணினை தல புத்தித் தியானம - பொருளறிந்த 
போத மறிதல்போ தத்தியானம போதமே 
யாதல் பரததியான மாம .. 
காய முதலையா காயா தியிலழிதது 
மாய விருளினவை மாள்வித்து 

தது - மாயை 
பொருக்கித்தன் னாற்றா னுளபரத்தோ டொன்றா 
யிருக்கை சமாதி யியல்பு. 
நல்ல வியோகெட்டு ஞானத்திற் கங்கமெனாச 
செல்வ மணிமாதி சிந்தை செய்வார்க - கல்ல 
லிரும்பின் சுவர்கரும்பின் கோலா லிடந்து 
விருமபித தவிடெடுப்பார் வேறு . 
வேய்ந்த தோல் சோரிதசை வெள்ளென்பு மச்சைசிரை 
சேர்ந்த திரலே தேகமா - மேய்ந்த 
வகநாற் கரணமீரைப் புலனை வாயு 
பகாசூக்கம் பத்தொன்பது . 
அன்னம் பிராணன் மனஞான மானந்த 
பென்னுங்கோ சங்க ளிவையைந்தும் - பன்னுங் 
கிரமத்தா லொன்றிற்கொன் றுள்ளாகுங் கேடில் 
பிரமத்தா லாகுநிலை பேறு . 
பந்திக்கு மாமா சயம்பக் குவாசய 
மந்த மலமுவாநீ ராசயங்கண் - மைந்த 


F 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


108 


க 


ருறைதரு கர்ப்பா சயமென் றுடற்கே 
யறைதரு மாசயங்க ளைந்து . 
ஈரேழு நாடி யிடைபிங் கலைசுழுணை 
வாருணை நாப் பூடா வைரிய லம்புடைகாக் 
தாரிபை சுனிசங் கினியத் திசிகுவை 
கூரு புகழி குகூ . 
பிராண னபான னுதானன் வியான 
னராவிசயன் றேவதத்த னாமை - கிருகரனே 
பெயரந்தரி யாமி முகயன் பிரபஞ்சன் 
வைரன் சமானன் வளி . 
மூலா திட் டான மணிபூ ரகம்விசுத்தி 
யேலு மனாகத மாஞ்ஞை யிருமூன்றின் 
மேலாதா ரத்துமதி வெய்யோன் விசுத்தியிற்றீ 
மூலாதாரத் துறைய மூண்டு. 
உன்ன வருங்காமங் கோப முலோபமுடன் 
மன்னுறு மோகமத மாசசரியக் 
தன்னை மிகமதிக்குந் தம்பம் பொறாமையெனு 
மின்னல் விகாரங்க ளெட்டு . 


ஒன்றிற் பிறத்த லுளதாத லோங்கிவளர் 
வன்றிப் பருத்த லறத்தேய்தல் - பொன்ற , 
லெனுமாறு பாவமு மிவ்வுடற்கே ஞான 
கனமாந் தனக்கில்லை காண் . 
வீடுபற் றில்லை பிறிதொன்றி னாற்றன்னை 
வீடுபற் றில்லை பிறிதொன்றைத் தன்னாலும் 
வீடுபற் றில்லை தன் னாற்றன்னை யிவ்வாறு 
கோடியு மில்லை தனக்கு . 
அன்னபா னங்கள் பிராண னதேயாகு 
மன்னு மகிழ்வு மடிவு மனத்தன 
வின்னலா மூத்த லிறத்த லியாக்கைய 
ஞன்னுக்கு நாடி லிலது . 
மயலுடல் வாக்கு மனனென்று மாந்தர் 
துயருறு மின்பமும் துன்பமுந் துய்க்கச் 


வேதாந்த மந்தசிந்தாமணி . 
செயலுரை சிந்தனை தீமையு நன்று 
முயல்வன காரக மூன்று . 
உருவுணர வொண்ணா வகையுணாவை யொன்றி 
மருவிய வாணவ மாயை - கருமங்கண் 
மூக்குந் தவிடு முமியு மிவையாக்கை 
யாக்கும பவவித துக காம் . 
சுத்தமாஞ் சாத்திகமுந் தூய்மை யிருமதமு 
மத்திம ராசதமு மாந்தர்க்கு - நித்த 
மறிவறி யாமை யவற்றின் புணர்சசி 
குறியுடைய மூன்று குணம் . 
நீதி கருணை நிலைமை யளிமானம் 
போத மவையின்மை போரிற் புறங்கொடுத்தல் 
மேதக் கவர்ப்பழிததல் வேண்டா தவைபிதற்றல் 
வாதக குணனா மதி . 
அறிவுடைமை யைந்தடக்க லாகத் தழகு 
நெறியுடைமை சொலவண்மை நீரமை - பெறவரிய 
வத்து விதஞானத தாதாவா மாண்மையிவை 
பித்தகுண னாவதெனப பேசு . 
பொறிபிற ழாமை புகழ்கருணை யூக்கங் 
குறிமதுகை கோப மிலாமை - பொறையோர் 
நிபமின் றியவீகை நெஞ்சத துவகை 
கபமொன் றியகுணனாக் காண் . 
ஆதிபௌ திகமாதி தெய்விக மான்மிகமென் 
றோது துயர்மூன்றி னுட்க - வருமிடிமின் 
வாத மழைவேனில் வன்னி பனியாதி 
பௌதிக மாகும் படர் . 
வாயு முதனோவு மானிடர் மாப்பறவை 
பேயசுரர் நாகத்தார் பீடையாங் - காயத்தின் 
மானஞ் சினமவா மாச்சரிய மாதிமனத் 
தான துய ராதியான் மா . 
டனில் கருப்புகுத லீங்குப் பிறத்த 
யுடன் மூத்த னரைத்தன் 


- மடமை 


வேதாந்த மந்தசிந்தாமணி . 


நினைவறச் சாத னிரயம் புகுத 
லனையவை தெய்வீக மாம் . 
மகப்பற்ற தாகும் வருஞ்சுற்ற மெல்லாஞ் 
சகப்பற்றுச் சங்கற்ப மெல்லா - முகப்புற்ற 
வெப்பொருளு மத்தப்பற் றிவ்வே டனைமூன்று 
மெய்பபொருள் கண்டால் விடும் . 
காணுமது நேரே நனவா நிலைபேறு 
காணாமற் காணு மது கனவா மொன்றையுங் 
காணா தொழிகை சுழுத்தியாங் காணாமை 
காணுங்கட் கில்லை யவை . 
ஐய மனனா மபிமான மாங்கார 
மையலற வேதுணிதன் மாம தியாஞ் - செய்ய 
வருசிந் தனை சித்த மாகு மவையே 
யொருநான்கா முட்கரண மொன்று . 
காசினிநீர் தீகால்வான் கந்தஞ் சுவையொளியூ 
றோசைமா பூத முறுகுணங்கண் - மாசில் 
செவிமெய்கண் வாய்மூக்குச் செப்பிய நுண் பூத 
மவையறியு மைம்புலன்க ளாம் . 
ஒதுகுணம் வான் முதலா வொன்றிற்கொன் றேறுமுரை 
யீத னடை போக் குதலின்ப - நீதிவாய் 
கையொடு கால்பா யுருபத்தங் கன்மங்கள் 
செய்யும் புலனாகச் செப்பு . 
பூதநிறம் பொன்வெண்மை செம்மை கருமை புகை 
யோது முருவ மதற்குரைக்கி - னீதி 
சதுர மதிபாதி மூன்றாறு கோண 
மதியமாம் வட்டமிவை யாம் . 
புத்தி கருமப் புலன்பத் ததின் விடயஞ் 
சத்த வசனாதி தான்பத் துச - சித்த 
மகமான வன்னான் கறிவா னொருவ 
னகமா கியவிருபத் தைந்து , 
தசைமயிர்தோ லெனபுசிரை தண்ணிணநீர் மூளை 
யுதிரம் பெலம்பசி தாக முறக்க 
மிதுன மறப்பிருப்பு மேலோங்க லோடல் 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


கதிகிடத்தன் மானபயங் காதல் கதநா 
ணிதமாம் புறத்திருபத் தைந்து . 
விகுதி யிருபத்து மூன்றும் பகுதியு 
நாலாறு கண்ட புருடனுங் கால 
முயர்ந்த வியோமம் வியோமா தீதமென் 
றியம்பு மிவையிருபத் தெட்டு . 
தலமுதலான் மாவீறு சத்திசிவம் வித்தை 
சலமில் சதாசிவ மீசன் - கலைமாயை 
யேறுவிச்சை கால மிராக நியதியையைந் 
தாறசுத்தஞ் சுத்த மரோ . 
பூதநிறங் கோசம் புறநிலையு முண்ணிலையும் 
வாதம் விகார மலங்குணங்க -ளாதார 
மேக புருடன் வினை யெஞ்சா வவத்தையென 
வாக விவைதொண்ணூற் றாறு . 
உலவாத தத்துவத்தி னுண்மை யுணர்ந்தா 
லிலவா மிவையியம்ப லென்னை பலவாகக் 
கண்ணிலவு மாசுடையார் கண்டாற் பலவாமோ 
தண்ணிலவொன் றல்லவோ தான் . 
முத்திற னான குணத்தன மூன்றவத்தை 
யுத்தமமாஞ் சாத்திகமா முணர்சசிகனா 
மத்திம ராசத மாண்ட சுழுத்திதா 
னத்தம மாமதம தாம் , 
நனவு முதலவத்தை நால்வகையோ ரொன்றின் 
நனவுமுத லாநாலுங் கண்டார் கனவா 
நனவு முதனாலுங் காணார்கள் காண்பர் 
நனவாக ஞானகனம் . 
நனவி னனவு புலன்வழக்க மாகு 
நனவிற் கனவு நினைவா - நனவின் 
மனநினை வின்மை சுழுத்திநினை வின்மை 
தனை நா டுதறுரியந் தான் , 
கனவி னனவுபோற் காண்ட னனவாங் 
கனவினிற் கண்டு மறத்தல் கனவாங் 


3 


வேதாந்த மத நசிந்தாமணி . 


40 


கனவிற் சுழுத்திகா ணாமைகாண் பானை 
யனுமதித்த லாமற் றது . 
சுழுத்தி நனவொன்றுந் தோன்றாமை தோன்றல் 
சுழுத்தி கனவாஞ் சுழுத்திச் - சுழுத்தி 
யரிய வறிவா லழிக்கை சுழுத்தித் 
துரியமாஞ் சொல்லிறந்த பாழ் . 
துரிய நனவா மிதமுணாநத போதக 
துரியக் கனவா மகமுணர்ந்த - போதக 
துரியச் சுழுததி வியோமந் துரியத் 
துரியம் பரமாகச சொல் . 
சாதித் திடமபுருவக தன்னினிலை சாக்கிரமாக 
கந்தரத்தினிறகை கனவாஞ் சுழுததியா 
விந்த மெனுமிதய மேவலா முந்திக்கு 
நாலவிரலி னாலா வது . 
நனவிற் பதினாற கரணமு நான்கு 
கனவிற் சுழுததி கருதலற மூன்று 
தன தாகை வேறாகை தான் றுரிய மற்ற 
தென தியா னற்ற விடம் . 
ஒருக்க நனாபபோங்கனாப்போ முளத்தை 
தரிக்கத் தியானத்திற் றற்சுழுத்தி போகு 
மரிக்குஞ் சமாதி துரியம் தீதம 
புரிததுப் பரம்விளங்கப் போம் 
சுழுத்தி நனவின்வரிற் றோன்றியிடுஞ் சீவன் 
பழிப்பிலதீ தத்திற் பரமன் - விழித்திலனேற் 
றீதொருங்க வாண்ட குரவன் றிருக்கோல 
மேதொருங்கித் தோன்று மென . 
அதுநீயா னாயென்னு மப்பதங்கண் மூனறி 
னது வென் பது பிரம நீயென் - பதுசீவ 
னானா யெனும்பதநதா னவ்விருவ ரைக்கியமா 
மூனா முபாதி யொழித்து . 
புகலு மறையவததை காலம் புவன 
மிகலுகுணந் தீயிறைவா செய்கை - தகவே 


வ 


H 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


யகார வுகார மகார மதனாற் 
சகலமுந் தாரக மாம் . 
அஞ்ச வுருவிருபத் தோரா யிரத்தறு நூ 
றெஞ்ச லறநின் றியம்பாமற் றானியம்பித் 
தஞ்சப் பிரமத்திற் றான் வேறன் றென்னுமதே 
துஞ்ச லொழிக்குத் துணை . 
சிவமுதற் றத் துவங்க டேவதைகள் செய்கை 
யவனிமுதற் பூத மவத்தை - புவனங்கள் 
கோசம் பொறிபுலன்கள் கூறுங் கரணமெலா 
மீசன் றிருவஞ் செழுத்து . 
நாராயணாய நமவென் பொருள்சீவ 
னேரா ரிறையேக மென்றறிகை - போவேறு 
காரண காரிய காயத்தா னொன்றாகும் 
பூரண போதப் பொருள் . 
ஊக்கி யறுதியிட வொண்ணா வொரு தன்னைப் 
போக்கி யிலாத பொருடா னருளாலே 
பாக்கியத்தால் வந்து பலிக்கி னலதில்லை 
வாக்கியத் தாற்காணு மாறு .. 
அறிவா னறிவனென வாகத்தே சீவ 
னிறையோனென் பாருண் டிருவர் - பிறியாச 
சுபாசுபங்க ளா லிவரைச் சொல்லவரு பேத 
வுபாதிகளா னல்ல துரு வொன்று . 
இதமக மெய்து மிரண்டு தொழிலு 
மதிய தவையறிந்த மாத்திரமே சீவ 
னிதன பவங்க டமக்கில்லை நித்த 
னதனை யறிவா னவன் . 
எப்பொருட்குக் காரணமா யெப்பொருட்கு மீசனா 
யெப்பொருட்கும் தோற்ற நிலையிறவா - வெப்பொருடா 
னல்லா திலதா யகமும் புறமுநிறைந் 
தெல்லா மறிவா னிறை . 
உபாதி யொழிந்தா லுயிர்பரங்க ளொன்றே 
சுபாசுபா ராய் நின்ற கோற்றm- பாதி 


கடாகாய மாகாயம் வேறாகக் காண்கை 
யடாகா ணறிவென்றே யாம் . 
அறியாத மாயைக் கடியறியத் தேடி 
னறிவா லறியவொணா தாகு - மறியாமைக் 
கேது வறியி லறிவா லிருட்கேது 
சோதியைக் கொண்டறிந்து சொல் . 
போதக்கண் பூதங்கள் பொய்யா மவைமெய்யாம் 
பேதக் கடாதிப் பிறழ்வுகளிற் - பேதங்கள் 
சுத்திகையின் வெள்ளியின்மெய் தோன்றப் படுங்கனவு 
நித்திரையைப் பாரந் நிலை . 
அயலாக மெய்போ லநந்தபே தத்தை 
மயலாகக் கண்டமா மாயத் - துயில் போனா 
லெண்படு மிவ்வுலக முண்டாமா றெங்ஙனே 
கண்படைபோ யுண்டோ கனா. 
வன்னி யிருக்கமரம் வன்மிகையூ ணானதே 
தன்னிகழ்ச்சி யின்றேலித தன்மையா - ஞன்னான 
தன்னிகழ்ந்தா லுண்டோ சகத்துன்பஞ் சற்குருவால 
வன்னிகண்டா லுண்டோ மரம் . 
யோகாதி மூன்று முணர்வதனுக் கங்கமா 
மாகா தெனிற்பதங்க ளாயழியுந - தேக 
மொழிய வருமுத்தி யொன்றுதற்கு ஞான 
விழியை யலதில்லை வேறு . 
பொறிவா யறிபுலன்கள் போதக் கரண 
வறிவான வெல்லா மடங்கி - யறிவா 
யறிவா னறிவ தறியும் பொருளென் 
றறியா தறிவ தறிவு . 
அலையிலே கன்ம மடியிலே யாக்குந் 
தலையிலே ஞானந் தரிக்கு - மலையா 
தருமறை நூலே யறியுஞா னத்தின் 
பெருமை யறியார் பிறர் . 
இன்பக்கண் ணீராட்டி யேத்தி யெழின்மலரா 
வன்பிட்டுத் தம்மை யமிர்தாக்கி - முன்புற்ற 

52 


- 


வேதந்த மதநசிந்தமணி .. 


சிற்சட மெல்லாஞ் சிவமாக நோக்கல் சிவற் 
கர்ச்சனை யாகு மது . 
யோகத் தபாவமெனும் யோகமது கைகூடி 
னேகப் பொருளதனா னெய்தியிடு - மேக 
மதுவா மிதுவன் றெனாவகண்ட மான 
வது வாகை மாயோக மாம . 
புணர்பாவ புண்ணியங்க ளெண்ணிறந்த வெல்லா 
முணர்வா மெரிகொளுவி னுண்டோ - வுணராமை 
கூட வெந் தேறாத துண்டோ குழைந்தமரங் 
காடுவெந் தீபபட்டக் கால் . 
யோகத்தா லேகத்தைக கூடா திடையினுயிர் 
போகிற்றான் பொல்லா வுலகிற புகாநல்ல 
யாகத்தா னெய்து பயனெல்லா மெய்திப்பின் 
யோகத்தான் முததி யுறும் . 
தந்த வறியாமை போகவுந் தான் போகா 
திந்த வுடனிற்ப தென்னென்னி - னுந்துங் 
குசவன்கை விட்டாலுங் கூடா திகிரி 
விசைவந் திடாதே விட . 
தருபயன் வேண்டாத் தருவிளைகள் சாந்தி 
சுருதிகள் கேள்வி துறவி குருவைப் 
பெறுதற்கிங் கேது பெறற்கரிய முத்தி 
யறிதற்கிங் கேது வவன் . 
சிறையா முடன் முதல் சித்தமீ றா 
விறையோனே யானல்லே னென்று - மறைநீ 
யதுவானா யென்ற தெதுவானே னென்றா 
லிது நீகா ணென்பா னிறை. 
உள்ளந் தனினின் றொளித்தான் பரன்குரவன் 
கள்ளந் தனைத் தவிர்த்துக் காட்டினான் - வள்ள 
லருவான கோலமோ வக்கோலங் காணக் 
குருவான கோலமோ கூறு . 
துயிற்புணர்ப்பாற் கர்ப்பந் தொடுகடனீ ராமை 
மயிர்ப்படா மின்மினியின் வன்னி - முயற்கோ 


வேதாத்த மதநிசிந்தாமணி . 


டெருத்தின்பான் மெய்யுணர் வில்லாதான் பண்ணுங் 
குருத்துவமும் நேராகக் கொள் . 
காய நிலையின்மை கண்டான் கருத்துச்செந் 
தீயி னடுவுற்றான் சித்தஞ் - சினவரவின் 
வாயுறுமண் டூகத்தி னெஞ்சம் வரியுழுவை 
தாயவ னுள்ளஞ் சமம் . 
தம்பாற் றவந்தூய்மை வாய்மை தயாவிலா 
ரும்ப னடிபேணா ருள்ளபொரு - ணம்பார் 
பொருள் செய்ய வாதரிப்பார் போக நினைவா 
ரருள் செய்ய லாகா தவர் . 
சித்தியா நிற்குஞ் சிலர்க்கு விபரீதப் 
புத்தியா குஞ்சிலாக்குப் போதமே - சுத்தமாம் 
பானிய மொன்றேனும் பாம்புண்டா னஞ்சீனு 
மானீயு நல்ல வமிர்து . 
கழல் போற்ற வாயாரக் கண்மல்க வுள்ள 
மழல்சேர் மெழுகி னழிவெய்த யாக்கை 
யெழில்சேர் குருபரன்ற னேவலே செய்க 
நிழல்போல முன்பினா நின்று 
சந்தனந் தாம்பூலந் தாரா தனஞ்சயன 
மந்தனம் பொய்வெய்ய மாற்றங்கள் - சிந்தைக் 
கரவபி மானங் கழுசசிகளிப் பின்ன 
குரவன் முன் மேவாது கொள் . 
அங்கையுற்ற நீராக்கொண் டாக்கை பொருளாளி 
பங்கயக்கண் ணாற்கொண்டு பண்டைவினைச் - சங்கையறப் 
பூத மலமுழுதும் போத மெனநிகழ்த்தப 
பாதமலர் வைத்தான் பரன் . 
ஆக்கை முதற்சித்த மீறாக வெப்பொருளு 
நோக்கு மவன்றன்னை நோக்கா தவைசடமாச 
சாக்கியா நின்றவன் சற்குருவா வந்தபரன் 
வாக்கில் வெளிப்படுங்காண் வந்து . 
போக்கு மனனொருககிய போதமங் கில்லாமை 
நோக்கிய நோக்காலா நோக்கததை - நோக்கென்றான் 


121 


வேதாந்த மந்தசிந்தாமணி . 


றோன்றாத வண்ணம் போய்த் துஞ்சிற் றிருளறிவாச் 
சான்றாகி நின்றேனான் றான் . 
வினைப்பய னென்னையினி மேவாவிண் ணாதி 
யனைத்து மழிந்து மழியே - னெனக்கின்று 
முன்பக்கங் கீழ்மேன் முதலிடையீ றென்றனவு 
மென்பக்கற் காணே னியான் . 
இல்லாது முள்ளது மெல்லா மறிவேனா 
னெல்லாப் பொருள்கட்கு மேதுநா - னெல்லா 
வுலகும் படைத்தழித்துக காத்துணர்வா யொன்றா 
யிலகும பரமீசன் யான் . 
விரிந்தா லுலகறியு மேனோக்கா துள்ளே 
புரிந்தாற் றனையுணரும் போத - மருந்தவா 
மாட்சி யுடைய பரமெனவோ மற்றிதன் 
காட்சியு மாட்சியுங் கண்டு . 
கரணங்களிற் கலந்து காணாமை நின்றான் 
கரணங் களையொருக்கிக் கண்டான் - றனைத்தான் 
கரணியாய் நின்ற விவனதே 

மனதே கண்டாய் 
மரணம் பிறப்புற்ற மால் . 
அறிவென் பதனா லறியும் பொருளு 
மறிவு மறிவானு மாகும் - பிறிதின்றிச் 
சொல்லாட வில்லாத் துரியாதி தமபிறக்க 
வெல்லா மவிழ விரு . 
தேய்ந்து தெரிவு தெரியாமை யென்பதற 
மாய்ந்த தெனவும் வகையில்லை - மாய்ந்ததுவும் 
போந்த விடத்தே புகலு மஃதொழிய 
மாய்ந்த விடத்தில்லை மற்று . 
அடங்குகை யாலே யதீதமு நின்னை 
மடங்கொள் சுழுத்தியை மானுந - திடங்கொள்ள 
நில்லாக் கனவே துரிய நிலையிரண்டு 
மல்லாமை யாலவத்தை யாம் . 
அதீதம் பொருளென் றலப்பொருளே தென்றா 
னதீதம் பொருளா வறிந்த - புதனொருவ 


வேதாந்த மந்தசிந்தாமணி . 


னுண்டாங்கா ணென்றொன் றுரைத்தா னுரைத்தலுமே 
கண்டானதுகாணுங் கண் . 
பிறிதற் கறிவிருந்த பெற்றியே னென்ன 
வறிவிற் கறிவா விருந்த - வறிவை 
யறிவே யறிகின்ற தன்றி யறியப் 
பிறிதேனு மில்லை பிறழ்வு . 
அகமிதங்களில்லை யறிவயர்வு மில்லை 
யிகபரங்க ளென் றறிய வில்லை - சகமு 
மெரியினுக்கு வெம்மையுரு வென்ன விறைவா 
வுருவதற்கு நேரே யுணர்வு . 
பூத மறிந்த வறிவுயிராம் போதமா 
யாது மறிந்தவறி வீசனாம் - பேதமறப் 
புல்லிற்றெங் கேயென்றான் புத்தேளிர கோக்கண்ணீர் 
மல்கிததான் வீழ்ந்தான் மகன் . 
பின்ன மறிந்த செயல்போலப் பின்னமே 
தன்னை யறிந்ததுவுந் தற்செயலாய் - நின்ன 
செயன்மாண் டதுகாண் சிவமென்றா னீச 
னயன்மா லறியா வவன் . 
ஒருக்கவே றில்லா வுணர்வாம் பரமும் 
பருக்க விடயமெனப் பண்ணி - யருட்சொருபன் 
பேசா திருவென்னப் பேதங்கா ணாதிருந்தான் 
வாசாம கோசரத்தே மாண்டு , 
இலங்க வறித னனவாகு மெங்குங் 
கலங்க வறிதல் கனவாம் - புலன்கெட்ட 
தெல்லாஞ் சுழுத்தியா மிமமூன் றவத்தையினு 
மல்லா ததுகா ணறிவு . 
உளனு முயிரு முணர்வு முடனிறந்து 
யானு மிறந்து பரனிறந்து கோனே 
வடிவோது மாறின்றி வாக்கிறந்து நீயிப் 
படியே யிருக்கும் படி . 
திரண்ட சமவாய்ந் தீர்பாழிற் சீவ 
னிரண்டாம்பா ழிற்றோன்று மீச - னிரண்டும் போய் 


- Tr 


வேதாந்த மநநசிந்தாமணி . 
மூன்றாம்பா ழிற்றோன்று மூன்றாம் பதப்பொருளாஞ் 
சான்றாரு மில்லாத் தனி . 
ஆவபா வாபாவந் தீர்ந்த வகோசரமு 
மோவு மவத்தைகளி னொன்றாக்கிச - சீவபரந 
தானற் றிருந்த தனிப்பதங்கா ணீதென்று 
மோனத் திருந்தான் முனி . 
நோக்கினான் றானாய் நிகழ நுனிதமறை 
வாக்கினாற் கூற்றிய வான்பொருளை - நோக்கிச 
செயிரதீர்ந்தே னென்றெழுந்தான் மைந்தன சிளையீன் 
றுயிரீநத மீனதனுக் கொப்பு . 
நிறைவுற்ற தெவ்வாறு நின்மலனுந் தன்னை 
யறிவித்த வாற்றிய லாகா - நிறைய 
முழுத்துமா லானந்த முந்நீரி னுள்ளே 
யழுத்துமூ மைக்குடத்தி னாம் . 
இருந்த படியே யிருந்தபடி காண 
விருந்த படியே யிறைவ - னிருந்தபடி 
யப்படியே யென்னு மஃதொழிய வபபடியை 
யெப்படியே யென்றுரைககே னியான் . 
ஊனானா யூனிற் குயிரானா யுள்ளுணாவு 
தானானாய்ப் போயத் தமரானா - யானானா 
யென்னானா டொண்ணா விறையானா யாதுமாய் 
நின்னானா யென்னானாய் நீ . 
காண்டகையே யென்கைக் கடனன்றே யில்லேனின் 
னாண்டகைதான் சூடார்க் கயலன்றே - மாண்டேன் 
சயம்புவே யென்னினுரை தானுண்டோ வெவ்வா 
றியம்புவே னென்றறியே னியான் . 
நாரணனு நான் முகனு நாடப் பெறாரின்ன 
மாரணமுஞ் சொல்ல வறிகுதிலை - காரணநின் 
செம்மா மலர்ப்பாதஞ் சென்னிப் பொறித்தாய்க்குக் 
கைம்மாறு காண்கிலேன் காண் . 
ஒல்லை யுலகு படைத்தழிக்க வுன்னுணர்வால் 
வல்ல சொரூபாவென் வஞ்சமனக் - கல்லைத் 


4 


வேதாந்த மததசிந்தாமணி . 


திரித்தருள வேண்டியொரு தேசிகனாங் கோலந் 
தரித்தருள வேண்டியதே தான் . 
சொருப வெனக்குன் றுணை மலர்த்தாள் சூட்டிற் 
றிருவரு நேரொப்பே மென்றோ - வருளாலே 
நின்னே ரனையானே நீயு மருளாலே 
யென்னே ரனையே னியான் .. 


* 


வந்திக்கச் சென்னிவாய் வாழ்த்த மனனுருக 
விந்தத் திருக்கோலத் தெம்பெருமான் - வந்தெனக்குப் 
பொன்னங் கழலருளிற பூரணபோ தச்சொருப 
வின்னம் பிறப்பே யினிது . 
என்கை பணிசெய்ய வெம்பெருமாற் கெம்பெருமா 
னென்கை பணியாக வென்வாக்கு - நின்கீர்த்தி 
கற்றென்றும் பாடக் கனியமனம் காணிறைவா 
மற்றொன்றும் வேண்டேன் வரம் . 
அளித்தான் றிருமேனி யைம்புலனுக் கொண்டு 
களித்தான் பேரானந்தக் கண்ணீர் - குளித்தான் 
குளித்தானம் பாலென்றுங் கூர்ந்தன்பான மீண்டு 
மளிததா னருட்சே வடி . 

சசிவர்ணபோதம் . 
அலகை யச்ச மறவக வான்களு 
முலகின் முத்தி பெறும்பரி சோதுவாம் . 
புணர்ந்த பாவமெ லாம்பரி பூரண 
முணர்ந்த ஞானி விழிபட வோடுமே . 


அ 


( 


வேறு . 


1 


எழிலாரு ஞானி புகழன்னை கூற வுயர்வி டிவன்சொல் 
வழிசெய் , தொழிலாளா சேர்கை யதுகேளு முன்னை விதிகாச 
மொன்று சொலவே . 
தந்தாபமற்ற பரனேவல்செய்த வவனுற்ற பேறுதனைமுன் [ வே . 
செந்தாமரைக்கண் முதற்வற்கெம்மண்ண றிருவாய் மலர்ந்ததிது 2 
உவமிப்பின்ஞானி விழிப்பட்டு முன்னை வினைவிட்டு முத்தியுலகிற் 
றவமற்றவெய்ய வினையேபுரிந்த சசிவர்ண னெய்துகதையே . 3 


. 


1416 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


வேறு . 


ஏமம்புகுவா ருளபாதகரா மியாவர்க்குளு மிக்கவனாகுமிவ 
னாமம்புகல்வார் குலமும்மெரிவாய் நரகம்புகு மாறுநடந்தனனே. 4 

மலமேவிய தீவினையின் வலியான் மகிழும்பர் பதத்தி லிருந்த 
விவன் , குலமேவிய தென்புல வாணர்களுங் கொடி தாய்நா கங் 
குடியேறினரே . 

5 
மிகமேவிய புண்ணிய பாவமெனும் வினையின்பயன் மே 
லொரு காலமுறா, திகமேவரு மென்பதனா லுளகோ யெல்லாமிவ 
னைச்செற வெய்தினவே. 


6 


தன்புத்திர னேயம் விடாமையினாற் றவறுற்ற விவற்பெறு 
தந்தையுளந் , துன்புறறினி யென்னை கொலோ புதல்வன் றுயர்தீர் 
வகை யென்று சுழன்றனனே. 

T 
ஒன்றாலும் வினைத்துயர் துய்ப்பதலா லொழிவிக்கு முபாய 
முனக்கிலதே , யென்றாலு மறிந்தவ னன் புவிடா திவனைக்கொ 
ழென்றன னெங்கணுமே , 

8 
ஒருமாதவன் மற்றிவன் வேதனைகண் டொழிவற்றுள வொ 
ன்றை யுளத்துணரும் , பரமாகிய ஞானிகள் கண்ணுறலே பரமா 
விழ்த மென்று பகர்ந்தனனே . 

9 
தானந்த மிலாத தனைத்தருவான் சத்தீச்சுர மென்னு மிடந் 
தனில்வாழ் , மானந்தி பராயண ரென்பவர்நின் மைந்தர்க்குறு 
நோய்க்கு மருந்தெனவே . 

முடியாவும் தேசமிதென்றவனு முனிவன்பத மெய்தி 
மொழிந்தனனிக் , கொடியானவெரு வாது குயிற்றிய நோய் கூறற் 
கரி தாயகொடுந்தொழிலே. 

11 
ஈங்குன் றிருமுன் பகரும்படியோ விவனெய்திய தீவினை 
யென்னவெலாம் , நீங்கும்படி தன்னனு பூதியினா னிகழும்விழி 
வைத்தன னின்மலனே . 

கணியாத பவக்கடு வான திருக் கண்வைத்தலும் விட்டன 
காதுகடும் , பிணியாவையு நல்லபிதா விறைதாள் பேணிப்பணி 
யென்று பெயர்ந்தனனே . 


10 


12 


13 


வேதாந்த மதநசிந்தாமணி . 417 
இடனே முத லாக வுவந்திறையோ னேவும்பணி செய்திவ 
னுஞ்சிலநா , ளுடனேயிவ னே திரு மேனிதனக் குரியானென 
வுறறன னும்பொனாடே . 

14 
நன்றாய்முனி தாள் வழிபா டதனா னானாவித மான பிறப்பினை 
விட் , டொன்றாகிய வீடுண ருத்தமர்கட் குளசாதன நான்கு 
முதிததனவே . 

15 
முனிவன்றிரு முன்புள தன்குறைதான் மொழிவான்சில 
வஞ்சலி குஞசியதாய்ப , பனிவா திரு கண்கள் பதங்களிலே பல 
காலவலம் வந்து பணிந்தனனே. 

16 
அருளேவடி வாகிய மாமுனிதா னறியாதவர் போல வழுங் 
கலுறும் , பொருளேதென மைாத னடுங்கினனிப பொல்லாத 
பவப்புண ரிககெனவே , 

17 
வெருவுமபிற விக்கடல விததாமுன் வேதாகம கீதை விளம்பு 
மதைக , குருவுந்தன தன்பன் மனத்தளவிற கொளுமாறு தொ 
குததிது கூறிடுமே . 

18 


வேறு 


மரண பங்க ளான புனலை யுடையது மதியை விழுங்கு 
காம வரவு பெரியது , காண வொழுங்க மாத விடய விரைநுகர் 
கணமொ டியாகு மீன மிகவு முகள்வதே. 

19 
பெருமித மென்று கூறும் பெருமை யுடையது பிணிக ளெ 
னுங்கெ டாத புலவு கமழ்வது , வருமிட ரின்ப மான திரைகள் 
பொருவது மனமெனும் வஞ்ச ராஜ மகர முறைவதே . 20 

அளவி லகந்தை யாமை பபரி மிதமுள தவாவு நிறைந்த 
வாழ மறிய வரியது , களவு நெருங்கு பாரு மலையு முடையது கலக 
விடங்கண் மேவு கிருமி நெளிவதே . 

21 
துகளெனு நன்கி லாத நுரைக டருவது துறவியி னின்ப 

கரையை விடவகன் , மகளிரெ னுந்தவாத வலிய சுழியது 
மறலியு மஞ்சுகோப வடவை யெரிவதே 

22 
துறவெனு மின்பமான கரையை யகழ்வது என்றும் பாட 


மான 


முண்டு . 


53 


418 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


வெருவரு கின்ற போக முதலை யுடையது விவித மனந்த 
மான துறையு மறிபவ , ரொருவர் கடந்து போக விரகி லெழுபவ 
வுத்தி விளம்ப யாவ ருலகி லறிஞரே . 

23 
பொறிவழி சென்று மீளு மவல மதிகொடு பொருசம யங்க 
ளாறு மறிய விழுமதி , லறிவழி வொன்றி லாத பொருள தென 
வுள வநுப வங்க மேறு மறிஞ ரகல்வரே , 

24 
புணரி கடந்து போக விரகி லெனமொழி பொழுது புலம்பி 
யாவி புதல்வ னிறுமுன , முணாவெனும வங்க மேறு மறிஞ சகல்வ 
ரென் றுரைபை வழங்கி நாத னுவகை யருளவே . 

25 


வேறு . 


26 


27 


29 


29 


30 


வாழியென விறைவனடி தொழுது வருபவமா 
மாழியினை யகலுமறி வருளுகென வவரே . 
பரவறிவு மபாவறி வெனவுமிரு பரிசாந் 
திரவறிவை யறியுமவா மொழிவர் தெளிவுறவே . 
அபரவுணர் வருமறைகண் முதலகில கலையு 
முபரமம தறவுதவு வுணர்வுபர வுண 
ணர்வே . 
ஆகம விதங்களறி வாரபர மறிவார் 
யோகமோ டுறங்குமவ ரேபா முணர்ந்தார் .. 
புராணமிதி காசமெவை யும் பொரு ளனைத்தின் 
பிராணனறி யாதுள விடத்திவை பிதற்றே . 
இயலறிவ திசையறிவ தினமறிவ துளதா 
மயலறிவ தறிவதல வறிவறிவ தறிவே . 
கவிலுகலை யறுபத்து நான்கு மறிவாரும் 
பவலயம் தறுசுத்த பரமமறி யா 
யாரே . 
ஆகவறி வாளரறி வாரிவை யனைத்து 
மேசுவறி வாளரிவை யாவுமறி யாரே . 
ஐயறி வறிந்தவை யடங்கினவ ரேனும 
மெய்பறி விலாதவர்கள் வீடது பெறாரே . 
மெய்மமையறி வல்ல தமில் வேற்றிவ தெல்லாந் 
தம்மையறி யுமமறிவ தேயறிவு தானே . 


31 


32 


33 


34 


35 


வேதாந்த மதரசிந்தாமணி . 


419 


பூசனையு மது சகல பொருளுமறி தமைய 
மீசனையும் வேறதற வறிவதறி வெனவே . 

36 
தானெனு முடம்பது தனைத்தவிர வேறா 
யானெனு மருத்தமுள வோவருளு கென வே .. 

37 
வேறு . 
எனதாடை பொன்பூ மகன்றையல் பாய்மா விபங்கண் முகங் 
கால்கை மெய்யென்ன வென்றுந , தனதா யுரைப்பான் வகுத்திக் 
வூனைத தானென் றயர்ததுஞ் சொலத்தக்க தன்றே. 3S 

தாளாக வூராழி யார்வெனனில வீணா தண்டாக வன்மார்பு 
தட்டாக மொடடா , நாளா மலாசசென்னி கூந்தற கொடித்தேர் 
நாணாளு மூாவானில் வேறாக நாடே . 

கடக்குஞ சரம்பண்ணி யுண்ணின் றொருததன் கைபாத 
கன்னங்கண் மெய்போ லியக்கும் , கிடக்குக நடத்தா விடத்திவ் 
வுடம்புங் கிடக்கும் மொருத்தன் னடத்தா விடத்தே 
. 40 

ஒருகூறு மலமாகு மொருகூ றுடமபா மொரு கூறு மனமாகு 
முண்டற்ற வன்ன , மிருகூறு நீ பாகி லொருகூறு நீயா மிழிக்கும் 
மலஞ்சோரிடப்பட்ட துடலே . 

கிளரா தரத்துண்ணு மன்னஞ் சுடக்கை கிட்டப் பொறாதே 
யிருந்தார் முனிந்தார் , தளரா துறுப்பொன்று முயிரபோக வன 
றே தழற்பள்ளி மீதே துயின்றார் சகிததே . 

12 
நிழற்பாவை கண்ணாடி யிற்பாவை கைகா னிமாக்கும் முடக் 
கும மிவன் செய்த வெல்லாம் , தொழிற்பால வாமற்றிவ் வுடலஞ் 
செய் தொழிலுஞ் சுடர்ஞான வடிவான வன்செய்த தொழிலே. 

அறிகின்ற பொருளென்று மறிவானில் வேறே யானாலிவ் 
வூனாக நானெனன லாமோ , செறிகின்ற புள்ளல்ல வேகூடிவ் 
வகையே செடமான வுடனின்னில் வேறென்று தெளியே . 44 

நிலமாகும் வர்க்கென்ற னெகிழ்கின்ற நீரா நெருப்பா மிதிற் 
சுட்ட வெல்லாமு மதிலஞ் , சலமான புரையான வானிந்த வுடலஞ் 
சடமான வைம்பூத வுருவங்க டாமே , 

45 
விழியைப்பு மானென்னில் ரவியாதி யாலே விளங்கின்ற தல் 
லால் விளங்காமை யாலே , பொழியப படுங்கன்ன முதனான்கு 
முன்ற னுருக்கண்ட கண்டன்னை யொப்பாக வுன்னே . 

46 


41 


420 


வேதந்த மநநசிந்தாமணி . 


வேறு . 


அழலுண்பொருள களிலுண்பவை முக்கூறதின் முதற்கூ 
றணியெனபு நடுக்கூறது மசசைக்கணி யாகு , மெழில்கொண்ட 
கடைக்கூறது வாக்காயெழு மென்றே யியனான்மறை யாதங்க 
ளிசைக்கின்றன தாமே . 

47 
உண்ணும் புனன் முக் கூறதின் முதறகூறுவர் நீரா முதிரா 
நடு விறகூறு கடைக்கூறு பிராண , னெண்ணுமிதி லிருகூறவை 
நீயாயிடி னன்றோ விறுகின்ற பிராணன்னது நீயாகுவை யிசையே . 

பிராணனு மலல துஞ்சி லுணாவின்மை யால துணரும் 
புலன்க ளொழிவாற , பிராணன தென்னின மனனை யொழியாது 
சேனை நகாசூழ வலஞசெய் பொழுதே. 

49 
கரண மொடுங்க வாயு நிகழ்வென்கொ லென்னி லுடல்காவ 
லாகு மலதேன் , மரண மடைந்த தென்று தமாகட் டிடாமுன் 
வளைவாலின் ஞாளி கொளுமே . 

50 
இன 

னமுற வெண்ண வுள்ள கரணத்தி லொன்றி தெனலா 
லிதென்ன தெனலான் , மனமுன மன்ன வென்ற வதனாலு மல்ல 
மதியல்ல வந்த வகையே . 

51 


வேறு . 


இடரின் புள தாய் நிலையற றறிவற றெண்ணுங்கர ணங்க 
ளிலாயெவரு, மடரும பிறவிக் கடியென் றுணரு மகங்காரமு நீ 
யல வென்றறியே. 

52 
ஐயப் படலோா பொருணிச சயமா யறியப்படல யானென 
தென்றுமதஞ் , செய்யப்படல செய்வது சிந்தனையாஞ சித்தம் 
மது வன்றென நீதெளியே . 

52 
முன்னாக வுடம்பது சித்தமதே முடிவாக மொழிந்த பொ 
ருட்டிரடா , னின்னாகில நீயறி யும்பொருளாய் நிகழ்கின்ற தனா 
லென நின்மலனே . 

54 


உன்னாலறி யப்படு மியாவையுமுன் னுருவன்றென வோ 
தினை யொககுமெனக் , கென்னாலறி யாதொழி யுமபொருளோ 
யானாகுவ தென்றென னென்றலுமே . 

15 


வேதாந்த மநநசிந்தாமணி . 421 
அறியாபபொருள் காரண மாயை குறித தறியும் பொருள் 
காரிய மாமுலகிந் , நெறியாற்றிகழ நான்மறை யந்தமெலாம் நீயன் 
றென வோது நிரந்தரமே .. 

55 
அறியும் பொருளன் றறியாப பொருளன் றறிவாகிய நீபெனு 
மபபொருடான் , பொறியின வழிநின் றறியும் பொருளோ போ 
தக்கண விழித்தறி யும்பொருளே . 

57 
வேதபபொருடா னிதுவே றுசொலும் வினையாவையு மன் 
றொரு வேறுமிலாப , போதபபொரு ளந்த மறைககணியாம புனி 
தபபொருடதவ மசிப்பொருளே 

58 


ள் . 


வேறு . 


ராசன் 


62 


நிமல மாம்பர மதுவெ னுமபொரு ணீயெ னும் பொருள் சீவனே , 
யமல மான விரண்ட யிக்கிய மசிப தப்பொரு ளாவதே. 

59 
அருமைம யாகிய பிரம முன்னிலை யாகு மாருயிர் பின்னிலை 
யிருமை யாய விரண்ட யிககிய மெய்து மாறெவ னெனனவே , 60 
உபாதி யால்வரு பேத மேயிவா பேத மன்றுரு வுயிரினின் 
கபாதி யாமுடல போலி றைக்குள கார ணாதிகள் காயமே 61 

முற்றறி வான்வி யாபி யெவைக்கு மேது வியம்புமா 
காச கன்னிரு பாதி பாவனை கார ணாதிக ளாவதே. 
நீதி யாலிரு பாதி நீக்கிட நீயெ னசசொல் பதததினு 
மாதி யாகிய ததப தத்து மஈத்த சுத்த முரைத்து மே . 63 
ஆக மூன்றிக ழேழு நானென றுவமப தததி லசுததமே 
சோக மினறிய சாட்சி நானென றுவமப தப்பொருள் சுத்தமே . 
அகில காரண மாதி நானென றறப தத்தி லசுத்தமே 
சகல காரண சாட்சி நானென றறப தபபொருள் சுததமே. 65 
செறிந்த காரண காரி யங்கள் சிதைந்து மேலுறு சிதததா 
யறிந்த வாதனை தானு மற்றதவ் வசிய தப்பொரு ளாவதே. 66 
அசுத்த மாகிய விருப தத்திலு முக்கியப்பொரு ளாவதே 
விசுதத மான திலக்கி யப்பொரு ளென்று சொல்லுவர் விமலரே .. 

முசண்ட சீவ பாகெ டமமுடன் முககி யபபொரு ளாவதே 
யிரண்டில் வேற்று சிற்சொ ரூப மிலககி யப்பொரு ளாவதே . 68 


. 


422 


வேதாந்த மதநசிந்தாமணி . 


TO 


ஊக்கி யப்பா சீவா தங்க ளுடம்பி ரண்டுமி லக்கணா 
வாக்கி யப்படி நீக்கி னாலொரு வதது வேபர வததுவே . 69 
ஓரில் விட்டதும் விட்டி டாதது முபய மும்மென வுணர்வுளோர் 
தேரி லக்கணை திரிவி தத்தி லிசைப்பா மற்ற தியம்புவாம் . 
மஞசு கூப்பிடு மென்றல் போலவும் வடப கீரதி யுள்ளதே 
விஞசு கோடம தென்றல போலவும விட்ட லககணை யாவதே 71 
சிவலை நின்றது வெள்ளை போயின தெனறு செப்புதல் போலவே 
கவலை யனறிவி டாத லககணை யெனறு நீகொள் கருத்திலே . 72 
மேவும் விட்டு விடாத லககணை மெய்மமை யாதெனி லநதவித் 
தேவ ததத னெனும பொ ருட்படி சிலதை செய்திடு தீரவே . 73 
விட்ட லக்கணை தனையும் விட்டு விடாத லக்கணை தனையு நீ 
விட்டு விட்டு விடாத லக்கணை யான் விளங்கு விளங்கவே . 71 
போது மேலிய தேசம விடடொரு புருட னைக் கொளு மாறுபோ 
லோது மீருடல் கண்டு விட்டத னுணமை காண வுணாநதிடே 


வேறு . 


பிரியாவுயிர காரிய மாமுடலும் பிரமத்துறு காரண மாமுடலுங் 
கரியாகிய வாதனை யுங்கழியக காட்டும்படி கண்டுகொள் கண்ணு 

[ றவே . 
கரணத்திர ணிறபினு மபபொருளைக் காணக்கிடை யாதவை 
கையறவே , மாணப்படி னுமமது கண்டுகொளும வழியில்லை 
யெனும்படி நீமதியே. 

எநதககர ணங்களு மேவனனா விதிலவாதனை யால்விட 
யங்களொடே , வநதககா ணடுகள் பொருந்தலகனா வவைமாய்தல் 
சுழுத்தி யவத்தையதே . 

78 
வேறு , 


7 


வினவிற் பரத்தையறி வுறுதற் கவத்தை புலன் வினைமாறியே 
நனவிற் சுழுத்திநிலை வரினப் பொருட்டிகழு நலமாகவே . 79 
தி தத தவத்தைகளை யறிவுற்ற வத்துரிய நிலைசீவனே 
விதத்தி லப்புருட னனவுற்ற வத்துரிய நிலையீசனே 80 


வேதாந்த மந்நசிந்தாமணி . 


423 


டகம் 


அகிலக் கரிப்பரம துரியப் பொருட்டுரிய மதுவாகையே 
புகலுற்ற தத்வமசி யெனுமுப் பதத்தின் முடி பொருளாவதே . 81 
நிமலப் பொருட்சுருதி நெறியிற் பெறக்கருணை நிதி கூறவே 
யமலப் பொருடபெறுத லருமைத் தெனக்கழறி யடி வீழவே . 82 
தமாக் கலைக்களவு தெரிவற்ற தறபொள்க டமையீ குவா 
னமரர்க்களப்பரிய பதநற் புனறகொடுசெய் தபிடேக 

. 83 
பவளத்தில் வைத்தவமிர தினினமிச்சி லிட்டினிய பரிவோடுமா 
தவளப் பொடிக்கவச மெனவிட் டுடற்பகைக டலைசாயவே 84 

உதகத் துடறபொருளோ டுயிாகைக்கொ டுசசிமிசை பொரு 
போதொடே , பதகத் தலத்தைவிட விருகைத் தலத்தொடிரு 
பதமேவியே. 

85 
ஒழியப் புலககணுப நிடதப் பொருட்டெரிய வுளஞான 
மாம , விழியைக கொடுத்துமொழி யெனமுப் பதபபொருளும் 
வெளியாகவே . 

86 
நனவைத் துவக்கி முடி துரியத்தை முற்றவிறை நவினீதியே 

ST 
மனவாக்க மற்றவது பவமுற்ற சிறக்கன வலியோதுமே . 


வேறு . 


88 


19 


புரண மாகவே புறம்புள புலன்களு மந்தக் 
கரண மியாவையும் வழங்கிட நனவெனக் கண்டேன் . 
புரண மாகிய புறம்புள புலன் கெட வந்தக் 
காண மியாவையும் வழங்கிடங் கனவெனக் கண்டேன் . 
மரண மாகிய தசையிது வெனும்படி மனாதி 
கரண மியாவையு மிறந்துள சுழுததியுங் கண்டேன் . 
எஞ்ச லின்றியெக் கரணமு மிறந் திருண் டிருந்த 
துஞச லங்குணர் போதமாக துரியமுங் கண்டேன் . 
துரிய மாகிய போதமோர் துளக்கமற றனைத்தின் 
கரிய தாயிருந் திடமபா னன வெனக கண்டேன் . 
புணாநத விச்சகத் தொழித்துணர் போதமாந் தனையே 
யுணர்ந்த மற்றது பரன்கன வெனும்படி யுணர்ந்தேன் . 
சானறு சாக்கிய மிறந்திடத் தானிருந்தமை யுந் 

ன்று றாவிடம் பரன் சுழுத் தியதெனத் துணிந்தேன் . 


90 


91 


92 


தா 


93 


424 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


94 


95 


96 


97 


மரித்த தென்றுணாந் துரைத்ததும் மரித்திடந் தனிலே 
தெரிதத போதமே தது பான் றுரியமாய்த் தெளிந்தேன் . 
இறையெ னும்பொருட் டுரியமே யென்னையாண் டவனே 
மறையி னந்தநற் பதப்பொரு ணன வென மதிததேன் . 
பண்டை விச்சுவ வாதனைப் பழுது போய் முழுதுங் 
கண்ட கண்ணதே யாகிய கனவதுங் கண்டேன் . 
காட்சி ய , வையுங் கண்ணதா யக்கணுங் கரைந்த 
மாட்சி யாகிய வகோசர முறக்கமாய் மதித்தேன் . 
அருந்த வாமறை யாதமா மகோசரத தனினீ 
யிருந்த வாற்றி விததவா றெங்ஙனமிசைப்பேன் . 
எம்பி ரானிடந் தொறுமிடந் தொறுமது மதுவாய்த 
தம்பி ரானடஞ் செயுமவகை சாற்றுமா றறியேன் . 
ஆவி பேயடி யேன செய்கைம் மாறுனக் கென்னிற் 
பாவி யேனது தானு முன னுடையதாம பண்டே . 
ஆவல் செய்தென தாககையுள ளளவுநின் னடியாக 
கேவல் செய்வதே யன்றி மற றொன்றுநா னறியேன் . 
இறவி லெப்பக மும்பெற வேண்டிலே னென்றும 
பிறவி வேண்டுவ னினறிருப பனிசெயப பெறினே 


98 


99 


100 


101 


1/2 


வேறு . 


என்று பல கால்விழு மெழுந்தொழு மழும் புரியு மென்னை யினியா 
னின்றுபல வாகவுரை செய்தவவ னன்பினொடு நெஞஈருகியே. 
ஏட்டிலறி வின்றியிறை தன்னிலறி வின்றியிவ் வுடம்பி னுடனே 
வீட்டிலுறை வானையினி வீடுபெறு மெனபது விளமபுகிலமே . 
வஞ்சவலி யானரகில் வீழ்பி திர மந்தரகு பாழ்படமிகா 
விஞ்சைவலி யாலடைய வேறினர் சுராதிபாகண் மேலுலகமே , 
தேவரு மனித் தரு மிவன்றொழில் வியந்துரை செயப்படுவதோ 
வரும் வணங்கி முடி யாலவன தேவல்செய முந்துறுவரே . 106 
ஞானியை நரன்சுர னெனாதொழிக ஞாலமுய நாத னருளான் 
மேனியது கொண்டு தனை நல்கவரு மென்றறையும் வேத முடி 


வே . 


வேதாந்த மாகசித்தாமணி. 495 

பரமானர் ததீபம் . 
அஞ்செழுத்தி னுருவாகியறிவு மாகி யாதிநடு வீறாகி யனா 
தி யாகிச் , செஞ்சடையிற கொன்றைமல ரணிந்தோ னாகித் தே 
னாகிப் பாலாகிச் செகமே மாகி , மஞ்சுலவுங் குழலுமையோர் 
பாகனாகி மகிழ்ச்சியுட னெனை யாண்ட குருவு மாகி , வஞ்சமறத் 
தொழுமடியா ருளத்தின் மேவும் வள்ளறனைப் புகழ்ந்தேத்தி 


வணங்கு வாமே 


1 


4 


2 


மாலயனா யுருத்திரனாய் மகேச னாகி மன்னுசதா சிவனாகி 
வானோ ராகிக் , காலமொரு மூன்றினுமாய் முனிவோ ராகிக் கக 
னமுதற் பூதபவு திகமு மாகிச் , சீலமுடன் தொழுமடியார்க் கெ 
ளியோ னாகித் திரைகடலாய் மறைமுடிவாய்ச சிறியேற் கன் 
பாய் , மேலுமருட் குருவடிவாய் வத தாட் கொண்ட மெய்ப் 
பொருளை யுளத்தில் வைத்துக் கருது வாமே 

எவ்வுயிரு மெப்பொருளு படைத்த கோமா னெங்குமொ 
ன்றாய் நின்றிலங்குஞ் செமபொற்சோதி , யிவ்வுலகி லன்புடனே 
யர்ச்சித் தேத்து மெளியோாக ளனுதினமுங் கருதிச் செய்த , 
பவ்வமெலாம் பற்றறுக்குங் கருணைக கணணன் பார்வதியோர் 
பாகம்வைத்த வேக நாதன் , தி . வியபொற் றாளிரண்டுங் கருத் 
தின் னோக்கித தினந தினமுந் துதித்திறைஞ்சிப் போற்று வாமே . 

எல்லார்க்கும் பரமசிவன் றுணையு மாகி லெவ்வுயிர்க்கு மவ 
னருள் சேர்ந்திருக்கு மன்றே , பொலலாக்கு மிபறகை கெடப் 
புரிந்தி டாமற் பொறிவழியின் மனமபொருந்திச் சுழன்றி டா 
மல் , நல்லார்க்கும் பெரியோர்க்கு மெளியோர்கட்கு நாடோறு 
மிரக்கமுண்டாய் நடப்பா யாகிற் , பல லோர்க்கு முயிர்க்குயிரா 
யிருக்கு மெங்கோன் பரிவினொடு கருணையருள் பாலிப் பானே . 4 


புலைகளொடு கொலைகளவு கட்கா மத்தைப் புந்தி தனிற் கரு 
தாமல் நிற்பா யாகில் , மலைமகளோர் பாகனுந்தன் வசமாய் நிற் 
பான் மாதவமு நிலைக்கு மிசத வழிநில்லார்க்கு , வலைகடலிற் றுரு 
ம்புபோல் மனந்தள் ளாடு மறிவு தனக் கானிவரு மதுவல்லாமல் 
நிலைதவிரு மெழுபிறப்பு நீங்கா தென்றே நீணிலத்தி லருமறைக் 
ளோதும் வாறே . 

5 
54 


5495 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 


தன்னரசு நாடு விட்டுக் காடுபாய்ந்து தனிக்கொண்டிப் பசு 
வாகிப் பாசத் தாலே , பொன்னை மண்ணைப் பெண்ணைநித்தந் தே 
டித்தேடிப் பொய்யுடலுக் கின்பதுனபம வேண்டி வேண்டி , மின் 
னனையார் சொங்சையைக்கண் டேங்கித் தூங்கி விருப்பு வெரு 
ப் புற்றழுந்தி விரகால் வெந்தே , தன்னுடைய பதியறியத் திற 
மில்லாமற் மயங்கினர்க ளெண்ணிறந்த கோடி யாமே . 8 


முன்னாளிற் றன்னை மறந் திச்சைக் காளாய் மூலத்தி லாங் 
கார வடிவாய்த் தோன்றி , யென்களுந் திகைப்பூண்டு மிதித்தாற் 
போல வென்னதென்று மியானென்று மிழிவுற் றேங்கித் , தன் 
னாலே தான் கெட்டால் மன்றுளாடுந் தம்பிரா னென்செய்வா 
னவன் பொற் றாளைப் , பன்னாளும் பூசித்தாற் குருவாய்த் தோன் 
றிப் பக்குவத்திற் றன்னையறி விப்பா னன்றே. 

7 


என்னதென்று மியானென்றும் விருப்புற் றென்று மென் 
னுடலம் பருத்து தென்று மிளைத்து தென்றுந் , தன்னுடலைத் 
தானென்று மதிக்கையாலே தன்மா தன்ம மிருவினை யுந் துணி 
வாய்த் தேடிப் , பின்னுமுட லெடுப்பதற்கே கர்த்தாவாகிப் பிற 
விவிடாய் கொண்டுழன்ற நெஞ்சே கேளாய் , நின்னுடலைப் 

பகு 
த்தறிந்து வேறாய்க் கண்டு நினற்றிவைத் தானாக நேசிப் பாயே .8 


துவக்குமுத லெழுதாதும் விருத்தித் தோங்கித் தொல் 
லைவினைக் கீடாகத தோற்றுங் காயங , கவைக்குதவி யற்றபுழு 
மேச்சற் கூடாங் கஸ்தியுறு மலமூத்திரக் கடமென் றெண்ணித , 
தவத்துடையோ ருடலதளர்ந்து நழுவா முன்னத தன்னுடலைப் 
பகுத்தறிவாற் றள்ளி யேறிப் , பவக்கடலைக் கடப்ப தன்றிப் 
பிராந்தா ளாகிப் பவக்கடலிற் படிவர்களோ படிந்தி டாரே . 9 


அன்னை தந்தை துணைவர்சுற்றம் பெண்டீர் மக்க ளச்சு 
மட்டந் தொட்டி முத்த மாடு மாடு , நன்னிதியங் கன்னலொடு 
சென்னற்கெல்லா நானெனதென் றலக்கணுற்றுக் கவலைக் கா 
ளா , யென்னசன்ம மெடுத்த லூத்தாய் நெஞசே கேளாய் மினி 
யேனுஞ் சுருதியுக்தி நெறியூ டொன்றித , தன்னையின்னா னென் 
ற்றிந்தே யதுபோ கித்தாற் சமசார துக்கமெல்லாம் வெளியாங் 

10 


1 


ளும் , 


11 


வேதாந்த மாசிதாமணி . 
ஆணவகா மியமாயை மலமோர் மூன்று மடுத்தறிவைக் கெ 
டுக்குமதை யடுக்கப் போமோ , சாணளவுக கேறிவந்தால் முழ 
த்துக் கப்பாற் றாழ்த்திவிட்டுத் தனக்காளாய்ப் படுத்திக் கொள் 

வாணிபாசெய் தொழிலது போற் கருத்தாய் நோக்கி மல 
மூன்றும் புசிப்பறவே திறபபா யாகி , லாணவா திமலமறும் பர 
மானந்த வமுதருந்தி வாழ்ந்து சுகித திருக்க லாமே . 

முத்தி பெறும் வழியேது யானா ரென்றன் மூடபவர் தொ 
லையும் வகை யாதோ வென்று , பத்தினியுட னருட குருவின் சன் 
னிதானப் பணிவிடைசெய் தொழுக்க முண்டாய சொரித தன் 
பா , யுய்த துணர்ந்து நடுவினைநீ கணபபோ தேனு முன துளக்க 
ண் மாறாமற் பார்ததா யானாற , சததொடுசித தானக த வடிவாயெ 
ங்குந் தானாகி நின்றபதம் பெறுவ தாமே . 

12 
தொட்டிடமும் விட்டிடமுஞ் சொல்லிக் காட்டித் தோற்ற 
மொடுக்கங் களிரண்டும் விரித்துக் காட்டிச , சிட்டருடை பக்கு 
வத்தைச் சுற்றிப் பாாததே திருவருளை க கொடுக்க வல லோன 
சானாகு , மிட்டதொரு கட்டளைக்க யெதிர்சொலலாம லின பது 
ன்ப மிரண்டினுக்கு மிடங்கொ டாமற , சட்டமுடன் விட்டிட 
ரில நிஷ்டை யோகஞ் சாதிக்கு முத்தமாகள சடராமே . 

சாதனமாஞ் சதுட்டயத்தின் விசாரத் தாலே சநதேக 
முள்ளதெலாந தவறிப் போகும் , பேதமற்ப பிரமமொனறே 
நித்தமென்றும் பிரபஞ்ச மகிததமெனறு மறிந்தா யானா, லாத 
ரவாய்ப் பரோக்ஷமெனப ததுவே யாகு மபரோக்ஷக ஞானமெ 
ன்ப தியாதோ வென்றாற் , காதலுடன் சொலலாமற சொல்லிக 
காட்டுங் காரணதே சிகனருளாற் பெறுவ தாமே 

14 
சொற்பனத்தில் மலடிபிள்ளைப் பெற்றாப போலுஞ் சோர 
னென்று கட்டையைக்கண் டொளிததாப போலுஞ, சற்பமெ 
ன்று பழுதையைக்கண் டயர் நதாப போலுஞ் சடத்தை மெய் 
யென் றறிவிழாதோர் பிராநதாளாகுஞ் , சொற்பன இகண் டெழு 
நதுபொய்யென் றறிந்தாப் போலுஞ சோரனெனறோன் கட்டை 
யிதென் றறிந்தாப் போலுஞ், சற்பமென்றோன் பழுதையிதென் 
மறிந்தாப் போலுஞ் சடததை மிததை யெனறறிகதோன் ஞா 
னியாமே 


13 


15 


228 வேதாந்த மாகசிந்தாமணி . 

மண்ணிடத்திற் றோர்றுகின்ற கடத்தை நீக்கி மண்ணெ 
ன்று மதித்தறியில் மணணே யாமபோற் , றன்னிடத்திற் றோற்று 
கினற குமிழி தனனைத் தண்ணென்று மதித்தறியிற் றண்ணீராம் 
போற் , பொனனிடத்திற றோன்றுகின்ற வுடைமை தன்னைப் 
பொன்னெனறு மதித்தறியிற் பொன்னே யாமபோற் , றன்னி 
டத்திற் றோன்றுகின்ற சடத்தை நீக்கித் தானென்று மதித்தறி 
வே சாக்ஷி யாமே . 

16 
ஒண்ணாகி யொன்றினுக்குள் மூன்றுண் டாகி யொருமூன் 
றுக் கிருமூன்றா யதிலொன றுககுள , விண்ணாகி யொன் றிலொ 
ன்றா யைந்துண்டாகி விரிந்தவைந்தி லொவவொன்றுக் கவ்வைந் 
தாகிப் , பெண்ணாகி யாணாகி நானா வாகிப் பிரிந்துலகீ ரேழாகி 
ப்பிரமாண்ட மாகி , மணணாகி மண்ணொடைந்து மாறுமூன்று 
வந்தவழி யூடொடுங்கி யொன்றாங் காணே . 

17 
ஆவரணம விக்ஷேப மவித்தை மாயை யவைநான்கும் முக் 
குணத்திற செனித்த தாகு , மாவரணம் விக்ஷேப மவித்தைமா 
யை யவைநான்கின காரியங்க ளியாதோ வென்னி , லாவரணம் 
விக்ஷேப மவிததை மாயை யவை நான்கிற் சிவசீவன் ஜகத்துண் 
டாகிற் , றாவரணம் விக்ஷேப மவித்தை மாயை யவை நான்கிற் 
பெயாசாக்ஷி யோங் காணே 

18 
ஆறாறு தத்துவத்தின் வகையே தென்னி லாக்கையெனுந் 
தூலமதி லிருமூன் றாகு , மீறாறு சூக்குமததுக் கிருப தாகு மிய 
ல்பான காரணத்துக் கோரைந்த குங் , கூறாது பூதமைந்துங் 
கூடக் கூட்டிக் குலவுசிவ தததுவமென றோது நூலகள் , விறாறு 
தத்துவங்கள் முப்பத தாறும வேறாகக கண்டறிவே சாக்ஷி 
யாமே . 

19 
என்னுடைமை யென் பூமி யென் வெள்ளாமை யென் வீடு யெ 
எவாச லென் ஜாப் போல, பென்னுடல மென்பிராண னிந்தியத் 
தோ டென்னுடைய மனமபுத்தி முதலா யுள்ள , துன்னுடைய 
காரியமா யிருககை யாலே யுனனையின்னா னென்றறியா தது நீ 
யல்ல , வுன்னுடைய காரியங்க ளனை ததும வேறா யுணர்ந்தறியு 

20 
முயர்சாக்ஷி நீயாங் காணே . 

செவியுடம்பு கண்மூக்கு நாக்குத் தாழ்வாய் சென்னிகழுத் 
தடுகள் 

ன்னஞ் சிறுநீர் தாரை , குவிமுலைமார் பிடை துடைதோள் 


வேதாந்த மககசிந்தாமணி . 


4 


23 


வயிறு கைகால் குண்டி தொப்புள் தசைநரம்போ டென்பு ரோம் , 
மிவைமுதற்கொண் டெனனதென்றே தன்ன தாகு வியம்பிலு 
னக் கனனியமா யிருககை யாலே , யவையனை தது ; தானல்லச் 
சடமா மென்றே யாய்ந்தறியு முயர்சாக்ஷி நீயாங் காணே . 

21 
அஸ்தியுடன் மாமிசந்தோல் நரம்பு ரோம மைந்துமுனக் 
கன்னியமா யிருக்கை யாலே , யஸ்தியுடன் மாமிசந்தோல் நரம்பு 
ரோம மைந்துமுதற் பிருதிவியின் கூற தாகும் , அஸ்தியுடன் 
மாமிசநதோல் நரம்பு ரோம மைந் தினை யு யேறிவா யதுநீ யல்ல , 
வஸ்தியுடன் மாமிசந்தோல் நரம்புரோம மைந்தனுக்கு முயர் 
சாக்ஷி நீயாங் காணே . 

22 
மூத்திரம்வாய் நீர்வேர்வை யுதிரம் விந்து முதலைந்து மன் 
னியமா யிருக்கை யாலே , மூததிரமவாய் நீர்வோவை யுதிரம் 
விந்து முதலைந் துஞ் சலத்தினுடை கூற தாகும , மூததிரமவாய் 
நீரவேர்வை யுதிரம் விகது முதலைந்து நீயறிவாயது நீ யலல , மூத் 
திரம்வாய் நீரவேர்வை யுதிரம் விந்து முதலைந்துக் குயாசாக்ஷி 
நீயாங் காணே . 

பசிதாக நித்திரைமை துனஞ் சோம்பலைந்தும் பகுத்தறியி 
லன்னியமா யிருககை யாலே , பசிதாக நிததிரைமை துனஞசோ 
ம்பலைந்தும் பகுத்தறியி லக்கினியின கூற தாகும் , பசிதாக நித 
திரைமை துனஞசோமப லைந்தும் பகுத்தறியில யேறிவா யது நீ 
யல்ல , பசிதாக நிததிரைமை தினஞம்சாமயலைந் தும பகுத்தறியு 
முயர்சாக்ஷி நீயாக காணே . 

24 
ஓடலிருந் திடலநடத்தல் படுத்தல் தாண்ட லோரைந்து 
மன்னியமா யிருக்கை யாலே , யோடலிருந் திடலநடத்தல் படுத் 

தாண்ட லோரைந்து மாருதததின கூற தாகும , மோடலிரு 
* திடலநடத்தல படுததல தாண்ட லோரைந்து நீயறிவா யது நீ 
யல்ல , வோடலிருக திடலநடத்தல படுததல தாண்ட லோரை 
ந்துக் குயர்சாக்ஷி நீயாங் காணே . 

25 
இராகமொடு மோகம் வெட்கம் பயந்து வேஷ மிவையைந்து 
மன்னியமா யிருக்கை யாலே , இராகமொடு மோகம் வெட்கம் 
பயந்து வேஷ மிவையைாதும் ககன ததின கூற தாகு , மிராக 
மொடு மோகவெட்கம் பயந்து வேவு மிவையைந்தும் நீயறிவா 


வேதாந்த மக்கசிந்தாமணி. 
யது நீயல்ல , இராகமொடு மோகம் வெட்கம் பயந்து வேஷ மிவை 
யைந்துக் குயர்சாக்ஷி நீயாங் காணே . 

26 
தசை நரம்பு துவக்குமயி ரென்பு வாய்மீர் தன்னொடுசுக் கி 
லங்குறுதி சிறுநீர் வோ வை , பசிதாக மைதுனங்கண் ணுறக்க 
ஞ் சோம்பல படுத்தலிருந திடல்நடத்த லோடல் தாண்டல் , 
திசைபுகழு மிராகமொடு மோகம் வெட்கா துவே ஷமச்ச மிவ் 
வகைக ளிருபத் தைந்து , மிசைபெறுமைம் பூதபஞ்சி காண 
தூல மெனுமுடலுக குயாசாக்ஷி நீயாங் காணே . 

27 
தூலவுட நீயல்ல வென்று போனாற் றொந்தசட் பாவவிகா 
ரங்க ளேது , தூலவுட னீயல்ல வென்று போனார் றொந்தமா 
மானாபி மானமேது , தூலவுட னீயல்ல வென்று போனாற் றொ 
ந்தகுல கோத்திரவன் னாதி யேது , தூலவுட னீயல்ல வென்று 
போனாற் றொந்தாதிக குயர்சாக்ஷி நீயாங் காணே . 

28 
தேகாதிப் பிரபஞ்ச நாம ரூபந் தோந்தறியி லன்னியமாயி 
ருக்கை யாலே , தேகாதிப பிரபஞ்ச நாம ரூபந் தேர்ந்தறியிற் 
பூதமைந்தின் கூற தாகுக , தேகா திப பிரபஞச நாம ரூபர் தேர் 
ந்தறியில் நீயறிவா யது கீ யல்லத , தேகாதிப் பிரபஞ்ச நாம ரூ 
பா தேர்ந்தறியு முயர்சாக்ஷி நீயாங் காணே . 

29 
அணுத்திரண காட்டமுத லண்ட பிண்ட மகண்டமெங்கு 
மன்னியமா யிருக்கை யாலே , அணுததிரண காட்டமுத லண்ட 
பிண்ட மகண்டமெங்கும் பூதமைந்தின் கூற தாகு , மணுத்தி 

காட்டமுத லண்ட பிண்ட மகண்டமெங்கும் நீயறிவா 
யதுநீ யல்ல , லணுத்திரண காட்டமுத லண்ட பிண்ட மகண்ட 
மெங்கும் யுயர்சாக்ஷி நீயாங் காணே . 

30 
சமட்டியாந் தூலசரீரத்தை நன்றாய்ச் சார்ந்தறியி லன்னி 
யமா யிருக்கை யாலே , சமட்டியாக தூலசரீ ரத்தை நன்றாய்ச் 
சார்ந்தறியி லின்ற துவே பஞ்ச பூதஞ, சமட்டியாந் தூலசரீ 
ரத்தை நன்றாய்ச் சாராதறியில நீயறிவா யது நீ யல்ல , சமட்டி 
யாந் தூலசரீரத்தை நன்றாய்ச் சார்ந்தறியு முயர்சாக்ஷி நீயாங் 
காணே . 

81 
பிருதிவியப் புடன்றேயு வாயுவா காசப் பிரிவைந்து மன் 
னியமா இருக்கை யாலே , பிருதிவியப் புடன்றேயு வாயுவா கா 


ரண 


வேதாந்த மாதாமணி . 
சப் பிரிவைந்துஞ் சூக்கபூ தங்களாகும் , பிருதிவியப் புடன்றேயு 
வாயுவா காசப் பிரிவைந்து நீயறிவா யதுநீ யல்லப் , பிருதிவியப் 
புடன்றேயு வாயுவா காசப் பிரிவைந்துக் குயர்சாக்ஷ நீயாங் 
காணே . 

32 
ஞானமுடன் சுரோத்திரஞ் சமானன் வாக்கு நான்குமுனக் 
கன்னியமா யிருக்கை யாலே , ஞானமுடன் சுரோத்திரஞ் சமா 
னன் வாக்கு நான்குமுதற் சப்தமதின் குணம தாகும் , ஞான 
முடன் சுரோததிரஞ் சமானன் வாக்கு நானகினையு நீயறிவா 
யதுநீ யல்ல , ஞானமுடன் ஈரோத்திரஞ் சமானன் வாக்கு நான் 
கினுக்கு முயர்சாக்ஷி நீயாங் காணே . 

83 
மன துதொக்கு வியானனுடன் பாணி நான்கு மதத்தறியி 
லன்னியமா யிருக்கை யாலே , மனது தொக்கு வியானனுடன் 
பாணி நான்கு மதித்தறியிற் பரிசமதின் குணம தாகு , மனது 
தொக்கு வியானனுடன் பாணி நான்கு மதித்தறியில் நீயறிவா 
யதுநீ யல்ல , மனது தொக்கு வியானனுடன் பாணி நான்கு மதி 
த்தறியு முயர்சாக்ஷி நீயாங் காணே 

புத்திசட்சு வுதானனுடன் பாத நான்கும் புகன்றறியி 
லன்னியமா யிருக்கை யாலே , புத்திசட்சு வுதானனுடன் பா 
த நான்கும் புகன்றறியில் ரூபமதின் குணம தாகும் , புத்திசட் 
சு வுதானனுடன் பாத நான் கும புகன்றறியில் யேறிவா பது 
யல்ல , புத்திசட்சு வுதானனுடன் பாத நான்கும் புகன்றறியு 
முயர்சாக்ஷி நீயாங் காணே 

35 
சித்தமொடு சிங்கவை யபானன் குய்யஞ் செறிநான்கு மன் 
னியமா யிருக்கை யாலே , சித்தமொடு சிங்கவை யபானன் குய் 
யஞ் செறிநான்கு மிரத்தமதின் குணம தாகும் , சித்தமொடு சிங் 
அவை யபானன் குய்யஞ் செறிநான்கு நீயறிவா யதுநீ யல்ல , 
சித்தமொடு சிங்கவை யபானன் குய்யஞ் செறிநான்குக் குயர் 
சாக்ஷி நீயாங் காணே . 

36 
ஆங்கார மாக்கிராணங் குதம் பிராண னவைநான்கு மன் 
னியமா யிருக்கை யாலே , யாங்கார மாக்கிராணங் குதம் பிராண 
னவைநான்குங் கருதமதின் குணம தாகு , மாங்கார மாக்கிரா 
ணங் குதம் பிராண னவைநான்கு நீயறிவா யதுநீ யல்ல , வால் 


34 


வேதாந்த மநகசிந்தாமணி 


கார மாக்கிராணங் குதம் பிராண னவைநான்குக் சூயர்சாலி 
நீயாங் காணே . 

37 
சோத்திரஞா னஞ்சமானன் வியானன் வாக்குத் தொக்கு 
மனம் புத்திசட்சு வுதானன் பாணி , தேற்றுசித்த மாங்கார 
மபானன் பாதஞ் சிங்கவையாக் கிராணங்குதம் பிராணன் குய் 
பஞ், சாற்றமிவை யை நான்கு மியாதோ வென்னிற் றன்மாத் 
திரா பஞ்சகத்தின் குணமென் ராகு மேற்றவபஞ் சீகிருத சூக்கு 
மபூத மெனுமுடலுக் குயர்சாக்ஷி யோங் காணே . 

38 
சூக்கவுட னீயல்ல வென்று போனாற் றொந்தபலா பலப 
- சியா திகடா னேது , சூககவுட னீயல்ல வென்று போனாற் றொ 
ந்தமாஞ் சத்தவச னாதி யேது , ரூ % கவுட னீயல்ல வென்று போ 
னாற் றொந்தசாஞ் சலலியரா காதி யேது , சூக்கவுட னீயல்ல 
வென்று போனாற் றொந்தங்கட் குயாசாக்ஷி நீயாங் காணே . 

ன . 39 
சர்வவிந் திரியகர ணம்பி ராணன் சார்ந்தறியி லன்னியமா 
யிருக்கை யாலே , சாவவிந் திரியன் கரணம் பிராணன் சார்ந்த 
றியின் மாத்திரையே யீன்ற தாகும் , சர்வவிந் திரியங் கரணம் 
பிராணன சாநதறியில நீயறிவா யதுநீ யலல , சர்வவிந் திரியங் 
கரணம் பிராணன் சார்ந்தறியு முயர்சாக்ஷி நீயாங் காணே . 40 

சமட்டியாஞ் சுக்கும சரீரந் தன்னைச் சார்ந்தறியி லன்னி 
யமா யிருககை யாலே , சமட்டியாஞ் சூக்கும சரீரந் தன்னைச் 
சார்ந்தறியி லீன்றது வே சூக்க பூதம் , சமட்டியாஞ் சூக்கும 
சரீரந் தன்னைச் சார்ந்தறியில் நீயறிவா யதுநீ யல்லச் , சமட்டி 
யாஞ் சூக்கும சரீரந் தன்னைச் சார்ந்தறியு முயர்சாக்ஷி நீயாங் 
காணே . 

41 
சத்தபரி சமுருவ மிரத கந்தா தானைந்து மன்னியமா யிரு 
க்கை யாலே , சாத்தபரி சமுருவ மிரதகந்தந் தானைந்தும் விகூே 
பசத்தி யாகுஞ் , சாத்தபரி சமுருவ மிரத கந்தந் தனுமூல நீயறி 
வா யது நீ யலல , சததபரி சமுருவ மிரத காதந் தானைந்துக் குய 
ர்சாக்ஷி நீயாங் காணே . 

42 
மூலவுட னீயல்ல வென்று போனால் முரண்மேவு மறிவறி 
யா மைகடா னேது , மூலவுட னீயல்ல வென்று போனால் முர 
ண்பிரிய மோதபிர மோத மேது , மூலவுட னீயல்ல வென்று 


வேதாந்த மகாசக்தாமணி . 433 
போனால் முரண்மூட சட சூனியந்தா மேது , மூலவுட னீயல்ல 
வென்று போனால் முரணாதிக குயாசாக்ஷி நீயாக காணே . 43 

சமட்டிகா ரண சரீரததை நனறாய்ச சார்ந்தறியி லன்னிய 
மா யிருக்கை யாலே , சமட்டிகா ரணசரீரத்தை நன்றாய்ச் சார் 
நதறியில் விக்ஷேப மீன்ற தாகும் , சமட்டிகா ரணச ரீரத்தை 
நன்றாய்ச் சார்ந்தறியில நீயறிவா யது நீ யல்ல , சமட்டிகா ரண 
சரீரத்தை நன்றாய்ச சார்ந்தறியு முயாசாக்ஷி யோங் காணே . 

ஆறாறு தத்துவமும் பெருக்கிப் பாாககி லவையனைத்தும் 
பிரமாண்ட மாகி நிற்கும் , பூரண பிரமாணடா தனைபபோதிக் 
கிற பொருவிலதாம விக்ஷேபத் தொடுங்கிப் போகும் , வாறான 
விக்ஷேப சாத்தி தானும் வலிதான பிரகிருதிக குள்ளாய நிற்கும் , 
வேறான பிரகிருதி நித்த சுதத விபுவான பிரமததோ டொன் 
றிப் போமே . 

45 
தானாகி நின்றிலங்கு மொன்றுக்குள்ளே சராசரமெல் லாந் 
தோன்றி யொடுங்கிப் போகும , தானாக நின றிலகரு மொன்றை 
விட்டார் சராமரணத் துவந்தனையைத் தள்ள மாட்டாய் , தானா 
கி நின்றிலங்கு மொன்றை பற்றிச் சற்குருவின் சன்னிதியிற் கா 
த்தா யானாற , தானாகி நின்றிலங்கு மொனறோ டொனறித தற் 
சாக்ஷி தானாகி வாழ்க லாமே . 

46 
கோசமைந்து மொவ்வொன்றாய்ப் பிரித்து வேறாய்க் குறித் 
தறியி லன்னியமா யிருக்கை யாலே , கோசமைாது மொவவொ 
ன்றாய்ப் பிரித்து வேறாய்க் குறித்தறியில் விக்ஷேப மீன்ற தாகுங , 
கோசமைாது மொவவொனறாய்ப பிரிதது வேறாய்க குறித்தறி 
யில் நீயறிவா யதுரீ யல்ல , கோசமைந்து மொவவொனறாய்ப பிரி 
த்து வேறாய்க் குறித்தறியு முயாசாஷி நீயாங் காணே 47 

அனனமய மென்பதுவே தூல தேக மாகுமினிப் பிராண 
மய மனோமயத்தோ , டுன்னியவிஞ் ஞானமயத துடனிம் மூன்று 
முற்ற தொரு சூக்கும சரீர மாகும் , பின்னமுறு மானந்த கோச 
மொன்றும் பெருகியகா ரணதேக மென்பா மேலோர் , பன்ன 
ரிய வுடல் மூன்றுங் கோச மைந்தும் பகுத்தறியு முயர்சாலி 
நீயாங் காணே . 

43 
காரண சூக் குமதூல தேக மூன்றுங் கண்டறியி லன்னிய 
மா யிருக்கை யாலே , காரண சூக குமதுல தேக மூன்றுங் கண் 


55 


> 


வேதாந்த மாக்கி தாமணி . 
டறியில் விக்ஷேப மீன்ற தாகுங் , காரணசூக்குமதூல தேக மூன் 
றுங் கண்டறியில் நீயறிவா யதுநீ யல்ல , காரண சூக் குமதூல 
தேக மூன்றுங் கண்டறியு முயர்சாக்ஷி நீயாங் காணே . 49 

சாக்கிரஞ்சொப பனஞ்சுழுத்தி யவத்தை மூன்றுஞ் சார்ந் 
தறியி லன்னியமா யிருக்கை யாலே , சாக்கிரஞ்சொப் பனஞ்சுழு 
த்தி யவத்தை மூன்றுஞ சார்ந்தறியில் விசுவாதி தொழில தாகு 
ஞ் , சாக்கிரஞ்சொப் பனஞ்சுழுத்தி யவத்தை மூன்றுஞ் சார்ந் 
தறியில் நீயறிவா யதுநீ யலல , சாக்கிரஞ்சொப் பனஞ்சுழுத்தி 
யவத்தை மூன்றும் சார்ந்தறியு முயர்சாக்ஷி நீயாங் காணே . 50 

விசுவதை சதபி ராக்ஞனை நன்றாய் விசாரிக்கி லன்னியமா 
யிருக்கை யாலே , விசுவதை சதபி ராக்ஞனை நன்றாய் விசாரிக் 
கில் ராசதததிற் செனித்த தாகும் , விசவதை சதபி ராக்ஞனை 
நன்றாய் விசாரிக்கில் நீயறிவா யது நீ யல்ல , விசுவதை சதபி ராக் 
ஞனை நன்றாய் விசாரிக்கு முயாசாக்ஷி யோங் காணே . 51 

இவ்வுடல்க ளவத்தையபி மானி யாதியிவையன்றேற் புண் 
ணியபா வாதி யில்லை , இவ்வுடல்க ளவத்தையபி மானி யாதி 
யிவையன்றேற சுவாக்கநர காதி யில்லை , இவ்வுடல்க எவத்தை 
யாபி மானியாதி யிவையனறேற் பந்தமோ க்ஷங்களில்லை , இவ்வு 
டல்க ளவத்தை யபி மானியாதி யிவைகளினுக் குயர்சாக்ஷி நீயா 
ங் காணே . 

52 
விராட்டாதி சரீரங்கண் மூன்று மூன்றி விசாரிக்கி லன்னி 
யமா யிருக்கை யாலே , விராட்டாதி சரீரங்கண் மூன்று மூன்றி 
விசாரிக்கின் முக்குணத்தின் செனித்த தாகும் , விராட்டாதி சா 
ரங்கண் மூன்று மூன்றி விசாரிக்கில் நீயறிவா யதுநீ யல்ல , விரா 
ட்டாதி சரீரங்கண் மூன்று மூன்றி விசாரிக்கி லுயர்சாக்ஷி யோ 
காணே . 

53 
சிருஷ்டி திதி சங்கார வவத்தை மூன்றுந் தேர்ந்தறியி லன் 
னியமா யிருக்கை யாலே , சிருஷ்டி திதி சங்கார வவத்தை மூன் 
றுந் தேர்ந்தறியிற் பிரமாதி தொழில் தாகுஞ், சிருஷ்டிதிதி சங் 
கார வவத்தை மூன்றுந் தேர்ந்தறியில் நீயறிவா யதுநீ யல்ல , 
சிருஷ்டிதிதி சங்கார வவத்தை மூன்றுந் தேர்ந்தறியு முயர் 
சாக்ஷி யோங் காணே . 

54 


t 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 485 
பிரமனொடு விஷ்ணுருத் திரனை யூன்றிப் பிரித்தறியி லன் 
னியமா யிருககை யாலே , பிரமனொடு விஷ்ணுருத் திரனை யூன்றி 
பிரித்தறியிற் சத்துவமே யீன்ற தாகும் , பிரமெனொடு விஷ்ணு 
ணுருத் திரனை யூனறிப் பிரித்தறியில் நீயறிவா யதுநீ யல்ல , பி 
ரமனொடு விஷ்ணுருத திரனை யூன்றிப் பிரித்தறியு முயர்சாக்ஷி 
நீயாங் காணே . 

55 
விராட்டாதி யவத்தையபி மானி யீறாய் வேறதனான் முக்கி 
பசட் குணங்க ளில்லை , விராட்டாதி யவததையபி மானி யீறாய் 
வேறதனாற் பிரபுத்துவ வலியே யில்லை , விராடடாதி யவததை 
யபி மானி யீறாய வேறதனா லட்டகுணங் களுமே யில்லை , விரா 
ட்டாதி யவததையபி மானி யீறாய வேறதனா லுயாசாக்ஷி நீயாங் 
காணே . 

56 


சீவனீ சுரன்சகத் திம்மூன் றுந்தான் றேர்ந்தறியி லன்னி 
யமா யிருக்கை யாலே , சீவனீ சுரனசகத் திமமூன றுந்தான் 
றேர்ந்தறியின் முக்குணத்திற செனித்த தாகும் , சீவனீ சுரன்ச 
கத திமமூன் றுந்தான றோந்தறியில் நீயறிவா யதுநீ யலல , சிவ 
னீ சுரன்சகத் திம்மூன றுந்தான் றோந்தறியு முயாசாக்ஷி நீயா 
ங்காணே . 

57 
சத்துவமொடு ரசதமோ 

தமோ குணங்கண் மூன்றுஞ் சார்ந்தறியி 
லன்னியமா யிருக்கை யாலே , சத்துவமொடு ரசதமோ குணங் 
கண் மூன றுஞ சாந்தறியிற பிரகருதி யீன்ற தாகுஞ , சத்துவ 
மொடு ரசதமோ குணங்கண் மூன்றுஞ சார்ந்தறியில நீயறிவா 
யது நீ யல்ல , சதநுவமொடு ரசதமோ குணங்கள் மூன்றுஞ் 
சார்ந்தறியு முயாசாக்ஷி நீயாங் காணே . 

58 
ஆதியாம் மூலப்பிர கிருதி யைத்தா னாயுங்கா லுன்னிட 
மா யிருககை யாலே , ஆதியாம மூலப்பிர கிருதி யை ததா 
னாயுக்கா அன்னிடத்தே விவாத்த மாகும , ஆதியாம மூலப்பிர 
ருதி யைத்தா னாயுங்கால் நீயறிவா யதுநீ யலல , ஆதியாம மூ 
லப்பிர கிருதியை ததா னாய்ததறியு முயாசாக்ஷி நீயாக காணே . 

ஆதியாம் மூலப்பிர கிருதி யோடே யானதிரி குணமகத் 
துவமாங் காரம் , ஆதியாம் மாத்திரையும் பஞ்ச பூத மானசரா 
சாமுதலாய் மற்று மெல்லாம் , ஆதியாம் மப்பதனைத் தவிர 


436 வேதாந்த மநகசிந்தாமணி. 
வேறா யானதிரை நுரை திவலை குமிழி யில்லை , ஆதியாம் பிரமமா 
முன்னின் வேறா யான வைக ள ணுவுமிலை யெல்லா ரீயே . 60 

பழுதையா டகமதிலே செனித்த தான பணிமகுட கேயூர 
குண்ட லாதி , பழுதையா டகமதனைத் தவிர வேறோ பார்தனிலே 
யீதுபோற் செனியா நினற , பழுதிலறி வுண்மையா னந்த நித்த 
பரிபூர ணபபிரம சொரூபா தனனிற , பழுதுளவாஞ் சீவே சுர 
சகததும் பரிபூர ணபபிரம மாகுந் தானே 

61 
நித்தியமே கமபூாணம பரமா னநத நிமலகே வலபரதத் 
துவசத்தாாததஞ், சுததபரப் பிரமம விச சின்ன சீவ சுயந்துரிய 
கூடத்த சாக்ஷி போதஞ் , சத்தியசஞ் சலாகித நிட்பிர பஞ்சஞ் 
சருவசமஞ சாந்தசூக குமமே முததம் , புத்தமிதா னந்தத்வ 
விபுவான மாநீ புத்திரனே நீயதுவா யா வா 

62 
நிர்க்குணா னநதபரப பிரம நானே நிருலேப சகசீவ பாமு 
நானே , நிரததோட வபபிரமே யனுமே நானே நிருபத்திர வச 
ரீர தாணு நானே , நிராசசமபந் தனசலன னணுவு நானே நிரிந் 
திரிய வப பிராண சிவனு நானே , நிாசசீவ நிருவிகா ரமும்நானே 
நிர்விடய வகணடமெலாம் நானே நானே . 

63 
ஆவியுடல் பொருள் மூன்றுந் தத்த மென்றே யருட்குரு 
வின் சன்னிதியிற சித்த மாக , மேவியளித் தறிவுண்மைப் பொ 
ருளைப் பற்றி மெய்த தவத்தின் மிக்கோராய் நிற்கு நல்லோர் , 
பாவையரோ டில்லறத்தில் வாழ்ந்திட் டாலும் பரிவினொடு துற 
வறத்தோ டிருந்திட்டாலும் , பூவுலகி லொட்டியுமொட் டாமல் 
வேறாய்ப் புளியோடு பழம் போலொத திருப்பர் தாமே . 64 

இச்சையற்றோர்க் கின்பமில்லைத் துன்பமில்லை யிருவினை 
யோ டிரவுமில்லை பகலு மில்லைக் , குட்சிதனக கிரைதேடித் திரிவ 
தில்லைக் குறைவுமில்லை நிறைவுமிலலைக குலமோ வில்லை , சட் 
சமய வாதமிலலைப பேத மிலலைச் சங்கற்ப விகற்பமில்லைத் தா 
னே தானா, யச்சமறச சுகித்திருக்குஞ் சிசுவைப் போல வானந்த 
விளையாட்டோ டிருப்பர் தாமே , 

65 
நாடறிந்த பார்ப்பார்க்குப் பூண நூல்கள் நடுமார்பி லிருந் 
தாலென் னிருககாட் டாலென் , வீடறிந்த பார்ப்பார்க்குத் திரு 
வே டங்கள் மேனிதனி லிருந்தாலென் னிருக்காட் டாலென் , 


வேதாந்த மாகசிந்தாமணி . 437 
UITL றிந்து பாடுபட்டாப் பலனுண் டாகும் பாடறியார் தங்கு 
ளுக்கே கெடன் றாப்போல் , கூடறிந்து குடியிருபதே சுகிக்கா 
ர்க கெல்லாங் கூற்றன்வந்து பிடித்தடிததுக கொல்வா னன்றே . 

பத்துலக்ஷங் கோடி நன்னூ லாய்ந்தா லென்னப் பாரடங்க 
வலம்புரியாய்ச சூழ்ந்தா லென்ன , வததைவிட்டே யிததைகொ 
ள நீயென்றாப் போல வாரணத்துட் பொருளையன்றோ வறிய வே 
ண்டுந , தத்துவத்தை நித்தநித்தம் பற்றிப் பார்த்துத் தன்னையி 
ன்னா னென்றறிந்தே பந்த நீங்கி , யததுவிதந் தானாகி நிற்பா 
யாகி லழியாத வீட்டினபம் பெருகுந் தானே . 

67 


மந்திரங் காற்பங்கு மதிமுக் காற்பங்கு வந்தடுத்தால் மா 
தவத்தோர தங்கட் கெல்லாம் , சந்திரனுஞ் சூரியனும் நேரிட் 
டாப்போற் றறசொருப்ப பிரகாசம் வெளியாய்த் தோன்று , 
மெந்திரங்க ளெழுதிவைத்துப் பூசித் தெனன வெண்ணிறந்த 
நூல்கள் முற்றும் வாசித தெனன , தந்திரத்தாற் றன்னை நன்றா 
யறிய வேண்டுந் தனையறிந்தாற் றலைவனையு மறிய லாமே . 68 


இல்லாத மாயைதனை யுண்டென் றெண்ணி யிருவினையைப் 
புரிந்தவல நெறியே நின்று , செல்லாத காசது போல் நா னா பேதச் 
செனனவா ரிதியிலுழன் றலைவ தெலலாம , பொல்லாத மனத் 
தினுடைச் செயலென் றெண்ணிப் பொருந்தறியாரக கிப்புவியி 
ற் பலனே தென்றாற , கல்லான நெஞ்சுடைய நமன் கைப் பட்டுக் 
கலங்குவதே கைகண்ட பலனா மன்றே . 

69 


இச்சைகட்கு வித்தான மனத்தைப் பற்றி யிழுத்து வந்து 
மூலத்தில் நிறுத்திக் கொண்டு , வெச்சரிக்கை யாகநித்தம் லயிக் 
கப் வெண்ணரிய கன்மமெல்லாம் வெண்ணீ 

றாகு ) 

நிச்சயி 
த்துப் பாராம லுண்டித் தீயா னீணிலததிற பாஷாணடர் வேட 
ம் பூண்டே , பிச்சையெடுத துண்டாலும் பிறப்புப் போமோ பெ 
நதம் விட்டோர்க் கருள் வீடு பெருகுத தானே . 

70 


பாரு 


1 


வேதாந்த மங்கசிந்தாமணி . 

விவேக சூடாமணி . 
சீவருக் கிங்கு மாந்தர் சென்மமே யரிதா மத்தின் 
மேவுதற் கரிதா மாண்மை மேவினு மறையோன் றன்மை 
யாவதற் கரிதா மத்தை யடைகினும் வேதந் தானே 
யோவலற் றோது மார்க்க மொன்றுவ தரிய தாகும். 

1 
அத்தினும் வித்து வானா யமைவதிங் கரிதா மத்தின் 
வித்தா வான்மா னான ம விவேகமெத் தரிதே யத்தின் 
ஈத்தமா ஞான மறறே சொரூபமாய் நிற்கு முத்தி 
புத்திசே ரனநத சன்மப புணணிய மனறி யெய்தா . 
பேசிய வடைவா யாவும் பெற்றிட வொணாத தேனு 
மீசனல் லருளி னாலே யிசைவதா யருமை யான 
மாசிலா மநுடத் தன்மை மனனிய முமுட்சுத தன்மை 
தேசிக ராசன் சேவைத் திறமையிம் மூன்றும் போதும் . 3 
எத்திற வேது வாலோ வெய்தியு மநுடத தேக 
மத்திலு மார ணார்த்த மறிவதற கேது வாக 
வொததவாண் மையை யடைந்து முண்மையா முத்தி சேர 
வெத்தனஞ் செய்யா மூட னெனறுமான் மாவைக் கொன்றோன் . 
அருமையா மநுடத் தேக மடைந்ததி லாண்மை தன்னை 
மருவியும் யாவன நான் சோ மாசிலாப பயனை வேண்டித் 
ரணியின் முயன்றி டாமற றவிருவ னவனை யன்றி 
யொருவனு மூட னுண்டோ வுளளவா றோருங் காலை , 5 
திய பலவா நூலை யொழுங்குறப் படித்து மென்ன 
தீதிலாத் தேவர் தமமைத தினமுமாச சித்து மென்ன 
ரீதியாக கன்ம மியாவு நிததமுஞ செய்து மென்ன 
கோதிலாத் தேவர் தமமைக குறித்துபா சிதது மென்ன . 6 
ஈதலா லின்ன மிங்க னெத்தனை யியற்றி யென்ன 
வாதியாம் பரசீ வைக்கிய மறிந்திடு மறிவா லன்றி 
யோதொணாக் கற்ப கோடி யுற்றகா லத்தி னாலுங் 
கோதிலா முத்தி சித்தி கூடுவ தென்று மில்லை . 

7 
ஆகையால் வித்து வான்றா னமலமா முத்தி சேர 
வாகிய சுகலி ருப்பம் வரையற விடுத்து மேலோ 


| 
- 


*, * | NF 


( 


8 


9 


வேதாந்த மகதாமணி . 
கின நல்லா சானை யடைந்தவ னுபதே சித்த 
வேகமாம் பொருளிற சித்த மிருத்தியே முயல வேண்டும் . 
அனிசமிப் பவமாம் பவ்வ மழிந்திடுந் தன்னைத் தானே 
இனியயோ கத்தி னாலே யெய்திய சொரூப ஞான 
மெனுமகா நாவாய் கொண்டே யிப்பவ வாரி நின்றுங் 
கனபாப் பிரம மாகுங் கரையின் மே லேற்ற வேண்டும் . 
தீதிலா வதிகா ரிக்குத் திரவிசா ரத்தி னாலே 
கோதிலா ஞான சிததி கூடிடுஞ் செவ்வி தாக 
வேதமி றேசங் கால மீசனல் லருளே யாதி 
யோதிய ஞானஞ் சேர வுறுதுணைக் காரணந் தான் . 
ஆதலா லானம ரூப மறியவிச் சித்த தீரன் 
காதறீர் பிரம விததாய்க கருணைவா ரீதியா மாசான் 
பாதமே யனுச ரித்துப் பரமமா மான்மாத் தன்னின் 
கோதிலா நல்வி சாரங் குறைவறச் செய்ய வேண்டும் .. 


10 


11 


மேதையின் மிக்கோ னாகி மிகுந்துள சாரா சாரம் 
யாதுமே கூட்டத் தளள வியல்புறுஞ சதுர னா 
யேதமி னூலு ரைத்த விலக்கண மியாவும் பெற்றோ 
னாதியா மான்ம வித்தைக் கதிகாரி யாவ னனறே ,. 

12 
உத்தம விவேகி யாகி யுள்ளுற விரக்த னாகி 
நித்தமுஞ் சாந்தி யாதி நினமலக் குணநி றைந்த 
வுததம முமூட்சு வுககே யுண்மையாம வத்துத தன்னின் 
யுத்தம விசாரஞ் செய்ய யோக்கியத் தன்மை யுண்டால் 13 
சுத்தவே தாந்த நூலுஞ் சூக்குமக் குரவன் சொல்லுஞ் 
சத்திய மென்ப தாகச் சார்ந்திடு நிச்சயத்தை 
வத்துவின் சாட்சாத் காரம வருவதற் கேது வான ( தோர் . 
வுத்தமச் சிரத்தை யென்றே யுரைப்ப ருண்மையை யுணர்க் 
முத்தியி னேது வாக மொழியுபா யங்களுக்குட் 
பத்தியே மிகவு மேலாய்ப் பகரலா மஃதே தென்னி 
னித்தமுஞ் சொச்சொ ரூப நிகழ்த்திய வனுசந் தானம் 
பத்திதா னாகு மென்றே பகருவர் பரமு ணர்ந்தோர் . 15 


440 வேதாந்த மகாசிதாமணி . 
ஓதுசா தனசம் பத்தி யுள்ளவா றுற்ற தீரன் 
தீதிலா வான்ம ரூபா திகழவே யுணர வேண்டி 
யாதுமே யுணர்ந்து தன்னை யெய்தினோர் பவபந் தத்தைக் 
கோதரத் தீரபபோ னான குருவிடைச் செல்ல வேண்டும் . 16 
சுருதியே முதன்மா னத்தாற சொல்லிய தனுட்டா னித்துப் 
பரவிய பாவ மற்றுப் பற்றெலா மறறோ னாகிப் 
பிரமவித் தாகி யந்தப் பிரமமே சார்ந்து காட்டம் 
மருவிடா வன்னி போல மாசறச சாநத னாகி , 

17 
காரண மியாது மின்றிக் கருணைவா ரிதியே யாகிப் 
பாரினிற் றனனைப் பற்றிப் பணிந்தசா துக்க ளுக்குப் 
பூரணப் பந்து வாகிப் பொருந்திய வாசான் றனனைச் 
சேரலுற் றன்பி னோடே சீடனசேவிக்க வேண்டும் . 18 
பத்தியால வணங்கிச செய்த பலவிதச சேவை யாலே 
மெத்தவுந் தன்னிடத்தின மெய்யருண் மேவா நின்ற 
யுத்தமக் குருவை நோக்கி 

யும்ணரவேண டியதை 

யெல்லாம் 
புத்திமா னான சீடன் போற்றி யே வினவ வேண்டும் . 19 
படர்ந்ததீ வினையே யாகும் பவனனா லுலர்த்தப் பட்டுக் 
கடந்திடாப் பவமே யாகுங் கானவன் னியினால் வெம்பித் 
தொடர்ந்தபீ தியினா னீயே துணையென நம்பு மென்னை 
முடிந்திடா மரண மாதி முடிவுறச் செய்து காப்பாய் .. 
பிரமவின் பாது பூதி பெற்றதாற் சீத மாகி 
நிருமல மாகித் தூய்தாய் நின்முகக் கலச நின்று 
வருவதாய்ச சுகமே செய்யும் வாக்கியச் சுதையினாலே 
விரிபவக் கானத் தீயால் வெதும்பிய வெனைக னைப்பாய் . 21 
இப்பவச் சிந்து தன்னை யெவ்வித மியான் கடப்பே 
னெப்படி யிங்கு பாய மேதுதான் கதியெ னக்கா 
மிப்படி யென்றி வற்றை யெவளவு முணர்கி லேனியா 
னப்பனே யருளா லிந்த வரநதை தீர்த் தென்னை யாள்வாய் . 22 
வித்துவா னான மைந்தா வெருளுறேலினியு னக்குச் 
சத்தமாய்க் கேடே யில்லைச் சுழல்பவக் கடல் கடக்க 
வுத்தம வுபாய முண்டிங் கூனமி லெதிகள் முன்ன 
மெத்தினா லிவைக டந்தா ரின்றுனக் கதை யிசைப்பாம் , 28 


20 


வேதாந்த மககசிந்தாமணி. 441 
வித்தரப் பவபயத்தை விரைவிலே நாசஞ் செய்யச் 
சத்திசே ரோரு பாயஞ் சகததினின் மேலா யுண்டு 
புத்திர வதனா னீயும் புகல்பவக் கடல கடந்து 

24 
நித்தமும் பரமானந்த நிலைமையை நண்ணி நிற்பாய் . 
சுத்தவே தாந்த நூலிற் சொல்லிய பொருள் கடம்மி 
னுத்தம விசாரத் தாலே யுதித்திடு முண்மை ஞான ம 
புத்திர வவற்றி னாலே பொருந்திய பவதுன் பங்க 
ளித்தனை யேனு மின்றி யிறந்திடு மிங்குத் தானே . 

25 
மன்னிய சிரத்தை பக்தி மாசிலாத் தியானம் யோகம் 
பன்னிய முமூட்சு வுக்குப் பரமமா முததி சேரத் 
துன்னிய வேது வென்றே துகளிலா வேதந் தானே 
பன்னுவ தாலி வற்றைப் பற்றினோர் பந்தம் பற்றார் . 26 
உன்னிய சிரத்தை யாதி யுத்தம சாதனததை 
மன்னியே நிலைமை யாக மாசறச சாதிப் போர்க்கே 
வின்னவென் றுணர வொண்ணா வியலபுறு மவிததை செய்த 
பின்ன மாந் தேக பந்தம பெயாநதிடும் பின்னுங் கேளாய் . 
ஊனமில் பரமான் மாவா முன்றனக கஞ்ஞா னத்தா 
வீனமா யனான்ம பந்த மிசைந்ததா லிச்சம் சார 
மான திவ் வான் மா னான்ம வருவிவே கதது திதத 

ரனமாங் கனவி மூலாஞ் ஞானகா ரியமெரிக்கும் . 13 
ஏது தான் பந்த மாகு மெவ்வித மீது வந்த 
ததுதா னிருப்பி தற்கா மெவ்வித மீது வந்த 
மேதுதா னான்மா வாகு மேதனான மாவு மாகு 
மேதுதா னான்மா னான்ம வியலபுணா விவேகஞ் சொல்வாய் . 29 
ஈதுகேட் டாசான் சொல்வா னிவவவித் தையினால் வந்த 
வேதமாம் பாதம் விட்டிரு கேகசிற பிரம மாகச் 
சாதுவே யிருப்ப விச்சை சாரலாற் றன்னி யன்னீ 
நீதொழி லியாவுஞ் செய்தோ னின்குலா தூய்தே நின்னால் . 30 
தந்தை கொள் ருணத்தைத் தீர்த்துத் தளர்வறச் செய்வ தற்கு 
வந்ததன் மைந்தராதி வையகா தன்னி லுண்டு 
சிந்தைசேர் பந்தா தன்னைச சீககிரஞ் சிதைப்ப தற்குப் 
பந்துவாய்த் தன்னை யன்றிப் பாரினி லாரு 

மில்லை . 

31 
56 


27 


442 


வேதாந்த மகநசிந்தாமணி . 


33 


சென்னிசேர் பார மாதி செய்ததுன் பம்விடுக்க 
வன்னிய ருலகி லுண்டிங் கடைந்ததன பசியே யாதி 
தன்னினால் வந்த துன்பந் தவிர்த்திடத் தன்னை யலலா 
லன்னிய ரில்லைப் பந்த மகற்றலு மிந்த வாறே . 

32 
பரவிய மருந்தை யுண்டு பத்தியஞ் செய்வோ னுக்கே 
யரியனே பிணிக ணீங்கு மனறிமற் றாருஞ் செய்த 
கருமம்யா தொனறி னாலுங் கருதிய பிணிக ணீங்கா 
வுரவிய புந்த நீகக முரை ததவிரு நீதி போலாம . 
ஞான நல் விழியாற றன்னா னற்பொரு ளுணர வேண்டு 
மேனையோர் ஞானி யைககொண் டிபபொரு ளுணர வொண்ணா 
தீனமிற் றனது கண்ணா லிந்துவை யுணாவ தனறி 
யேனையா தொன்றி னாலு மிந்துவை யுணர லாமோ . 31 
ஓங்கிய பரசீ வைக்கிய முணாநதிடு முணாவா லன்றிச 
சாங்கிய மதததி னாலுஞ சார்ந்திடு மியோகத தாலும் 
வீங்கிய கனமத தாலும் வேறுபா சனையி னா 

னாலு 
மோங்கிய முத்திப் பேற்றை யொன்றுவ தென்று மில்லை. 35 
ஆதலா 

லால் மன மயக்க மடைவதற் கேது வான 
காதலசெய் சபத சாலக கானகந் தன்னை விட்டுத் 
தீதிலாப பிரம விததான தேசிகன றன்பால சென்றிங் 
கே தமில் பிரமா தனனை யிலாகவே யுணர வேண்டும் . 36 
பரவுமஞ் ஞான மாகும் பாம்பினாற கடிக்கப் பட்டோர்க் 
கருமையாம பிரம ஞான மாகிய மருந்தை யன்றி 
மருவிய மறைக ளாலென் மற்றுள நூல்க ளாலென் 
பரவிய மருந்தி னாலென் பகருமா திரங்க ளாலென் . 37 
திருசிய நாசா தன்னைத் திறமுறச செய்தி டாமற் 
பிரமமா மான்ம ரூபம பிறங்கவே யுணாந்தி டாமற் 
பரமமே நானென் றோதும் பகரன்மாத் திரமே யான 
வுரையினாற் பிரம மாக வொன்றிடு முததி யுண்டோ 38 
ஆதலால் விவேகி யானோ ரனத்துபா யத்தி னாலும் 
தீதிலாத் தற்சொ ரூபா தெரிந்துபர் தம்வி டுக்க 
நீதியாய்த் தாங்க டாமே நித்தமு முயல வேண்டும் 
மோதுரோ காதி நீக்க முயன்றிடு ரீதியை போல் , 39 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 443 
புரிந்தவிவ் வினவ லுக்குப் பொருந்திய வுத்த ரத்தைப் 
பரிந்துநா மின்றுனக்குப் பகருவம பவபா தத்தால 
வருந்திய நீயி வற்றை மன த தினே காககிரத் தோடு 
டிருந்துகே ளிவற்றார் பாத மீதுதா னுடனே நீங்கும் . 40 
புத்திமா னான மைாதா பூரண முததி சேர 
நித்தமில் லாத தான நிகிலமாம பொருள்க ணின்று 
மெத்தவும் விரதி தன்னை மேவுதன் முனன ரேது 
சித்தமார் சாந்தி தாநதி திதிட்சையும் பின்ன ரேது . 41 
பினபுதன் கன்ம மியாவும் பேணியே துறப்ப தேது 
பினபு வேதாந்த வாததம பிறங்கவே கேட்ட லேது 
பின்புதான் கேட்ட வாததம பிரித்துணா மனன மேது 
பின்பிடை விடாம லென்றும் பேணிய தியான மேது . 

42 
சத்தியநிர விகற்ப மச்ச மாதியா லமைவ தான 
வததுவின சாடசாத கார வலியினாற பரமா னந த 
முத்தியை யிவவி டத்தே முமூடசுதான பெற்று நிற்ப 
னுத்தம முத்தி சேரு மொழுங்கிதே யுண்மை யீதே . 43 
விரிவுறு மான்மா னானம விவேகமியா துறுதியாக 
வரியனே யின்று நினனா லறிந் திடத் தகக தததை 
யுரை செயக் கேட்டு நன்றா யுளத்தினுட் டரிய வற்றிற் 
புரையனான் மாவை முன்னம் புகலுவாம பொருந்திக கேளாய் . 
மசசைமே தசு வெலும்பு மாமிச முதிரஞ சாம 
மிச்சைசெய் சுக்கி லமமிவ வேழுதா திகக ளுற்றிவ் 
வுசசமாஞ சிரசு பாத மூருகை முதுகு மாாபென் 
றிசசட வங்கோ பாங்க மியாவையு மிசைந்த தாகி ,. 45 
இயானென தென்ன வெங்கு மியாவரு மறிவ தாகி 
யீனமா மோக மெல்லா மிருபபதற கிடமே யான 
ஆனமா மிவ்வு டமபே யொன்றிய தூல தேக 
மானதென் றுரைப்பா மைந்தா வகிலமு மறிந்த மேலோர் . 46 
த்திய வான மாதிச சூக்குமப் பஞ்ச பூதம் 
புத்திர வொன்றி லொன்று புகுந்து பஞ்சீகரித்து 
மெத்தவுந் தூல மாகி மேவிய தூல வாக்கைக் 
கொததகா ரணம தாக வொன றிடு மற்றும் கேளாய் . 41 


சுது 


வேதாந்த மககசிந்தாமணி. 


மருவிய பஞ்ச பூத மாத்திரை யைந்து மெங்கும் 
புரிவுசெய் சுத்த மாதிப் புலன்களாய்ச் சீவ ருக்குக் 
கருதிய சுகமளிக்கக காரணம் போலே தோன்றும் 
பரவிய வவைக டமமைப் பற்றினோர் கெடுவ தைக்கேள் . 48 
பேசிய புலன்க டம்மிற் பேதையா மெந்த மூர்க்க 
ராசையாம் பாசத தாலே யழுந்தவே கட்டுண் டாரோ 
தூசுறு தங்கள் கன்மத் தூதனா லிழுக்கப் பட்டு 
வீசவே கீழு மேலும் வெறிதவ ரலைந்து சோர்வார் . 

49 
உலவுபாம் பானை விட்டி லூருமீன் வண்டிவ் வைந்து 
மொலிமுதற் புலனொன றொனறி லுவந்ததா லிறக்கு மாகிற் 
புலனிவை பைந்தி னுமமால பொருந்திய புருடன் சேரும் 
பலவிதத துன்பக தன்னைப் பகாநதிட முடியு மோசொல் . 50 
தவ்விய புலனனைத்துந் தன்னுடைத் துகளினாலே 
வெவ்விய கருநாகத்தின் விடத்தினுங் கொடிதே யாகுங் 
கவ்விய வவ்வி டந்தான கடித்தலுற் றவனைக கொல்லும் 
தவ்விய புலனி னைந் தோன் தன்னையுங் கொல்லு மன்றோ . 51 
பரவிய புலன்க டமமை பற்றிய வாசை யாகு 
முரவிய மாபா சததை யுள்ளவா ரறுதத வன்றா 
னருமையா முததிப் பேற்றை யடைந்திடச சதுரன் மற்றோன் 
கருதிய வாறு நூல்கள் கற்கினுஞ் சதுர னன்றால் . 

52 
திடமிலா விரதி யோடே தீர்க்கமாம் பவமா கின்ற 
கடலுடைக் கரையி லேறக காதலசெய் முமூட்சுத தன்னை 
யடருமா னக்க ரந்தா னவனுடைக் கண் த தீழ்த்திக் 
கடலுடை மததி யததிற் கடிதியின மூழக வைக்கும . 53 
ஆதலால் விடய வாசை யாகிய நக்க ரத்தை 
யாதொரு முமூட்சு வானோ னிலங்கிய விவேக மா 

மாகுங் 
கோதிலா வசியி னாலே கொய்வனன் னவனே யாதும் 
வாதக மிலாம லிருத வாரிதி கடக்க வலலோன் . 
சுத்தமாம புத்தியின்றிச சூழ்புல னெறியிற் சென்றோன் 
மெத்தவுக துனபத துஞசன் மேவுவன் மேலு மேலு 
முத்தம புத்தி யோ டே யுயாநதவ னாசான் சொல்லி 
வைத்தான் னெறிக டர்தோன் வாமான பயனே சார்வன் . 


54 


65 


யு நீ 


வேதாந்த மககசிந்தாமணி 

445 
நிச்சய மீதே மைந்தா நினக்கு நன் முத்திசேர 
விச்சையே யிருக்கு மாகி லிப்புல னனை ததை யு 
துச்சமாம் விடத்தைப் போலத தூரவே போகத் தள்ளி 
யுச்சமா நற்குணத்தை யொழிவற வுவந்து சாாவாய் 56 
நிததமு மருட்களிப்பு நேர்நடை பொறுமை மற்றுஞ் 
சுத்தமாம் சாந்தி தாந்தி சூக்கநூ லுரைத்த மற்ற 
வுததம குணம னைதது மோநகிய சுதையைப் போலப் 
புததிர வனபி னோ ஃட புந்தியிற பொருந்து வாயே . 

57 
சாதுவே சந்த தம் நீ சகலகா ரியமும விட்டே 
யாதியில் லாவ வித்தை யாக்கிய பந்தந் தன்னை 
கோதிலா முத்தி தனனைக் குறைவறத தேடு வாயிவ 
வேதமாந் தேகந் தனனை யெவளவு நமபி டாதே . 

58 
தேகமே யாதி யான திரளிலே தியங்கா னின்ற 
மோகமே பெரிய காலன் முமூடசுவாம புருட னுக்குச் 
சோகமா ரமமோ கததைச சுததமாய் வெனற வனறா 
னேகமா முத்திப் பேறறை யெய்திடச சதுர னானோன் 59 
மோகமியா தினைமுன் னுள்ள முனிவர்கள வென்று நன்றா 
யேகபூ ரணவான மாவி னே ததிய பதம டைந்தார் 
தேகதா ரஞ்சு சாதித திரளிலே யிசைந்த வந்த 
மோகமாங் காலன் றனனை முழுதுமவென றப்ப தஞ்சோ. 60 
மெத்திய தொக்கு மேதை மேதசு மசசை யததி 
சுத்திய நரம்பி ரததஞ சுழலமல மூததிராக 
ளித்தனை வகை நிரப்பி யிருக்குமித தூல தேக 
மித்தினும் வையகத்தி லிகழ்ந்திடும் பொருள் வே றுண்டோ. 61 
வன்ன மாச சிரம மாதி வகுப்பிதன் னியம மாகும் 
முன்னுமா னாவ மான முதலிதன விசேட மாகு 
மின்னல்செய் பிணிக ளெலலா மிருபபிட மிந்த தூலா 

82 
துன்னிய சூக்க தேகத தொடாபின யினியி சைப்பாம் . 
சிரவணக் தொக்குச சட்சுச சிங்கவை நாசி யைந்தும் 
பொருள்களை யறிவ தாலே போதவில் திரிய மாகும் 
பரவிய வாக்குப் பாணி பாதபாயுருவு பத்தம் 
கருமமே செய்வ தாலே கருமவிந் திரிய மாகும் .. 

63 


446 


வேதாந்த மககசிந்தாமணி. 


64 


65 


னு தானன் 


66 


67 


நுன்னுமுட் கரண மொன்றே தோன்றிய விருத்தி யாலே 
மன்னிய மனது புத்தி மற்றகம் கார சித்த 
மென்னவே நானக தாக விசைந்ததா மெவ்வி டத்தும் 
பன்னிய விதன் விருத்திப் பகுப்பினைப் பகரக் கேளாய் . 
விரிவுறு சங்கற பாதி விருத்தியான மனமி தாகும் 
பொருளுணா நிசச யததாற புகன்றபுத் தியுமி தாகும் 
பாவிய வபிமா னததாற பகரகங் கார மீதாம 
பொருளனு சந்தா னததாற புகனறசித தமுமி தாமே . 
விரிவுறும் பிராண னொனறே விருத்தியின் பேதத் தாலே 
பரவிய பிராணா பானன பகாவியா னன் 
னூரவிய சமான னைந்தா முதகசொன னாதிதானே 
பரவிய விருத்தி யாலே பலவித மாவதே போல் . 
சிரவண மாதி யைக துஞ் செறிந்தவாக காதி யைந்தும 
மருபிரா ணாதி யைந்து மருவுமவா னாதி யைந்து 
மிருதய மாதி னான கு மெய திய வவிததை காமம் 
பரவுகன் மமமிவ வெட்டும் பகாபுரி யடட கங்காண் . 
ஓதிய கரணந் தானே யுள்ளகன மங்க ளெல்லா 
நீதியா யான்மா முனபாய் நித்தமுஞ் செய்வ தாலே 
சாதுவே சகலத துககுஞ சாட்சியா மான்மா வெந்தப் 
போதுமே யசங்க மாகும பொருத்திடா தொருவி காரம் . 

லின்ப துன்ப மகங்காத தாம் மேயாஞ் 
சாதுவே யகண்டா னந்த சாகர வானமா வுக்கீ 
யேதுமே யில்லை யெனறு மெய்திய விடய மெல்லா 
மோதுமான் மாபபொ ருட்டா லொன றிடும் பிரிய மாக , 
ஓதிய விடயந் தானே யுள்ளவா பிரிய மாகா 
தேதமி லான் மாத தானே யெவாக்கு நற் பிரிய மாகு 
மாதலா லான்மா வென்று மகண்டவா னந்த மேயாந் 
தூயதா மான்மா வுக்குத் துன்பமோர் காலு மில்லை . 

. 
புரிவுசெய் கழுத்தி யின கண் புலனிலா வான்மா னந்தந் 
திரமதா யாவ ராலும் தினமனு பவிக்க லாகுஞ் 
சுருதிதான் பிரதயட் சந்தான சொல்லிய வைதி கந்தான் 
பரலிய வனுமா னந்தான் பகர்ததிற் பிரமா ணங்கள் . 


68 


ஆதலா 


69 


10 


71 


அரியனே 


வேதாந்த மக்கசிந்தாமணி.. 447 

கார ணாக்கை யடை வினி லறையக் கேளா 
யிருளவ்வி யத்த மாயை யேதமா மவிததைப் பேராய்த் 
திரிகுண வடிவ மாகித திருசியங் கட்கு மேலாயப் 
பரவியே யனாதி யாமோர் பரசிவ சததி யுணடால் 

12 
தரணியி லந்தச் சாத்தி தன்னுடைக் காரியங் கொண் 
டருமையாம் புத்தி மானகளாகினோ ரனுமா னிக்கு 
முருவமாய்ச சகம னைதது மொழு குறப் படைப்ப தாகி 
யொருவித மீதா மென்ன வுரைத்திட வொணாத தாகும் . 18 
ஈதுசத் தான தல்ல வீதுதா னசத்து மல்ல 
வீதுமற் றுபய மல்ல வீதுதான் பினன மலல 
வீதுமற் றபின்ன மல்ல வீதுதா னுபய மல்ல 
வீதுசா வயவ மலல விதுநிர வயவ மல்ல 

14 
ஈதுமற றுபய மலல வீது விசித் திரமே யாகி 
யாதிதென் றுணர வொண்ணா வதிர்வச நீப மாகும் 
தீதிலாப் பரசி வைகயத தெரிவுதா னிதைய ழிககுஞ 

75 
சாதுவே பழுதை ஞானஞ சாபபமா லழிப்பதே போல் . 
சகலரு மறிவ தான தனனுடைக் காரியத்தால் 
மிகவுமெங் கும்பிர சிதத மேவிய முககு ண தான் 
புகலபரன சததிக குண்டு புகனறவிம முககு ணததி 
லகலிரா சதகு ணத்தாலாகுமவிட சேப சத்தி 

76 
கிரியையே வடிவ மாகிக் கிட்டும் பிர விருத்தி யெலலாந் 
தருவதற கேது வாகத் தங்குமவிட சேப சததி 
பரவிய காம மாதிய பலதுய ராதி யான 
விருதய விகார மெல்லா மீதினா லிசையு மென்றும 

77 
உரவிய காமங் கோப முலோபடம் பமம கநதை 
மருளுரு மசூயை யீரவை மசசர முதல்வி காரா 
தரணியி லிராச தததின் நாமமா மிககு ணந்தான் 
புருடரிற் பிராத்தி செய்யும் புரையிறை பந்த வேது . 

78 
இருளுறு தமகு ணத்தா லீன்றதா வரண சத்தி 
பரமமாம் வத்து வித்தாற் பார்க்கலாம வேறே பாகப் 
பிரிவுறு விட்சே பததைப பெற்றவே துவினாலீதே 
புருடரின் பவத்தி னுக்குப் பூருவ காரணங் காண் . 

79 


448 


வேதாந்த மககசிந்தாமணி. 


பெரிதுபண் டி.தனா னாலும் பிரக்ஞையுள் ளவனா னாலு 
மருமையாஞ் சூக்கு மார்த்த மறவறித தவனா னாலுஞ் 
சருவவல் லவனா னாலுஞ சாற்றுமா வரண சத்தி 
யிருளினான் மூடப் பட்டோ னியல்பினை யியமபக் கேளாய் . 80 
அருமையாங் குரவன் மேலோ ரான்மரூபத்தை யன்பா 
லூரமதாய் வெகு விதததா லுணர்ததினு முணரா னன்னோன் 
பிரமையா லாரோ பித்த பேதமாம் பொருளைத் தானே 
திரமெனு நன்றி தென்னுந் தியங்கியே யவலம் பிபபன 81 
ஆதலாற் பொல்லாங்காக வமைந்ததா மதகு ணத்திற் 
சாதமா யுரமே யாகச் சார்ந்தவா வரண சத்தி 
சாதுவே யற்ப ராலே சாலவுங் நடக்க வொண்ணா 
தீதுடை வல்ல பத்தை யென்ன வென் றுரைப்ப மந்தோ.. 82 
ஈதினோ டிசைந்தோன் றன்னை யேதுமே யறியாத் தன்மை 
யோதினு முணராத் தன்மை யுணரினு மையஞ் சேர்கை 
பேதமா யறியுந் தன்மை பேசிய விவைக டீரா 
வேதவிட் சேப முந்தா னெனறுமே யிழுதத லைக்கும் 33 
நித்திரை சோமபல் வெண்மை நிகிலமுந் தவிர்தன் மோகம் 
புத்தியின் சாட்டி யாதிப புகலதமோ குணவி கார 
மிததினோ டிசைக தோ னியாது மெவளவு முணரா வண்ணம் 
நித்தமுந் துயில வோன் போலு நீண்ட தூண் போலு நிற்பன் . 84 
த்துவ குணஞ் சலம் போற் சாலவுஞ் சுத்த மேனுஞ் 
தொத்திய விருகு ண ததைத தொடாந்ததாற் பவததுக் கேது 
நித்தமு மான்மா விததி னிகழ்வுறப பதிவிம பித்துச் 
சுத்திய சடமனைத்துஞ் சூரியன் போலவி ளங் 

85 
புருடனன் முயற்சி யாலே பூருவம போல மெத்த 
விருகுன மிகுந்தி டாம லிலங்கிய சத்து வத்தின் 
மருவிய தருமங் கேளாய் மானமில் லாமை யாதி 
வரியம நியம மாதி வரன்மிகு சிரததை பக்தி . 

86 
திரமுறு முமூட்கத் தன்மை தெய்வசம் பத்தி மற்றும் 
சரையுறு செய்கை யின்கண் பொருந்திடா மீட்சி யாதி 
புருவமு மிசிரமான சத்துவ குணததின் றர்மஞ் 
சருவமுஞ சுத்த மான சததுவ மகிமை கேளாய் . 

87 


ங்கும் . 


1 


. 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 149 
சுத்தசத் துவகு ணத்தின் சூக்குமத் தெளிவி னாலே 
நித்தியான் மானு பூதி நிகழ்ந்திடும் பரம சாந்தி 
சித்தியாந் திருப்தி மேவுஞ் சேர்ந்திடு மிகக் களிப்பு 
நித்தமு மானந்தஞ் செய் நின்மல நிட்டை கூ 

கூடும் . 

88 
இவ்வித முக்குணத்தோ டிசைந்தவவ் வியத்த சத்தி 
செவ்விய வான்மா வுக்குச் சேர்ந்தகா ரணவு டம்பாம் 
விவ்விதப் பொறிமானங்கள் விருத்தியில் லாச்சு ழுத்தி 
யெவ்வமா ரிவ்வு டம்பி னிசைந்துள வவத்தை யாகும் . 

89 
அகிலமாம் விதமு மான வறிவிலாச் சுழுத்தி யின்க 
ணிகன் மனம் வித்தாய நிற்கு மேதுமே யுணர்கி லோமியாஞ் 
சுகமதாய்த் துயில்கின் றோமென் சொல்லிடும் பிரசித்தி யாலே 
மிகுசுக வான்மாத் தானே மிஞ்சியே யிதில் விளங்கும் . 90 
உடலுயிர் பொறி புலன்க ளுலைமன மகங்கா ராதி 
யிடர் தரு விகார மியாவு மின்பதுன் பாதியும்மற் 
றடர்க்கணா திபூதி யாதி யாகிய சகம னைத்து 
மிடரவ்வி யத்த மீறா மிவையெலா மனான்மா வாகும் . 

91 
மாயைகா ரியமே யான மகதத்து வாதி யாயிக் 
காயமீ றான யாவுங் கலங்கிய பொய்யே யாகும் 
தூயனே சொன்ன தெல்லாந் தொகுத்தனான் மாவு மாகும் 
நீயிசைக் கான னீரி னிகரென நினைதி யென்றும் . 

92 
எத்தைநன் றுணர்ந்தோன் பந்த மிகழ்ந்துகே வலனா மென்றும் 
பத்தனே யினி யுனக்கப் பரமான்ம வுருவஞ் சொல்வாம் 
நித்தமு நானா னென்று நிகழ்க திடு மனு திக்கிம் 
மெத்திய பொருளே யாகி மெய்ம்மையாய் நிற்கு மான்மா, 93 
திரிவித வவத்தை கட்குந் திருந்திய சாட்கி யாகி 
விரிவுறு பஞ்ச கோச விலட்சண மாகி யாது 
மருவிய மனவி ருத்தி மற்றதின் பாவ மியாவுங் 
கருதிய வவத்தை மூன்றிற் கண்டிடு மஃதே யானமா . 94 
யாதனைத் தினையுங் காணு மியாதினை யனைத்துங் காணா 
யாதுதான் புத்தி யாதி யாவுமே சித்தாய்ச் செய்யும் 
யாதினைப் புத்தி யாதி யாவுமே சித்தாய்ச் செய்யா 
தோதிய வதுதா னேயுன் னுடையவான் மாவா மைந்தா . 

57 


95 


450 


வேதாந்த மக்கக்தாமணி . 


யாதினாற் சகம னைத்து மெங்குமே பரவ லாகும் 
யாதினைச் சகம னைத்து மெவளவும் பரவ மாட்டா 
யாதொரு போத ரூப மிசைந்துவிச் சடமனைத்து 
நீதியாய் நிகழு மீதே நின்னுடை யான்மா வென்றும் . 96 
தீதுட லிந்தி யங்க டியங்கிய மனது புந்தி 
யீது தன் செய்கை யின்கண் ணேவிடப் பட்ட தேபோற் 
சாதுவா மைந்த யாதின் சன்னிதி மாத்தி ரததா 
னீதியாய்ச செலலு மீதே நின்னுடை யான்ம ரூபம் . 97 
தொத்திய வகங்கா ராதித் தூலமீறான யாவுஞ் 
சுத்திய புலனனைத்துஞ்சுகாதியுங் கடமே போல 
நித்திய போத மாகி நிலைமையாய் நிகழா நின்ற 
வெத்தினா லறிய லாகு மீதுநின் னான்மா வாகும் . 

98 
யாதினா லுயிரும் வாக்கு மியாவுமே யியங்கு மந்தப் 
போதமா மந்த ரான்மாப பூரணன் புராண னென்றும் 
பேதமி லகண்டா னந்தன் பெருகிய வேக ரூபன் 
சாதமார் விருத்தி தோறும் சாட்சியாய்ச சார்ந்து நிற்பன் . 99 
சாதுவே யிததே கத்திற் சார்மனக் குகையின் கண்ணே 
யோதுமவ் வியத்த விண்ணி லொளிர்ந்திடு மிந்த வான்மா 
பேதமாம் பொருளை யெலலாம பெருகிய தன்றே சாலே 
நீதியாய் விளக்கும் விண்ணி னிகழ்ந்திடு மிரவி யேபோல் . 100 
அடர்மன வகங்கா ரங்களாககிய விகார மியாவு 
முடல்பொறி யுயிர்கள் செய்யு முலைத்தலு முணரு மான்மா 
சுடுகன லயபபிண டமபோற சொலலிய வனை ததி னோடுக 
தொடரினும் விகார மேவான் சொற்பமுஞ் செய்தோனாகான் . 
சாதுவே யிந்த வான்மா சனனமா கான்ம ரிக்கா 
னே துமே வளர்வு றான்மற் றிளைத்திடான் விகாரி யாகா 
னேதமா மிந்தத் தேக மிறக்கினு மிறவா னித்தன் 
பேதமாங் கடமி றக்கிற் பெருகுவா னிறப்ப துண்டோ 102 
பத்தனே பகுதி யாதிப் பகுப்பினுக் கெல்லாம் வேறாய்ச் 
சுத்தசிற் சொரூப மாகிச் சுழல்வுறுஞ் சதசத் தெல்லா 
நித்தமும் விளக்கி வைத்து நிருவிசே டம்பொ ருந்துஞ் 
சத்தியப் பரமான் மாவே சாக்கிரா தியிலி லங்கும் . 1b3 


வேதாந்த மக்கசக்தாமணி . 451 
நித்தமு நானா னென்றே நிலைமையாய் நிகழா நின்று 
புத்தியின் சாட்சி யாகப் பொருந்திய பரமான் மாவைச் 
சித்தவே காக்கி ரத்தைச் செறித்து நான் பிரம மென்றே 
புத்தியின் றெளிவி னாலே புலனுற வுணர்திமைந்தா 104) 
நித்தமு நின்னான் மாவை நின்னிடை நீயு ணாந்து 
தத்திய சனன மாதித் தரங்கமாய்ப் பார மற்ற 
கத்துசம் சார மாகுங் கடலினைக் கடந்து நன்றாய்ச் 
சத்தியய் பிரம மாகிச் சார்பயன் சார்ந்து நிற்பாய் 105 
காணமார் தெளிவி னாலே கறையறத் தீட்டப் பட்ட 
வருமையா ஞான மெனனு மசியினாற சிதையும் பந்தம் 
பரவிய வததி ராதிப் படைகண்மற றனிலம வன்னி 
யுரவிய கன்ம கோடி யொன்றிலுஞ் சிதைய மாட்டா . 106 
சுருதியை நம்பி னோக்குச சொன்ன தல கன்ம நிடடை 
மருவிடு மவற்றி னாலே மன்னிடுஞ் சித்த சுத்தி 
பரவுமச் சுத்தி யாலே பரமுணர் ஞான முண்டாம 
விரிவுறும் பவம வற்றால் வேருட னசிக்கு மனறே . 107 
ஓதிய பாசிக் கொததை யுதகநின் றொதுக்குங் காலை 
சாதுவே புருட னுக்குச் சலிலமே தூய்தாய்த தோன்றித் 
தீதுறு தாகந் தாபந் தீர்ப்பதாய்ச சுகமளிக்கு 
மேதுவா யுதவு கின்ற வியல்பினை யிங்கு கண்டோம் . 108 
இந்தவா பஞ்ச கோச மிவற்றினை யபவா தித்தாற் 
சநததா னந்த மாகிச சாலவு மிலங்கா நின்ற 
பெந்தமில் பரமான் மாவும் பிரத்தியக் கான்மா வாக 
மைந்தனே தூய்தாய்த தோனறி மாசுக மளிக்கு மனறே . 109 
ஆகையால் விவேகி யானோ னடைந்ததன் பந்த நீக்க 
வேகமா யான்மா னான்ம விவேகமே செய்ய வேண்டு 
மூகமாம் விவேகத் தாலே யுண்மையா னந்த சித்தா 
யேகமாம் பரமான் மாவை யிஙகறிந் தினபஞ் சார்வன் . 110 
மருவிய முஞ்சிப் புல்லின் மத்தியு ளாணி யைப்போற் 
றிருசியத திரளி னின்றுக திகழ்ந் திடுக தன்னான் மாவை 
யருமையாம் புத்தி யாலே யசங்கமா யசல மாக 
மருவிய தென்று கண்டு மாசற வகுக்க வேண்டும் , 111 


1 


வேதாந்த மங்கசிந்தாமணி . 
இவ்விதம் வகுத்த பின்ன ரிங்குள திருசி யங்க 
ளவ்வித வான்மா வென்றே யனிசமும் பிரவிலா பித்துத் 
தவ்வற வான்மா வாகத் தரணியி லிருப்ப வன்றான் 
செவ்விய முத்திப் பேற்றைச் சேர்ந்தவனனக மைந்தா 119 
மேதை தொக் கத்தி யாதி மேவிய கூட்ட மான 
வேதமார் தேக நானென் றெண்ணுவன் மூடனா னோன் 
கோதிலா விசார சீவன் குரம்பையின் வேறே யான 
வாதியா மான்ம ரூப மகமென வறிவன் மைந்தா. 113 
உடலிது நானே யென்றிங் குன்னுவன் மூட னானோ 
னுடலுயி ரிரண்டு நானென் றுன்னுவன் கரும ஞானி 
திடமுறு விவேக ஞானத் திறமுடைத் தான மேலோ 
னிடரிலாச் சொரூப நானென் றெண்ணுவன் றன்னை யென்றும் 
மேதை தொக் கென்பே யாதி மேவிய வாக்கை யின்கண் 
சாதுவே யான்ம புந்தி சற்று நீ சார்ந்தி டாதே 
போதவா னந்த வுண்மைப் பூரண சொரூப நானென் 
நீதினைச் சார்ந்தே யென்று மெய்திடு பரம சாந்தி , 115 
மொழியும்வே தாந்த நீதி முழுவதுந் தெரிந்தோ னேனு 
மழியுட லாதி யின்க ணத்தியா சத்தி னாலே 
யெழுமகம் புந்தி தன்னை யெவன் விடா னெம்மட் டம்மட் 
டொழிவிலா முத்தி யென்றிங் குரைத்தலு மவனுக் கில்லை . 116 
உன்னுடைச் சாயா தேக முன்பதி பிம்ப வாக்கை 
யுன்னுடைக் கனவு தேக முன்மனோ ராச்சி யாக்கை 
யின்னதி லான்ம புந்தி யேதுநீ யியற்றாதேபோ 
லின்ன தூ லாக்கை மீது மீதைநீ யியற்றி டாதே . 117 

த கான்ம புந்தி யுணர்விலா மூடர்க் கெல்லா 
மேதமாஞ் சனன மாதி யின்னலசெய் வித்தே யாகு 
மாதலான் முயற்சி யாலே யதனைவிட்டுளத்தி னாசந் 
தீதறச் செய்யி வற்றாற் றிருமபவிப பவமே சாராய் . 118 
மனதினை யன்றி வேறாய் மற்றொரு வவித்தை யில்லை 
மனதுதா னவித்தை யாகு மற்றிதே பந்த வேது 
டினதுதான் வளரும போது மற்றதும் வளர்ந்ததாகு 
மனதுதா னசிக்கும் போது மற்றது நசித்த தாமே 119 


வேதாந்த மாகசிந்தாமணி . 


சாதுவே சுழுத்தியின்கண் சலமான மொடுங்கும் போது 
யாதுமே பணுவு மில்லை யாவரு மறிவ ரித்தை 
யாதலாற் புருடனுக்கிவ் வசத்தியப் பவசம் பந் 
மோதிய மனத்தா லுண்டா முண்மையிற் பவமே யில்லை . 120 
வீசிய காற்றே முன்னர் விண்மிசை முகிலைச் சேர்த்துப் 
பேசிய ததுதான் பின்னும் பெருமுகி றீர்ப்ப தேபோற் 
ராசுறு மனமே முன்னர் துன்பமார் பந்தஞ் செய்யும் 
மாசுறு மனமே மற்று மாசுக வீடளிக்கும். 

121 
பெருகிய கயிற்றா லாவைப் பிணிப்பதும் விடுவ தும்போற் 
றிவிதக் குணங்க டம்மின் றிறமையாற் சீவ னுக்கிங் 
குரைதரு மனது தானே யுபயமுஞ் செய்வ தாலே 
பரவிய பந்த மோட்சம் படைப்பதற் கேது வீதே. 192 
இதுதமோ ரசகு ணங்க ளிசைந்து தான் மலின மாகித் 
திதமுறு பந்த வேது திகழ்ந்திடுஞ் சத்து வத்தை 
நிதமுமீ தனுச ரித்து நிருமல வடிவ மாகி 
பதிசய முத்தி யேது வாயிடு மனக மைந்தா 

123 
கோதிலா விவேகத் தாலுங் குறைவிலா விரதி யாலு 
மீதுதான் சுத்த மாகி யின்பவீட்டின் பொ ருட்டா 
மாதலாற் புத்தி மானா யமைாதுள முமுட்சு வானோ 
னோதுமிவ் விரண்டை யும்முன் னூமதா யடைய வேண்டும். 124 
மனமெனும் பெயரு டைத்தாய் மகத்தான புலியொன் றிந்தக் 
கனமுறு விடய மென்னுங் கானகத் தேசத தின்க 

தினஞ் சஞ்சரிக்கு மாதலா லத்தே சாத்தி 
லனிசமு நனமு முட்சு வற்பமு மணுக வேண்டா . 125 
ஆதலா லான்ம ரூப மறிந் தபண் டிதர்க ளெல்லா 
மோதிய மனதே யென்று மோங்கிய வவிததை யென்பர் 
மோதிய காற்றினாலே முகிற்றிரள் சுழல்வ தேபோ 
லீதினா லிந்த ஞால மியாவுமே சுழலு மன்றோ. 

126 
ஆதலான் முமுட்சு வானோ னலைவுறுந் தன்ம னத்தைச் 
சூதிலா முயற்சி யாலே சோதிக்க வேண்டு மீது 
சோதனை செய்யப்பட்டுச் சுத்தமா நிற்குங் காலை 
போதிய முத்தி சித்தி யுளங்கையிற் கனிமே ராமே , 197 


ணடை 


128 


129 


130 


54 வேதாந்த மாகசிந்தாடின . 
வீடுறும் விருப்பத் தாலே விவிதமாம் விடயத் தின்க 
ணேடணை விட்டுக் கன்ம மியாவையுந் துறந் தன் போடே 
நீடுறுஞ் சிரவ ணாதி நிட்டையி னிற்ப வன்றான் 
மூடிய மனோ விகார முழுவதும் விடுத்தோ னவன் . 
ஊனமாம் புத்தி யென்னு முபாதியின் சம்பா தத்தா 
லீனமாம் சீவ பாவ மேகமா மானமா வின் கண் 
கானனீர் நிகரே யாகக் கற்பித மாத லாலே 
யானவீ 

துணமை யாகா தநிரவச நீய மாமே . 
புத்தியோ டேபு ணாச்சி பூரண வானமா விற்கு 
மித்தியா ஞானத தாலே மேவிய தாத லாலே 
சத்திய ஞான மொனறாற சாற்றிய புணாசசி நீங்கும் 
புத்திர மறறொன் றாலப் புணாச்சிதா னீங்கா தென்றும் . 
நித்தமாம் பாசீ வைக்கிய நிகழ்ததிய ஞானந் தானே 
சத்திய ஞான மெனறு சமமதஞ சுருதிக் கெல்லாஞ் 
சுத்தமா மான்மா னானம சொரூபநல விவேகத தாவே 
யத்திற ஞான முண்டா மாதலால விவேகஞ் செய்க . 
மலமுள சலததி னின்று மலத்தினை நீக்குங் காலை 
சாலமது நிமல மாகிச் சகத்தினிற றோன்று மாறே 
நிலையுறு தன்னான் மாவி னின்றகம் கார மாதிப 
பலவித வசததை நீககிற பரமமா யான்மாத தோன்றும் .. 
ஆதலா லகங்கா ராதி யகிலமா மகததை யும்நன் 
னீதியா யான்மா நின்று நிததமு நீகக வேண்டு 
மோதுவிஞ் ஞான கோச முண்மையா யான்மா வாகா 
தேதெனி லனக மைந்தா வேதுவை யியம்பக கேளாய் . 
சாதுவே விகாரி யாலுஞ சடமதாந தன்மை யாலுந் 
தீதள வுடைய தாலுந் திருசிய மாவ தாலு 
மேதுமே நியம மன்றி யிதுவிய சாரி யாலு 
மாதியா மான்மா வாகா தநித்திய நித்த மாமோ . 
பரமமா மானந் தத்தின் பதிபிமய மதனைச் சார்ந்த 
வுருவுமா மவித்தை விர்த்தி யோதுமா னந்த கோசம் 
பிரியமோ தப்பிர மோதப் பிரிவுடைத் தாகி விட்ட 
மருவிடும் போது திக்கு மற்றகா லத்தொ டுங்கும் . 


131 


132 


138 


184 


185 


சோதியா யுளத்தி லென்றுஞ்சொலித்திடு மேக மாக 

வேதாந்த மககசிந்தாமணி . 455 
யாதொரு கோசந் தன்னி லியாவரு முயற்சி யின்றி 
யோதுமா னந்த மெய்யா யொன்றிநித் தஞ்சு கிப்பர் 
போதனே யக்கோ சத்தின் பூரண வநுப வந்தான் 
சாதுவா மறிஞருக்கே சந்ததஞ் சார லாகும் . 

136 
பரவுசோ பாதி யாலும் பகுதியின் விகாரத் தாலுங் 
கருதிய புண்ணியத்தின் காரிய மாத லாலுந் 
தாமுறு விகாரக் கூட்டந் தன்னிலுட் பட்ட தாலு 
மருவுமா னந்த கோச மாசிலா வான் மா வாகா . 

187 
திருசியக் கடமு ணர்ந்து திகழ்ந்திடுந் தேவ தத்தன் 
மருவுமக் கடமு மாகான் மற்றதின ராம 

மேவான் 
பரிசுபோற் பஞ்ச கோசப் பகுப்பினை யுணரு மான்மா 
மருவுமக் கோச மாகா மற்றதின் றாம மேவா 

138 
பரவிய பஞ்ச கோசப் பகுப்பினை யூகத் தாலே 
புரையற வபவா தித்தாற் புரிந் தவவ வபவா தததின 
மருவிய வவதி யாகி மாசிலா வகண்ட போத 

( ம . 
வுருவமாய்ச் சாட்சி தானே யொருமையாய் மிஞ்சித தோன்று 
விரிவுரு பஞ்ச கோச விலட்சண வுருவ மாகிக 
கருதிய வவத்தை மூன்றின் கரிய தாய் நிரு விகார 
நிருமல போதா னந்த நிலைமையா மிவவான மாவை 
யரியனே விவேகி யானோ னகமென வறிய வேண்டும் . 140 

வகங் கார மாதி விகாரமற றதன பாவங்க 
ளிருமையா மிவற்றை யெல்லா மிங்கியா துணரு மியாதை 
யொருபொரு ளுணரா தந்த வுணாவுரு வான சாட்சிப 
பொருளினை மிகவு நுண்மைப் புத்தியா லுணாதி மைந்தா 141 
சூனியத் தப்பா லாகச் சொல்லிய வான்மா விற்கு 
மேனிலை யாக வொன்று மேவிய தில்லை யென்று 
மானதா லறிபொ ருட்கு மறிபடாப பொருளி னுக்கு 
மேனிலை யறிவே மெய்யாய் மேவிய வான்மா நீயே 142 
சாதுவே யொத வான்மா சாக்கிர மாதி யின்க 
ணோதிய பிரத்திய கான்ம வுருவமாய் நானா னென்று 


வாதியா மவ்வான் மாவை யகமென வறி நீ யென்றும் . 


143 


156 வேதாந்த மக்கசிந்தாமணி . 
வித்தர விகார முற்று விதமாய்த் தோன்றா நின்ற 
வத்திர வகங்கா ராதி யகிலமு நேரே கண்டு 
நித்தியா னந்த சித்தாய் நிகழ்ந்திடு நின்னான் மாவைப் 
புத்திர சூக்க மான புந்தியா லுணர்தி நன்றாய் . 

144 
போதமார் விவேகி தேகம் புந்திசிற் பதிபிம் பங்கள் 
யாதும்விட் டிதய விண்ணி லேகமா யாவுங் காணுஞ் 
சோதியா யகண்ட போத சொரூபமாய்ச் சதசத் துக்குப் 
மேதமாந் தன்னான் மாவைப் பிரித்துநன் கறிய வேண்டும் . 145 
நித்தமாய் விபுவு மாகி நிகிலபூ ரணமு மாகி 
மெத்தவு நுண்மை யாகி மேவுமுள் வெளிக னின்றிப் 
பித்தியக் கான்மா வாகப் பிறங்கிய பரமான் மாவை 
புத்திர விவேகி யானோன் புலமுற வறிய வேண்டும் . 146 
பிரமமே யான ஞானி பின்னரிச் சம்சா ரத்தை 
மருவிடா னாதலாலே மாசற முமுட்சு வானோன் 
பிரமாான் பிரம மேநான் பிரமமே நானென் றிங்கன் 
ரமதாய்ப் பிரமந் தன்னைத் தினமுமே யறிய வேண்டும் . 147 
சாற்றிய நீதி யேபோற் சத்தியப் பிரமத் தின்கண் 
டோற்று காரியமனைத்துந் துகளிலாப் பிரம மேயா 
மேற்றிய பிரம மல்லா லெவளவும் வேறே யில்லை 
தேற்றமா யுசாவி லெங்குந் திகழ்வது பிரமந் தானே . 148 

வெனுஞ் சகமனைதது மேகமாம் பிரம மேயென் 
றதர்வண வுபநிடத்தி ன திசய மான வாக்குரு 
திதமதாய்ச் சொல்வ தாலே திருசியச் சகமனைத்து. 
முதயமத் தமன மின்றி யொளிர்ந்திடும் பிரம மேயாம் . 

149 
வேதமாம் மானத் தாலும் விளங்கிய போதத் தாலு 
மோதிய சொப்ப னாதி யுத்தம வுத்தி யாலு 
மீதிலை யீதி லைமற் றீதிலையென்ப தாகப் 
பேதமா முபாதி யெல்லாம் பெயாந்திடத தள்ள வேண்டும் . 150 
இவ்விதந் திருசி யத்தை யேகமாய்த் தள்ளிப் பின்ன 
எவ்விதப் பரசி வைக்கிய மறிந்திடத் தக்க தாலே 
செவ்விலக் கணையி னாலே செப்பிய வவர்க டம்மை 
யெவ்வமற் றுணர வேண்டு மேகமாய் நிற்ப தற்கே. 151 


வேதாந்த மகாசிக்தாமணி . 457 
விட்டலக் கணையும் வேண்டாம் விடாதலக் கணையும் வேண்டா 
மிட்டனே யுபய மான விலககணை வேண்டு மீது 
திட்டமாஞ் சோயா தேவ தத்தனென் கினற வாக்கிற் 
மட்டிடா வதுபோ லீ தாந தததுவ மசியாம் வாக்கில . 152 
திருததமாஞ் சோயா தேவ தத்தனென் கின்ற வாக்கு 
விருததமாந் தரும மெல்லாம் விட்டவ் னைக்கி யததை 
தரித்திடச சொல்வ தேபோற் றத்துவ மசியாம் வாக்கும 
விருத்தமாக தரும மெல்லாம விடுத்தயிக் கியமே சொல்லும் . 
இத்திரம் விரோதந் தள்ளி யிலக்கியச சித்தே யான 
சுத்தமாம் பரசீ வாக்குச சொலலிய வைக்கி யததை 
நித்தமு மறிஞ ரெல்லா நிலைமையாய்ப் பரிச யிப்பா 
புத்திர நீயு மவ்வா புகன்றதைப் பரிச யிப்பாய் . 

154 
இத்திறம் வேதந் தோறு மிசைமகா வாக்க னேக 
மத்திர தூல மாதி யசத்தினை யபவா தித்துச் 
சுத்தமாய் வானம போலக் சூககமாய்த தானே நின்ற 
வத்தமி லிநதச சீவாக் ககண்டவைக கியமே சொல்லும் , 155 
ஆதலாற் பொய்யே யாகி யகமென வறியப் பட்டிங் 
கேதெது தோன்றா நிற்கு மிவையெலா நன்றாய விட்டுப் 
போதவா னநத வுண்மைப் பூரணப் பிரம நானென் 
றேதமில் புந்தி யாலே யின்றுனை யுணாதி மைாதா . 156 
யாதினாற் பிரம மன்றி யாதுமே வேறிங் கில்லை 
யாதலா லதுவே யுண்மை யாதுதா னெவாக்கு மான்மா 
யாதுவத் துவிதஞ் சாந்த மமலமாம் பரமா மென்றுஞ் 
சாதுவே யதுநீ யாவாய சததிய மைய மிலலை 

157 
மருவிய சடூர்மி யின்றி மாசில்யோ கியா மனத்தாற 
கருதிடப் பட்டு மற்றோ கரணமுல் கருதொ ணாத 
வுருவமாய் மனதிற் கெட்டா வுண்மையாய் நிறைந்து நின்ற 
பிரமமே தது யாவாய் பிரிவறச சிந்தை செய்வாய் . 158 
ஓதிய விவ்வர்த் தத்தை யுத்தம வுத்தி யோடே 
கோதிலாப் புத்தி யாலே குறித்துளந் தன்னிற் சிந்தி 
யீதினாலைய மாதி யின்றியே வுளங்கை நீர்போற் 
சாதுவே யுண்மை ஞானஞ் சனித்திடுஞ் சங்கை யில்லை . 159 

58 


458 வேதாந்த மதகசிந்தாமணி. 
அடர்வுறு சயினி யத்து ளரசனைக் காண்ப தேபோ 
லுடன் முதற் றிரளி னுக்கு ளுணர்வுமாத் திரமே யாகித் 
திடபரி சுத்த மாகத் திகழ்ந் திடு நினனைக் கண்டவ் 
விடரிலாப் பிரம நானென் றெண்ணியவ் வடிவாய் நிற்பாய் . 160 
நிருமலப் பிரம மாக நின்னினீ யென்று நின்று 
ரமமா மந்த வுன்னிற் பிரிவுபோற் றோன்றா நின்ற 
திருசியத திரளை யெல்லாந தீரவே பிரவிலா பித்துப் 
பரமவா னந்தம் பெற்றுப் பகுப்பிலாச சாந்தி சார்வாய் . 161 
சாத்தசத் திற்கு வேறாஞ் சத்திய வேக வத்துப் 
புத்தியாங் குகையின் சண்ணே பொருந்துமவ் வத்து வாக 
நித்தமிக குகையின் கணணே நிலைமையா யாவ னிற்பன் 
புத்திர வன்னோன் மீண்டிப் புறையுடற்குகையிற் சேரான் . 162 
மைந்தனே யான்ம நோக்கான் மாசிலா நின்னான் மாவிற் 
சந்தத நீயிருந்து சலித்திடா முயற்சி யாலே 
வந்தவா தனைய டக்கு வாதனை யடக்கத் தைத்தான் 
முந்திய வசிட்ட ராதி முனிவரா முத்தி யென்பார் . 163 
ஒருவித மிலாத தான வுலகுடைச சாாபை விட்டுப் 
பொருள்களை நானா வாகப் புகலு நூற் சார்பும் விட்டுப் 
பாவிய வனர்த்த மெல்லாம் பற்றுடற் சாரபும் விட்டிங் 
கரியனே யான்ம நோககா லத்தியா சாத விர்ப்பாய் ,. 164 
சந்தத மான்ம நிட்டை சார்ந்ததா லியோகி யர்க்குத் 
தொந்தமா மனமி றக்குந் துட்டவா தனைய டங்கு 
மைந்தனே யதனி னாலே மயங்கிய வததி யாசப் 
பந்தனை யாவுந் தீர்த்துப் பரமமாம் பதமாய் நிற்பாய் . 165 
நானொரு சீவ னன்று நற்பரப் பிரம மேநான் 
றானெனு நிசச யத்தாற் றள்ளியே யசததை யெல்லா 
மூனவா தனைவே கததா லுன்னிடை யுதியா நின்ற 
வீனமா மத்தியாச மியாவையு நீயொழிப்பாய் . 

166 
சாதுவே பிசசை வாங்கல் சலமலம் விடுத லன்றி 
யாதுமே தியானி யார்க்கிங் கியற்றிடுஞ செய்கை யில்லை 
யாதலா லான்ம நிட்டை யனிசமு மடைந்த தாலே 
மோதிய வத்தி யாச முழுவது ரீயொ ழிப்பாய் , 

, 

167 


169 


வேதாந்த மாகச்தாமணி . 459 
தத்துவ மசியே யாதி தகுமகா வாக்கி யத்தா 
னித்தமும் பரசீ வைக்கிய நிகழ்த்திய போதங் கொண்டு 
வத்துவி லான்ம புததி வலியுறக் கிடைப்ப தற்கே 
யாத்தியா சத்தை யெல்லா மனகனே யறவொழிப்பாய் . 168 
மூடமா மித்தே கத்தின் முளைத்திடு மகங்கா ரந்தான் 
சேடமில் லாது நன்றாய்ச சிதைவுறுங் கால மட்டுஞ 
சீடனே சாவ தானஞ் சேர்ந்துநற் றியானி யாகித் 
தோடமா மத்தி யாசத தொடர்பினைப் பரிக ரிப்பாய் . 
நித்திரை யுலக வார்த்தை நீண்டசத் தாதி கட்கு 
நித்தமா மானம் ரூப நினைந்திடா மறதிக் கும்நீ 
விததனை யேனு மெங்கு மிடைவெளி கொடாம லென்றும 
புத்திர நினனான் மாவைப் புந்தியிற் சிந்தை செய்வாய் . 170 
குறுகிய கடாகா சத்தைக் கூர்மகா காசத் திற்போற் 
சிறுகிய சீவான் மாவைச் சிறகனப் பரமான் மாவி 
லறிவினாற் பிரவிலா பித்தவ் வகண்டமாம் வதது வாகி 
வெறிதிருத திடுவா யென்றும விமலமாம யோகத் தோனாய் . 171 
அருவவக் கிரிய மாகி யறிவுமெய் யின்ப மாகி 
யொருமையா முன்ரூ பததை யொன்றியீப் பொய்யு டம்பை 
யரியனே விடுதி கூத்த னடைந்து தன் னிசரூ பத்தை 
விரிவுறு வேட ரூபம் விடுத்திடு நீதியே போல் , 

172 
தொநதமாம் பவத்தைச் செய்யுந துட்டமாம பிரதி பந்த 
மைந்தனே யனேக மேனு மருவிய வவற்றிற் கெல்லா 
முந்திய விகார மாக முளைத்திடு மகங்கா ராதான் 
சந்தத மூல மத்தைச் சருவதா வொழிக்க வேண்டும் . 173 
பிநதியும் பாமாாத் தத்தைப் பெற்றதாற் காத நீக்கி 
நிந்தைசே ரகங்கா ராதி நின்றவிாத் தியினை மீட்டிங் 
கந்தவுன் சொரூபா னநத மநுபவித தகண்ட மாகிப் 
பந்தமி னிருவி கற்ப பதந்தனில் வெறிதி ருப்பாய். 174 
பெருகிய வகந்தை மெத்தப் பெயர்த்திடப் பட்ட போது 
வொருகண மேனு மற்று முளததினா னினைக்கப் பட்டால் 
விரிவுறப் பின்னு முண்டாய் விட்சேபம் வெகுவாய்ச் செய்யும் 
மருவு காற்றால லைந்த மழைக்கால மேக மேபோல் , 

175 


ண 


கா 


460 வேதாந்த மநநசிந்தாமணி . 
பலபலச் சிந்தை யாலிப் பகையகங் காரத் திற்கிங் 
கலைவுற வவகா சத்தை யற்பமு மளிக்க வொண் 
துலரெலு மிச்சை யுய்ய வூற்றிய நீரே போலிச் 
சலவகக கார முய்யச் சலசிந்தை யேது வன்றோ. 176 
தேகாதி சிந்தை யுற்றோன் றிருசியப் பாசம் பெற்றோன் 
றேகாதி சிந்தை யற்றோன றிருசியப பாசம் விட்டோ 
னாகாத சிநதை தானே யாதலாற பேதங் கொண்டிவ் 
வேகாத பவபந் தததிற கேதுவா யிசையு மைந்தா 177 
ராரியம் வளரு மாகிற் காரண மான வித்தும் 
பாரினில் வளர்ந்த தாகப் பார்க்கலா மதுதான் நீங்கிற் 
காரண மான வித்துக் கடிதியி னீங்க லாலே 
தீரனே காரியத்தைத் தீர்த்திட வேண்டு முன்னம் . 178 
காரிய மான சிநதை கருத்தினில் வளரும போது 
காரண வாத னைககோள் கருத்தினில் வளரா நிற்கும் 
காரண வாத னைககோள் கருத்தினில் வளரும போது 
காரிய சிநதை யுந தன கருத்தினில வளரு மைந்தா . 179 
வந்தவச் சிந்தை யாலே வாகியச் செய்கை யுண்டாந் 
தொந்தமாஞ் சிந்தை செய்கைத் தொடாபினான் முன்னு ரைத்த 
வந்தவா தனைவ ளாந்திங் ககிலமாஞ் சீவ ருக்கும் 
பந்தமாஞ் சமசா ாததைப் பலவிதம படைககு மன்றே , 

, 180 
ஓதிய வேது வாலே யொழிவிலா துதித்த விந்தப் 
பேதமாக பவபா தததைப பெயாததிட வேண்டி முன்ன 
ரோதிய மூனறை யுந்தா னொத்திட வேண்டு மத்தி 
லேதுநல லுபாய மென்னி லிதனை நீ யியம்பக் கேளாய் , 181 
எவ்வவத் தையிலு மெந்த விடத்திலும் மெக்கா லத்தும் 
விவ்விதத தோற்றம பெற்று வேறெனக காண்ப தெல்லாஞ் 
செவ்விய பிரம மேயாஞ் சிறிதுமவே றில்லை யென்னு 
மிவ்விதப் பாாவை தானிக கியமபிய நல்லு பாயம் . 182 
ஓதிய பார்வை யாகு முண்மைவா தனையு ரததாற் 
கோதுறு செய்கை முனனாக குவிந்திடும் பின்பு சிந்தை 
யாதுமே யிறக்கும் பின்ன ரேதுவா தனைய டங்கும் 
வாதனை யடக்கா தானே வழுவிலாச் சீவன் முததி . 183 


வேதாந்த மங்கசிந்தாமணி . 461 
சர்வமும் பிரம மென்னுஞ் சத்துவா தனைவ ளர்ந்தால் 
மருள 

கங் கார மாதி மலினவா தனைய டங்குங் 
கருமையா மெவ்விடத்துங் கலந்துள வந்த கார 
மருணனின் காந்தி தோன்று மளவிலே யழியு மாபோல் . 184 
இருளிருட் செய்கை யாக விசைந்துள வனாத்த மெல்லா 
மிரவிநின றுதிக்கும் போதிங் கிறந் திடு நீதி யேபோ 
லருவவத் துவிதா னந்த வநுபவ முதிக்கும் போது 
பெருகிய பந்த மததாற பெற்றதுன் பமுமி லாதாம 185 
திரிசியத் தோற்றந் தன்னைத் திருக்குமாத் திரமே யாகப் 
பிரவிலா பித்து நினனைப் பிரமமாத திரமாய்ப பார்த்திங் 
கரியனே வெளியி லுள்ளி லாவது சமாதி பெற்றுக் 
கருமபா தம்வ ரைககுங் காலரீ தளளு வாயே . 

186 
சொரூபநிட் டையையோா காலுஞ சொற்பமுத தவிர வொண்ணா 
தரணியி லாத நிட்டை தவிாதலே கால னென்று 
பிரியனே பகவா னான பிரமபுத் திரவ சிட்டன 
பரமவா சிட்ட நூலிற் பலவிதம பகாநதா னன்றோ. 

187 
ஆதலாற் சொரூப நிட்டை யன்றியுந் தவிரதன ஞானிக் 
கேதமா மனாத்த மாகு மேதெனிற றவிர்த லாலே 
சாதமா மோக மததாற சனிததிடு மகநதை யததாற் 
கோததாம் பந்த முண்டாங் கூடிடு மவற்றாற றுன்பம . 158 
பொருவிலா ஞானி யேனும் புலத்தினோ சென்றோன் றன்னைத் 
தரணியிற் சொரூப நிட்டை தவிாதலா மறதி புந்திய 
புரைகளா லலைக்குஞ் சோர புருடனைச சோர மாதிங் 
கரியனே விவித மாக வலைத்திடு நீதி யேபோல 

189 
தீரனா ஞானி யேனுந் திருசியஞ் சென்றோன் றன்னைக் 
கோரவா வரண சத்தி குறைவுற மறைக்கு மனறே 
நீரினுட பாசிக கொததை நீக்கினும் கணததி லந்த 
வாரியை யதுதான் மற்றும வழுவுற மறைப்ப தேபோல் . 190 
சலித்தடிக் கினற் பந்து சற்றுமே தவறி மாடித் 
தலத்துள படியில் வீழ்ந்த தன்மை போற சொரூப மென்னு 
மிலக்கிய நின்று சித்த மெவளவுந் தவிரு மாகிற 
புலத்தினேர் முகமே யாகிப் போய் விழு மங்கா கேகாண் . 191 


482 


வேதாந்த மக்கசிந்தாமணி. 


ன 


புலனிடைச் சென்ற சித்தம் புலத்தையே நன்றி தென்று 
பலவிதஞ் சங்கற் பிககும படாக தவச சங்கற பததாற் 
றொலைவிலாக் காம முண்டாந் தொடர்ந்தவக காமந் தன்னாற் 
சலமுறு பிரவிரததி யுண்டாஞ் சார்ந்தவப் பிரவிர்த்தி யாலே . 
அருமையா மானம நிடடை யகன்றுபோ மற்ற வற்றார் 
புருடனுந் தீங்கில வீழ்ந்து போகுவ தன்றி மற்றுஞ் 
சொரூபமே சாரா னிகான் சொன்ன விவ் வனர்த்த மெல்லாக் 
தருவதாஞ் சங்கற பததைத் தளளுவான விவேகி யானோன் 193 
ஆதலா லான்ம நிட்டை யன்றியுந் தவிாத றானே 
சாதுவே விவேகி யாககுச சாற்றிய கால னாகுஞ் 
கோதிலா வான்ம நிட்டை கூடினோன் பேற்றைச சார்வ 
னாதலாற சாவ தான மாகவந் நிடடை சாாவாய் . 

194 
கேதமா ருடலி ருந்துந் கேவலனான வன்றான 
பேதமா ருடலி லாத பேற்றிலுங் கேவ லன்காண் 
சாதுவே பேதந தனனைச் சற்றுமே காணப வர்க்கு 
மேதக யசுரு வேத மிகவுமே பயத்தைச் சாற்றும் . 

195 
போதவா னெபபோ தேனும் பூரணப் பிரமத் தின்க 
ணே தமாம பேதா தன்னை யெவளவுங் காண்ப னேலப் 
பேதமே பன்னோ னுககுப பீதியா மாத லாலே 
சாதுவே மறந்தும் போதஞ் சற்றுமே காண வொண்ணா 
சுருதிகண் மிருதி நீதி சுத்தமாய் நிடேதஞ் செய்த 
திருசியத தானம் புந்தி செய்பவன் விவேகி யேனும் 
விரிவுற மேலு மேலும விவிதமாக துன்பஞ் சார்வ 
னரியனே நிடேத காததா வாகிய பாவியே போல் . 197 
த்திய வனுசந் தானஞ் சார்ந்தவன் முத்த னாகி 
மெத்தவு மகதது வததை மேவுவ னித்த மாக 
மிததையி னனுசந்தான மேவினோன் மிக சிப்பன் 
பததனே யசோர சோரா பாலிதைப் பார்க்க லானோம் . 198 
ஆதலாற் சன்னி யாசி யசத்தனு சந்தா னந்தர் 
னே தமாம பந்த வேது வென் றிதை யிகழ்ந்து நன்றாய்ச் 
சோதி யானந்த சத்தாய்ச் சொல்லிய பிரம நானென் 
றோதிய பிரம நிட்டை யொழிவற வொன்ற வேண்டும் . 


196 


199 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 463 
தீதிலான் மானு பூதித் திகழ்வினாற் றிடமாய்ப் பெற்ற 
பேதமில் பிரம நிட்டை பெருகிய சுகஞ்செய் விக்கு 
மேதமா மஞ்ஞா னத்தா லெய்திய துயரை யெல்லாஞ் 
சாதுவே யந்த நிட்டை சற்றுமில் லாது செய்யும் . 200 
வாகிய வனுசந் தான மலினவா தனையைத் தானே 
பாகனே மேலு மேலும் பயன தாய் வளரப் பண்ணு 
மாகையால் விவேகி யததை யறிந்துடன் பாகி யமவிட் 
டேகமா மான்ம ரூப மென்றுமே யனுசந திபபான் 

2011 
வாகியம் விட்ட போதே மனது நின்மலமா மைந்தா 
வாகிய வம்ம னத்தா லடையலா மான்ம ஞான 
மேகமா மந்த ஞான மிசைந்ததாற் பவபந் தம்போ 
மாகையால் பாகியததை யடக்கலே முததி மார்க்கம் . 202 
சாதுவே முமுட்சு வாகிச சதுரனாயச் சதசத தோர்ந்து 
வேதமே நம்பி யான்ம விபுத்துவ மறிந்தோனாதான 
கேதமா ரசத்துத் தன்னைக கெடுத்திடு மென ற றிந்தும் 
பேதமா மவ்வ சத்தைப் பேணு வன் பால னே போல் " 203 
உடன் முத லபிமா னததை யுடையவன் முததி சாரான் 
றிடமுற முத்தி சார்ந்தோன் றேகாதி யபிமா னிக்கான் 
சடமுறு துயிலு டைத்தோன சாககிரஞ சாரா னததை 
யுடையவன் றுயிலைச சாரா னுபயமும் வெவவே றன்றோ. 204 
தன்னையே சராச ரங்கள் சகலத்தி னுடபு றததுக 
துன்னிய சாட்சி யாயுந் தொடரதிட் டான மாயு 
முன்னியிவ் வுபாதி யெல்லா மொழிததெவ னகண்ட மாகி 
மன்னுபூ ரணமாய் நிற்பன் மாசிலா தவனே முத்தன் , 

, 

205 
சகலமாம் விதத்தி னாலுஞ் சம்சாரம் விடுதற் கேது 
வகமிலா வகண்ட பாவ மன்றிமற் றேது மிலலைத் 
துகளிலா வான்ம நிட்டைத் தொடர்பினாற் றிருசி யத்தை 
யிகழலவ் வகண்ட பாவ மிசைந்திடு மதிகா ரிககே, 206 
மருவுதே கான்ம் புந்தி மன்னிப்பா கியமே யான 
பொருளுடை யநுப வத்திற் போகிய மனத்த னாகி 
யொருவித மிலாத செய்கை யொழிவிலா துற்றோ னுக்குத் 
திருசியந் தன்னை நீக்குந் திறமையெவ் விதத்தி லுண்டாம் . 207 


464 


வேதாந்த மநகசிந்தாமணி 


211 


அகிலமாந் தர்மங் கர்ம மசத்தியப் புலன னைத்து 
மிகவுமே துறந்து நிததம மெய்யான நிட்டை சார்ந்து 
சுக்கன சொரூப மோர்ந்தச் சுகத்தையே யிச்சிப் போர்க்கே 
திகழ்வுறு முயற்சி யாலே திருசிய நீக்க முண்டாம் . 208 
திருசிய மியாவு நீக்கித் திடமுற லகண்ட பாவஞ் 
சருவதா வடைவ தற்கே சாதுவா மெதிக ளுக்குச் 
சிரவண மாதி கன் மஞ் செய்தபின் சுருதி தானே 
சருவதா நிருவி கற்ப சமாதியை விதிக்கு மன்றோ. 209 
இருளுமா வரண சததி யாவுமே நசியா தாகின் 
மருளும்விட் சேப சததி மாசற நசிக்க மாட்டா 
பரவுமா வரண நாசம் பாலினீர் பகுப்ப தைப்போற் 
திருசியந் திருக்கி ரண்டைத் திகழவுறப் பகுத்தா லுண்டாம , 
நல்லபோ ததது தித்த நலலதாம விவேகந்தானே 
சொல்லிய வான்மா னானம சொரூபநன் றாய்ப்ப குத்துத் 
தொல்லையா மஞஞா னததாற றொடாக தபா தஞ்சி தைக்கு 
மல்லல் செய் பந்த மற்றோர்கக 

பாத மற்றோர்க கற்பமும பவமீண் டில்லை 
செவ்விதா யான்ம ரூப தெரிசனஞ செய்வ தாலே 
யெவ்வவா வரண நீங்கு மிறந்திடு மித்தை ஞானம் 
விவ்வித விட்சே பத்தால் விளைந்துள துனப நீங்கு 
மிவ்விதஞ் சொன்ன மூன்று மிசைந்தவோர் திருட்டாக தங்கேள் 
தீதற விரசசு ரூப தரிதனஞ் செய்வ தாலே 
மோதுமா வரண மாதி மூனறுமே முடிந்த வன 
வாதலாற் பந்த நீக்க மடைந்திட விவேகி யானே 
னாதியா மான்ம ரூப மவசிய மறிய வேண்டும் . 

213 
இத்திற நித்தா நித்த வியல்பினிற் பகுத்த வற்றி 
னித்தமாந் தன்னான மாவை நிச்சயித தறிவாங் கண்ணா 
லத்திற மான நானே யகண்டசிற் பிரம மென்று 
தத்துவ மறிந்தோ னியாவுரு தவிாந்து தான் சாநத னாவன் . 214 
நிருவிகற் பகமே யாக நிகழ்ந்திடுஞ் சமாதி யாலே 
யொருமையாந் தன்னான் மாவி னுண்மையை யெந்தப் போது 
புருடனிங் கறிவ னந்தப் போதுதா னஞ்ஞா னத்தா 
மருவிய சகல மான மன முடிச் சிறந்து போகும். 215 


றோ 


வேதாந்த மகத்தான 


165 


பத்தனே நிருவி கற்பப் பரமவத் துவிதான் மாவிற் 
புத்தியின் றோடத் தாலே பொருந்தி நானி தென்று 
நித்தமு விகற்ப முண்டா நிமலமாஞ் சமாதி தோன்றிற் 
றத்துவ வனுப வத்தாற் றவிருமவ் விகற்ப மெல்லாம் . 216 
சமதமா தியைய டைந்த சதுரனாஞ் சந்நியாசி 
யமலமாஞ் சமாதி யாற்றன் னகண்டபா வம்பொ ருந்தித் 
தமசினால் வருவி கற்பந் தள்ளிநிர் விகற்ப னேயா 
யகலமாம் பிரமா கார மாகவே சுகித்து நிற்பன் . 

217 
எவர்கடஞ் சுரோத்தி ராதி யிந்திய மிதய மியாவுஞ் 
சுவமதா ஞானான் மாவிற் சுத்தமாய்ப் பிரவிலா பித்தங் 
கவமிலாச் சமாதி பெற்றோ ரவர்களே முத்த ரானோர் 
வீவிதமாம் பரோட்ச வார்த்தை விளம்புவோா முத்த ரன்றால் ,. 
பேதமா முபாதி யாலே பின்னனா மொருவன் றானே 
யே தமா முபாதி தீர்த்தா லேகனா மவனே மற்று 
மாதலா லுபாதி தீர்க்க வனிசமும் விவேகி யானோன் 
சாதக நிருவி கற்ப சமாதியே செய்ய வேண்டும் . 

219 
ஏகமா நிட்டை யாலே யென்றுமே பிரமத் தின்க 
ணாகுமா சக்தி யுள்ளோ னகண்டகற் பிரம மாவன் 
சோகமே யுற்ற கீடஞ் சுற்றிய பிரம ரத்தை 
யேகமாய்ப் பாவித் துத்தா னென்றுமே யஃதா யிற்றே . 220 
கிரியைக ளியாவும் விட்டுக் கீடகம் பிரம ரத்தை 
மருவியே தியானஞ் செய்து மற்றதே யாகு மாபோ 
லொருமையா நிட்டை யாலே யுண்மையாம் பிரமந் தன்னைச் 
சருவதாத் தியானிப் போனுஞ் சத்தியம் பிரம மாவன் , 281 
மிகவுமே நுண்மை யான மெய்ப்பரப் பிரமக் தன்னைத் 
தகவிலாத் தூல திட்டி தன்னினா லெவருங் காணார் 
நிகழ்மதி நுண்மை யுள்ள நிமலரே சமாதி யாலே 
மிகவுமே சூக்க மான விருத்தியாங் கண்ணாற் காண்பர் . 222 
மெத்தவும் புடபா கத்தான் மேவிய மலத்தை விட்டுச் 
சுத்தமாந் தன்கு ணத்தைச் சொன்னமே வுவதே போலச் 
சித்தமும் தியானத் தாலே சேர்ந்தமுக் குணம லத்தைச் 
சுத்தமாய் விட்டுத் தன்னின் சுபாவமாஞ் சொரூப மேவும் . 223 

59 


வேதாந்த மக்கர் தாமணி . 
இடைவிடாத் தியானத் தாலே யிருதயஞ் சுத்த மாசித் 
டமுறப் பிரமத் தின்கண் டியங்கிடா தடங்கு மெப்போ 
தடர்மிகு மகண்டா னந்த வனுபவ வேது வான 
சடமிலா நிருவி கற்ப சமாதியப் பொழுதே யுண்டாம் . 224 
ஆனவச் சமாதி யாலே யகிலவா சனை முடிச்சும் 
போனதாம் விவித மாகப் பொருந்திய கன்மம் பொன்று 
மேனையுள் வெளியி லெங்கு மென்றுமோர் முயற்சி யின்றி 
யுனமில் சொரூபத் தோற்ற மொருமையா யொளிரா நிற்கும் . 
பலிப்பினாற் பார்க்கும் போது பாங்கான சிரவ ணத்தின் 
சலிப்பிலா மனனந் தானே சதகுண மேலா மத்தி 
னிலைப்பிலா நிதித்தி யாச மிலக்கமாங் குணமே லாகு 
மலுப்பிலா நிருவி கற்ப மளவிலாப பலனு டைத்தாம் . 226 
பிரிவிலாச் சமாதியாலே பிரதிபந் தங்களின்றி 
யொருமையாய்ப் பிரம ரூப முணரலா மஃதி லாதேற் 
சருவதா மனவி ருத்தி சஞ்சல மாத லாலே 
விரிவுற விரோத மான விருத்தியோ டேக லக்கும் . 227 
ஆதலாற் பொறிகள் புந்தி யடக்கிநீ நின்னான் மாவிற் 
சாதுவே சமாதி பெற்றுச் சந்ததம் பிரம ஞானச் 
சோதிகொண் டவிசா ரத்தாற் சுழல்வுறு மிருளை யெல்லா 
மீதியில் லாது நீக்கி மிஞ்சிய வடிவாய் நிற்பாய். 

228 
ஏதுமே பேசாத் தன்மை யெவளவும் வாங்காத் தன்மை 
கோதுறு மாசை யின்மை குறைவுசெய் கிரியை யின்மை 
சாதுவே யேகாந் தத்திற் சந்ததம வாசஞ் செய்கை 
வீதெலாஞ் சமாதி தன்னை பிசைந்திட முந்து மார்க்கம் . 229 
ஏகாந்த தேச வாச மிந்திய மடங்க வேது 
போகாத வவ்வ டக்கம் புரைமன மடங்க வேது 
வேகாத வவ்வடக்க மிவ்வுட லாதி நானென் 
றாகாத வாதனைக்கோ ளடங்குதற் கேது வாமே . 280 
வாதனை யடக்கத் தாலே வரையிலாப் பிரமா னந்தத் 
தேதமி லநுப வந்தா னென்றுமே தியானிக் கெய்து 
மாதலால் விவேகி யானோ னலைமன வடக்கர் தன்னைச் 
சாதவே முயற்சி யாலே சாதிக்க வேண்டு மென்றும் . 231 


1 


- 


வேர் 


அரியனே மனதில் வாக்கை படக்கதைப் பத்தி பின்கண் 
பிரிவற வடக்க வற்றைப் பிறங்குசாட் சியில டக்கு 
புரையிலாச் சாட்சி தன்னைப் பூரண நிருவி கற்பப் 
பிரமமாய்த் தானே பார்த்துப் பெருகிய சாந்தி சார்வாய் . 282 
ஏதமார் தேகம் பிராண னிந்திய மனது புத்தி 
யாதியா முபாதி கட்கு ளலைமென மெந்த வெந்தக் 
கோததா முபாதி யோடே கூடுமம் மயமே யாக 
வோதிய தியானி யாவ னொழிவிலா னந்த மொன்றான் . 933 
ஆதலா லந்த வந்த வனர்த்தமா முபாதி சேர்ந்த 
வேதமாந் தன்ம னத்தை யேகாது மீட்க வேண்டிச் 
சாதுவே தியானி யானோன் சகலமு நன்றாய்த் தள்ளி 
யோதிய பிரமத் தின்க ணோய்வதே யொழியா வின்பம் . 234 
பாகனே விரக்தன் றானே பரமோட்ச விச்சை யாலே 
வாகியாந் தரத்தி னாலே வருவதாம் பற்றி ரண்டு 
மேகமாய் விடுவ தாலே யியம்பிய விரக்த னுக்கே 
வாகியார் தாமி ரண்டாய் வகுத்தாற் றுறவு கூடும் .. 235 
பரவிய புலன்க ளோடே பற்றுதல் வெளிப்பற் றாகு 
முரவகங் கார மாதி யோபெற் றுட்பற் றாகும் 
பெருகிய விரதி பெற்றோன் பிரமமிட் டையைய டைந் திவ் 
விருவிதப் பற்றை யுந்தா னேகமாய் விடுக்க வல்லோன் . 236 
பரவிடு மோர்பட் சிக்குப் பறந்திட விருபட் சம்போன் 
மருவிடு மோட்ச மாகு மாடிமேற் சீவ னேற 
விரதிநல் விவேக மென்ன வேண்டிய திரண்டு பட்ச 
மிருமையி லொன்றி லாதே லீதின்மீ தேற வொண்ணா . 287 
மிகவுமே விரக்த னானோன் மேவுவன் சமாதி தன்னைப் 
புகழ்சமா தியை யடைந்தோன் பொருந்துவன் றிடபோ தத்தை 
யிகழ்விலாப் போத முற்றோ னெய்துவன் முத்தி தன்னைத் 
தகமைசேர் முத்த னென்றுந் தடையிலா னந்த முண்பன் . 238 
விரதியை விடவே றொன்றும் விமலமாஞ் சுகமளிக்கக் 
கருதிய வேது வாகக் காண்கிலேன் றியானிக் கெங்கு 
மரியனே யவ்வி சக்தி பமலமா ஞானத் தோடே 
மருவுமேற் பேரா னந்த மாறாம லளிக்கு மென்றும் . 289 


* 


t 


242 


வேதாந்த மாக சிந்தாமணி . 
யாதினான் முத்தி யென்னு மிலங்கிய மாதைச் சேர 
வோதிய விரக்தி தானே யுத்தம் மார்க்க மாகு 
மாதலா லகில மான வாசையு மறவே விட்டுச் 
சாதுவே நின்னான் மாவிற் சநததங் கருத்தை வைப்பாய் . 240 
டசம விடயத் தின்கண் விடுதிநீ யாசை யெல்லா 
மடமைசெய் யாசை தானே மரணாதி மார்க்க மன்றோ 
படர்குலஞ் சாதி யாதி பற்றிய வபிமா னத்தோ 
டிடர்தருங் கன்ம மெல்லா மெவளவு மிலாது தீர்வாய். 241 
மித்தையாந் தேக மாதி மிசையக மதியைத் தள்ளிச் 
சத்திய வான்மா வின்கண் சாலவம் மதியைச் செய்வாம் 
நித்தமும் காட்சி நீயே நிமலநிர்ப் பயமாய் நின்ற 
வுத்தமப் பிரம் நீயே யுள்ளவா றோருங் காலை . 
இலக்கியப் பிரமத் தினக ணிதயததை யூனற வைத்துச் 
சலித்திடு மிந்தி யத்தைத் தன துகோ ளகத்தி ருத்தி 
யலைத்திடா வாக்கை யோனா யதனிலே யுபேட்சை செய்து 
நிலைத்துள பரசீ வைக்கிய நித்தநீ யடைதி மைந்தா 

243 
அந்தவைக் கியம டைந்த வகண்டமாம விருத்தி யாலே 
சுந்தரப் பிரமா னந்தச் சுதையினை மகிழ்ச்சி யோடே 
சந்ததம் பானஞ் செய்வாய் சாரமில் சகத்தைப் பற்றிச் 
சிந்தைசெய் மயலக ளாலே சேர்பய னுண்டோ சொல்வாய் . 
கருதொணாத் துயருக கெல்லாங் காரண மாகா நின்ற 
மருளுறு மனான்ம சிந்தை மாசற விடுத்து நித்த 
மரியனே யின்ப முத்தி யடைவதற் கேது வான 
பிரியமா மான்ம சிநதை பிரிவறச் செய்தி யென்றும் . 24 
நிகழ்சுயஞ் சோதி யாகி நிகிலசாட் சியுமா மான்மா 
புகலும்விஞ் ஞான கோசம் பொருந்தியே விளங்கு மென் 
மிகழ்விலா விவ்வான் மாவை யிலக்கிய மாகப் பற்றி 
யகமென வநுபவிபபா யகண்டமாம விருத்தி யாலே . 246 
இகழ்விசா திகவி ருத்தி யாதுமே யில்லா தென்றுந் 
தகமையாய்ப் பழகா நின்ற சந்தத விருத்தி யாலே 
சுக்கன மான வான்ம சோதியைச் செவ்வி தாக 
வகமெனக் கோச ரித்திக் கனிசமு மறிய வேண்டும் .. 247 


வேதாந்த மாகசிந்தாமணி 

. 

440 
பகருமிப் பரமான் மாவிற் பாங்குற வான்ம புத்தி 
மிகவுமே திடமாய்ச் செய்து மித்தையா மகங்கா ராதிப் 
பகையிலாப் புந்தி விட்டுப் பலவுமா மவற்றி லென்றும் 
புகல்கட படாதி யிற்போற் புத்திர வுபேட்சை செய்வாய் . 248 
போதமாத் திரமே யாகப் பொருந்திய சாட்சி யின்க 
ணே தமின் மனத்தை நன்றா யிருத்திற் பழக்கத் தாலே 
சாதுவே மெள்ள மெள்ளச் சலனமில லாது செய்து 
தீதிலாப் பூர ணத்தைத் திகழவே நோக்க வேண்டும் 249 
ஏதமாந் தேகம் பிராண னிந்திய மனத கந்தை 
யாதியஞ் ஞானத் தாலே யாக்கிய வுபாதிக கூட்ட 
மேதுவி லகண்ட போத வின்பமாந் தன்னான் மாவை 
போதிய மகாகா சம்போ லொன்றென வுணர வேண்டும் . 250 
ஓதிய கடங்கு தூல மூசியே முதலாய வந்த 
பேதமா முபாதி போனாற் பெரியவா காச மொன்றே 
யீதுபோ லகங்கா ராதி யீனமா முபாதி போனாற் 
போதவா னந்த சுத்த பூரண வான்மா வொன்றே, 251 
யாதினா லயனே யாதி யீனமாக தம்ப மீறா 
யோதிய வுபாதி யெல்லா முண்மையில் லாத தாகு 
மாதலா லேக ரூப மாகிய தன்னான் மாவைப் 
பேதமில் புரண மாகப் பேணியே பார்க்க வேண்டும் . 252 
எதிலெது மயக்கத் தாலே யீங்குக் கற்பிதமா யிற்றோ 
வதுவது வாகு மனறி யறிந் திடி லதிலவே றாகா 
திதமுறு ஞானத் தாலே திகழ்மய னசிக்கும் போதிங் 
கெதிரவே கண்ட சர்ப்ப மிரச்சுவே யன்றி வேறோ . 558) 
ஈதுபோ லான்மா வின்க ணிலங்கிய யாவு மான்மா 
வாதலா லான்மாத் தானே யயனரி யரனு மாகு 
மோதுமிந் திரனு மாகு முயாசுரர் நரரு மாகு 
மேதுமே யான்மா வன்றி யெவளவு மதில்வே றில்லை. 254 
அலை நுரை குமிழி மற்று மாகிய சுழலே யாதி 
பலபல வுருவ மெல்லாம் பார்க்கிலோர் சலமே போல 
வலைவுறு தேக மாதி யகங்கர மீற யாவு 
நிலையறு சித்தே யாகு மெலமாஞ் சித்த தொன்றே. 25 


வேதாந்த மாகக்தாமணி . 
வானிகர் மலமி லாதாய் வருவிகற் பமுமி லாதா 
பூனமா மளவி யங்க லோர்விகா ரமுமி லாதா 
பானவுள் வெளினி லாதா பபினவத் துவித மான 
வீனமில் பிரம மேரா மினியெதை யுணர வேண்டும் . 256 
விரிவதா யிங்கு ரைக்க வேண்டிய தொன்று மில்லை 
பிரமமே சீவ ரியாவும் பிரமமே பரவு மீசன் 
பிரமமே யணுவி றாகப் பிறங்கிய சகமனைத்தும் 
பிரமமே யேக மென்று பேசலாற் சுருதி யெல்லாம் . 257 
பிரமமே நாமென் றிந்தப் பெரிதான ஞானம் பெற்றோர் 
பாவிய பாகி யத்தைப் பற்றாது நன்றாய் விட்டே 
யொருமை யானந்த சித்தா யுண்மையா யுள்ள வந்தப் 
பிரமமே யாகி யென்றும் பிறங்குவ ருறுதி யீதே . 258 
மலமப தூல மீது மற்றுமே வாயு வைப்போ 
லலைவுறு சூக்க மீது மகமபி மானம் விட்டுப் 
பலமறை புகழா னந்தப் படிவமாம் பரநா னென்றே 
சலனமில் பழக்கத் தாலே தற்பர வடிவாய் நிற்பாய் . 250 

ரனுடை மனவி ருத்தி தன்னுடைச் சொரூப மாகப் 
பன்னிய நிருவி கற்பப் பரமமாம் பூர ணத்தின் 
மன்னியே சமாதி பெற்றான் மற்றொரு விகற்ப முக்தான் 
றன்னெதிர் காணா தத்தாற் றத்வமாய் விகற்ப மில்லை . 260 
சித்தமே மூல மாகச செறிந்தன விகற்ப மெல்லாஞ் 
சித்தமில் லாத போது சிறிதுமே விகற்ப மில்லைப் 
புத்திர வாத லாலே புகன்றசித் தமுந் சிக்க 
நித்தமும் பூர ணத்தி னிலைமையாய்ச் சமாதி செவ்வாய் . 261 
பகுதியின் விகார மின்றிப் பாவனா தீத மாகித் 
திகழுமோ ருவமை யின்றித் திரசம ரசமே யாகிப் 
புகழ்பரி புரண மான பொருளினை வித்து வான்றா 
னிகழ்வுறு சமாதி யாலே நித்தமு மனுப விப்பன் . 283 
வளமுறு சமாதி பெற்று வழுவிலா மனத்த னாகி 
பளவிலா மகிமை யுள்ள வகண்டமே யநுப வித்துத் 

ம் விலா முயற்சி யாலே சம்சார பந்தத் தள்ளி 
யெளிதிலா லாண்மை தன்னை யின்று நீ சபலஞ் செய்வாய் . 200 


* 


4 


- 


} 


வேதாந்தாமணி 
சருவமா முபாதி யின்றிச் சச்சிதா னந்த மாகி 
யொருமையா யுள்ளந் தன்னி லுன்வடி வாக நின்ற 
பொருவிலாப் பிரமந் தன்னைப் பொருந்திநீ பாவிப் பாயேன் 
மருவிய சம்சாரத்தின் மார்க்கமே மற்றுஞ் செல்வாய் . 264 
சச்சிதா னந்த மான சாந்தமாம் பிரமத் தீயி 
லிச்சட வுபாதிப் பஞ்சு யாவையு மெரித்துப் பின் பிவ் 
வுச்சமாய்ப் போதா னந்த வுண்மையாய்த் தூய்தாய் நின்ற 
துச்சமில் பிரம மாகத் துலங்குவன் ஞானி யென்றும் . 265 
மிகுந்துள விராகத் திற்கு மேவிய பயனாம் போதம் 
பகர்ந்தவப் போதத் திற்குப் பயனுப ரதியே யாகுஞ் 
சுகந்தனி னனுபவத்தாற் றொடர்வுறு சாந்தி தானே 
பகர்ந்தவவ் வுபர திக்குப் பரமான பயனா மைந்தா , 266 
வகுத்துள போக்கி யத்தின் வாதனை யுண்டா காமை 
மிகுத்துள விராகத் திற்கு மேவிய வவதி யாகும் 
பகுத்துள தேக மாதி பற்றிய வகந்தை பின்பு 
மகத்தினு ளுண்டா காமை யவதியாம் போகத் திற்கே . 267 
சந்தத முயற்சி யாலே சச்சிதா னந்த மான 
சுந்தரப் பிரமத் தின்கண் சூக்கமாய் லீன மான 
சிந்தையின் விருத்தி மற்றுஞ் சிறிதுமே யுண்டா காமை 
மைந்தனே யவதி யாகு மாசிலா வுபர திக்கே.. 

268 
நித்தமும் பிரமா கார நிலைமையாய் நிற்ப தாலே 
யத்திர வாகி யங்க ளறிந்திடா மனத்த னாகி 
த்திரை யுற்றோன் போலு நினைவிலாப் பாலன் போலு 
மத்திர விடய போக மனியரா லறிந்தோ னாகி . 

289 
சொப்பனந் தன்னிற் கண்ட சொரூபமில் சகத்தைப் போலிக் 
கற்பித சகத்தை யோரோர் காலமே காண்போ னாகி 
யிப்படி யுள்ள ஞானி யாவனோ வவனே தன்னிய 
னற்பயில் புண்ணியப்பேரடைந்தவ னவனே பூச்சியன் . 270 
யாதொரு சந்தி யாசி யேகமாம் பிரமத் தின்கண் 
டீதர வீன மான சித்தனாய்ச் செய்கை யின்றி 
யேதுமே விகார மின்றி யென்றுமே யின்பஞ் சார்வ 
ஜோதிய வன்ன வன்றா னொளிர் திடப் பிரக்ஞ னானோன் . 271 


வேதாந்த மாகசிந்தாமணி 


272 


273 


274 


275 


சுத்தாற் பிரம சீவர் சொரூபமா மைக்கியத்தை 
நித்தமுங் கோசரித்து நிருவிகற்பகமே யான 
சித்துமாத் திரவிருத்தி சீர்பெறும் பிரக்ஞை யித்தை 
நித்தமும் பற்றி நின்றோ னிமிலமாஞ் சீவன் முத்தன் . 
தேகவிந் திரிய மாதித் திரளிலே யகந்தை யும்பற் 
றாகிய பொருள் க டமமி லமைவுறு மமதை யுந்தா 
னேகமா யாவ னுக்கிங் கெங்குமே யிலாத தாகு 
மோகமி லவனே சீவன முததெனென் றுரைக்க லாவன் 
நிலைபெறு ஞான முற்று நிரந்தர வின்பம் பெற்று 
வலைவுறு சகம றந்திங் கமர்ந்தவன் சீவன் முத்தன் 
சலமென விருத்தி கெட்டுஞ் சாக்கிர முற்றோ னாகி 
யிலகுசாக் கிரமுமின்றி யிருப்பவன் சீவன் முத்தன் . 
எவனிகழ் வாத னைக்கோ ளிலாத நல் ஞானமுற்றோ 
னெவன் வெகு விகற்ப மான விப்பவ மியாவும் விட்டோ 
னெவன்கலை யுற்றோ னாயு மேதுமே கலையற் றோனா 
மவனிடர் பந்த மற்ற வமலனாஞ் சீவன் முததன் . 
பூதகா லத்தி றந்த பொருளினைச் சிந்தி யாமை 
யோதிய வருகா லத்தி லுநு பொரு ளோர்ந்தி டாமை 
யேதுமே நிகழ் காலத்தி லெய்தினு மதிலு பேட்டை 
யீதெலாஞ் சீவன முத்த னிலக்கண மாகு மைந்தா . 
ஏதமுங் குணமுஞ சேர்ந்த வியலபினால் வெவ்வே றான 
யாதிலுஞ் சமமாம பார்வை யெய்தினோன் சீவன் முத்த 
னோதிய பார்வை யாலே யொன்றிய விட்டா நிட்ட 
மேதிலும் விகார மற்றோ னிலங்கிய சீவன் முத்தன், 
பிரத்திய கபின்ன மான பிரமவா னந்தந் தன்னைக் 
கருத்திலே யநுப விக்கக் காதலுண் டான சித்த 
விருத்தியைப் பற்ற லாலே வெளியிலு முளிலும் வேறு 
சுருந்துறு ஞான மற்றோன் களங்கமில் சீவன் முத்தன் . 
விரித்துள சகத்தி னுக்கும் விமலமாம் பிரமத் திற்கும் 
பிரத்திய கான்மா விற்கும் பேசிய பிரமத் திற்கும் 
விருத்தமாம் பேதந் தன்னை விருத்தியி லோர்கா லேனும் 
நித்திடு ஞான மற்றோன் றகைமையுள் சீவன் முத்தன் . 


276 


977 


278 


219 


வேதாந்த மநகசிந்தாமணி . 478 
சடமான விக்தே கத்தைச் சாதுக்க ளர்சித் தாலுக் 
தொடர்வான விதனை மற்றோர் துட்டர்கள் பீடித் தாலுக் 
திடமான ஞான நிட்டை சேர்ந்துள திறமை யாலே 
பிடராத சமபாவத்தை யெய்தினொன் சீவன் முத்தன் . 280 
சுருதியின் பலத்தி னாலே சூக்கும வான்மா விற்குப் 
பிரமபா வத்தை நன்றாய்ப் பேணியிங் கறிந்த வன்றான் 
மருவிய பவபந் தத்தை மாசற விடுத்தோனாகி 
யருமையாங் கைவல் யத்தை யடைகுவ னைய மில்லை . 281 
பேதமாய் நதியில் வந்த பிரவாகம் வாரியிற் போல் 
யாதொரு வெதியி டத்தி லெய்திய விடய மெல்லாங் 
கோதிலாச் சொரூப மாகக் கூடியே லயிக்கு மற்று 
மேதுமே கலக்கஞ் செய்யா தின்ன வன் சீவன் முததன் 289 
மெத்தவும் பெண் மயக்க மேவிய மூடன் றன்னின் 
சித்தமுந் தாயிடத்திற் செல்லாது நிற்குமா போற் 
சுத்தவா னந்த மான சொரூபமே யுணர்ந்தோ னுக்குஞ் 
சித்தமிவ் விடயா நந்தஞ் செல்லாது நிற்கு மன்றோ. 283 
பிரமமே நாமென் றிங்ஙன் பெற்றுள ஞானத் தாலே 
சருவதாக் கற்ப கோடி சஞ்சித வினை நசிக்கு 
மருளறு சாக்கி ரத்தான் மயக்கமாஞ் சொப்பனத்திற் 
கருதிய கன்ம மெல்லாங் காணாது நசிக்கு மாபோல் ,. 2841 
சங்கமில் லாம லென்றுஞ் சாந்தமாம் தத்து வத்தைப் 
பங்கமில் லாது தானாய்ப் பார்த்து நன்றா யறிந்த 
துங்கமாஞ் சன்னி யாசி தூரவா காமி யததை 
யெங்குமே யெவள வேனு மென்றுமே யிசையான் விண்போல் . 
சித்தமு வாக்கு யாவுஞ் சென்றுகோ சரிக்க வொண்ணாச் 
சத்ததாய்ச் சுத்த சித்தாய்ச் சாருமோ ருவமை யின்றி 
நித்தமா னந்த மாகி நிகழ் சொத சித்த மான 
வத்வயப் பிரமத் தின்க ணணுவுமே பேத மில்லை . 286 
நிருவிகற் பகமே யான நிருமலச் சமாதி கொண்டே 
யொருமையா முன்சொ ரூப முணர்வதாந் திட்டி யாலே 
மருடரு மைய மின்று மாசற நோக்கு வாயேற் 
பிரியர் கேட்ட வத்து பின்னரும் பேதி யாதால் . 

287 
60 


474 


வேதாந்த மநநசிந்தாமணி 


சுருதிகள் பொதுவே யாகச் சொல்லிடு மெப்படித்தாய்க் 
குரவரு மப்ப டித்தே கூறுவர் சீட னேநம் 
பரசிவ னருளாற் றந்த பாமுண ரநுபவத்தால் 
வரையிலாப் பவமா கின்ற வாரிதி கடக்க வேண்டும் . 288 
சகலவே தாந்த நூலிற் சாரமாய்த் திட்டி மூன்று 
திகழுமத் திட்டி யாலே திருசிய மியாவு நீக்கி 
நிகழுமத் துவிதா கண்ட நிரு மலப் பிரமந் தன்னை 
யகமென வறிந்த வன்றா ன கண்டனாய் முத்தனாவன் . 

289 
பரவிய திட்டி மூன்றின் பகுப்பினைப் பகரக் கேளாய் 
விரிவுறு வாத திட்டி மித்தியா திட்டி மற்றும் 
பிரிவெலா நீக்கா நின்ற பிரவிலா பதிட்டி மூன்றா 
மிருமைதீ ரிவைக டமமி னிலக்கண மியம்பு வாமே . 290 
மருவிய சுழுத்தி போலு மகத்தான தாணு போலும் 
பிரமமா மென்னி டத்திற பிறிதுபோற் காண்ப தெல்லா 
மொருவணு வேனு மில்லை யுள்ளவ னானே யென்று 
நிருமலப் பார்வை தானே நிகழ்த்திய வாத்திட்டி . 

291 
இருமைசேர் கனவு போலு மிந்திரசாலம் போலும் 
பிரமமா மென்னி டத்திற் பிறிதுபோற் காணப் பட்ட 
சருவமும் மித்தை யாகுஞ் சத்திய நானே யென்று 
விரிவுறும் பார்வை தானே மித்தியா திட்டி யாகும் . 292 
பரவிய வாழி போலும் பார்த்திடுங் கனவு போலு 
மொருசிதா காச மான முருவமா மென்னி டத்திற் 
பிரிவுபோற் காண்ப தெலலாம் பிரமமா நானே யென்று 
பிரிவிலாப் பார்வை தானே பிரவிலாப திட்டி யாகும் 293 
ஓதிய திட்டி மூன்றி லுளத்தினு ளிசைந்த தான 
வேதொரு திட்டி யாலு மிருமையாந் திருசி யத்தைத் 
தீதற நீக்கி நித்தந் திருக்குமாத் திரமாய் நின்ற 
பேதமில் பரமு ணர்ந்து பேற்றினை யடைய வேண்டும் , 294 
பரமமாம் வேதாந்தத்தின் பரம சித்தாந்த மீதே 
பிரமமே சீவர் யாவும் பிரமமே சகமனைத்தும் 
பிரியனே பிரம மாகப் பிரிவற விருத்தன் மோட்சஞ் 
சுருதியின் முடிவனைத்துஞ் சொன்னதிற் பிரமாணங்காண் . 295 


வேநாந்த மருநசிந்தாமணி . 475 
பிரமசீ வைக்கியத்தைப் பேணினா னறிந்த தாலே 
பிரிவுசெய் புந்தி யும் போய்ப் பிரவிர்த்தி யாவு நீங்கி 
யுருவிது வுருவிதன்றென் றொன்றையு முணாகி லேனியா 
னொருமையா மிச்சு கத்திற் குற்றவோர் கரையுங் காணேன் , 
தெரிந்திடும் பொருணா னன்று தெரிந்திடாப் பொருணா னன்று 
விரிந்துள விவைக ளெல்லாம விளக்கிநற் சுதத மாகி 
நிரந்தரமாக வெங்கு நிரம்பியுள் வெளிக ளின்றிப 
பொருந்திய வகண்டா னநத போதமாம் பிரம மேநான் . 297 
அகண்டமாம் பிரமத் தோற்ற மகிலமு மாத லாலே 
சகமிது வென்னுந் தோற்றஞ் சாத்தியப் பிரம மேயென் 
மகத்துறு மான்ம நோக்கா லாறிய சித்த னாய் 
யிகபர மெவ்விடத்து மேகமா யென்றும் பார்ப்பாய 

298 
ஏதமாம் பதிபந் தங்களின்றிய விருத்தி யாகிய 
பேதமில் பிரம ஞானம் பெற்றுள பெரியோ 

ருக்கு 
யாதொரு தேசங் கால மிலக்கிய திட்டி யாதி 
யோதுமா சனமே யாதி யொன்று மே தேவை யில்லை , 299 
தன்னினை யறிவ தற்குத் தானொரு நியமம் வேண்டா 
மன்னிய கடமி தென்று மறைவற வறிவ தற்குத் 
துன்னிய பொருள் விளக்கர் தோடமில் சட்சு வன்றிப் 
பின்னொரு நியமந் தன்னைப் பேணுவ தெங்கு முண்டோ . 300 
அந்தவா நித்த சித்த மாகிய விவ்வான்மாவுஞ் 
சொந்தமா மனவிருத்தி சுத்தமா யிருக்கும் போது 
சந்ததந் தானே தோன்றுஞ் சாருமோர் தேசங் காலம் 
பிநதியோர் சுத்தி யாதி பேணுவ தொன்று மில்லை , 301 
பிரிவிலா னந்த திருப்தி பெற்றுள பரம வித்து 
மருவிய விடயத் தாலே மகிழ்வு சோர் வடையா னத்தி 
லூரவிய காம மாதி யுற்றிடான் றன்னி டத்தே 
சருவதா ரமிப்போ னாகிச் சந்தத மகிழ்ச்சி சார்வன் . 802 
சிந்தை தைனிய மிலாமற் செறிபலி யன்ன முண்டு 
வந்துறு குளமே யாதி வாரியைப் பானஞ செய்து 
பந்தமா நியம மற்றுப் பயமற வனம யான 
வெந்தவோ ரிடத்து ஞானி யேகனாய்த் துயில் செய்வானால் . 


478 வேதாந்த மங்கசிந்தாமணி . 
சுத்தமாய்த் தோய்த்து லர்த்தாத் துகிறரித் தலது திக்கை 
வத்திர மாயுடுத்தி வந்த மியி னடந்து 
பத்தர வேதாந் தத்தின் வீதியிற் சஞ் சரித்து 
வித்துவான் பிரமத் தின்கண் விமலமாய் ரமிப்ப னென்றும் . 304 
இன்ன வென்றுணர வொண்ணா விலக்கண முடையோ னாகிப் 
பன்னிய பாகிய த்தைப் பற்றிடா வான்ம ஞானி 
யன்னிய ரிச்சை யாலே யமைவதைப் பால னேபோற் 
றுன்னுதே காபி மானத் துகளிறந் தவனாய்த் துய்ப்பன் . 805 
அகண்டமாஞ் சிதம்பாத்தி லமர்ந்துள பிரம ஞானி 
திகம்பர மலது மற்றோ திவ்விய வம்ப ரந்தான் 
வகுத்தவோர் வற்க லாதி வத்திரந் தானு டுத்திப் 
பகுப்பிலாப் பாலன் பித்தன் பசாசெனச் சஞ்ச ரிப்பன் . 306 
தத்துவ மறிந்த யோகி தன்னிலே தான்ம கிழ்ந்து 
நித்தமுஞ் சருவான் மாவாய் நிகழ்ந்து தன் நிச்சை வாறே 
யெத்தனை யுருவோ வாகி யேதுமே தான்பு சித்தங் 
கித்திற மேக னாகி யெங்குமே சஞ்ச ரிப்பான் . 

807 
ஒருமையாம் பரமா னந்த முற்றுள பிரம ஞானி 
யொருவிட மூட னேபோ லொருவிடம் வித்து வான்போ 
லொருவிட மன்ன னேபோ லொருவிடம் பித்த னேபோ 
லொருவிடம் சாந்த னேபோ லுலகினிற் சஞ்ச ரிப்பன் . 308 
ஒருவிடஞ் சாக ரத்தோ டொத்தவா சார னாகி 
யொருவிட நேய னாகி யொருவிட நேய னன்றி 
பொருவிட மறையோ னாகி யொருவிடந் தெரிவோ னாகி 
யுரைதரு மிவ்வா றெல்லா மொருவனே சஞ்ச ரிப்பன் . 309 
அருத்தமில் லாதிருந்து மனிசமு மகிழ்ச்சி சார்வ 
னொருத்தரின் சகாய மற்று முரவிய பலமே சேர்வன் 
திருப்திசெய் புசித்த லற்றும் திருப்தியே நித்தஞ் சேர்வன் ( ன் . 
பொருத்தலில் விடம மெல்லாம் பொருந்திய சமமாய்ப் பார்ப்ப 
சத்ததாஞ் சீவன் முத்தன் சக்கர மூலமே போற் 
கர்த துரு கரண மாதி கற்பனை யாவு மற்றுச் 
சுத்திய விந்தியத் தைச் சுழல் புலன் றன்னிற் சேரா 
னததினின் றுந்தி ருப்பா னவனுதா சீன னவன் . 

. 311 


வேதாந்த மககசிந்தாமணி. 
ஒருநட னொரு வேடத்தை யொன்றினு மொன்றாப் போதும் 

னே யாகுமா போற் பூரணப் பிரம வித்து 
மொருமையி லுபாதி தன்னை யொன்றினு மொன்றாப் போதும் 
பிரமமே யாவ னன்றிப் பிறிதெது மாக மாட்டான் . 312 
ஏதெனி லிந்தத் தேக மிறந்திடன் மோட்ச மன்றே 
யோதிய கடதண் டாதி யொழித்தலு மோட்ச மன்றே 
யேதமா மவித்தை யாலே யெய்திய மனமு டிசசு 
யாதுமே யொழிவ தன்றோ வெதிகளுக் கிசைந்த மோட்சம் 


ஆதலா லெவணின் ஞானி யாக்கைதான் வீழ்ந்த தாலே 
னோதிய தருவின் பன்ன மொருந்தி வாய்க்கால் வீதி 
மேதகு சிவா லயாதி மீதுதான் வீழ்ந்த தாலே 
யேதுமே சுபா சுபந்தா னிசைவது தருவுக் குண்டோ, 


314 


சகலவா சையுமே யற்றுச் சாரமாம் புத்தி பெற்றுப் 
புகல்கலி தோட மொன்றும் பொருந்திடா முமுட்சுத் தன்னை ச 
சகமிதி னீசோ தித்துச் சாற்றுமிப பொருளை யெல்லாம் 
மகனே யவ் வதிகா ரிக்கே மயலற வுபதேசிப்பாய் . 315 


மெத்தவுங் கிட்டி நின்ற மெய்யுணர் வனந்தா னந்த 
வத்வயப் பிரம மாகு மமிர் தவா ரிதியைக் காட்ட 
வுத்தமச் சங்க ராசா னுரைத்திடு மிந்த நன்னூல் 
நித்தமு முத்தி பின்ப நிலைமையாய் நிகழா நிற்கும் . 


316 


மகிழ் தரு விவேக சூடா மணியெனு மிந்த நூலை 
யகமுற வாசான் முன்பா யமலமாய்ப் படித்த றிந்தோன் 
சுககன வடிவாய் நித்த சுத்தமாம் பரமான் மாவே 
யகமென வறிந்து நன்றா யகண்டமா யிலங்கா நிற்பன் . 


317 


478 வேதாந்த மகநசிந்தாமணி. 

பஞ்ச தசப் பிரகரணம் . 
தன்னிடத்திற் கற்பனையாஞ் சீவனுற்ற சமுசார மவ 

மவனை 
யுந் தன் சுபாவ மாக , வுன்னுகின்ற மயக்க மதே யஞ்ஞானந் 
தா னொருபோதுஞ் சமுசார மடைய வில்லை , யன்ன சமுசாரி 
சமுசாரம் பொய்யென் றறிகின்ற விவேகமதே யஞ்ஞா னத் 
தைப் , பின்ன முறத் தள்ளுகின்ற வுபாய மோர்வாய் பிறங்கு 
மந்த விவேகமெது செய்தாற் கூடும் . 

1 
மேலுரைத்த வபரோட்ச ஞானம் வந்தால் விசார முடிவா 
மறியிவ்விரு ஞானத்துக் , கோலமிடு மிலக்கணமே தென்னிற் பிர 
மமொன்றே யுண்டென வறிதல பரோட்ச ஞானந் , தூல மிலப் 
பிரமேகா மென்கின்ற துணிவபரோட் சக்ஞான மறிவா யிந்தக் , 
கோலமுள வபரோட்ச ஞானந் தன்னைக் கொடுக்கின்ற விசார 
மேதென்னிற் சொல்வாம 

2 
வேதாந்த ஞானிகடான் பகுத்தறிந்து விமல முத்த ராவ 
ரெனல் சித்தாந்தங் காண் , வேதாந்த மல்லாத சாத்தி ரத்தால் 
வேறாகா முத்தியது விலையோ வென்னிற் , பேதானமற்ற சாத்தி 
ரங்க ளெல்லாம் பிராந் தர்களைக் குறித்துமே செய்த தாலே , 
கோதான கலக்கமேற் கலக்கமாகக் குழம்புமலாற் பிராந்தி 
யதைப் போக்கா தோர்வாய் , 

3 
பின்னமுற வெவ்ளவும் விரோத மிலையென வறிதி பிரம 
மொன்றுண்மை மற்றுச் சொன்ன பொருள் சகலமு மாயை மய 
மென்பதிற் றோன்றுமள வென்ன வென்னி , லுன்ன லுறு மிவ் 
விதத்தோ துமுப்பத்து ரெண்டு நிடத மளவையோர் வாய் , 
பன்னுமிது வரை சொனது சித்திலக்க ணமதாம் பகரும் வேதா 
ந்த மதிலே . 

4 
செகசீவ பரமெலா முண்மையாய் வருவதைத் திகழ் மாயை 
யென்ப தெங்ங , னிகரிலா மாயை கற்பித மெலாம் லௌகீகர் 
நினைவதனி லுண்மை யெனவு , முகமான யுத்தியினி லநிர் வாச் 
சிய மெனவு மோதும் வேதாந்த ஞானிக் , கிகலான மூன்று கா 
லத் தினு மிலாதா யிருக்கு மென்ற றிகுவாயே . 

5 
செகத்து மாயா மயமென் பதனை யாவருக் தெரியாத வித 
மே னெனிற் , றொகுத்த விந்திர சாலமுடை யவனை யறியும் வரை 


8 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 479. 
தோன்று மவை யுளதுபோல , வகுத்த மாயையின திட்டான ம 
தை யறியும்வரை மாயை யுளதாக வெய்தும் , பகுத்ததி ன திட் 
டான மோர்ந் திடிற பொய்யெனப் பயிலுமென வறிகுவாயே . 6 

உரையான மேகம்போ லிருக்கு மாயை யோதுமதன் றிவ 
லைபோலிருக்கும் புத்தி , பிரியாத வாசனைக டிவலை தன்னிற பிரு 
திவிம் பாகாச மதுபோ லிருக்கு , மிரியாத சிதாபாசன் மேக வா 
ன்போலிருப்ப ரீசுர னெனவேயறி வாயானார் , பரிவான மாயை 
புத்தி யதனில்வந்த பரசீவர் தனையெங்கன் பகுததுக் காண்டல் 

படமதனி னூலுபாதா னமாகப் பரவுதல் போற் சகமதனி 
லிவனே நாளு , மடருபாதான மதாற் செகங்க ளியாவு மவனுக் 
குசசரீர மது சகலசீவ , ரிடமதினு மிருக தபிமானக கயிற்றை யி 
சைத்துமே தேகாதிப் பாவை தன்னைப் படரும் விதிநிடேத வழி 
யாட்டி விப்பன் பரசிவ னெனுங்கீதா வசனந்தானும் 

பிரமான்ம விசாரமதா லன்றி மோட்சம் பின்னொன்றா 
யறிவாய் பிரம ஞான , வுரமன்றி மறறொன்றாற சமுராரந் தா 
னொழியா தோவென்னிற் றான் விழிதத லனறித , திரமுள தன் 
சொற்பனம்போ காது போலச் சித்தி னிடத் தஞ்ஞான முதவு 
ஞ் சீவேசு ராதி , சகத் தென்னுங் கனவுதானுஞ் சொலுமான்ம 
ஞானமதாற் போகு மோர்வாய் . 

9 
அறிவதெலா மித்தையெனக் கண்டுசெய்வா னவனினை 
வின்படி பலனும் வருமென் றோர்வா , யறியுமத துவிதம் பிரத்தி 
யட்ச மாமோ வறையெனி னீயறிவுறுவோ வலவோ சொல்வா , 
யறிவுள்ளபடி தோற்றவில்லை யென்னி லது துவிதந் தனிலுமே 
சரியா மந்த , வறிபொருள்கள் சித்திக்கு மதுபோலத் துவிதந் 
தானுஞ் சித்திக்கு மறிதி யன்றே 

கடமறி யத்தீபமு நேததிரமும் வேண்டுங் கருதுகின்ற விள 
க்கறியக் கண் போதுமபோல் , விடமான விடயத்தை யறியும் 
போது விடையாக் ஞானம் போக்க விருத்தி வேண்டுந் , தொடர் 
பாகி வதையறியச் சீவன் வேண்டுஞ் சுயம்பிரகாசப் பிரம மறி 
யும் போதி , லடருமஞ் ஞானம் போக்க விருத்தி போது மாபா 
சன் றேவையிலை யிருந்தபோதும் . 

11 


10 


480 வேதாந்த மநநசிந்தாமணி 

பகுத்தறிந்து தான் சச்சிதானந்த மென்று பரமாக 
யிப்போன் முத்தனென வேதம் , வகுத்துரைக் குதறிதானே 
சி.தானந்தமா யிருபபதற கடையாளந் தானே தென்னிற் , 
குத்திடு மாயா விருத்தி மனோ விருத்திதோன்ற றிகழ்த லது 
தற்குமே சாட்சியாயிருக்கு , மிகுத்திடு மான்மாவுமே சாத் 
ன்ப தொக்கு மேவுமெலா மறிகையினாற சித்தென்ப தொக்கும் 

கற்ற போதம் பின்னையெதனாற் போமென்னிற் கழறும் வே 
தாந்தத்தின் மேற பிரமாணமதா , யுறறிடு மொன் றுண்டானால் 
தனாற் போமல்லா லுறுசுழுததி மூாசசையிலே போவ தலவத 
னான , மற்று மத்துவித ஞானந் தனக் கொன்றினாலும் வாதை 
யிலையறி பஞ்சபூத விவேகததை , யற்றமற வராய்ந்து சகஞ்சின் 
மாத்திரமா யறிந்தத்து விதமான நிலைபெற்றோன் முத்தன் . 13 

செனன மரணாதிக்கு மூலமென வறிந்து தினமுமனோ ராச் 
சியததை முந்தி விடவேண்டு, மனவரத மிபபடியே யிருமபைக் 
கொண்டிருமபை யராவுகல்போற் சாத்திரிகப பிரபஞ்ச மத 
னாற , பின மான வசாததிரிக மிரண்டை யுமே தள்ளிப்பின்பு பிண 
ஞ்சுடு தடிபோற் சாததிரிக மதையும் , வனமாக விட்டொழிந்து 
தானே தானாக வதிந்து திடப்பட்டதுவே சீவன் முத்தியாமால் . 

இவ்வாறுத் ததுவசித் தாந்த மரியாதை யெல்லாமு மிந்த 
விந்த விதங்கூடா தென்று , கவ்வலறத தள்ளுகின்ற சீவன் முத 
தியுடைய கருதுமிலக கண மெல்லாஞ் சாத்திரிக மதனை , யெவ் 
வமறத் தளளுகின்ற வழியென்றே யுணாவா யிவ்வாறு சாத்திரி 
காசாத திரிகமான , வவவிரண டையுத தவிாந்து தானே தானாக 
வலைச்சலற நின்றவிடஞ் சீவன் முத்தியாமால . 

15 


பிரம வானந்தமதை யறிந்தாலோர் காலும் பிறங்கு மொ 
நிமித்தமாயும் பயமேயில்லை , வரஞானி தனைக் கருமவக்கி 
னி கிட்டாது வருபிரம மறிந்தவுடன் பாசமெலா நசிக்குந் , தா 
மிலபர மதையறிந்தா லிருதயத்தின் முடிச்சுஞ் சகல சந்தேகங் 
களுமே வெந்து போஞானிக , கொருபொழுதுஞ் செனன மா 
ணாதியிலைப் பிரம முறறிவோன் பிரமமே யாவனென விங்ஙன் . 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


481 


வைராக்கிய சதகம் . 


நவிலி னிம்மனை மக்களுக் கொருதுணை 

நாமல திலையென்றே 
கவலை யுற்றரன் றாண்மறந் தனை யுனை க 
காலனார் கொடுபோயி ) 

ற 
குவல யததடைந திவரைநா டொறுமபுரா 

திடுவையோ குறிககுங்காற் 
சவலை நெஞ்சமே சிவனலா துயிாககுயிா 
தானுமோா துணையாமே . 


கெடுவ தாம்பொருள் செல்வமே பல்வகைக 

கிலேசமற் றது தன்னை 
விடுவ தேசுக மெனவுமோாந் திலைமுனம் 

விடுத்துளோாக குனைபபோலு 
நெடிய யூகம தில்லையோ சொல்லுதி 

நெஞ்சமே யினிப்பற்ற 
றடைது மேலா னருளையே பொருளென 
வருஞசெலவ மதுதானே . 


தானை சூழமண் ணுலகையாண் டழிபவா 

தங்கள்வாழ் வினிதென்றே 
நீ நினைத்தியோ நெஞ்சமே யெஞசுறா 

நிமலஞா னமதுற்றால் 
வானும் வையமும் வந்து தாள் வணங்குமெய 

வாழ்வு காண் டலும்வீண் முற் 
போன நாட்கிரங் கவு மவரு மெனநலோர 
புகன்றதோர்ந் திலைகாணே 


ஆமுனிச்சையே மேலுமே லும்பிறப் 

பளிககுமவித தெனநெஞசே 
நீமறித்திடா சைக்கடல் சுவறுமே 
நினைவெனுந் திரைமாயும் 

61 


வேதாந்த மயகசிந்தாமணி . 
போமி றந்தெலா நினைவுமெப் பொழுதிலப் 

பொழுது பூரணமாய 
சோம சேகரத் தெநதை பொற் கழலையுந் 

தொழலைய மிலைநாமே . 
நீமெஞ் ஞானநன் னிட்டைசா ருதலரி 

தெனவுநெஞ சகமேசற 
றோய்வி லாதுசெய் தியானமா திகளெளி 

தெனவுமுன் னாநின்றாய 
சேய்க டம்மினத தாய்கொல்சும் மாவிருக் 

குதல்செயற் கரிதாகிப் 
போயு ழைப்புனக் கெளியதா யிருந்தவிப் 

புதுமையென் புகனின்றே . 
நினறு றாதலை குதல்விருப் புனக்கதை 

நீத்திருக் குதனெஞ்சே 
யென்ற னக்குநல விருப்புவா ளாவிவ 

ணிருத்தறீ துயாவீடு 
சென்று காண்குவ லெனநினைந் தலைதியோ 

சிவன்றிரி சயமன்றா 
லொன்று நீயுனா திருப்பதே யதைத் தொட 

ருபாயமென் றறிகண்டாய் . 
கண்ட வைம்புலக் காட்சிபோய்க் காட்சியாற் 

கலந்தவா தனையாவும் 
விண்டு மூடமற் றலையிலாக் கடலென 

விளங்கினை யெனினெஞ்சே 
யுண்டு கொன்னமக் கொருதுய ராங்குவி 

டுளங்கையிற் கனியேயாம 
பண்டை மேவிய பயமெலா மறுங்குரு 

பதத்திலும் புகலாமே . 
புகல ரும்பரப் பிரமமாங் கடறனிற் 

புணர்பரைத் திரையீசன் 
சகமொ டாருயி ரெனு நுரை யாதிக 
டந்துமாற் றிடுமென்றே 


488 


வேதாந்த மககசிந்தாமணி . 
பகரு நான்மறை யெனினதி லெதையெதைப் 

பற்றுவாம் விடுகிற்பாஞ் 
சுகசொ ரூபமே யனை ததுமென் றகற்றுதி 

துவிதயா வனைநெஞ்சே. 
நெஞ்சமே யினிப் பாவனா தீதமாய் 

நின்றிடின் றெனினிற்பா 
யெஞ்சு றாதகல் புரண்பா வனையையோரக 

திலையெனி னுலகெல்லா 
மஞ்ச னக்களன் மேனியென் றோத திலை 

யெனினருள சுரநதெம்பால் 
வஞ்ச மற்றிடும் படிக்கிவ ணடைக ததோா 

வடிவையோரந் துய்வாயே . 
தேரி னிவ்வுடல் சமாதியி லசைவறச 

சித்திர தீபம்போற் 
சார வைத்திடஃ தில்லையேற் குருபான 

றன தரும் பணிமேறகொண் 
ணேரு மூழ்வழி தொழில்பிறி தடையினு 

நெஞ்சமே யுயிரக்கெல்லாம் 
பேரி தஞசெய்வித திடுமுடை கெழுமலப 

பிணக்கிதஞ் செய்யேலே 
தெளிவு யிர்க்கரன் விளக்குதன் மயக்கவன் 

றிரோபவிக் குதறேகம் 
விளிவை யுற்றல் சங் காரமிங் கிதாகித 

மேவுத திதோற்ற 
முளசி ருட்டியே லம்பைநோ தலினுனை 

யும் பிற ரையுநாடித் 
தளர்வ தும்மகிழ் வதுமடைந் துள்ளமே 

சம்புவை மறந்தாயே . 
மறைத்த லுநநினைத் தலுஞ்செயு மாணவ 

மாயைநின் றவைதம்மை 
துறத்த லேயிராப் பகலகல் வீடெனச் 
சொல்வரத துறவெய்தக 


484 வேதாந்த மநநசிந்தாமணி . 
குறித்தி டிற்பர பத்திஞா னத்தினாற் 

கூடுமற் றவைநெஞ்சே 
நிறத்த பத்திநஞ் செயலறி னாமறி 

னின்றமற் றொன்றாமே . 
ஒன்று நஞ்செய லில்லைநெஞ் சேயிவ 

ணோர்மய லதனாலே 
சென்று சென்றுவெம் பவக்கடன் மூழ்கினஞ் 

செறிமய லேதென்ன 
நன்று நீவினா வினையிரு வினையையு 

நான் செய்தே னெனுமான 
மென்ற றிந்திடீ தொன்றையு மாற்றினை 
யெனினுனக கிணையாரே 


ணையின் ஞானபூரணன் முழு துணர்ந்தமைத் 
திட்டவா றலதிங்கே 
யணைவு றாதொரு தீதெமக் கவன் றரி 

னார்தடுப் பவாநெஞ்சே 
பணை கொ டாவர மானமின் மையினுருப் 

பற்றிநின் றிலகொலலோ 
வுணைவு றாதுடற காவல்கை விடுதியூ 

ழுள்ளவா விடாதென்றே 
வீடு கூட்டுவான் குறிதததி னிமித்தமா 

விமலனீ தலினம்பாற் 
கூடு மாயையை யெனதியா னெனவெணிக் 

கொள்வதென் பயமாசை 
நாடு போழ்திவை சுழுத்தியிற புரந்தவ 

னெவனவ னனவாதி 
யூடு மூழ்வழி புரபபெனென றுள்ளமே 

யுடலகைவிட்டிருப்பாயே. 
ஆமை யாருறுப் பைந்தையு 

மோர்மெயு 
ளடக்கலிற புலனைந்தும் 
தீமைசேர்விட யங்களிற செலாதமைத் 
துள்ளமே சிவைபாக 


485 


வேதாந்த மநகசிந்தாமணி . 
சோம சேகரன் சரணமே சரணெனத 

தொழுதுநின் றழுதன்னோ 
னாம நாவினாற் செபித்திலை யவத்திலே 

நாளெலாங் கழித்தாயே . 
என்னை கண்டு நீ மாதரார் வடிவமீ 

திச்சைவைத் துழலகின்றாய் 
பொன்னை யுந்துகி லையும் பிரித திடினவெறும் 

புழுமலக கூடலலாற 
பின்னை யுண்டுகொல் கண்டு மயங்குதல் 

பிராநதிசங கரன்பாதக 
தன்னை நாடுதி நெஞ்சமே பரசுகோ 

ததியுறப் பெறலாமே . 
போற்றி நீறணிந துருததிர சாதனம 

பூண்டிடைந் தெழுததுள்ளே 
சாற்று நீகுரு வாதிமூ வுருவையுந் 

தாழ்ந்திறைஞ் சிவை செய்தான் 
மாற்ற லாம்பிறப் பிறப்பினை நெஞ்சமே 

மன்றுளா டியதாளுந 
தோற்று முள்ளொளிக் குளளொளி யாயதைத் 
தொழுதுவாழ் தலுமாமே. 


வைராக்கிய தீபம் . 


அரிதுபெற றிடினும் பெற்றதின் விருப்ப 
மறப்பெறா தனவிரும் புயிர்க 
டரியகிற் கிலமீ தெனைமுன மடையாச 
செல்வமாய்ச சொல்பவித் திரமா 
யுரியசிற் சுகமாய் நித்தமா யொருவீ 

டுளதெனக் கேட்டு மற் றதனிற 
பிரியமற் றினமு முனமுறும் பொல்லாப 
பிறவியே பெறவிரும புதலே 


அ S 

வேதாந்த மககசிந்தாமணி : 
துன்பவெம் பிறப்பி னிழிவையு மழியாச் 

சுகபர வீட்டுயர் வினையும் 
பின்பவை தொலைத்தெய் தருங்கரு வியதாப 

பெற்றவிப் பிறப்பையு மிதனின் 
மின்புரை நிலையா மையையுமோர்ந் தனனோர் 

விவேகியு மெனிறபினும விடயத் 
தன் புறா 

வீடு புகமிக விரையா 
தரைக்கணந் தரைககணுற் றிடுமே . 
வினைப்பிறப் பொருவன் றுயரமென் றுணரின் 

விடயபோ கங்கணச சுதலுரு 
தனக்குட லனிய முணர்தரின் மரணஞ் 

சாரகுறிக் குளநடுங் குதலு 
நினைத்திடி னிதன் பேற்றருமைமா தவங்க 

ணீங்கிநாள் கழித்தலுந் துணிவி 
லனித்தமோரந் திடினோர் கணமெதிர் காலத் 

தவதி கூறிடுதலு மிலையே . 
கருமமொன் றியற்றப் பிறாகையிற் கருவி 

கவர்ந்துளோன் பினுமவா கொளுமுன் 
விரைவினெண் ணியசெய் யாதுமற் றதையே 

மிகச்சிறப் பித்துநோக குதலபோற 
புரையில் வீட்டின்ப மடைகுவா னதற்குப் 

பொருந்திய வருந்தவம் புரியா 
தொருகண மேனு நிலையிலிவ் வுடல்வைத 
தொப்பனை செய்துநோக் குதலே . 


பிறப்பெனு முவரிச் சுழியதா மெழிலார் 

பெண்டிரா தியவுயிரச் சார்வுஞ் 
சிறப்புறு புவியா தியபொருட் சார்வும் 

தீரநீக் குதறுற வவற்று 
டுறப்படு மெவை நீப் பினுமறி வுடையோ 

ரொருதம தனை பிதா வினையுந் 
துறப்பரேற் றுறப்போர்க் கருகர கெனநீ 
சொற்றசொற் சத்திய மாமால் . 


வேதாந்த மங்கசிந்தாமணி . 


437 


விடைய தூ ரிறையே தாதைமற் றவன்பான் 

மின்னெம தன்னையன் னவரைக் 
கடையரே மறந்து துறந்துதா னன்றோ 

கடும்பவ விடும்பையுற் றனமிவ் 
வடைவுணர்ந் திலைபோன் றுடலிதற் கே 

வாய்வரத் தாய்பிதா வெனநெஞ் 
சுடைவுறா நின்றாய் பவந்தொறிவ் வணமுற் 
றுளவுயிர்க் களவியா துரையே , 


தனதகத தகலா திருந்துபே ரின்பந் 

தருதலான் மனைவியுந் தன்பா 
லினிதுதித் தொருதன் வினையொழித தசையா 

திருத்திவீட் டமுதருத து தலா 
லுனலருஞ சுதனு மொருவனுக கவனூ 

டுதயமா யெழுந்தமெய் யுணர்வே 
பினையிஃ தன்றி மனைசுத ரென யாம 

பேணி நாட் கழிப்பதும் பிழையே . 
ஞானியஞ் ஞானங் கெடுத்தலாற றுறவோ 

னெனப்படு நவிற்றினஞ் ஞான 
தானுட லினைநா னெனுமக விருளென் 

றனையிஃ தெமக்குமொத் ததுவா 
லூனமின் மறைதோந தொருசி வநானென் 

றுளத்துணிச் சயித்தவக் கணமே 
யானென றவிரந்தவ் விருளுமாய்ந் திடுமென் 

றிசைத்தனை யிதுபழு தன்றே 
திரிவித வுலகத் தரிதொரு ஞானி 

தேர்விடத் தென்றுமோ ரொன்றை 
யுரைசெயிற் பிரம வித்தையொத் தரிதோ 

வென்றுமிவ் வுலகுரைப் பதனா 
லரிசொல்கீ தையிலும் பிரம சாதகரி 

னார்க்குள வருத்தமென் பதனாற் 
பெரியதோர் வருத்த மெனை மறை துணிந்தப் 
பிரமநா னெனவிருத் தலினே . 


488 

வேதாந்த மநநசிந்தாமணி . 
யோகசா தனையால் வாதனை கரணக் 

கொழியுமவ் வியோகமு மிருமைத 
தாகுமே கிரியை ஞானமென் பேதத் 

தாதனா தியதொழில் யோக 
மேகமாம் பொருடோந் ததுவிது வெனுஞ்சுட் 

டிறததன மற றைய திரு வகை ககும் 
போகவேண் டிடுமைம் புலன்களு மிறந்தப் 

புலனவா வொழிததலாற போமே . 
ஐம்புல னடல்வேண் டுமவிடல வேண்டு 

மொருங்குவேண் டியவனை த தையுமென் 
றுமபரும பரவு மொருதமிழ வேத 

முரைத்தலா னோரிரு வகையா 
நமபுறச் சாாபை வெறுததவா வறுததைம் 

புலனொழித தொழுங்கினா டருமச 
செம்பொருள் காண்ப தறிவறி யாமை 

சிதைத்தல்வீ டென ததிகழ் தருமால் . 
படையெடுத தமாககட் சாருமோர வீரன் 

பகைஞரைச் சயங்கொளா விடினும் 
விடையெனப் பொருதாங் கிறததலே யன்றி 

வெந்நிட வுன்னிடா னதுபோற 
கடையென விடய மிகழ்ந்துபே ரினபல 

கருதினோன் பெறுகலா விடினு 
மிடையறா ததைநா டுவதலான் மறந்து 

மெண்ணுமோ மண்ணின் வாழ்க கையையே . 
இந்திர சாலத் தொருநகர் காண்போ 

ரெனத்தனு முதற்பிர பஞ்ச 
நந்தினுங் கெடினும் பூரியா வாடா 

நன் மனச சனக னாதிய 
மந்திரி முதலோர் மீது பாரம் 

வைத்தொரே காந்தத்துள் வதியாத் 
தந்தொழி லொருக்கிச் சமாதியுற் றன்றோ 
தவிர்ந்தனர் கரணவா தனையே , 


னாதியரு 


வேதாந்த மநகசிக்தாமணி . 483 
தத்துவ முணர வேண்டினோன் மனை முதற் 

சகலமும விடுத்து மெய்ஞ்ஞான 
முத்திரை திகழச் சமாதியுற் றல்லான் 

முடியுமோ வெனவுமை முதலா 
வைதததற் குழாததை யொருவிநீள கலலான் 

மரததினீ ழலிறசமா தியையுற 
மத்தனே யுணாத்தி னானெனிற் பினுமவே 

றறை தனம் மிகுமட னன்றே .. 
தனிததிருந தொருதம மன ததையைம பொறிவாய்த 

தடுத்தகப் படுத்தியில் தெத்தை 
நினைததெழா நின்ற தென்று நோக் குருமே 

நீக்குவர் வாக்கொடு தொழிலைப் 
பினை த தடை யாமபோக குவரில்வாழ்க் கையையும 

பேசசைநா டொறும்பழ குநரீ 
தனைத்தினொன் றேனும் விடாாபிறா காண்ப 
தன்மையா னகப்பற்றே விடுப்பரா 


பிறிதுநோய் தன்னோய் போன்று போற றானேற் 

பெரிது நூ லரிதினோர்ந் துணர்ந்த 
வறிவினா னுண்டோ வாவதென் றமையா 

னறை தரு சராசர மெவைக்குஞ் 
சிறிதுமோர் துயர மறவியுற றேனுஞ் 

செய்யுமே மெய்யுணா வடைவான் 
மறுவறு துறவைப் பொன் செய்வா ணிகர்போல 

வருந்திநா டொறும்வளாப பவனே 
சற்குரு வருளா லையமுந் திரிவுக் 

தானற மறைமுடி வுணாந்த 
பிற்குரு பரன்றாண் முற்சரண் புகுந்த 
பெரியவ ரினமரீஇ யிருந்தொண் 
பற்களி னரிய பொருள்கடோந் தவணா 
தொலைத்தொரு சிறிதுநாட பின்னாக 
கற்குத வாதி யனைத்து நீத் தென்று 
ஞானசா தகததினாள் கழிப்பான் . 

62 


சொ 


490 

வேதாந்த மகநசிந்தாமணி . 
பகர்தரு தொழில்க ளனைத்துமோர் சிறிது 

பண்ணவேண் டுவபணி விடுத்துப் 
புகலுரை யடக்கித் தனியிடத் திருந்து 

போற்றி செய் தருட்குரு பதம்பின் 
மிகமுயன் றிதய வருத்தமெய் தாமன் 

மெலிந்து கைவிடுதல் செய்யாம 
லகமுக மாக்கி மன ததைநா டொறுமோ 
ரைம்புல னொழித்தசை வறுப்பான் . 


உசசியம் போதின் மீதரும பசிக்கவ 

ஆர்வல மாயிலந் தோறும் 
பிசசைகை யிடையிற் காடிசு ழேனும் 

பெற்றது பற்றியுள் வெறுப்போ 
டிச்சையற் றருந்திப் பொருந்தவே காந்தத் 

திடையினுந் தாகம்வந் தடையி 
னசசிநீ ரூரிற புகுந்துறா தேரி 

யாதியி னருந்துத னன்றே 
பெண்ணை விட் டகலா வொருவிடன் றனனைப 

பிறர்வழக் கினிற்கொடு போகக் 
கண்ணை விட் டகலா தவள்வரல் போலுங் 

கண்டுகொண் டேகியாங் கஃதெவ் 
வண்ணமா யினுஞ்சீக் கிரத்தினின் முடி ததவ் 

வனிதைபான் மறிதரன் மானப 
பண்ணிய சமாதி விடுத்தறி ஞருந்தம் 
பசிதணித் ததையுறும் பரிசே . 


அறவுநித் திரையைத் துறந்திடி னுடறக 

ணடைதரும பிணிகண்மற் றதனாற 
குறைதலு மிகலு மின்றியோா சமமாக 

கொண்டுகண் டுயின்றுபின் விழிக்கி 
லுறுசுகா தனத்தி லெழுதுசித் திரமொத் 

துறைகுவ ரிறைதலை கழுத்தூன் 
செறியுடல் வாங்கா தோங்கநே ரவர்பாற் 
சேருமோ காமநோய் சிறிதும் . 


491 


வேதாந்த மககசிந்தாமணி. 
இத்தரை யிடைப்பா ழாயவா லயமற 

றிருண்மிகு முடுக்கரா திகளிற் 
சுத்தமெய்த் தவரெப் பொழுதடைந் துறினுந 

தோற்றுறா தச்சமங் கவர்பா 
லத்தனிவ் வுடலைப் புரக்குஞான் றழிப்பா 

ரிலையவ னேபினு மழிக்கின் 
வைத்திவண் புரப்பா ரிலையெனுந் துணின 
மனத்தினு ளிருத்தலி னன்றே . 


அருந்தவ விலக்கிவ் வுடற்பரிப் பது தா 

னச்சமா திகடரு மூலர் 
திருந்துநஞ் சிந்தை சிவன்கணே யாவா 

வரினுமென் றமையிற பேதிப்பான் 
பொருந்தினும் வானோ ரெதிர்முதிர் கொலைவெம் 

பூதமாந் தியவளைந் திடினு 
மிருந்ததஞ் சமாதி நிலைகுலை யாதோ 
ரெண்ணிய வெண்ணியாங் கடைவா . 


ஒருவனுக் கிருளற் றுரியசிற் சொரூப 

முள்ளவா விளங்கினன் றறுமிப் 
பருவர லுருவப் பற்றுமற் றதுநோ 

படுமள விறைபிரி தருமைங் 
கருமமெவ் விடத்துங் கண்டுதற் செயலைக 

கைவிடுத தசசமா தியவுண் 
மருவுறா தகற்றித் தவஞசெபல வடிக்கால் 
வாழியெங் குரவ னீடூழி . 


வுந்தியார் . 


அறம்பொருளின்பமவீ டாயவோர் நான்கிற 
சிறந்த பயன் வீடென் றுந்தீ பற 
தேரின்வீ டேயெலா முந்தீ பற . 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 


2 


3 


4 


5 


6 


தாங்குபற் றற்த சகலத் தியாகத்தி 
னோங்கு தருமமே துந்தீ பற 
உள்ளது வீட்டிற்கஃதுந்தீ பற 
டுஞா னத்தன்றி மேவொணா தாகையாற் 
கூடுவோ னந்தவாழ் வுந்தீ பற 
கோதின் மெய்ஞ் ஞானியென் றுந்தீ பற 
புறப்பற றெலாந்தூரப் போக்கி மீட்டெண்ணா 
துறப்பற்றின் மெய்யுணர் வுந்தீ பற 

டு மகப்பற்றென் றுந்தீ பற 
குடும்பபா ரந்தலைக் கொண்டவர்க் கல்லல் 
விடுமபரி சின்மையா லுந்தீ பற 
மெய்யுணா வெங்கனா முந்தீ பற 
எல்லோர்க்குங் காலன் றுறவ னீயாமு 
னல்லோக துறப்பர்தா முந்தீ பற 
நன்றறி வார்களென் றுந்தீ பற 
ஆதலான் மேலா நெறியடைந தோாக்கொரு 
சாதி சமயமே துந் தீ பற 
சங்கறப நாசரென் றுந்தீ பற 
நீங்கா தெவற்றொடு நின்றாலு நெஞ்சிடைத் 
தாங்கான்மெஞ் ஞானியென் றுந்தீ பற 
சலமரை யாதியொத துந்தீ பற 
ஆறு நெறிக்கு மவிரோத போதமே 
தேறுமெய்ஞ் ஞானியென் றுந்தீ பற 
சித்தாந்த மாகும் துந்தீ பற 
ஆதலாற் பந்த மறுப்பான் மனோலய 
சாதகஞ செய்வனா லுந்தீ பற 
தற்பரந் தோன்றுமா றுந்தீ பற 
ஒட்டற முத்தித் தடையா யுளவெலாம் 
விட்டனை யேலினி யுந்தீ பற 
மேவொண் சுகாதனத் துந்தீ பற 


7 


8 


4 


9 


10 


11 


வேதாந்த மயகசிந்தாமணி . 


498 


12 


13 


. 


14 


15 


16 


வாங்கிப் பொறியைந்து ணின்ற மனந்தனை 
நீங்காத கத்திருத் துந்தீ பற 
நினைவு மெழாமலென் றுந்தீ பற 
பதைததெழா துள்ளம் பதைப்பாய் பதைக்கில் 
வதைப்பாயங் கங்கேயென் றுந்தீ பற 
மாயுமனப் பேயென் றுந்தீ பற 
அசைவறச் சித்த மடங்குமேற் பின்ன 
ரசையாமற காததிடென் றுந்தீ பற 
அறிவால வருந்தியு முந்தீ பற 
ஆங்கறி யாமையுஞ் சாரா தறிவொடுந் 
தூங்குவாய் நாளுமென் றுந்தீ பற 
தோன்றும் பரமபொருளுந்தீ பற 
அந்தப் பரததோ டிரண்டற் றயிககமா 
மந்தநன் னிட்டையே யுந்தீ பற 
அத்துவித வீடென் றுந்தீ பற 
எம்மதத் தோரெவ வகைநிட்டை சொலலி லுஞ் 
சமமத 

மேயெமக குந் தீ பற 
தற்போத மாய்க்குமே லுந்தீ பற 
நானற்ற போதத்தே நானான முததியை 
நானெங்க னஞ்சொல்வ துந் தீ பற 
நான்மறைக் கெட்டாதென றுந்தீ பற 
பெத்தர்க் கொருசிவ மின்மையிற் பேரருண் 
முததாக குலகுமின் றுந்தீ பற 
முழுதுஞ் சிவமாத லுக தீ பற 
எல்லாஞ் சிவமேயென் றெண்ணினு நின்போத 
மல்லாலஃ துண்மையன் றுந்தீ பற 
ஆங்கது நீங்கிடென் றுந்தீ பற . 
பாவனா தீதம பதியா விடத்தேக 
பாவனை பற்றிநின் றுந்தீ பற 
பழுததா லொழிததிடென் றூதீ பற 


17 


18 


19 


20 


21 


221 


494 வேதாந்த மகநசிந்தாமணி , 
பாராதி யெட்டு மப்பாலு மெப்பாலுமா 
யோர்சோதி யேநின்ற துந்தீ பற 
உன்னுவே றில்லையென் றுந்தீ பற 
உதித்தச சிவத்தோ டேய்ந்துள்ள தேன் மாயை 
யதற்கன்னிய மென்னா ருந்தீ பற 
அதினன்கு தீதியா துந்தீ பற 
படைப்பாதிக் கீச ன திகாரி பற்றா 
துடற்காவ னீவிடுத் துந்தீ பற 
ஓவாத வனை நோக் குததீ பற . 
ஏகாந்த மான தல மிலம பூவணை 
யாகுரு தரையவாக் குந தீ பற 
ஆனந்த நித திரைக குந்தீ பற . 


23 


24 


25 


சிவதருமோத்தரம் . 


ஆதரவே பரமான வறமதாகு 

மாதிநடு வந்தமிவற் றனைத்து மாகு 
மாதரவற் றவரீகை யறமேயாகா 

தாதலினா லாதரவே மூல மாகு 
மாதரவே பிரகிருதி யான்மா வீச 

னனும் பொருளு மறிவிக்கு மமலன்றாளு 
மாதரவே யடைவிக்கு மாதலாலே 
யனைத்தினுக்கு மாதரவே மூல மாமே 

1 
ஆதிதனி லோமென்னும் பதமதாக 

வந்தமதிற சிவாயவொலி யணைந்து நிற்க 
வோதியவா றெழுத்தினையு முடைத்தேயிந்த 

வோமென்னும் பதப்பொருடா னுயிர்கட் கெல்லாம் 
போதகனாய்ப் பொருவிலியாய் நிற்குமீசன் 

புனிதனவன் சத்திவித மைந்து மற்றை 
யேதமிலா வஞ்செழுத்தின் பொருளே யெண்ணி 
லிருபயனு முயிரடையு வற்றா லென்றும் . 2 


வேதாந்த மகநசிந்தாமணி 495 
இருளுலகி லறவுலவு மிரவியின்றே 

விசையாது பொருளொடுகண் ணொளியுண் டேனும் 
பொருவரிய வோங்காரப் பொருளொன் றின்றேற 

பொறியிலங்கா தனைத்துயிரக்கும் பொறியுண் டேனு 
மருளதனை யணுக்களுக்கு மாற்றியென்று 

மதியருளும் பரமசிவன் வாககைக கூறுங் 
குருபரனு மோங்காரப் பொருளே யென்று 
கொண்டாரே முமமலமும் விண்டாா தாமே 8 


வேறு , 


எய்தற் கரிய பரமபரனை யிசைந்தார் கருமத திசையார் 
கள் , செய்யிற்கருமஞ சிறந் தபொருள் செறிந் தாரலலா செழுங் 
கணிதங் , கையிற் புகலுங் களைந்தவலக் காயைக் கவரக் கருதி 
ராா , வையத தொளிகொண் மணியகற்றி வழுவாஞ சிலையார் 
மகிழ்வாரே . 


ன 


4 


ஆசை முதலா மாசனைத்து மறுத்தே யுடலும் வெறுத்தரிய 
தேசன் சிவன் பொற் பாதமலர் செறிந்தாா பிறபபை மறந்தார் 
பேசற் கரிய பெருமையினை ப பெற்றா ரல்லா கற்றாலு 
மாசு மலிந்த வாசையினான் மயங்கித தியங்கு மானிடரே . 5 


( கள் 


அருவருப்பை யாகத்தைச் சுத்தி பண வார்வல்லார் 
கரிக் 

சறுத்து மனமதனிற் கருதரியன் கழலடியி 
லொருமையுற லுயிர்ச்சத்தி யுவமனிலாப் பதமுதவுங் 
குரவனரு ளியபரம வாக்கிய ததைக் குறிககொணடே . 


6 


வேறு . 


மண்ணினுந் தனத்தினு மனைக்கு வாய்த தநற 
பெண்ணினு மகவினும் பெரிய பேரினும் 
துண்ணென விழைவினைத துறந்த தூயரே 
விண்ணினு மின்புடன் விளஙகி மேவுவார் . 
ஆக்கையிற் றுயர்பெரி தற்ப மின்பமென் 
றாக்கையை யறவெறுத் தார்வம் காவரே 
வாக்கையி னநாதியே முதத னுககவ 
னாக்கையுந் துயரமு மறுப்ப னாணையால் , 


8 


496 


வேதாந்த மககசிந்தாமணி. 


வேறு . 


ஆசைதானிரு பேதமேயவை யேயநாதியி லாதவன் 
பேசு நூல்விதி பேணியே செயும் பெற்றிதான் முதன் மற்றதுந் 
தேசுசேர்வினை தீரவேவரு சேதனாவிய ரீதமே 
யாசிலாவர னாணையாலவை யாள்வரேயுட லாளரே . 

9 


ஆசைமாசற வாகவேரற வாணவாதியு மாயவே 
பாசநாசக வீசனாசிலி பாததாமரை நாண்மலா 
வாசநேசனு பூதியாவது வாதையேதுமி லாததே 
தேசுதேசமொ ரேகமோசிவ னேசாபூரண தேசரே 10 
ஏகதேசவுட லுற்றவாக்கறிவு மேகதேசமல தில்லையே 
யேகதேசவுடலற்றபோதுமறி வேகதேசமென யென்சிவ 
னேகதேசவுட லற்றவன்னறிவு மேகதேசமல வாதலா 
லேகதேசவுட லற்றமுத்தனறி வேகதேசமல வென்பரே . 

11 
வேரறப்பணையு மற்றுமற்றொழியும் வேறவற்று முதன் மேவுமே 
யாரணத்தினையு மாகமத்தினையு மாயுமற்புத னலாரியன் 
பேரருட்பெற வநாதிமுத்தனொடு பேதமற்றநிலை பேறுதான் 
கூரிருட் குழுவ றுத்தறுக்குமுடல் கூடமுத்தனனு கூலமே 12 
முத்தி பெற்றவ னழுக்கனைத்தினையு முற்றவிட்டு முளை யற்றவ 
னித்தனுத்தம னிருததசுத்தசுக சிற்கனத துநிலை யுற்றவன் 
புத்தனத்துவித முற்றுமிக்கபிர புத்தனைக்கெழுவு பூரணன் 
றத்துவத்தொகைம லத்தொடற்று முட லைபபெறப்பிறர்ச மைப் 

பனோ. 13 


வேறு . 


வே தறிந் தகனே புன்மை விடக்குணும் புலைய னாவான் 
வேதநல் லந்த நிந்தன் வெவ்வினை வேட னாவான் 
வேதக ஞானி நிந்தை விளம்பினன் பித்த னாவான் 
வேதியா பொருளைக் கொண்டான் விளக்குறு விட்டி லாமே . 14 
அலர்பிறப் பவல மாவிக் கறவுற வறிவா னநதஞ் 
சொலத் தொடங் குவங்கேண் ஞான யோகமும் துகடீர்சத்தி 
மலத்தினு மநாதி முததன் மயமுணர்ந் துணர்த்தல் ஞான 
முலப்பிலா வவனுள் வேறற் றுறைதலை யுணர்தல் யோகம் . 15 


497 


வேதாந்த மநகசிந்தாமணி . 
தன்னது சத்தி காட்டுந் தத்துவத் தொடாசசி நீங்க 
வன்னிய னலனைத் தன்னோ டநாதிய வமலன றன்னைக் 
கன்மமு மலனை த தாமுன் கண்டுகண் டிடாது காட்டப 
பின்னத னாலவ் வுண்மை பெற்றவன ஞான யோகி 

16 
உலகுளார் பெறாது துஞ்சு மொரு பொருள விழித்தயோகி 
யுலகுளாா விழிதத பணடத துறங்குவ னுருவ மாக 
உலகெலா மொன்றி வேறற் றொளிரு மொப பிலிதனொண்டா 
ளலர் தலைக கணித யோகிக கவனலான ஞேயம யாதே 17 
காட்சியிற் பொருளு மந்தக் காட்சியான் முன்னங் கண்டே 
யாட்சியா மநுமா னததி னருததமு மணுகொ ணாத 
சேடசியிற பொருளு மையா திரிவறச செப்பிச சீவ 
னாட்சிய வறிவு மாககு மவனமலத தநாதி முததன . 

18 
ஒப்பிலி யநாதி முதத னுரைக்கய லூலொவ வொன்று 
தப்பறுஞ் சிருட்டி யாதித தலைமை பொவ் வொருவா தம்மை 
யப்பர மென்னு மற்றை யனைவரும் பரமே யென்னுந் 
தப்பறத் துணியும் புத்தி தன்னையும் பரமே யென்னும் . 19 
மன நிலை யொடுங்க வீசன் வடிவினை யகததுள் வைத்துப் 
பினை வடி வறுதி பேசுரு தேசிக னருளாற் பெற்று 
மனநிலை யொடுங்க வாய்தத வாய்மையி னறிவை வைகக்க 
கனிவொடு காண்பான் காட்சி காடசியிற படலும் கைததே. 20 
நீங்கின ரிந்த வுண்மை நிலையினை நெஞ்சந தன்னில் 
தாங்குக சகளந் தன்னைச் சங்கரன றனனை யுன்னி 
நீங்குக சகளந் தன்னை முன்னையி னிலையி னீடித் 
தூங்குக திரியிற் பினனுஞ் சகளமா தரிக்கச் சூழ்ந்தே . 21 
இந்திய விருத்தி யெல்லாம் பிராணனே யியக்க வேயு 
மிந்தியஞ் செயிக்க வெண்ணிற் பிராணனைச் செயிக்கப் பஞ்ச 
விந்தியஞ் செயித்தார் தாமே யெய்துவர் சமாதி தன்னை 
யிந்தியஞ செயிகக மாட்டா ரெய்து வ தேது மினறே 22 
மனததையும் விடயந் தன்னின் மறித்துளே யடக்கி வைத்துப் 
பினைச்சலி யாமை செய்கை பிரத்தியா காரம வேதத் 
தெனைத்துள யாக பேத மனை ததையு மியற்றி னார்கள் 
மனத்தையு மறித்த மைந்த ரவர்சிவ புரத்துள் வாழ்வார் . 23 

63 


498 


வேதாந்த மநகசிந்தாமணி . 


நசையுட னிதயப் போதி னாட்டிய பொருளிற் சித்த 
மசைவற நிறுத்தறானே தாரண மதனைச் செய்தார் 
கசிவுறு மூவேழ் சுற்றங் கடுநர கதனின் மட்டு 
மிசையுறு சிவலோ கதது ளிருப்பரே விருப்ப மிக்க 24 
ஆற்றிடைப் புனறா னெறறே யவிக்கின மாக வோடன் 
மாற்ற்ற வற்றே யீசன் மலாப்பதத் தறிலை வைத்துத் 
தேற்றுற நிற்கை தானே தியானமித தியானஞ் செய்தார் 
மாற்றியே நரகிற் சுற்ற மவாகளைப் போல வாழ்வார் . 

25 
பரமனை யொருமை கூரப் பாவனை பண்ணி யுள்ளே 
யுரைதனி லதிக நூன மொழியவே விதியி னோக்கிப் 
பரவிடும் பத்தா முன்னைப் பாவமும் பறிப்பன் வேண்டும் 
வரமெலாங் கொடுப்பன வள்ளன் முத்தியு மவர்க்கே வாய்க்கும். 
அதிகமா யாமந் தன்னி லறுவரை யடக்கு மாற்றால் 
அதிகமே யதனி னாககை மனத்தினை யனகன் பாதத 
ததிகமே யதனிற் சித்தத தவிச்சினத் தியான மம்ம 
வதிகமே யதனி னுள்ளத் தரனை வைத் தறையும் வாக்கே . 27 
வாக்கினு மதிக மூல வாக்கினு மனத்தி னாலு 
நோக்கரும பொருளை த தன்னு ணோக்கற நோக்கு நிட்டை 
நோககிடிற பலங்க டாமு நுவன் றவிம முறையா னோன்மை 
யாக்குவ னவற்றை யெலலா மன்பருக் கநாதி முத்தன் . 83 


மாயாப் பிரலாபம் . 


சாராத சிற்பாவை தன்வாழ்வே மெய்யென்று 
வாராது வந்தவனோ வார்த்தை சொலப் - பாராது 
போவதே யென்வாழ்வு தானடங்கப் பொய்வாழ்வே 
யாவதே சாந்தம் பரம் . 
எட்டனையுந் தன்னெ திர்நா னில்லாவென் கற்பொழித்து 
வெட்டவெளிக் கேதள்ளி விட்டானே- கெட்டே 
னிறவாவென் கற்பை யிழித்தொருவள் வாக்காற் 
பிறவாத சொற்பிறந்த பின் . 


4 


வேதாந்த மங்கசிந்தாமணி . 499 
சொல்லாத சொல்லொருவன் சொல்லுதலு மக்கணமே 
செல்லா விடத்திலிவன் சென்றானே - யெலலாமு 
நானென்றா னப்பொழுதே நான்கெட்டே னானகெட்ட 
மானென்றான் கெட்டான் றனை . 

3 
இன்பமே யாமவள்பா லெய்திலெமை யெய்துங்காற 
றுன்பமே யாமென்னத தான்சொல்லி - யன்பாள 
னுண்ணெகிழ்ந்து போதையுட னொத்திரண்டுங் கெட்டவனை 
யெண்ணநமக் கென் காரியம் . 
போனான் பரதேசம் போதையுட னென்போத 
னானாத வின்பவுரு வாகித்தான் - றானா 
யொழிந்தோ யொழிவறநின் றொன்றாகி யுற்றுற 
றழிந்தோ வுறுப்பறையா னான் 
ஆணுமலை பெண்ணுமலை யென்றிவனை யன்றொருவன் 
காணவெளி யேவந்து கட்டுரைத்தான் வாணுதலகே 
ளப்பொழுதே யென்னோடு வாழ்வொழிந்தா னந தவுரை 
தப்பா திருப்பதே தான் . 

6 
நானெங்கே நீயெங்கே ஞானமே நம்போ தன 
றானென்கே மேலகீ ழறதததும்பி - யானந்தம் 
பேராதே பேதமாம் பெததககரை யிடிததிட் 
டோராறே யொததா லுரை . 

7 
மெய்யே மனிதரைப்போன் மேதினியில் வந்தொருவன 
செய்யாது செய்தானென் செப்புகேன்- வையக 
கருவழிய நானழியக் கற்பழியப் போத 
னுருவழியப் பாாததானே யுற்று 

8 


5 


சிவானந்தபோதம் . 


ஆன நெஞ்சமே யிமைப்பொழு தாகிலு மலைவறுத் திருந்தாயோ 
போன நாளிலே நடந்தது மிருந்ததும் புதுமைக ளறியாயோ 
ஈனமாகிய கவலையை நீக்கியைம் பொறியினி லிணங்காமல 
தான மொத்து நான் சொன்மொழி கேட்டு நீ சரியென்று மகிழ் 


( வாயே 


500 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


வேறு . 


நாலுவகை யோனியிலு மெழுவகையின் றோற்றத்து நளின 
மாக , மேலுகந்த மானிடந்தா னெடுப்பதுவே யருமையாய் 
மெய்யனாகி , பாலுபோன் மனமுடைத்தாய் புண்ணியமே மிகுந் 
துபவங் கீழாய்த் தளளி, நூலுணர்வ தருமை நெஞ்சே யிருவி 
னையிலொருவினையை நொறுக்கிததானே . 


2 


மனிதரிலும் பறவையுண்டு விலங்குண்டு கல்லுண்டு மரமுமுண்டு 
மனிதரிலு நீரவாழுஞ் சாதியுண்டு அநேக்குல மனிதருண்டு 
மனிதரிலு மனிதருண்டு வானவரு மனிதராய் வருவதுண்டு 
மனிதரிலே பிறப்பறுக்க வந்ததே யருமையென வகுததாாமுன் 

( னோ . 3 
விருத்தம. 
அறிவுககே சாட்சி கொண்டு நூலைப்பேசி 

அங்கத்தைத் தானழித்து அகததை நோக்கு 
குறிவைத் தபடியிருந்து மெய்யைப் பொய்யாய்க் 

குற்றமெனறே பொயயைத்தான் பொய்யாய்க்கண்டு 
நெறியுறறே யிருவினையும் நீக்கிப் போட்டு 

நேசமுட னீசனுடன் பாசம் வைத்து 
பிறிவற்று வொன்றாகி வாழலாகும் 
பேதித்துப் போகாதே பேணிக்கூடே 


தெளிந்த துறவி யிகந் தனிலே தேகப பிராரத் துவப்படிக்கு 
பொழிந்தேகரணத தனுபோகப புவனததிருந்து மெசசெயலும் 
ஒழிந்து சிந்தை தெளிவுறறே ஒன்றே சிவமென் றிருப்பார்க 
ளிழிந்த பேரும வரைக கொண டேறுவாாக ளிகத்தோரே . 5 
கருவி யகன்றிவ் வுலக ததைக கனவென் றிருக்கக் கருத்ததனுள் 
ளுருவைக கண்டொப புவமையற றுள்ளும புறம்புமொன்றாகிக் 
குருவைப் பணிந்து பூரணததில குலாவு மடியாா சகந் தனிலே 
மருவப் பொருந்தி வாழ்ந்தாலும் மாசற் றிருப்பார் வலலவரே . 

முந்த விருந்த வஞஞான மூட மான சததியையும் , பாத 
மறவே துணிந்து பராபரனத தினமுங் கைக்கொண்டு , சிந்தை 


வேதாந்த மநநசிந்தாமணி . 501 
தெளிந்தே குருபரனைச் சிவமென் றெண்ணுந துணிவதனால் , 
தொந்த மறுததுச சிவானநதச சோதி யதுவாய்ச சுகிப்பாரே . 

தி பேதந் தனைக்குறிததுத தயங்கி மயங்கித தளராதே 
சாதி யாவ தெவரறிவா சருவ வுடலு மொன்றாச்சே 
சாதி யாவ ரெவரென்னில் தனனை யறிந்து சிவமான 
சாதி பெரிய சாதியென்று சாற்று மறைகள் சததியமே 8 


வேறு . 


பெரியோரைப் பித்தரென வுலகத் தோர்கள 

பேயரென்ன விகழ்வதென்ன பிரிததுககேளு 
திரிவார்க ளிச்சை படிசகததோர் பார்த்து 

தீவினையும் நலவினையும் திரட்டிக்கொள்வார் 
சரியாசசென் றிருவினையு மொழித்துப் போட்டு 

சசசிதா னநதமென்ற பதத்திறசார்ந்து 
துரியாதீ தப்பொருளைப் பெற்று மந்தச 
சுயஞ்சோதி யாகியே சுகமுற்றாரே . 


9 


குற்ற மேதுங் குறியாமல் குணமும பலவாய் விரியாமல 
ஒத்து பொறிகள் புலனைந்து முறவாய் நீயுமு கநதிதனை 
பத்தும் பதன மாகத்தான் படசமிகவும வைதது ரத்தாற 
சித்த மதனைச் சிவமாக்குஞ சிவானந்த போத மிதே . 


10 


வேறு . 


மறப்பான மூனறுடலு மிழந்த முத்தா 

மனவெளியாம் பெருவெளியில் மருவலாலே 
துறப்பான வாகாச மொனறாந் தன்னிற் 

சூரியன்றன் பிரகாசத தோற்றமபோல 
சிறப்பாகத் தேகத்தி லிருந்த முத்தா 

திருஷ்டியினாற கலந்தொனறாய்த தியானிபபாாகள 
மறைப்பான தில்லைநெஞசே கணம ணிககுள 
வன்னியொளி மருவு மாத வண்மைபாரே .. 


11 


வேறு . 


பொன்னி னெஞ்சமே சொற்படி கேட்கவும் பொருந்தியே 
சன்றாக ; இன்ன மினனமும் பேதமை கொள்வையோ வில்லறம் 


Tea வேதாந்த மாகசிந்தாமணி 
தனவிட்டு , தன்னைத் தானறி யாமலுஞ் சிவனடிசார்வது மிழந் 
தாக்கால் , பின்னம் பின்னமா யிரண்டுங் கெட்டா னென்றேபே 
தைமை கொள்வாயோ . 

12 
சுத்த நெஞ்சமே சற்குரு மலரடி தொழவகை கேடபாயேல் 
பத்த னாகியே மானாபி மானமும பற்றற விட்டே நீ 
குற்ற மேதுமற் றெவ்விடங் காண்கினும் கூறுடற் களிப்புற்று 
பற்று மாகியே திருவடி கெதியெனப் பண்புடன் பணிவாயே . 


வேறு . 


இச்சையுட னெத்தனைநா ளிவ்வுலகில் வாழ்ந்தாலு மிடரே 
சொல்வார் , நச்சைவரு மிதனாலே தெளிவுற்ற மனதென்று நல் 
லோர் சொல்லார் , சசசடியை விட்டுவிடு முப்பொருளை யோர் 
பொருளாய்த் தனித்துப்பாரு , பிசசையென்ன விசாரமென்ன 
தலைமேலே சுமந்துவரப் பெருமா னுண்டே . 

14 


சீவனே நீயாகு மறிவு நீயாஞ் 

சிவன்றானே நீயாகும் பரமு நீயாம 
தாவுகின்ற செயலுடனே மனதென் றுன்னை 

சாற்றியதோர் நாமமாஞ் சாவசங்கை 
மேவவே மொழிகிறது முனதால் நெஞ்சே 

மெல்லமெல்லச சொறபடியே மேவினக்கால் 
நாவு தனிற் பிரிக்கின்ற பேத மற்று 
நாம்சிவமாய் வாழலாம நாடிபபாரே , 


15 


வேறு . 


ஞான மேதெனக் கேட்டிடின் தத்துவ நானென வுணர்நதிந்த 
ஊனை நானெனவுரைத்ததையகன்றுபின்னெழிவறத்தனைக்கண்டு 
மானம் வெட்கமுந் துக்கமுங் கவலையும் வஞ்சனை தான் போக்கி 
யீன மற்று நான் சிவமெனத் துணிந்தது மிழந்தது முடிவாமே .. 

என மேபெற வெடுத்திடு மவ்வுடல் நழுகிடா துரைத்திட்டா 
லீன மாகிய செனனமும் போக்கிடு மீசனே தானாகி 
வான முற்றதோா சசசிதா னந்தமாய் வாககுரைக் கெட்டாத 
மோன முற்றுதா னெங்குமாய் நிறைந்தது முத்தியென் றுணர் 

[ வாயே . 


வேதாந்த மாகசிந்தாமணி , 


508 


சிவபோகசாரம் . 


துரத்தி யுனையாசை தொடராம லென்றும் 
விரத்தியினா லாங்கவற்றை விட்டுப் - பரத்திலன்பு 
செய்யடா செய்யடா சேரபர பஞ்சமெலாம் 
பொய்யடா பொய்யடா பொய் . 


1 


பரவிமனம் போகாப பரத்தடைய நாளு 
மிரவுபக லற்ற விடத்தே --திரமாக 
நிலலென்றான் கண்டதெல்லா நேதிபண்ணி மும்மலமுங் 
கொல்லென்றான் ஞானக் குரு 

2 


ஒருமையுட னீசனரு ளோங்கியென் றுந் தூங்க 
லருமை யருமை யருமை- பெருமையிடு 
மாங்காரங் கோப மபிமான மாசையிவை 
நீஙகாத போது தானே . 


3 


வா 


5 


உரையிறந்தா லுன்னு முணாவிறந்தான் மாயைத் 
திரையிறந்தாற் காண்கின்ற தேவை - வரைபெருக 
ரசிப்பதும் வாயால் வாழ்த்துவது நாடகமாய்ப 
பூசிப்பதுஞ் சுத்தப் பொய் 
உருவை யருவை யொளியை வெளியை 
யிருளைச சிவமென் றிராதே - மருளைப் 
பிறிந்தறிவிற் கண்டதனைப் பின்ன மற வெங்குஞ் 
செறிந்தபொரு டானே சிவம் 
உன்னாதே பற்றா துரையாதே யொனறியதி 
னின்னாம மில்லை நிகழாதே - பன்னாட 
பரையிறந்து நிற்கும் பயனணைந்தார் நெஞ்சிற் 
றிரையிறந்து நிற்குஞ் சிவம் 
அநித்தியததை நித்தியமென் றாதரிக்கும் பொல்லா 
மனித்தருடன் கூடி மருவாதே - தனித்திருந்து 
மோனந்த மாஞ்சிவத்துண் மூழ்கி , மலத்தையறுத் 
தானந்த மாயழுந்து வாய் . 


6 


504 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


8 


என்னை யறிவென்றா னென்னறிவி லானந்தந் 
தன்னைச் சிவமென்றான் சந்ததமு - மென்னையுன்னைப் 
பாராம றைதததுவே பாசமென்றா னிமமூன்று 
மாராய்ந தவாமுத்த ராம . 
தத்துவத்தை விட்டறிவிற் றான்கலந்து தன்னிழப்பின் 
மெய்த்துஞ் சுகத்தின் மிகவழுந்திச் - சுத்தமா 
யொன்றாகி நின்ற வுணர்வு மொழிந்தக்கா 
லன்றே சிவபோக மாம் . 


9 


10 


தன்னை யிழந்திடத்தே தானே சுகவடிவா 
யின்னபடி யென் றுணரா வெங்கோனுட் - பின்னமற 
நின்றநிலை தானுந் தெரியாதே நின்றவாகட் 
கன்றோ பிறப்பறுக்க லாம் 
தன்பெருமை யெண்ணாமை தற்போத மேயிழத்தன் 
மின்பெருமை யாஞ்சகததை வேண்டாமை- தன்பா 
லுடலைத் தின மபழித்த லோங்குசிவத் தொன்ற 
னடலைப் பிறபபொழியு நாள 


11 


12 


ஆர்பெரிய ராசிறிய ரார்பகைஞ ராருறவர் 
சீர்பெரிய ரான நத சிறசொருபர் - போபெரிய 
ரெங்கெங்குந் தாமா யிருந்து சட சித்தனைத்து 
மங்கங் கியற்றுவத னால் . 
நெருப்பென்றால் வாய்சுடுமோ நெய்பாறேன் கட்டிக் 
கருப்பென்றாற் றித்தியா காணீ - விருப்பமுட 
னீபிரம மென்றக்கா னீபிரம மாயினையோ 
நீபிரம சற்குருவாய் நில் . 
நாம்பெரிய ரென்னுமதை நாடாத டக்குமவர் 
தாம் பெரிய ரென்றுமறை சாற்றியிடு - நாம்பெரிய 
ரென்பார் சிறியரிவ ரல்லாதிவ் வுலகிற் 
றுன்பார் சுமப்பார்கள் சொல் . 


13 


14 


505 


வேதாந்த மாகசிந்தாமணி 
சிவப்பிரகாச வெண்பா. 


பாக்குமனங் காணாத வாசாம கோசரத்தை 
ஆக்கமழி வில்லா வறிவுருவைப - பாக்கியத்தோ 
ரொன்றும் பரம்பொருளை யுள்ளாமல் விள்ளாமல் 
என்றுந் துதிப்பே னியான் . 


1 


உடம்பு நீ யல்லை யுறக்கத்தி லெல்லாம் 
அடங்கப் பிணமாகை யாலே -- திடம்படவும 
வேறுதா னுண்டோ விடாதே யருந் துகின்ற 
சோறுகாண் காயச சுமை . 


2 


3 


4 


மெய்வாய்கண் மூக்குச செவிவாய் விடயமாய்க் 
கைபாத மந்தக கரணமாய் ஐயா 
பொறிபுலன்க ளென்று பல பேரிட்டுப் போத 
றிகின்றார் நின்னையொழிந்தார் . 
அந்த விருளை யறிந்த வறிவு தனைப் 
புந்திதனிற் பார்த்துப் புகன்றுகா - ணிந்த நான் 
கண்டே னடியேன் கதிரவிட்டுக் காயமெலா 
முண்டா யிருந்த துணாவு 
உண்டா யிலங்கு முணர்வு தனைக கொண்டு நீ 
திண்டாடும் பேரிருளை த தேடிக்கா - ணண்டாபோ 
பங்கேநான் றேட வறிவொழியக கண்டிலேன 
எங்கே யொளித்த திருள் . 
உள்ள கதிரனைத்து மொன்றா யுதயமுற 
நள்ளிருடா னெவ்விடத்து நாடுமோ - தெள்ள 
அருளே யறியே னறிவு தயஞ செய்ய 
இருள் போய் மறைந்த விடம் . 
இருந்த படியேயிங் கெல்லாங் கழன்று 
சரிந்து பெரும் பாழாயத தனியாய்த - தெரிந்ததனைச் 
சொல்லாட லின்றி யொருகாற் றொலையாதே 
யல்லாயிருகத தது . 

64 


5 


6 


7 


506 வேதாந்த மககசிந்தாமணி. 

பரவுட லென்றுமறை யெல்லாம் பகரும் 
துரிய வதீதமெனச சொல்லுங் - கருவி 
திரண்டடங்கும பாழ்போலச் சீவனெழிக் கின்ற 
ரண்டாம்பாழ் கண்டா யிது 


8 


விட்ட வதீத விரிவைத் தெரிந்துமிகச 
சுட்ட விருந்தபடி தானசொலலின் - முட்ட 
இரவுபக லில்லா வெறிக்குரு சுடராம் 
பரவறிவை மைந்தா நீ பார . 


9 


ரணமாம 


10 


ஆரு மறியா வகணடபரி 

பூர் 
பேரறிவு கண்டேன பெருமானே - நேராகப 
போககுவர வுண்டோ பொறிபுலன்க டாமுண்டோ 
ஆககமழி வுண்டோ வதற்கு . 
நின்றும் பறந்து நடந்தூாந்து நீணிலமவிண் 
* ணென்ற பலகோடி யித்தனையும் - என்றும் - 
அறிவொழியக கண்டிலே னண்டாண்ட மெல்லாம் 
பொறிபுலன் பூதமவேறும் பொய் 
உள்ளாய்ப் புறமபோ யுருவா யருவாகி 
வள்ள வெளி தானாய் வெறும் பாழாய் - நள்ளிருளாய் 
அல்லாய்ப பகலா யனைத்துமா யப்பாலாய் 
எல்லாமாய் நின்றேனு மியான் . 


11 


13 


ஓதற் கரிதாகி யொன்றான பேருணாவும் 
0 கோதற் றமுதாகிக் கூடாதே - பேதம் 
அறிந்திருக்கு நாடாத வெலலாநா மென்றங் 
றிந்திருக்கை யுண்டாகை யால . 


13 


அடைய நமதுருவ மாயினோ மெறேன் 
விடய மதுக்கது நீ விட்டிங் - கிடையிலொரு 
போதமில் தென்னும் புந்தியுமவிட் டந்திபக 
லே துந் தெரியா திரு 


14 


* என்ற என்றது குறுகி நின்றது 
0 அற்றவென்னும் பெயரெச்சத்தகரவீறு தொகுக்கப்பட்டது . 


ன 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 
வைத்த நிலமிறந்து வானிறந்து மண்ணிறந்திங் 
கித்தனையுந் தீர விருந்து போ - யத்தா 
தெரிந்தும் தெரியாமை யொன்றுந் தெரியா 
திருந்தபடி தானிங் கெனக்கு . 


15 


தத்துவாமிர்தம் . 


கலிவிருத்தம் . 
எய்கணை பிறகிடு மிளமை முப்பது 
தைவரு வளியினுஞ் சால வேகுமான் 
மையறு தநதை தாய் மக்கள் சுற்றமுஞ் 
செய்பொருள் களுஙகன வொப்பத தீருமால் . 
பிணிகளுங் கவலையும் பேசினேழ்கடல் 
அணி தரு மணலினு மனந்த கோடியா 
மிணை தரும பிறவியா னிடர லாதொரு 
கணமது மிலதெனக் கண்டு நொந்தனன் . 


1 


2 


கலிநிலைத்துறை . 


சாந்தி தாந்திநல் லுபரதி தகுதிதீ க்ஷையுடன் 
வாய்ந்த மைத்திரி யாதிக டமக்கவ யவமா 
யாய்ந்து விட்டுநல யயாதியு மழிவில்வீட் டின்ப 
மேய்ந்து காட்டுநல்லிறைக லுறப்பெரு விடாயாய் . 3 
வன்ன நாலதாய் வன்பத மூன்றதற குடைததாய் 
தன்ன தாமவடி வதுமிகத் தானு நுண் ணியதா 
முன்ன மாமறை முழுதுமே யோதறி யாசசீர் 
மன்னு மாப்பொரு ளுடைமைமா வாககியப் பேராய் . 4 
வடிவு நுண்மையு மாப்பொரு ளுடைமையு மலர்வு 
முடிவு மாயிரு மையுமற மொழிதரு விரகும் 
படியி லாதெழு பழமையு மப்படி புதுமை 

மை 
யுடைய தாகிய வுயர்குறி யாறவை யுடைத்தாய் . 5 


வேதாந்த மாகசிந்தாமணி 
இறந்த கேள்வியா யிறந்தநற றரிசன மஃதா 
பிறந்த வீரமா யெலையிலா னந தஞா னமதாய்ச் 
சிறந்த காலதே சந்திசை யிறந்திடத் திகழ்ந்து 
நிறைந்த வெட்டியல புடைத்து நீள் வாக்கிய மினங்கேள் . 6 


கலிசசந்தவிருத்தம் . 


நித்தமொடு முததம லந்திகழ்பரத்தை 
யுய்த்தகர முததமணி யத்தி * னிக ரொப்ப 
மெய்த்திடவெ வாக்குமுண ரததிகழு விககுரு 
ததவமசி ததவமசி ததவமசி சத்யம 


8 


சத்தமுறு பிததினலை தட்டற வுளத்தே 
முத்தியெனு மபபதமு ழுத்திட நினைக்கிற் 
கைத்தலநெ லிக்கனியெ னப்பொருள் விளக்கும 
தத்வமசி தத்வமசி ததவமசி சத்யம் .. 
பத்திய தின மெயக்குரவ னறபதம துற்றே 
சித்தமொரு மித்துறவி னிற்றுறவி யற்றின் 
மெய்த துமுய றத்துவபராக்கதுவிளக்கும் 
தத்வமசி ததவமசி தத்வமசி சத்யம .. 
கத்த துறு பிததசம யக்கவலை விட்டு 
நித்தபா மத்தையுணா தற்றக நினைக்கின் 
மெய்த்தொருக ணத்தினிலவெளிப்பட கழ்த்தும் 
தத்வமசி ததவமசி ததவமசி சதயம் ,. 


9 


10 


மத்தமுறு பொய்ப்பவம யககறவு ளததே 
மெய்த்தபா தத்துவம் வெளிப்பட வெவர்க்கும் 
கததமணி ஈறசுடா விளக்கது வெறிககும 
தத்வமசி ததவமசி ததவமசி சதயம் , 


11 


முத்தமொடு நித்தமுறு சுததமது புத்த 
வத்துவித மப்பரம மததினை யுள ததே 
யித்திறனெ னத்திகழு வித்திட விளக்கும் 
ததவமசி தத்வமசி ததவமசி சதயம் . 
* மலர்வு - நிறைவு . நிகரொப்ப ஒருபொருட் பன்மொழி . 


12 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 


அறுசீர்க் கழிநெடிலாசிரிய விருத்தம் . 


ஆதலால் வாக்ய ஜன்ய ஞானமே ஞான மன்றி 
ஓதிய ஞான மெல்லா முணரின் ஞானமேயாம 
ஏதம தறவே தாநத மிசைத்திடும பரிசை மைந்தா 
ஓதுவ னுவகை யோடு முளத்தினை யொருக்கி நீகேள .. 


13 


அனறியுஞ் சூக்க மாய சவணமா திகளை யோரின் 
துனறிய வுபநிடத்தின் சுடருமா வாக்கி யத்தின 
முன் றிகழ் பதப தாாதத முககிய விலக்கி யங்கள 
தன்றிக ழசு தத சுததங் கேட்டிடல் சவண மாமே 


14 


உரைத்தநற் சவணந் தந்த வுறுதியாம் பதப தாாத்தம 
நிரைத்தவை முடிபா யுள்ள நிமலமாம் பரமன் சீவன் 
தெரிப்பரு முபாதி நீககிச சிறபரம பொருளொன் றேயாய் 
இருததிடு மதியின் றிடப மிசைததிடின் மனன மன்றே . 15 


அசைவற மனனந் தன்னா லற்றவப் பொருளை நேரே 
இசைவுறக் குரவ னானு பூதியா மிடங்க டோறும 
திசையறத் தெரித்து மீட்டுங் காட்டியே திகழு மாய 
நிசியறுத் தருளு பாய நிலைநிதித் யாச மாமே 


16 


அதுவெனும் பதத்த ருதத மரியாற பரமன் சீவன் 
பொதுவற நீயே யென்னும் பதத்தினின் பொருள தாகும் 
பதியுற வானா யென்னும் பதப்பொருள் பரமன் சீவன் 
கதியுற வேக மாதல் காட்டிடு மதுவா மன்றே 


17 


முக்கிய விலக்கி யங்கள் மொழியின்மு னிருப தத்தில் 
தக்கிடு முபாதி பாவஞ் சாற்றின முக கியம தாகு 
மிக்கவை தன்னின் வேறாய் மேவிநின் றுணருஞ் சிததே 
தக்கலட் சியம தென்று சாற்றவும் படுவ தன்றே 

18 
எறித்திடு மிருப தத்தி னிசைத்தநற் சபளஞ் செப்பின் 
குறித்திடு பரோட்ச மொன்றாங் கூறப் ரோட்ச மொன்றாம் 
முறைப்படு சபள மாய விருபத முககி யததை 
நெறிப்பட வடைவிற் கூற நிகழ்தர வறிக வையா . 

19 


610 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


கலிவிருத்தம் . 
அந்தவப ரோட்சசபளத்தகம தென்னும் 
பெந்தமது முந்துறுதல் பேணிவர லாலப் 
பந்தசப ளப்பழு தறுததருள வீசன் 
தொந்ததசி யெனறமுறை சோதனையளிப்பாம , 20 

அறுசீர்க் கழிநெடிலாசிரிய விருத்தம் . 
முந்துறக கேட்ட நீயாம பதததினின் முககி யந்தான் 
நந்திடு முடல மாதி நானெனத் தோன்றி மெய்போல் 
வந்திடு மயகக மாய வுடலொடிந் தியம னந்தான் 
புந்திநற் பிராணாங் காரம் புகலுசங் காத மையா . 

21 
ஏற்பட வேழு நானென றிடுதொறாம் பதத்த சுததம 
கூப்பிடு மஞ்சங கோடிங் கங்கையிற் றிகழு மென்ற 
வேற்பதத தருதத மெவ்வா றபபரி சேழின் வேறாம 
சீரப்பதக் கரியாஞ்சிததே திகழுந்தொம பதார்த்த சுத்தம் . 22 
சொல்லிய தொமப தததைச் சோதனை பண்ணி வைத்து 
தல்லெனும பதததைத தேரில் சகலகஞா சகலேசாதி 
மல்கிய சகல வியாபி மதித்திடு கார ணாதி 
தலலினி லசுத்த மாகுஞ சபளமுக யாாதத மன்றே 23 
சுட்டிய 

ய சிவலை * நின்ற சுவேதமோ டியதென் றெண்ணப 
பட்டிடும் பததத ருததப பரிசுபோற் றறப தததின் 
விட்டிடாச சபளபாவ முக்கியத் தினிலவே றாகும் 
தட்டறு கரியாஞ் சிததே சாற்றுதற் பதார்த்த சுத்தம் . 24 
தோற்றிய விருப தததைச சோதனை பண்ணி வைத்தங் 
காற்றவே யானாயெனனும் பதததினுக கருத்தா தேரின் 
ஏற்றிய விருப தத்தி லுபாதிதீ ரிலக்கி யாாததம 
ஆற்றவே யேக மாகி யகண்டபூ ரணம தாகை . 

25 
ஓதுவ மோள்ளி யோய்கே ளோங்கிரு பத்ததால் வந்த 
மேதகு பொருளொன் றாறா மயிக்கிய விருப்பி னோடும் 
மோதுசம் சர்க்கத தோடும் விசிட்டவாக கியத்தின் முகய 
மேதமா மகண்ட வா கயத் தேகமே யாகு மன்றே . 26 

* நின்றது ஈறுதொகுத்தல் பெற்றது 


வேதாந்த மககசிந்தாமணி 


511 


சொன்னவாக கியத்த ருத்தஞ் சோயநற் றேவ தததன் 
என்னும்வாக் கியபதங்கட் கருத்தமெப் பரிசி னவவா 
றன்னிய விருப தம்விட் டகண்டமாம் வதத்தி னாலே 
உன்னரு மகண்ட பூர்ண மாகியே யொளிரு மன்றே 27 
வாதிலா மதுரவாரி மன்னுமா வாக்கியத்தின் 
ஏதமில் பதப தார்த்த விலங்குசோ தனையி னாலே 
ஆதனே னயர்வற் றுண்மை யகண்டபூ ரணம தாகும் 
போதமே புரையற றோங்கும பொருளென த தெளிந்தே னெந் 

தாய் 
இல்லதோ வுள்ள தோமற் றேகமோ வநேகந் தானோ 
அலலதோ வாமோ வன்றி யருவமோ வுருவந் தானோ 
எல்லையில் பரமார்த தந்தா னெவணமென் சங்கை நீங்கி 
அல்லறீர் பொருளிவ் வண்ண மென்பதை யறிந்துகொண்டேன் . 
மொழிந்தவட தங்கள் மூன்றின் முன்னிய தொம்ப தததில் 
பொழிந்தமுக் கியபா வததைப பொறியற மனன செய் 
ஒழிந்தமற் றுடல மாதி யுரைத்தவே ழினையுந் தேரின் 
விழைந் தமுப் பரிசாய் மேவு மவததைமூன றெனன வாங்கே 
நவின் றிடு மவைமூன் றாவ நனவொடு கனவு மற்றும் 
துயின றிடு சுழுத்தி யென்னச சொன்னவா றடைவே செப்பின் 
பயின றிடு விசுவ னோடு தைசதன் பிராகஞ னெனன 
நவின்றிடு முயிரின் முகய நலம்பெற வறிந்து கொண்ணீ 
என்றவச சீவன் றன்பா லியைந் துள வுபாதி பாவ 
மூன்றிய மனோவிருத்தி யிரண்டதொன் றுபர மாதான் 
மூன்றையு முணாந்து மூன்றும் கழன்றவை யின்றி நின்று 
தோன்றிய வுணர்வதாகை சுதததொம் பதாாதத மென்றே. 32 
உன்னிய தொம்ப தத்தி னுற்றவப் பொருளா யுள்ள 
மன்னிய சீவ னுணமை மனனஞ்செய் தற்ற பின்றை 
பன்னிய தற்ப தத்தின் பொருளதாம பரம னுண்மை 
தன்னியு மனன முன்போற் றகுதரச செய்தி யையா . 33 
கூறிய பரமன் றன்பாற் கோதறு முபாதி பாவம் 
ஊறிய சகலஞ் ஞதது வாதிக ளுயாதூ லாதி 


31 


113 வேதாந்த மநகசிந்தாமணி . 
தேறிய காரணத்வா திகளெனுந் திரளு முன்போல 
மாறிய வவத்தை மூனறா மவததையு மனனஞ் செய்.ே 34 
ஓதிய சகல குத்துவா திகளெலா மொளிருந தேய 
மேதது பரமன் றன சாக கிரமதா மழுங்கிற் றெங்கே 
யாதது பரமன் றன்பாற கனவதா மாண்ட தெங்கே 
ஓதிய பரமன் றன்ப லுபாதியாஞ் சுழுத்தி யையா 

85 
நாட்டிய வடைவே மூன்றி னாமமு மனனஞ 

செய்யின் 
கூட்டிய விராட்டன மற்றுங் குலவிய விரண்ய காப்பன் 
நாட்டுறு மறிய வவயாக ருதனென நவின்ற மூன்றும் 
மூட்டிய தற்ப தத்தின முக்கிய மாகு மனறே 

36 
ஆதலாற் சீவ பாவத தாயமூன் றவததை போல 
ஓதிய பரமன் றன்பா லுபா தியா மவததை மூன்றும் 
ஏதம தறவு ணாந்து கழிந்தவை மூன்று மில்லாப 
போதமே ததுவாஞ சுததப பொருவிற்ற பதார்தத மையா . 37 
பரமன்றன் சுழுததி தன்னை ப பழமறை பரநல் வியோமம் 
பிரிவறத் திகழா காச சரீரநற பிரம மென்றும் 
உரவிய பரமான் மாவி னுபாதிசொல் லுதலா லத்தைத் 
துரிசறக் கழன்ற சித்தே சுத்தற பதார்த்த மையா . 

38 


இருபதப் பொருளு மிங்ங னிலக்கியப் பரிசை யைய 
மருவறத் திகழும் வண்ண மனனஞ்செய் தகனற பின்றை 
தெரிவுற வானா யெனனுந் தேசுடைப் பதார்த்தந் தன்னைப் 
புரிவுற மனனஞ் செய்நற் பூரணமாக வையா 

39 
இதமுறு தூல பாவத திடாப்படு பெதத நீங்கி 
விதமுறு முயிராஞ சிததின் விடடாவா தனையங் குண்டு 
பொதுவுறு சூக்க பாவத தகமுறு புணாப்பு 
விதமறு பரமன் பாலும் விட்டவா தனையங் குண்டே . 40 


சொல்லிய தொம்ப தத்தின் துரிசதா மூன்றும் விட்டுத் 
தல்லினிற் றுரிச தெனறு சாற்றுமூன் றனை யும விடடே 
மெல்லிய திருக்கு திரசிய விதிரித்தந் தீர்க்கை சுட்டி 
எல்லையி லிதம தெல்லாம் பிரமமென் றதுவே தந்தான் . 


41 


கா 


வேதாந்த மகாசிந்தாமணி . 518 
தூலமா மிதததைச சீவ னகமெனுந் துரிசி னான்முன 
ஏலவே யிதத்தி னீவே றென்றக முகம தாக்கி 
மேலுமோ ருபாதிமேவப் படுமறி விதுதா னோரின் 
ஞாலமுண் டிடுதன மாட்டா தெனமறை நவிலு மன்றே . 
உன்னிய முறைமை யாலே யுற்றதற் பதார்த்த மாகி 
மனனியே காரணத்தை வாய்க திடக கழன்று மேலாய் 
உன்னருஞ சிததின ஞால முண்டிடப படுத லாலே 
மன்னிய விசுவக் கிராச மறையெலா மறையு மன்றே. 

43 
ஆதலா லிருப தததி னவத்தைக ளனைத்து நீங்கி 
தலா லகத்தின் மீதுங் கண்ணெலுங் கருத்தும் வாடி 
நீதியா லிதமுந் தானாய் நிகிலமும விழுங்கி யோங்கும் 
ஓதரு கரியாபோ தந்தா னோங்குதற் பதார்ததத துண்டே . 44 
ஆதலா லார ணங்க ளறைந்தசம் சாக்க வாகயம் 
ஒதிய விசிட்ட வாகய முரைத்தவிவ விரடிை னாலும் 
போதரும் பொரு ளிரண்டிற பொருந்துவா சனையு , தீரக 
காதலா லசிப தததாற் காட்டிட வுரற தன்றே. 
சோயநற் றேவ தத்த னெனச்சொல் வாக கியத்தினாலே 
காயமற றிருப தததாங் காரிய காரணங்கள் 
போயமற் றிதமகம போய்ப போயவா சனையுந் தீர 
ஆயமற் றகண்ட பூர்ண மாகிய தசிய தந்தான 

46 
சீவனும் பரனு மற்றச செகமெனு முபாதி யாய 
மேவரு கோளகண் மற்றும் விரிவுட னொடுந்தம யாவும் 
ஓவிமற் றொன்று மின்றி யொழிவிலா நிறைவை யிஙன் 
ஆவமற் றானா யென்றங் கமைந்தது சமைந்த தையா 

47 
பொருகடல் சூழ்ந்த விந்தப் புவியக மெங்கும் புக்கேன் 
தெரிதர வேதாந்தத்தின் றிகழ்தரு பொருளை யிங்ஙன் 
மருவுறு மயக்க தீர வாய்ததிடக காட்ட வலலாா 
ஒருவரு மில்லை யில்லை யும்பனே யுன்னை யலலால் . 

48 
மறைகள் போ வாரு முண்டு மருவுமா கம புராணம 
கறைகடீர் மிருதி மற்றுங் கலைகள் போவாரு முண்டிங் 
கிறைவனே வேதாந் தத்தி னெழின்மிகு பொருளிஞ் ஞாலத் 
தறிவுற வருள வல்லா ராணையே யில்லை யில்லை . 

49 


65 


614 வேதாந்த மககசிந்தாமணி . 
தம்பிரா னருளிச் செய்த சவணமாத் திரத்தின் மட்டே 
இம்பரா ருலகந் தன்னின் யாவரு மறிவ தன்றி 
அம்பொனே மனனர் தானு மறிபவ ரில்லை யானாற 
செம்பொனே சுவாது பூதி செப்பவேண் டுவது முண்டே . 50 


கலிலேத்துறை. 


தொமப தத்தினிற் காரிய சோதனைத் துணிவும் 
நம்ப தத்பதக் காரண சோதனை நலனும் 
அம்ப தத்தசி வாசனைச் சோதனை யஃதும் 
கம்ப மற்றிடக கண்டுண்மை காண்பது முடிவால . 

51 
தொம்ப தந்தனிற் சொல்லுமுக் கியத்தினின் மொழிந்த 
நம்பு முப்பரி சாகிய வவத்தையு நனவிற் 
கமப மற்றிடக் கண்டவை கழிந்துள கரியை 
நம்ப விப்பரி சேகண்டு கண்டவா நவினீ 

5 
பொறிபு லன்புணர் மனனுறு விடயமா நனவு 
மிறைவ கண்டருள் வகையினிற் கழிந்ததுங் கண்டேன் 
கறைசெய் வா தனைப பந தமாங் கனவதுங் கண்டேன் 
செறியு நின்னருளின்னது தீர்ந்ததுங் கண்டேன் 

53 
நனவு வாதனைக் கனவதா நாற்றமு மற்று 
வினவ லாவதும் வேறுமொன் றறுமவெறும் பாவம் 
புனைவ தாகுமவ் வியத்தமாம் பொற்புடைச் சுழுத்திக 
கனைசெய் பேரிருண மூலநற் பகுதியும் கண்டேன் 54 
அனைய மூலநற் பகுதியை விடயமா வறியு 
மெனை யு நீயருள வகையினி ன றிவெனக் கண்டேன் 
இனைய நீதியி னறிவதா மெனைக்கண்ட பின்றை 
புனை செய் மூலநற் பகுதியோ யிறந்ததுங் கண்டேன் . 
அறிவு தானழி வின்றியே யனைத்தையு மறந்து 
முறிவ தாகிய முன்புபின் பக்க மேல் கீழ்சூழ் 
செறிவ தாயிடா தனக்கின்றி யெங்குமாயத திகழ்ந்து 
பிறிவி லாதனைத் தினுக்குமுள் ளாகியே பிறழும .. 

56 
* காண்டவா எனபுழி றுவ்வீறு தொகுக்கப்பட்டது . இதனைத்திருக் 
கோவையாருள் சற்றவா என்புழிப்பேராசிரியர் விரித்தலானுமுணர்கள் 


65 


58 


வேதாந்த மசேக்தாமணி. 145 
எழுமெ லாமிதி னிகழுமிங் கழிதடு மிதுதான் 
கழிவி லாதனைத் தினுக்குகந் காரண மதுவாய் 
ஒழிவ தாமுடல் பொறிபுலன் கரணமற் றளைத்தின் 
கழிவி லாதநற் கரியது வாகியே கமழும் . 

57 
கண்ட னன் விராட் டெனும்பான் கருதரு நனவைக் 
கண்ட னன்கார ணாதியத் தூலாதி யதனிற் 
கண்ட னன்போத விகற்பமாங் கனவதிற் கழிய 
அண்ட நீயழ குறவருளியல்பதா மதனால் . 
எழுவ தாகிய விரணிய கர்ப்பனா யிசைந்த 
கழிவி லாதநற் பரமுறு கனவதுங் கணடேன் 
அழிவி லாதவவ யாகாத னெனும்பரன் சுழுததி 
ஒழிவி லாதநின் னருளினி லொதுங்குறக் கண்டேன் . 59 
பழுதி லாதநற் பழமறை பரமநல வியோமம் 
அழிவி லாதநல் லாகாச சரீரநற் பிரம 
மொழியி னாகிய பயனது தெரிவுறப் பரமன் 
கழிவி லாதநற் சுழுத்தியிற் கரிசறக கண்டேன் . 

60 
விழைந்த வவ்வியா கிருதனெனும் பரமால் வியோமங் 
கழிந்து மேலுறுங் கணண தாய் வியோமமே முதலா 
மொழிந்த மூன்றையு மொக்கவே விழுங்கிநின் றொளிரும் 
கழிந்தி டாதசிற் பரமுநின் னருளினிற கண்டேன் . 81 
ஒருங்கு மீள்வுறு மியல்பினி னுபாதிகள் கழித்தும் 
தரங்க மோயா தப்பெரும் பிதததுா தடித்து 
நெருங்கு பேரித மெனுமவிசவ நிகழவதும விழுங்கியப் 
பெருக்க ணாய்நிகழ் பிறவுநின் னருளினாற கண்டேன . 62 
அரேய மாநனமா வுளமபுற முழுதுமென் றறையும் 
பராவு மாரண மறைதருந் திருமொழிப் பரிசே 
தராத லாதல வுலகமுண் டகமபுற மருவுஞ் 
சராச ராதிகண் முழுதுந்தன் னுருவமாய்த திகழும . 63 
ஊனி றந்துயிரிறந்துள மிறந்து ணர்வதாம் 
தானி றர்து தகு பாவமு ழுதும்ப ரமொடே 
வானி றந்துமிக லொன் றிவைய முண்ட புரணா 
தானி றந்தபா மப்பத மிருந்த படியே 

64 


வேதாந்த மநநசிந்தாமணி 


புறங்க ணன்றுளம தன்று யுகலங்க னமதா 
யறுங்க ணன்றுணர்வு மன்றுணர்வி றந்த விட 

விடமா 
நிறங்க ணன்றுநிகழ் வேதிதமும் வேதய முமெலாம் 
இறந்திருந்தபர மப்பத மிருந்த படியே. 


65 


வேறு . 


அருளு நாயக னாருயிர டுவளிப்படு மொருபாழ் 
பொருள தாம்பரன் பொருவற வெளிப்படு மொருபாழ் 
தெருள தாகிய குருபரன் றிகழுமிச சமைவாம் 
இருளி லாது சூழ் கீழ் மேலு மெலையிலிப் பெரும்பாழ் 


66 


நீல காதமா முறபல மென நிகழ்த் திடல் போல் 
சாலுஞ் சத்திய ஞானமோ டனந்தவா னந்த 
நாலு மொக்கவே திகழ்தரு நலமுடைக் குரவன் 
சால மிக்கால் லொளி வெளிப் படுவதிச் சமைவே 


67 


மைந்த முனபுக லிருவகைப் பாழியல பெனலாய் 
வாத வெலைகண முடி 5 தகிம மதிப்பரும் பாழைச 
சொந்த மொன்ற்ற விழுங்கய சுயமபிர காச 
மிந்து கணடிடென் றிறைமெளன மொழியினி னளித்தான் 68 


சொல்லு மெல்லைகண் முடிந்து துரி சொன்று மிலதாய் 
எல்லை யினறிய வகண்டபர வினப மிதெனா 
வல்ல வன புதலவன் வாழவொரு மோன மொழியால் 
ஒல்லை கண்டதிலை யாவென வு வந்த ருளினான் 


69 


வே 


று . 


ரவது 


நனவு றுங்கன வொடுங்குத லிறந்து ணாவ 

நாடி மேலுறு பரா நம திறந்த விறர் 
துனவ ஞசகமு முவடது மிறந்து சமைவுண் 

டொப்பி லாதொளி ருலப்பில் பிர காச மதளித் 
தின மறு பேரம வின்பவொளி நல் ெயினிமேல் 

வினவ றும்படி முடிந்தநில னிங்கி துவெனா 
அனைய வங்கண னியமபுத லறிந்த புதல்வன் 
ஆர நன்குணர வங்கிளி திருந்த ருளினான் . 


10 


வேதாந்த மதகசிந்தாமணி . 


கார ண 


த்தினை விழுங்கிவைய முண்ட புரணக் 
கண்ணு மற்றிவண மென்று கரு தற்க ரியவச் 
சீர ணச்சமைவி றந்து திகழ் நற்சு யமதாய்ச் 

சிவம தாயபிர காசவொளி யுண்மை யதளித் 
தேர ணத்திக ழுலப்பில் சுக சாக ரமதா 

மியல்பளித்தினி யியம்புத லிறந்த முடிவைக் 
காரணத்தாவெளி காட்டின ரிருந்த டியனுங் 
கண்டு கொண்டுற விருந்தன னிருந்த படியே . 


71 


வேறு . 


அதுதி யாயினை யென் ரெழு மமலவாக் கியமும 
அதுதி யேயது வாயினை யென்றவாக் கியமும 
முதியன் வாயினின் மோனமா மொழியினின் முடிந்து 
பதிய தாகிய பரம்பர னிருந்த படியே 


12 


73 


அகம தேதிகழ் பிரமமா யினனென வறைந்த 
பகவிலாதவப் பிரதிபத்தி வாகயததி னருத்த 
மகமதார் மெய்கண் டனுபவப் பிரதிபததி வாக்ய 
மிகவுநான மொழிந் திடவிறையெனச் செய்வித தகமே . 
மோன முத்ரையி னிருந் திறை காட்டத்தன முடிவை 
ஆன நற்குவி வாயமை யாககுட நிறைநீர் 
தானெ னப்பரி புரண நற பிரகாசவா னந்தத் 
தேன்மு ழுந்து நிறைந்தெதிர்த துக்கடை விடுமால் . 
சொல்லி றந தப ரோடச முததிரை தனிலிருந்து 
நல்லதன் முடி வினை நடித தேயிறை காட்டச 
சொல்லி றந்தநற் சுயமபிர காசவா னந்த 
மல்கி யேயுள் நிறைந்தெதிாத துககடை விடுமால் . 


14 


75 


வேறு . 


முடிந்த தின று முழு துந்திகழு மோன மதிலே 
படிந்த ரும்பொரு ளிருந்தத திருாத படியே 
விடிந்த தெங்குமவெளி யாகியது மாய விரவு 
முடிந்த திங்கியைவ வென்பல மொழிந்தி டுகுவேன் . 


76 


53 


வேதாந்த மாகசிந்தாமணி . 
அறிவானந்த சித்தியார். 


நிரவய னின் மல னிர்க்குண னித்தனிரஞ்சனன் மெய் 
பரவிய நிர்த்தொந்தன் பற்றி சுத்தன் பரமனந்தன் 
விரவிய பூரண னேகன் பேரின்பன் வியாபகனென் 
கரவுளங் கோயில் கொண் டானெழில் போற்றுவன் காதலித்தே 
ஈறாய் முதலொன் றிருவடி வாகியிம் மூவுருவாய் 
மாறாத நால்வகைத் தோற்றமைம் பூதங்கண் மற்றுஞசுவை 
யாறாகி யேழிசை யாகித திசையெட்டு மாகியன்றி 
வேறாகி நின்ற வகோசரம் போற்றுவன் மேவிநின்றே 2 
கூர்ந்தவிருளிற பழுதையைப் பாம்பெனக் கொண்டவர்தா 
மார்ந்த விளக்குற் றறிய மயக்கறு மாங்கதுபோற் 
சார்ந்த வுடம்பு சகம்பொரு ளென்னுமிச் சார்வையெல்லாக் 
தேர்ந்த வருத்தங்க ணீங்கின தேதென்று செப்புவதே. 3 
கனவின் மலடி குழவியைப் பெற்றுக் களித்தவட 
னனவிற் கருதப் பொய்யானது போல நளினமுற்ற 
தனமிக்க மக்களும் பெண்டீருஞ் சுற்றமுந் தன்னுடறா 
னெனவுற்ற தென்னை யறியபபொய் யாகி யிருந்ததுவே. 


பரிவுடன் வெள்ளியென் றென்றிக் கிளிஞ்சிலைப் பற்றிநின்று 
தெரிவுறப் பார்த்துத தெளிந்து பொய்பென்ற திறமது போன் 
மருவு முடல்சகம வாழவுபெண் பிள்ளை மனைவகு 

வகுத்த 
வுருவ மடையபபொய் யென்றே யுரைப்ப ருணர்ந் தவரே , 5 
கானலை நீரென்று கண்டு பருகிடக காதலித்தே 
போனவர் தாமய லென்றது கொண்டு பொருந்துவபோ 
லான செகத்தி லடைந்த பொருளிவை யானவெல்லா 
மூனம தென்றிங் குணர்ந்தோர்க்கு நீங்கு மொழிவறவே . 6 
நின்றநற் கட்டையைக் கள்ளனென் றெண்ணி நெறிகலங்கிச் 
சென்றபின் பொய்யென்று செப்புவ போலச் செறிந்துலக 
மென்று மெய் யென்றிங் கிருந்ததைத் தீர விசைந்தறிய 
வன்றுபொய் யென்ன வறிகதே னுலக மடையவின்றே. 7 


. 


வேதாந்த மங்கசிந்தாமணி . 510 
பித்தனைச் சேதிக்க வென்று மொழிபவிப் பேருலக 
மித்தனை யும்மிறு மென்றனக் கில்லை யெனுமதுபோ 
லத்தன் சொல்லொன்றி லெனை மாயச் சேதித்த வன்றெனக்குச் 
சித்த மயலுல கெல்லா மிறந்ததென் செப்புவதே 
அரியதிம் மானிட மாகி யருஞ்சுனை நீரருந்தித் 
திரியுமன் னாட்டியை தப்பி நன்னாட்டிடை சோவரிதிங் 
குரியப் பிரபஞ்ச நூலினைப் பொய்யென்றிங் குண்மை நன்னூ 
றெரித லரிது பயன்கேட் டதனிலை சோவரிதே . 

9 
தலைசிகை யூண்பிச்சை சாாகலை யோத றரைசயனம 
நிலைபெற வேபுலன் வென்ற முப் போதுமன் னிட்டையிலே 
மலைவறவே பிர்மசாரிக் கிரவுணன் மாற்றி யெண்ணெய் 
யலைவறத் தள்ளிநில் லாதொன்று தப்பிலருநரகே. 10 
தீயகொலை பொய்கட் காமமற் றில்லரஞ் சேர்ந்தவர் தாம 
தூய துறவ ருடன்மூவர் தேவர்க டொல்பிதிரர் 
தாயாற் பாலர் மனைவிய ரநதகர் தந்தைதம 
ராயும் விருத்த ரதிதியைக் காக்கிலர்க் காழ்நரகே.. 11 
இனியோ தனம் விட்டுச் சாகாதி யுண்டிங் கிருந்து நிட்டை 
பனிவெயிறம்மிற் பொருந்திப்பஞ் சாக்கினிப் பற்றுடைத்தாய்க் 
கனிமிகு கானத் துறைந்தைம் புலனைக் கடிந்துநின்று 
தனியுறை வானப் பிரத்தோர நிலைவிடிற் றாழ்நரகே. 12 
சேர்ந்த சிகை நூ லொழித்தின்று செந்துகிற் றெண்டெடுதுப் 
போந்த கலைகளை யோ திமுப் போதும் புனன் முழுகி 
யார்ந்த நன்னிட்டைகள் செய்து பிரம்மார்ப்பண மாக்கிப் பிச்சை 
சார்ந்தசா யாசத் திவையொன் றொழியிற் றருநரகே. 13 
சாற்றுமிப் பூதப் பவுதிக மாய்ப்பொலி சார்வையெல்லாக் 
தோற்ற மறவனு பூதியி லான சுகசொருப 
மாற்றெங்கு நின்ற பொருளென் றறிந்தது வாகி யுற்றோ 
ரேற்ற மிவாதி வர்ணாச் சிரம ரெனுமறையே . 

14 
பிறிவற்ற ழுத்தி நமையன்றி வேறொரு பேறிலையென் 
மறிவுற் றவரதி வாணாச் சிரம ரவாவாக்கும் 
நெறியுற்ற நிட்டை நியமமதனை நினைவ ரென்று 
செநிவுற்ற நாற்பெரு மாமறை யானது செப்பிடுமே . 15 


R0 வேதாந்த மநகசிந்தாமணி . 
ஊன மெனும்பிர பஞ்ச மொழித்திங் குணகுருவாய்த் 
தானும் பரனு மிரண்டற வேசச்சி தான நதத்தை 
மோனந் தனிலிங் குணாநதோர் பெருமை முழுதுமறை 
யான துரைக்க வறியாது காணு மவாகளையே . 

16 
தீதுள தான மெனினு மெய்ஞ் ஞானி செறிந்தவிடங் 
காதறு கோடி விரற்கிடை தூரமுங் கூறரிய 
தாதலி னற்சிவ பூமிநற் றீரத்த மதிசுத்தமாம 
பாதம் பொருந்து மிடமபிர காசம பயின றிடுமே . 

17 
நலமுடை ஞானியிங் காமனை யாயினு நண்ணிலவர் 
குலபிதி ரானவர் கூததா டுவருற்றுக கோதறுநற் 
றலமதில் வைத்துப் சாரங்கள செய்திடிற் சாருநா 
கிலைநமக் கெனறு பரகதி சோவ ரெனுமறையே . 

18 
மதித்து மிராரமனை வாழ்வுக டமமையு மன்னரையுந் 
துதித்துமிராபொனகலொத்திடுங்காட்சியாதுக்கஞ்செய்தார்க் 
கெதிரததுமிராா நனமைசெய் தார்களென்று மினிமையுறார் 
திதத படியுடற் கென்றுறுஞ் சீலத்தை மேவுவரே . 19 
என்று மிளமை கழியா தெனினுமிப் போதுடலம் 
பொன்றினுஞ்செலவம பொருந்தினும போகினும் பூதலத்தோா 
நன்றிவா தீதிவ ரெனகிலுங் கிஞ்சித்து நாட்டங்கொடா 
ரொன்று மிலாதமெய்ஞ் ஞானிகள் சீலத தொழுக்கமிதே . 20 
விரிந்தநல் வேத புராண இக ளாகம மிகக்கலை 
தெரிந்து படித்துப் பொருள் செப்பித த 1 நிலை சோந்து நில்லா 
திருந்தசண் டாளரி லேற்றங் கழுதை யெனிற குங்குமம் 
பரிந்து கமந்தும்பின் வஞ்சம்பண ணாத பயனெழிலே . 21 
தனக்குத்தன் னெஞஈது சான்றா யிருககவுரு தானிங்குண்மை 
யனைத்துமுற் றோமென ரதி ஞச பாதக ராய்ந்தவுரை 
யெனத்துற்றுக் கேட்டுப் பரிசித் திருந்த விருவருந்தாம 
மனததுகக முற்றி .. கெரிவாய் நிரயதது மனனுவரே. 22 
பரிதொரு கோடி மறையோர்க்குப் பூமிபொன் பண்புடனே 
வருந்தி மிடி கெட வைப்பது தனனின் மறைமுடிவு 
தெரிந்த மெய்ஞ்ஞானிக் கொருபிடி பிசசை சிறப்புடனே 
பொருந்த வளிப்பதற கொவ்வா தெனமறை போற்றிடுமே . 23 


துன் 


உ 


வேதாந்த மககசிந்தாமணி . 591 
ன்னுமெய்ஞ் ஞானி தனக்கேவல் செய்தவர் துஞ்சிடில்வான் 
மன்னு விமானஞ் சிவலோக மேறிமகிழ்க தங்கது 
தன்னி லொரு கற்ப கோடிப்பின் வைகுந்தந் தன்னில் வந்தே 
யுன்னு மொரு கற்ப கால முறைந்தய னூாபுகுமே. 24 
உறைந்தய னூரி னெடுங்காலம் வாழ்ந்திந் திரனுலகிற் 
செறிந்ததி கால மியக்கர்கந் தர்வாதந் தேசமுற்றே 
யறந்தரு மானிட மாகிக் குருபரற் கன்புடனே 
சிறந்து முன் னேவற் குறைமுடித தேமுத்தி சோவர்களே 25 
நற்றவ 

மேவிய ஞானி யுடலமெய்ஞ் ஞானவங்கி 
செற்றுமுன் வெந்ததை யங்கி யனற்சுடிற் றேசங்கெடு 
முற்றறிந் தாடி யருளிவித் தர்ச்சித் துடந்து சுண்ணம் 
பற்றி யிடித்தடி பாடிநின் றாக்குப் பரகதியே 

26 
உற்றிடு முததி கருத்தறி லென்ப ருடலிருக்க 
செற்றுக் கருத்திங் கறாத கருத்ததிற் சேருமிரு 
குற்ற 

வினையற வேமுத்தி யென்னிற றொழிலிலவினை 
முற்றுந் தொழிலொழிப் பேனெனி லுண்மல முததியன்றே . 27 
உடல்தேர்ந் திடப்பித்தன் றானோ மருந்திங் குணர்ந்து தின்பான் 
விடந்தீண்டி மூர்ச்சித் தவனோ கருடனை மெய்யுணாவான் 
சடந்தோயுமாயையைத்தானோ வொழிததொளிதன்னினிற்பான் 
றிடந்தேர் குரவனல் லாதொன்றி னாலும் தெளிவரிதே . 28 
அடர்ந்தெழு கானகச் செத்தையை யங்கி யாரிப்பது போற் 
சடங்கொண்டு சூழ வரும்பாசக் கூளச சழக்கை யெல்லாக 
திடங்கொண்டு ஞானாக் கினியா லெரித்தின்று சீவன்முததி 
யிடங்கொண்டு வாழ வருள்பவ னேயிங் கெழிற்குருவே . 29 
மெய்யதிங் கென்ன வுணர்ந்துற் றிருக்கும் வியனுலகைப் 
பொய்யதிங் கென்ன வுணர்த்தி யுணர்ந்த பொருவிற்கரி 
யைய மறப்பரந் தன்னோடிங் கொன்ற வனுபவததிற் 
கையின் மணியெனக் காட்டிடு கின்றவன் காண்குருவே . 30 
மொன்றுதல் கோபங் கொடுமை யிடுமபை மொழிமறுத்தல் 
கன்றுதல் பொய்யுட் கரவபி மானங் கலுழ்ச்சியுள 
நின்றெதிர கூறல் பொருளறி வுஞ்சொல்ல னிந்தித்தற 
னின்றிறை வன்னடி சேரு மடியர்க கியற்கையன்றே 31 

66 


52 வேதாந்த மநகசிந்தாமணி . 
பொருந்திய வாகனஞ் சந்தனம பூமுடி பூடணமோ 
டருந்துதல் பாக்குக் குளியா சனமெண்ணெய் யாயுதந்தான் 
பரிந்த சயனங் கவிகை மிதியடி பல்லுரிஞ்சல் 
திருந்தும் குருமுன் னடியா ரொழியுந் திறமிதுவே . 32 
இப்போ துலகிற்பொய் வாழ்வுற்ற வேந்தர்க் கிதம் வழிபா 
டொபபோடுசெய்துற்ற வுண்மையைப் போலொழி பாதசெல்வ 
மெப்போதும் பெற்றிட நலகுங் குரவ னெழிலடியைத் 
தப்பாது சீடன்வழிபா டுறின் முத்தி சாத்தியமே . 

33 
செறியும் வினைக ளிரண்டுஞ் சமனுறிற் றேகம் பொய்யென் 
ற்றியும் பின் வன்னமும் வாழ்வு முதறி யலறித்தனனை 
நெறியுறக காட்டுக் குரவனை த தேடி நினைந்து நைந்து 
குறிகுரு மானிலை கண்டுகைக் கொள்ளும் குருபரனே. 34 
நித்தியா நித்திய வதது விவேக நிலையறிந்து 
வித்தா மிகமுததி ரார்ததபோ கததில் விராகமுற 
வொததாஞ் சமதம மா திசம பததியிங் குற்றடக்கிச 
சத்தா முமுட்சுத் துவமெய்தல் பக்குவா சாதனமே . 35 
தோற்றிய நாண்முதற் றொட்டு விடாத துயரந்தனைச 
சாற்றும் வகைமுடி யாதெனக கேட்டுச சலித்துமிக 
வேற்றம பெறத் துணிந தோாதம பெருமையை யாமபெறவே 
மாற்ற மறததுறந் தேபவ நீங்கிட மன்னுவனே . 

36 
அன்ன மயங்கொண் டெடுதத வுடல்களு மாயிழையும 
பின்னு முடன்வந்த பிள்ளையுஞ சுற்றமும பேருலகின் 
மன்னு நரைதிரை மூப்பினு நோயினு மாளக்கண்டுந் 
துன்னு மறிவில ரானமா விதுவென்று சொல்லுவரே . 37 
ஊசு முடலி லுழல்கின்ற காற்றை யுணாவெனபரே 
யேசு முறககத் தியங்கியு மிங்கறி வேதுமற்று 
வீசும் பிராணனை யான்மா வலவெனறு வேதஞசொல்லும் 
பேசு மனிதர் பொருளறி யாமற் பிதற்றுவரே . 

38 
தனக்கு மனது சலிதததென் றேசொல்லித் தானிருந்து 
முனககு விசாரமுண் டாகிற்சொல லெனறிக குவந்துநின்று 
மெனக்கிங் கறியவொண் ணாதென்று சொலகின்ற வேழைக்கடா 
நினைக்கத் தனக்கறி வில்லா மனத்தை நிலையென்பரே . 39 


வேதாந்த மககசிந்தாமணி . 523 
ணங்கு நவகுண மெய்துமிப் புத்தியை யின்று புத்தர் 
வணங்கும்விஞ்ஞான மயமபொரு ளென்ற மதியின்மை போற் 
பிணங்கு நிலைவிட்டுக கேளாய் மறையின்று பின்னமறக 
குணங்குறி யின்றி யிருக்குமான் மாவெனக் கூறிடுமே . 40 
சேருஞ் சுகமபொரு ளென்றனை துக்கஞ் செறியும் பொழு 
தாருஞ சுகதுக்கி யாகி யிடுநிலை யன்றிமறை 
தேரு நிரதி சயானந்த மேசிதை வற்றபொருள 
நிலையை யறியா ரழிசுகங் கொள்ளுவரே . 

41 
திருக்கோயிலுக்கல கிட்டு மெழுகிட்டுத் தீபமிட்டுப் 
பருககோடு நந்த வன மவைததுப பூக்கொய்து பாடியததால 
விருபபோடு சுற்றிய வேடம் பணிந்து வியனசரியைக 
கிருப்பார்க்கு நற்சிவ லோகமென் றாகம் மெண்ணிடுமே 

42 
மிகநீறிட் டுப்பஞ்ச சுத்தி துவாரம் விசேடார்க்கிய 
மகபூசை யாசன மஞ்சன மாவா கனமாசசனை 
தகவோமஞ் சோடசம் பஞ்சா வரணஞ்சண் டாதியுடன் 
சுகபூசை செய்கிரி யைக்குசசா மீபமுந் துன்னிடுமே . 43 
குணம்புலன் மூன்றைந் தடக்கி யிருவளி கூடடைத்து 
வணங்குஞ் சுழினை வழியேற்றி மன்னிய தாண்டவத்தி 
லிணங்குஞ சிலமபொலி கேட்டுற றவரெழில வேட்டுவன் பா 
லணைந்து சிவனுரு வாகுவா யோக மடைந்தவரே 

44 
சன்மார்க்க முற்றநல வேதாக மகஙகளுஞ் சார்ந்து மயல 
பன்மார்கக முற்ற சமயமவிட டப்பதி பாசம் பசுத் 
தன்மார்கக முததியிற றத்துவ நீங்கித தனையறிந்த 
நன்மாாக்கா தான்சிவ னோடங் கழுந்து தன ஞானமெணணே . 
எண்ணிய வாத்ம தரிசன சுததி யிலாபமுங்கேள் 
திணணிய பாச மொழித்துயிர ஞானந தெரிசித்திடி 
னண்ணிய விச்சா ஞானங் கிரியை நழுவலசத்தி 
புண்ணியன் றன னுரு ஞேயத தழுந்தல புரோசன மே 46 
ஆத்மா வறிவொன் றறியா தெனினு மரனருளா 
லாதமாப் பகுத்த தருந்தியுந் தன்னறி வாமென்றுறு 
மாத்மா வறிவத னாலவ் வருளை பறிந்திடவே 
யாத்மாவுந் தன்னை யறிந்திடுந் தானது வாகிநின்றே . 47 


. 


1 


524 வேதாந்த மககசிந்தாமணி . 
உன்னுநற் றத்துவ மான துணர்ந்தங் குணர்ந்தவற்றிற் 
றன்னைச் செலுத்தித் தனையறி யிற்றன் மயமதனை 
மன்னுமித் தத்துவ நீக்கிட ஞான மயமதுவாய்த் 
துன்னு மதுசுத்த ஞானத்து ஞேயமுக தோன்றிடுமே. 48 
பெத்தரைப் பேய்மன்னப் பேய்வச மாவர்பெம் மானருளு 
முத்தரை மேவச சிவன்வச மாவ ரெனின் முதலா 
மத்த னறிவெழுத தைநதொழி லாற்றி யவர் நடத்த 
வொததெழ வேண்டுமென றாயிது நன்றென் றுகந்தறியே . 49 
செறிந்து சிவமாய் விடுவதன றிசசில தோன்றுமென்றிங் 
கறைந்த தெனோவுட லாதி யொழித்துனை யாய்கைககினஞ் 
சிறந்து தொடரவிஞ ஞான ததி னாறசிவந தேறலலா 
துறைந்தரன் பாத முறஞானந் தோற்றிய தொன்றரிதே . 50 
ஆறாறு தத்துவந் தானபுண ராம லறிவழிக்க 
வீரா மதீத மதின்மயங் காமல விளங்குமருட 
பேறா லுன திசசை ஞானங் கிரியை தன் பின்னமதற் 
றீஞ சிவமது வாயநிற்றல சாககிரா தீதமிதே.. 

51 
தததுவ மாறா றுடனே பொசிப்புக டானருந்த 
லொததுப் பகுதத வறிவி லருணின றுணர்ததுமென்றோர் 
தத்துவ மிந்தப் பகலவிளக் காமருட் டானொன்றவே 
துய்ததிடு ந றசிவா தனனுடன் மேவத துவக்கறுமே . 53 
முன்செயதவததினி லாசானசொற கேட்டம் மொழிகள் சிந்தித் 
தஞ்சலி செயதா கருத்தமுற் றோந் துண ருமமுயிருந் 
தஞசமுற றாவி யரனோ றெநிட்டை சாருமுத 
மினசெய லாலடைந தோாக டமக்கிங் கிதுமுத்தியே . 53 
பன்னுமிப் பாச வறிவாற் பசுவறி வாலுமரன் 
றன்னை யறியவொண் ணாதாகு ஞானத்தின் சார்வொளியின் 
முன்னை யுறுஞ்சிற றறிவொழித தேமுனை ஞானமதாய் 
மன்னுமான பாலுயா கின்ற சிவததொன்றன் மாநிட்டையே . 54 
இருந்த சடத்தைத் தகிததே மனங்கொண் டுசாவியிட்டுத் 
தெரிந்த மனததைத் தெளிவுறச் செய்து சிவபரமத் 
திருந்திரங் காதெங்குந் தானாய் நிறைந்தங் கிமைப்பில் வந்த 
மருந்தமு தந்தனை யுண்போர் மவுன மரபிதுவே . 


55 


வேதாந்த மாகசிந்தாமணி . 


526 


தியானித் திடிமனம் வேண்டும் பயனிலை சோமனமபோய்த் 
தியானிப்ப னென்னின் மறைக்கு மிருளித் தியானத்தினாற் 
றியானிக்கொ ணாது தியானிக்க வென்னிற் செயனின தாக் 
தியானிக்க வேண்டுவ தில்லைச சிவனருட் சோநதவர்க்கே. 


56 


பெந்த மறுத்துப் பௌதிக முற்றுழல் பேதமிங்கன் 
கந்த முறுங்கடம் போல்வினை சார்ந்திடுங் காணிங்கடி 
யந்தமி லாவஞ செழுததத னாலுற றடவுசசரி 
யிதப் பிராரத்த வாதையின றாகா மியமிலலையே 


57 


அஞ்செழுத் தாலித் திரோத மலமு னருள் சிவஷ்சூழ் 
தஞ்ச முறாம் னடுநின்று தோன்றிடுந் தனமைத தொன்மை 
விஞ்ச வருமனத் தாலந்த வாசியின் மேவலுறத 
துஞ்சிப் பிறக்குந் துகண்மாற நீயுச சரிதுணிந்தே 


58 


தீதிற் றிரோத மலமிவை நீங்கச் சிவன் முன்னுற 
வோதத திரோத மலத்தை யறுத்தரு ளோங்கிடும்பின் 
கோதற்ற வாசி யருளு மயக்கறக கூடும்பற்றற் 
றேதப் படாம லிறையொடொன் றாக்கு மெழுததஞசுமே 59 


சடமே லெடார்சஞ்சி தாதிகண் மூவித்த தாலொழித்தே 
யடராம லாத்ம தரிசனத் தாலந்த ஞேய ததருட் 
டொடராலொடுங்குயிரக் கின்பமொடுங்கிடத் தூங்குஞ்செவ்வே 
தடையறத் தாங்கும் திரோதம தற்ற தபோதனரே 60 


குறிகுணங் காலந்திக் காசனங் கொள்கை குலநெறிசீர் 
செறிவிர தந்தவஞ் சீலா தியானஞ் செபமுமறுத 
தறவுமொ ழித்தற்செய் கைபொருந தாாகள டை யுஞ்செய்தி 
யுறு துயில் வோர்கைப் பொருள்போ லொழிந்தொழி யாதுற்ற 


( தே . 61 


குலங்குணங் காலந்திக் காசனங் கொள்கை குறிநெறிசீர் 
நலந்தருஞ் சீலந் தவஞசெபா தயானநண் ணாமனண்ணித 
தலந்தனில் வாழ்பவர் போலே துயில்பவா தங்கள் கையிற் 
புலன் கொள் பதார்த்த மெனவாய்மை நின்றிடப் போமற்றதே. 


. 


65 


528 வேதாந்த மககசிந்தாமணி . 
மண்முதல னான்குமவ் வானுற வானக வண்மை யைப்போ 
லெண்ணு மெவற்றுளு ஞான நிரம்பி யிருக்குமிந்தக் 
கண்ணினிற் கண்ட விடயததை யக்கண்ணிற காணவருள் 
புண்ணிய நாதன் றிருமேனி யாலயம் போய்பபுகுமே 63 
செறியும் பிருதிவி முன்முபபத தாறுஞ செடமதென்றே 
குறிதத் துவசுததி யேபூத சுத்தி குறித் திடக்கே 
ளறிவலை யாத விடமாதம சுத்திமுன னாம்விடயந் 
தொறுநய னத்தி லொருத்த றிரவிய சுத்தியதே 

64 
நகாரந் திரோத மகார மலமிவை நாட்டமறச் 
சிகார மெனுஞ்சிவன றன்னுடன் சோக்கச் செறிந்தருளாம் 
வகாரம யகார முயிாசிவ மெய்த வரவழைத்து 
விகாரங் கெடுக்குமிம் மந்திர சுத்திபண் மிக்கவனே 
பெற்றநற் பஞ்சாக கரவழி யாற்சென்று பேதமற 
வுற்ற வகண்ட பரிபூ ரணசிவ முள்ளடக்கிச் 
செற்று விகார மறவுட் புறம்பற வேசிவததிற் 
றுற்றெழுந் தானந் தந தானே சிவலிங்க சுத்தியதே . 66 
திருவேடத் தோரையும் வானோ தொழுஞ்சிவ லிங்கத்தையு 
மரியோ டயனுக் கரிதாஞ சிவமென் றடிவணங்கி 
வரிவேல் விழிதர ள ஙகள சொரிந் திட வாய் குழறப் 
பரிவோடு கண்டவர் ஞானா முதத்தைப் பருகுவரே . 67 
மயக்க முறுமெச் சமயிக டாமு மயங்குகின்ற 
தியக்க மறததந்த மாவாக கியமிங்கன் றீர்ந்தறிந்தா 
லுயிர்க்கும் பரசிவன றஙகட கயிக்கிய முற்றிடவே 
பயக்குநற் றத்தொ மசியெனும் வாக்கியம் பற்றினாக்கே. 68 
நிறைந்தே யிருந்த பரனை யதுவென நேர்ந்தபொருள் 
செறிந்தே யிருக்கினற சீவனை நீயென்று தேரும்பொரு 
ளறிந்தே யிரண்டி னயிக்கிய மான வருமபொருடான் 
பிறிந்தே யிராம லதுநீயிங் கானநற பெற்றியதே . 

69 
அறியாத காரியோ பாதியைச சீவ னடைந்துநின்று 
செறிவான வாதனை நீகக முதலவனுஞ சிறசொருபம 
பிறியாமற் காட்டிய தத்தொ மசியைப் பிறித்திங்ஙனே 

யொன தொந்தத தசிலாக் கியத்தை நிறுத்தினனே . 70 


71 


வேதாந்த மககசிந்தாமணி . 527 
ஆய்ந்த சவணாதி தன்னி லிருவகை யாகுமதிற் 
றோய்ந்தநற் றாலநற் சூக்கும் மென்றுந் தூலமிதில் 
வாய்ந்த பலகலை யோதல் சவண மதித்த பொருள் 
வேய்ந்த மனனநி தித்யா சனநிற்றன் மேவிடுமே 
நேர்ந்த சவணமா வாக்கியங் கேட்ட னிலைமை மன்ன 
லாநத வுயிர்பரற் கானவு பாதி யறசசிறப்பான் 
றேர்ந்துறு வார்நிதித் யாசனஞ் சற்குரு தீரவருள் 
சார்ந்தனு பூதியி லுற்றே நிசியறச சாரவரன்றே 

12 
உன்னை மறைத்திடுங் காரிய மென்னு முபாதியதிங் 
கென்னெனிற் றேயம்பி ராணம் தொத்திடு மிந்திரிய 
மன்னு மனம்புத்தி யாங்காரஞ் சித்தம் வளம் பெறவே 
துன்னுமிவ் வேழென மாமறை சொல்லுந் தொகையறியே 13 
சேர்ந்த கருவி கரணமொ டேரின்ற சீர்நனவிற 
போந்திடும் வாதனை கொண்டு கரணம் புரிதல்கனா 
தேர்ந்திடும வாதனை மாளல் சுழுத்தி திறமதொடே 
சாந்தநல் விஸ்வன் மெய் தைசதன் ப்ராஞ்ஞன்றன் சார்பறியே 
பன்னிய காரிய மேழி லுடலம் பகுத்து நின்று 
துன்னி யிருந்ததை யானென்று சொலலுதற றொம்பதத்தின் 
றன்னியல் பானவ சுத்த முடன் முதற் றானலவென் 
றுன்னி யிருந்த தனையறிந் தாற்சுத்த முற்றறியே . 75 
பிறிவறி யாமலித தேகத்தை நானென்ற பின்னமொடே 
செறிவுறு கின்றது தொம்பத முக்கிய தோசபள 
நெறியுற நீக்கித் தனைக்காட் டிடக்கண்டு நின்றதுதா 
னறியு மிலக்கிய மென்னு மருமறை யாயந்து கொளளே . 76 
உற்றசா வஞ்ஞத்வஞ் சாவே சுரமு முகந்துநின்று 
கற்றசா வாந்தரி யாமியுஞ் சாவகார ணதவமும் 
பற்றருஞ சர்வ சிருட்டித் துவஞ்சாவ பாலிய ததோ 
நற்றிடு சர்வசங் காரமிக் காரணோ பாதியதே . 

7 
மன்னுநற் சான்றது சாக்கிரா தோன்றன் மழுங்குதறான் 
றுன்னிய சொப்பனந் தோன்ற லசைவற றொல் சுழுத்தி 
யுன்னும் விராட்டிங் கிரணிய காப்ப னுகந்து மறை 
பன்னுநல் லவ்யா கிருதந் தமையும் பரிந்தறியே . 

78 


19 


308 வேதாந்த மககசிந்தாமணி . 
செப்பிய காரண மேழையு நானென்று சேர்ந்ததனோ 
டொப்பற நின்றது தற்பறந் தன்னி லுறுமசுத்தங் 
கப்பற வேழுங் கடந் தீசன் றன்னை யுங் கண்டது தான் 
றப்பற வேபர சுத்தமென் றேமறை சாற்றியதே . 
பிறிந்திடுங் காரணோ பாதியை நானென்று பேதமுற்றே 
நிறைந்திடுந் தற்பதந் தன்னிலிம் முக்கிய நேர்சபள 
றிந்திடு மொன்றிதை நீக்கிப் பரனை யலைவறவே 
செறிந்திடக் காட்டக்கண டுற்ற திலக்கியஞ் சேர்ந்தறியே . 30 
நிறைந்த பரனென நின்றது சாக்கிர நீள் விசுவ 
முறைந்தது நற்கன வுற்ற விரண்டி னுவலையற 
விறந்த சுழுத்தி யிவற்றபி மானியு மிங்கியம்பிற் 
சிறந்த சொலிதைபர சாபதி சாந்தனைச் சேர்ந்தறியே 81 
புரிந்த சகாலக் கணை விட்ட தேயென்று போற்றுமறை 
பரிந்த சகாலக் கணையே விடாத பரிசதொன்ற 
விரிந்த சகாலக் கணையது விட்டு விடாதது நீ 
திருந்தும் படியினா தீர வுரைப்பன் சிறந் திடவே , 

82 
நாடிலிம் மஞ்சது கூப்பிடு மென்ற நலமுங்கங்கை 
யூடிய கோஷ மதுபோ லுடமபுற் றுரைக்கு மென்றாய் 
கூடிய லக்கணை விட்டது மஞ்சாக் குரோசந்தியுற் 
றோடிய கங்காயாங் கோஷப பிரதி வசதியன்றே . 

83 
உன்னி நிறத்தை விடாத வசிப்புமுற் றோடியது 
தன்னை விடாதுறு வெள்ளையும் போலத தகுசிவப்பாற் 
சென்னிவி டாத விலக்கணை யேசோணா திட்ட திசேர் 
மன்னுமச் சுவேதோ தாவதி தானதின் வாக்கியமே . 84 
அத்தேசந் தன்னிலக் காலத்திற் கண்ட வவனிவன்றா 
னித்தார மென் றுற்ற நோபோலச சீவன் பரனிலையை 
யெத்தாலும் வேற்ற விட்டுவி டாத விலக்கணை தேர்ந் 
தொத்தே சோ யந்தேவ தததனென் றேமறை யோதிடுமே . 85 
பிறிதொன்று மின்றியிப் பின்னாபின் னம்மெனும் பேதமின்றிச் 
சிறிது பெரிதின்றிச் சேதனா சேதனஞ் செப்பலின்றி 
யறிவயர் வின்றி யாதி நடுவின்றி யாதமின்றிக் 
குறைவறநின்ற பரமென மாமறை கூப்பிடுமே . 


வேதாந்த மங்கசிந்தாமணி . க 
அடிமுடி வின்றி யழிவாக்க மின்றி யருவுருவாம் 
வடிவொன்று மின்றி மனம் வாக்குக் காயம் வகுத்தலின்றி 
விடியிருளின்றி விளங்கி யிருக்கின்ற மெய்பபரத்தைக் 
கடிய பிறப்பொழிப் பார்க்கன்றி யப்பொருள் காண்பரிதே . 86 
காரண மற்ற பரிபூரணமுற்ற கண்ணனவாந் 
தாரணி யேழிரண் டுண்டிங் கிருந்த தலங்கனவாம் 
பூரணக் ராச மவிழ்ந்துப சாந்தம் பொருந்துமிட 
மாரண மோதுஞ் சொருபஞ் சுழுத்திய தாகுமன்றே. 87 
போக்கும் வரவு மிலாதநற் பூரண போதமது 
வாக்கு மனதுக்கு மெட்டாத வின்ப வடிவறுதி 
யாககுமபர பஞ்சம தாகி யலாதவ கோசரததைக 
தேக்கும் படி செலச் சேர விழுங்கிற்றென் செய்வதுவே . 
ஊனில்லை யுற்ற கரணமு மில்லை யுகந்து நின்ற 
நானில்லை நானிங் கிறந்தது மில்லை நலம்புரிந்த 
தானில்லை தானுல குண்டது மில்லைநற சாநத மில்லைக 
கோனிங் கிருந்த படியே யிருந்த குறிப்பினாக்கே 

89 
ஊனுண்டிங் குற்ற கரணமு முண்டிங் குகந்துநின்ற 
நானுண்டு நானிங் கிறந்தது முண்டு நலம்புரிந்த 
தானுண்டு தானுல குண்டது முண்டுநற சாந்தமுண்டு 
கோனிங் கிருந்த படியே யிராத குறிப்பினாக் கே . 90 


88 


பிரம கீதை. 


சின்மாத் திரமா யுள்ள வெறுஞ் சிவனே திகழ்வா னியாதுக் 
குன்மாத் திரமும் வேறில்லை முற்று மவனே மொழிவுற 
நன்மாத்திரமா யான்மாவென் றுரைக்குநாமத தினையுடையான் 
றன்மாத் திரமே யாகியவத தன்மை யான சங்கரன்றான 1 


வேறு . 


துடடமா மாாக்க நூலிற் றுவக்கிலாப் பெரியராகிச 
சிட்டராய்த் தீரராகிச சிவனரு ளுடையரானார் 
கட்டமாம் பிறவிதீரக் காதலால் வேதஞ்சொல்லப 
பட்டதே செய்யாநிற்பார் பரமமாம் பதத்தையுன்னி. 

67 


2 


530 


வேதாந்த மகநசிந்தாமணி . 


வேறு . 


மையலொன் றறவிவ் வறிவினை யறியின் மானுடன் முத் 
தனா மன்றித , துய்யகன் மத்தான் மைந்தரான் மற்றோர் பொரு 
ளினா வற்பவந் துடையான் , வையகம பிரம வேதனந் தன்னின் 
மாத்திரத தாற்பிர மந்தா , னையமொன் றறவே யானெ முக்கா 
லாணையிட்ட றைந்தன னலரோன . 

3 


யாதொன் றின்பா லெங்குங் கோசரமா மிந்த மனஞ்செல் 
லா , தியாதொன் றின்பாற செவிமுத லிந்தியங்கள விடயங்க 
ளுஞ , செல்லா , தோதுஞ் சசசி தானநத வொன்றாம் பிரம மது 
தன்னைப் , பேத மறததன வடிவாகப் பெற்றா னசச மற்றானால் . 


தனக்குமெய்ப பிரமம் விடயமா யிராமற் றான தன் சாட் 
சியா யிராமற் , றனிறபிறி தற்த்தானாகவப் பரத்தை யறிந்தவன் 
றானறிந் தவனாக , தனிறபிரிந் தறியா தவனறிந் தவனா மறிந்த 
வன் றான றிரு திலனா , முனற்கரும பிரம முணர்ந்தவர்க் குணா 
வன றுணாவுறா தமக்குணர்ந் ததுவாம் . 

5 


தாக்கமான ந தானொழியத் தானாயுள்ள பேரொளியை 
மிகககருததா வாகுதலும விடயமாகு தலுமொழியப 
பொககமறவே றறக்கண்ட பொழுது புரை தீர பொருளான 
தககபிரமம தத்துவத்தைக் கண்டானாகுந் தானாக . 


6 


வறு . 


வேறிலத் துவித மென்பது மொளியில் வேறிலா மையிலுள் 
தொளியே , கூறலற் றிடலா லிப்பொருள் கூடுங் கூடுவ தளவை 
யி னாலு , மூறிறர்க் கத்தான் மறைகளாற குரவ னுபதேசத தா 
லிறை யருளா , லீறின்மா தவததாற் காலபா கத்தா லப்பொ 
ருள் புருடனுக் கெய்தும் , 

7 
வேறு . 
இந்த வாக்கையி லியம்பிய பரம்பொரு ளறியி 
லந்த மானுடன் மெய்யதா யபேதமா யழிந்த 


5311 


வேதாந்த மகநசிந்தாமணி . 
தொந்த மாம்பர மடைந் திடுந் தோன்றிடா தாகிற் 
பந்த மாம்பவக கடற்படும் பரகதி படையான் . 


8 


10 


தங்களாக் கையிற் சகலயாக் கையினிலுந் தத்துவ மது 
தானே , யெங்கு மொன்றெனக் காண்பவா யாவ ரிங்கிறந் திடார் 
பிறவாராற , பங்குபட் டறிந்தவ னறியாதவன பந்தன முத்தாக 
ளென்றே , யிங் கொருத்தனே நிகழ்பவன சேதன னிவை கன 
வியல்பொக்கும் . 

9 
தன்னில் வேறிலா மையிற்பர முத்தியிற றனது புத் தியினா 
லே , யன் 

னனி யங்களாய்த் தோன்றுமா பாசாக்கும் பரமபத மறி 
கின்றான் , முன்ன மெப்படி மூடமாந் திசையிற றனமோகததா 
லெலாம பெத்த , மென்ன வுற்றனன முததியி லபபரி சிருக்கும் 
தியல்பேயாம் . 

தத்துவ ஞானி காணிலுஞ் சகத்தைக் கண்டிலன றதவமே 
கண்டான் , வத்துவே யாக வல்லவே யாக மற்றொரு பொருளிலை 
யானா, லிததில்வே றொன்றை யெங்கனம் காணபா னியாதொரு 
படிசகத் தாகத் , தொத்தர வில்லாத தோற்றமெப் படியோ வப 
படி நிகழ்வது பரந்தான் . 

11 
எப்படித் தோற்ற மப்படி யாகி யிலங்குவ துண்மையே 
யோகிக் , கப்படி யுண்மை யாகவே தெளிவுற ற்றிவதே யான்ம 
வே தனநதான , செப்புநா மத்தா லுணமையா லெலலாத திகழ் 
வுமா தேவனே யாகி , லிப்படி யறிந்த ஞானிகைக கொளவா 
னெத்தையன் றெனவெததை விவொன் .. 

12 
அன்னிய மாக விடுதலபற் றுதலுண் டாகும்மற பூரணனா 
கப் பன்னிய பெருமைக் கானியா மாதப் பரமன தியல பழுது 
றாதே , தன்னில்வே றினமை யான்மகத் துவமுந் தனமமோ தன 
மதன் மிகளாம் , பினனவா சகமு மிப்பரம பொருளிற பேதமுண் 
டாகிலே பிறக்கும் . 

13 


வேறு . 


பேதமும் பேதாதானும் பேதாபே தமுமவேறல்ல 
வோதிலப் பரத்துக்கென்று முள்ளது பிரமந்தானே 
தீதாக நன்றேயாகச் சிவனலா திலலைஞானி 
யேதாகு மென்றுகொள்வா னேதாகா தென றுநீப்பான , 


14 


532 


வேதாந்த மதகசிந்தாமணி . 


வேறு . 


- 


15 


எப்பொருளு மாயையினா லெனச்சிலவ ரியம்புவர்கள் 
மெய்ப்பரமன் றனையொழிய வேறொருமா யைபுமில்லை 
யொப்பரிய பரனொழிய வொருமாயை யுண்டாகி 
லப்பரமன் றன்பெருமைக் கதுநேரே யழிவன்றோ. 
பெருமையினிற் சங்கோசம பிறவாது பிறக்குமெனி 
லருமறைவாக் கியம் பொய்யா மப்பிரமா ணமுமாகும் 
பொருவில்பரா னந்தபரி பூரணமெய்ச் சுடராகுந் 
தெரிவருமா தேவனலாற் றிகழ்வதொரு சிறிதுமில்லை . 


16 


வேறு . 


சமபுவி னருளா லன்றிமா லியானுஞ் சகலதே வதைகளு 
மந்த , வும்பனை யுணரோ மருள் பெறும் பொருட்டே யோதிய 
யாவையு முளதாஞ, செம்பொரு டன்னை யருளினா லொழியத் 
தெரிவினாற் றெளிகுவராக , நம்புமா னிடவர் கையினானாற்ற மறி 
வரோ நாசியாலொழிய. 

17 


வே 


செப்பிய விநத வருள் சிவ னாலுஞ் சிவையினா லுஞ்செயப் 
படுவ , தபபெருந் தன்மை யரியினா லென்னா லொருவரா லளிக்க 
லாகாதே , யிப்பவா தனிலே முத்தியிச சிப்பா னியமபுமெத் 
தேவையும விட்டுச , சிறபர னாகுஞ சிவனொரு வனையே சரணெ 
னச் சென்றுசோ வுறுவான் 

18 


சாக்கியா மெல்லாப் பொருட்குமீ சனையெப் பொருள்களு 
ஞ் சாக்கிமாத் திரமா , நோக்கினானியாவ னோக்கதனாலே நோக் 
கலா மிதுமறை யாத , நீககிலாப பரமாத் துவிதமிட் டையா மிக 
நில மொன்றேமுடி விதிறபேத, மாக்கினா னறிவா லறிவிலா 
தமையா லவனலா தாரபசு வாவார் . 

19 


தொல்லை நல் வினையாற சுருதிநன் மிருதி சொன்னவா து 
ணிந்தவத் தூயோ, ரொல்லையிற் பரமாத துவிதவே தனத்தை 
யுள்ளவா றுணரவே யுணாவர் , நல்லவிப் பரமாத் துவிதஞா னி 


வேதாந்த மாகசிந்தாமணி . 588 
யைநா ராயண னானுருத் திரனு , மெல்லையி லெலலாத் தேவரும் 
பூசித்தேத்தவும் படுமிவ ணென்றும் . 

20 
சதுமறை யொழிந்த வாதனை பொல்லாத தர்க்கவா தனை 
யுல கத்தின் , மதமுறு சமய வாதனை தார மக்கள் சுற்றத்தின் 
வாதனையு , மிதமுறும் பொருளின் வாதனை தேகேந் தியமனம் 
புத்திநற பிராணன் , முதலவா தனையும் வித்தைவா தனையு முடி 
வில்போ கத்தின்வா தனையும் . 

21 
ஏறுடைச சிவனை த திருநெடு மாலை யிகழுமவா தனையும் 
வேதத்திற , கூறிடு ஞான சாதன மாகக் கொளுமுத் தூளன புண் 
டாததை , மாறுட னிகழும வாதனை பாவ வாதனை யாவுமா னி 
டாக்கு , வேறடும் பரமாத் துவிதஞா னத்தை விலக்கிடும் விரோ 
தி விண்ணவரே . 

22 


வேறு . 


ஆதலால் வீடதனி லாசையுளளோ னதின மிகவும் தாற 
பரிய னாகிமுனன , மோதுவா தனைகளெலலா மிகநதெப் போது 
முற்றபர மாத துவித ஞானியாவன் , வேதவே தாந்தங்களுரைக 
கபபட்ட மேலான வத்துவித ஞான மாகு , நாதனாம் பிரமத்தை 
நவிலலாமோ நாமௌனத் திருப்பதல்லா னாகததீரே . 

23 
வேறு . 
ஊனா திகளா யதிரட சியிலே யொளியா வணநா னெனதென்று 
கொடே , நானே நுகாவே னவையென றுணரு நானா வறிவா 
னவைவிட் டிவையிற , றானே முதல்கண் டிவையித் தனையிற சலி 
யா வறிவா கிய தன் மையிலே , நானே யதுவென் றிடுநல லறி 
வோர் நாடார் பிறிதென் பதுநா டொறுமே . 


24 


ஆதலா லறிவுள்ளோர்க ளழிந்திடு முடலேயாதி 
சேர்தரு புத்திதன்னைச் செலவிட்டுத் தெளியுமவண்ணந 
தீதிலா தெவையுங்காணுந் திகழ்தரு சித்தின் கண்ணே 
யேதிலா மதியை நானென் றிடுமின்களிசைந்தெப்போதும். 25 
பாராத படியினாலே பரத்தினில் வேறதாக 
நேராயொன் றாகித்தோன்று நெறிசொலில் வார்த்தையேயோ 
மேராயோா பயனுமில்லஞ் ஞானமு மெக்காலத்தும் 
பேராது விளங்குகின்ற பிரமமே பிறிதொன்றில்லை. 26 


534 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 


வறு . 


சாதன மாகுஞ் சதுட்டையங்கள் சமைந் தவர்தத் தன்மையர்க்கு 
நீதியாக வருமறைதா னின்றேயிவாக ள றியும்வண 
பூதமாயும் புவனங்கள் பிறவுமாகி யிருந்ததுவு 
மேதமில்லா தொன்றாய பரமேயெனறே யியம்பின தால் 


27 


எப்படிப் புத்திநானா வுருவமா யிலங்குந் தன்னு 
ளப்படி யறிவேயாக வனுபவித திடுதலேயாகு 
செப்பிட வரிதாயுள்ள திகழொளி யாகுந்தன்னை 
மெய்ப்பட வேறொன் றினறி விளைத்திடும் பூசைதானே . 28 
போதம தாகித்தோன்றும் பொருளெலாஞ் சிவனேயாக 
வேதமி லறிவாறகாணபா னெவனவ னுண்மைகண்டான் 
தீதிலாச சிவனன்றென்று சிறிதொன்றைச் சிந்தை செய்வோன் 
பேதமா மருளின மேய பித்தனென் றறியலாவான் . 

29 


சு 


எல்லாமுஞ சிவரூப மாகததோன்று மியாவனுக்குத் தன்னி 
யல்பா லவனே மிகக , சொலலாலு மளப்பரியா னவன் றனிச்சை 
சுருதியினாற் றணிந்துரைத்த சரிதைதானும் , பல்லோரு மவனை 
யருச சனை செய்தேத்தப் பரரூபா தனக்கேநற் பூசையாகு , 
நில்லாத வவிசசையினை நீங்கியுள்ள நிறகுணனு மிவனாகு நினை 
யுங்காலே . 

30 
வேறு 


எப்பொருள களுந் தானாகி யிலங்கிடு மறிவாமீச 
னப்படி விளங்குகின்ற தறிதலே யவன றன ககு 
மெய்ப்படு பூசைவேறோ செயலினா லன்றி மெய்யே 
யிப்படி ஞான ந தனனா லிறைஞ்சிடப படுவானீசன் . 


31 


ஆன தாகாத் தெய்வமதே யடையும விடய மிந்தியமாய்த் 
தானுமாகித தனைத தன்னாற் றானே நுகருந் தனமையது 
ஊன மாகு ஞாதாதி யொழிந்தே யுள்ள வறிவதனாற் 
னே யாகக் கண்டித்தல் சததா யுள்ள பூசையதே . 


391 


வேதாந்த மககசிந்தாமணி . 


535 


வேறு. 


ஈசன்ற னருளினாலு மிசைந்தவா தரத்தினாலு 
மாசது தீர்தலாலு மருளபவன் பார்வையாலும் 
பேசிடும் பாவகன்ம புண்ணிய மிரண்டுமொததாற் 
பாசமாம் படலம் போக்கும் பரம்பொரு டிகழுமன்றே 


33 


வேறு . 


சிவனே யுள்ளான் பிறிதில்லை யென்று திரமா யறிவதுவே 
பவமே யொழிக்கும் பரமார்த்தம பகரு நெறிதானதுவாகும் 
அவமே யிதனை யொழிந்துள தா மவைதா னிதனை யடைதற்குத் 
தவமே முதலாஞ் சரிதைகளைச சாற்றுகின்ற தன்மையவே . 34 
உலக மியாவு முயிர்பலவு நானே சிறிதும் வேறில்லை 
யலகி லறிவா லாய்ந்திடினு மாயா விடத்து மருத்தமிதே 
திலக மாய மறை துணிந்து திகழ்த்தும் பொருளு மிதுவென்ற 
னிலகும் தன்மை யனுபவமு மிதிலோ ரைய முளதன்றால 

35 
அப்பா லாகி யெவாகட்கு மதுவே யெனநிற கின்றேனா 
னிபபா லாகிக் காண்பொருள்க ளெல்லாமாகி யுள்ளேனான் 
மெய்ப்பா லுயிர்க ளியாவையுமாய் விளங்கி மிகவு நின்றேனா 
னொப்பே யிலையா முபாதிபல வாகி யெங்கு முளளேனான் 

36 
பூதமாகிப் பொருள் பலவாய்ப புணாந்து நின்றுங் காபபவனான் 
பேதமாகிப் பேதித்தும் பேதமில்லாப் பெற்றிய னான் 
சோதியாகு மிரவி மதி யாகித தோன்று கின்றேனான் 
வேத மாகி யுள்ளேனான் விளங்கும புராண மாவேனான. 

37 
கூறு மோசை பலவவைநா னவற்றிற் குலவும பொருளவைநா 
னாறு சமய மாயவற்றி னருத்தமாகி நிறபே னான் 
வேறென் றறியும் பொருளகளுமாய் வேறாய் விளங்கு கின்றேனா 
னாறுஞ் சிந்தை யழிந்தொன்றா மறிவா லறியு மறிவுநான் . 38 

தோன்று கின்ற வொளியவைநான் றொடர்ந்தே செறியு 
மிருளதுதா , னான்றங் கமைந்தோ ருளமேவி யறிவாய் நின்றே 
யறிபவனா, லூன்றும் பொருள் கண் மேலோடு முணர்வா வதுநா 
னுணாபவனான் , சான் றங் காகி யெப்பொருட்குஞ் சலியா தெ 
ன்று நிற்பவனான் . 

39 


( நான் 


386 வேதாந்த மககசிந்தாமணி. 
பாடு மிசையா யவ்விசையின் பயனா யறிந்து நிற்பவனான் 
கூடுங் கந்தம் பலவாயுங் கொளவானாயு முள்ளேனான் 
காடுங் கல்லு மலைபலவுங் கடமும படமு மாவேனா 
னீடும் பொருளா யெவ்விடத்து நிறைந்த வொளியாய் நிகழ்பவ 

னான் . 40 
அளவை யோடங் கறிவானு மறியும் பொருளு மாவேனா 
னுளவஞ் ஞான ஞானமென வுரைக்கு முண்மைப் பொருளவை 
விளையுங் கன்ம சுகதுக்க மேவுங் கால மாவேனா 
னுளம் தார வுணர்கின்ற சுவையா றாகி யுள்ளேனான் . 41 
தேவ ரெல்லா மாவேனான் றிகழு நரரா யுள்ளேனான் 
யாவ ரேனுங் கருவாகி யிடுதற் கிசைந்தே யிருப்பவனான் 
பாவ பேத புண்ணியங்கள் பலன்கள் சுவர்க்க மாவேனான் 
மேவி யடையும் புத்தியுநான் வீழு நிரய மாவேனான் .. 42 
கரணம் பன்னான் காவேனான் கரணி யாய காரணனான் 
சரணந் தருதே சிகனாகித தன்னு ளடங்குந் தன்மையனான் 
புரணந் திகழ்பே ரொளியோவாப் போத மாய பூரணனான் 
கரணங் கடந்தவெனையெனறுங் காண்பார் காணப் படுவேனான் . 
நாத மாகி மந்திரங்க ணானா வாகி யுள்ளேனான 
பேத மாகி நினைந்திருந்து பேணுந் தியான மாவேனா 
னோத லாகு மவத்தைபல வொன்றா யறிவா யுள்ளேனா 
னே த மில்லா வெப்பொருட்கு முள்ளே யிலங்கி யிடுபவனான் . 44 


வறு . 


யாதொன் றருத்த முண்டில்லை யென்னு முரைக ளிரண்டி 
னுக்கும் , யாதொன் றருத்தந் தோன்றுமென்றுந் தோன்றா தெ 
ன்றுஞ் சொல்லுதற்கும் , தீதொன் றின்றி யிவையனைத்துந் திக 
மு மென்ற னுருவென்றே , யோது மைய மோரிடத்து முளதன் 
றுண்மை யுரைக்குங்கால் . 

45 


வேறு . 


அகமென வறியப்பட்டு நிற்கின்ற பொருளுமாகித் 
தகைமையி லிதமென்றுன்னத் தக்கவிப் பொருளுமா 
சுகமுடைச் சற்சித்தாமென் னுருவமே தோன்றுமென்று 
மிகவுரை செய்யலுற்றான் வேறுரு விலாதவண்ணம் .. 


வேதாந்த மகாசிக்தாமணி . 


589 


நானே முழுது மெனையொழிய நாடிற் சிறிதும் வேறில்லை 
யான பொருளை யருமறைதா னறையும படியா னதனாலும் 
யானு மிசைத்த படியாலு மிதுவே திடமா யுளபொருடா 
லூன மின்றி நான்முகனு முரைத்த துங்கட் குண்மையதே . 47 


வேறு . 


இப்பொருளையப் பட்டோ ரிறப்பர்கள் கணத்தின் மெய்யே 
மெய்ப்படு பொருளை யென்றும் விடுதனிச சயம தாகும் 
இப்பொருளைய மின்றி யறிந்தவன் பவபா சததை 
மெய்ப்பட வொழிந்து மேலா மொளியினை யடையு மன்றே . 48 
தன்னிலே யாக்கப் பட்ட கனவினி லுலக மெல்லாந் 
தன்னுணர் நனவ தாகத் தனிலவை யடங்கு மாபோற் 
றன்னிலே தோன்று மெல்லாப் பொருள்களுந் தானே யானாற் 
றன்னிலே தன்னிற் றானே யாமதே தனிலவே றின்றே 49 


வேறு . 


புகல நின்றிடு பிரம புரமெனும் பதியதனில் 
தகர புண்டரிக மெனுமக மிலங்கிய தகர 
ககன முண்டது மறைகள் கருதநின் றுளபிரம 
மிகவி 

ருமபுவா பிறவி விடவிரைந துளவிமலா , 


50 


வேறு. 


சுழுத்தியத னிற்றுயர் துவக்குமுட றன்னின் 
றெழுப்பியுள தன்வடிவி னாலிறையை யெய்துற 
றழுத்தமுற யாவனது வாகுமவ னெங்கு 
முழுததியுள தற்பரம மாகிமுடி வுற்றான் . 


51 


செப்பிய பொருள்களியாவையுஞ் சென்று சேர்வுறா வகை 
நின்ற சேது , வப்படி பட்டா லந்தனு மனந்த னருந்துய ருற்று 
முற் றிலனா , மிப்படி யிதயா காசமென் றியமபு மீசனிவ் வுடம் 
பில வேறாகிக் , கப்புறு கனவு கனவுறக கத்தைக கண்டவை 
கடந்துநிற் கின்றான் . 

52 
68 - 


538 வேதாந்த மநநசிந்தாமணி . 

உடம்புட னிருந்தே யுடம்பிலா வுண்மை யுணர்ந்தவ னுள 
த்தொருக காலும் , விடமபடு சாம வெகுளிமே வாது விளம்பி 
டும் பொருளெலாம விளைக்கு , மிடம்படு மிதயா காசமற் றிதுவே 
பிறப்பொடு பிறப்பில தென்றுந , திடமபடும் பிரம மாவது மான் 
மா வாவதுந் தேகிகட கெல்லாம் . 

53 


வேறு. 


சிவனே யகமென வேதிகழ் வுறுவா னிதமெனநின் 
றவனே யுடலது மாய்நிகழ் பவன்வே றிலையானாற் 
பவமே ததுவிட லேதொரு படியா யுளபரனே 
யிவனே கமுமென வோாபொழு திறவா ரவர்பிறவார் . 


54 


வேறு . 


திண்ணி தாகளித யத்தை மீளும்வகை செய்து சிந்தனை 
யெலாமறப் , பண்ணினா லறிவி லாமை யென்றுவரு பாவ கத்தை 
யு மொழித்திடக , கண்ணதாய் நிகழு மக்க ணன்றி யெதிர் கா 
ணொணாது பிறி தென்னவே , நுண்ணி தான் பொருள் சொல்லி 
னானது மெய் நோக்கினா லடைய வாக்கினான் 

55 


எப்பொருள் களுக்குந் தோற்றமு நிலையு மிறுதியுந் தன்க 
ணே யாகி , யொப்பிட வொன்று மின்றியே யென்று முள்ளதா 
யுரையுணர் விறந்த வபபொரு ணேரே யறிந்தபோ தெல்லாப் 
பொருள்களு மறிந்ததா மந்த , மெய்பபொரு டானே யெப்பொ 
ருள் களுமாய் விளங்கலால வேறிலா மையினால் . 

56 
காணவோ ருருவு மினறியே தனககோா கண்செவி மூக்கு 
வா யின்றிப் , பாணிபா தங்களின்றி நுண் ணியதாய்ப் பற்றிய 

ளெலாங் கடந்து , தாணுவா யெலலாந தோன்றுதற் கிட 
மாந் தத்துவந் தன்னைத் தன்னாலே , யாணியா யறியு மறிவது 
விச்சை யாவது பிறிதெலா மவிசசை . 

57 
அக்கர மாகி மெய்மையா யுள்ள வப்பொருளறிந்தபோதல் 
லா , லெக்கரு மங்க ளாலுமவீ டில்லை யாகமா திகளியற் றுங் 
காற் , றுக்கர மாகி யனித்த மாய்ய பேறுஞ் சுருக்கமா யிருக்க 
மற் றிவற்றைத் , திக்கறியாதே முயல்பவா முத்தி செறிந்திடார் 
மரணமே செறிவாா. 

58 


பொரு 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 


589 


வேறு . 


சுருதியு மிருதியுஞ் சொன்ன வாறுநின் 
றிருமையு மனித்தமென றேதும் விட்டுநற 
குருவினை வழிபடிற் கோதிலாவ 
னருளிடு மழிவற நின்ற வபபொருள் 


59 


வேறு . 


அங்கிதலை வாய்விவித மான மறை பானு 
திங்கள் விழி யெண்டிசைகளுஞ்செவிகள் வாயு 
தங்குமுயிா தன்னிதய மேசகல முங்கா 
லிங்கவனி சங்கரனி ருககுமபடி வீ 


வீதால . 


60 


அர்க்கன்மதி யங்கிமழை யாதிமறை நாலு 
மிக்குமிகு யாகவிவி தஙகளிய மானா 
தக்கணை சுராசுராமனிததாபசு சாதி 
யெக்கிருமி கீடமு மெழுஞ்சிவ னிடததே. 


61 


வேறு . 


அக்க ரந்தனை யிக்கு ரமபையி லறியு மாகில விசசையா 
மிக்கி ராதி நசிக்கு மீசனை யெய்தலா மமு தெனபதும 
புக்கி ருந்தபி ராணனும் மன மாவதும் பர போதமே 
மிக்கி ருந்த வுளததி னோவிர காலி துள்புக மேவுவாா . 


62 


வே 


அரணியோ டுதத ராரணி யுயிரு மமல வோங் காரமு மாக் 
கிக் , கரணிய தியான மாமத ன ததாற காணொணா வொளியினை க 
காண்பர் , புரணநல் லொளியிற பூதபெளதிகங்கள் பொருந்து 
யிர் புலன்கண் மற்றெல்லா , மரணுறக கோவை யாகியே கிடக் 
கு மதனையே யறிகுவ னறிஞன் 

63 
பரம்பொரு ளினையே பாடுவான் வேறு பகருவா னலன்பரு 
கமிர்த , வரம்பது வாகு மண்ணின்மற றிந்த மக மையே யுள்ள 
திப் பிரம் , புரந்தனி லிதயா காசமா நிகழ்ந்தெப பொருள்களு 
மறிந்தெலாம் வல்ல , வரன்றனை வெறுநல் லானந்த வடிவாயறி 
ந்தவர் மறுபிறப் பறுவார் . 

84 


வேதாந்த கேகசிந்தாமணி . 
இத பமா மிந்த விமலகோ சத்தே விரசமாய் விளங்குகற் 
பிரமந் , துதையமே விடுமச சோதியே யெல்லாச் சோதிக்குஞ் 
சோதியா வதுவு , மிதயமேகெழு மிதனைமெய் கண்ட விடத்தின் 
மற் றிதயநோ யெல்லாஞ, சிதையுமை யுறவுந தீருமெவ் வினை 
யுஞ் செய்யினுஞ் செய்தில னாமால் . 


65 


இலங்கிரவி யிருதுவன மாரகைமி னெல்லா 
நலமபெற விளங்குவது ஞானவொளி கொண்டே 
புலம்படும் னைத்தையும் விளக்குபர போதந 
துலங்குவது தன்னுடைய சோதியத னாலே . 


66 


ஓரொளி விளங்குகில தூதை யுலவாத 
சீரொளியில வேறுசில தேவாதிகழ் வாரோ 
பாாவெளியு மெய்பொருளக ளுந திசைகள பத்தும் 
பேரொளி பெறத் திகழ்ப ரப்பிரம மேயாம் 


67 


தற்பர னுருவஞ் சித்தே தற்பர னிடையேயக் 
கற்பித சீவன றானும் தானக காலந்தச 
சிறபொரு ளொன றே வேறெனின் மற்றது சித்தாமோ 
வறபமும வேறா காதுசி தாகா ாததாலே . 

68 


வேறு . 


மறையாலு மிருதிசொலும வழியாலும் வருவதவி 
ரிறையாாத மருளில்வரு வதுவேக மெனுமுணாவு 
பிறிவான தறுமுணாவு பெறுமாகி லொருபொழுது 
மிறவாத சிவமடையு மிடாமோக மெவையுமிலன் . 


69 


பாவபுண்ணியங்க ளிரண்டையு முதறிப் பற்றுத லொன் 
றொடு மின்றி , யாவையுந் தானாய் வேறிலா தவனொப் பெய்து மற 
றிபபொரு ளறிந்தான் , சீவனும பானுஞ் சின்மயமாகு மாதலா 
லொப்பெனச செப்பன் , மேவியொன் றாகி விடுதலே யன்றி வே 
ரவே முகுமோ வீடு , 

70 


வேதாந்த மங்கசிந்தாமணி . 541 
எப்படி யாலும் பண்டுமிப் போது மெப்பொழு துஞ்சிவசிவ 
ர்க் , கொப்புள தாகு முருவமொன் றான வுணமையால் வேறு 
தொன்றே , யபபடி யுள்ள சிவன் பிறாபோல வவிசசையா னிக் 
முமவ் வவிசசை , மெய்பபர விசசை யானசித் தொன்றாய் விடுதே 
லொப் படைதல்வே றன்றே . 


71 


வேறு . 


சீவன் றன்னுரு வான சிவததைத் தெளியிற்றான் 
மேவும் பலதொழி றன்னிடை யாக விளையாடும் 
யாவுந் தன்னுரு வாகி நிகழ்ந்தா லிவன முத்த 
னாவன் பண்டவ னாகா மையின்முத் தனுமாகான் , 


72 


திரமன் னியநற் சத்தியத்தின் செய்கையாலு மனமென்று 
மொருமைப் படுநன மாதவததி னுயாவினாலு மூனமிலாப் 
பிரமசரிய முதலாகப் பேசுந் தருமா தனனாலும 
பரமாமவேத நெறியாலு மடையப் படுமிப் பரவித்தை 


12 


வேறு . 


வாக்கினா லுரைக்கு மாறிலாப பொருளை மற்றுள புலன்க 
ளொன் றாலே , நோக்குமா றென்னாங் கருமமொன நாலு நுவற 
வத் தாலுநண் ணாதே , தாக்கிலா வந்தக் கரணம் துடையார் த 
ததுவ ஞான நல விழியாற் , போககிலா தெங்கு மாகிய பொரு 
ளைப் புரையறக் காணபரெப் பொழுதும் 


14 


வேறு . 


எததைப் பெறமுயல் கினறா ன துபெறு கின்றா னாதலி னெப் 
போது , நித்தத துவமனு மொன்றைப் பெறநினை கினறா னருட 
னினோபாடா , மததத துவமுனி தன்னைப் பொருளத னாலுா 
தனதுட லாலுந்தான , பத்திய படுமன னாலற் சனை நனி பண் 
ணக் கடவர்க டிருவேண்டின். 

76 


வேறு . 


எண்ணிலாக் கல்வியாலு மிலங்கிய கேள்வியாலுந் 
திண்ணிதா மதியினாலுந் தெளியவா ராது தீர 
நண்ணிய ஞானிதானே நயந்தன்பு செய்யில ஞானக் 
கண்ணினாற் காணலாகுங் காத்திலா மலகம்போல . 


76 


542 


வேதாந்த மகநசிந்தாமணி . 


அயர்ச்சி சேர் தவத்தினாலு மன்னிய லிங்கத்தாலு 
முயற்சி சேர் பிரமாதததான மொய்மபிலாத தன்மையானுஞ் 
செய்ப்படா வுண்மைஞானந் தௌளுமா மதியாற்கால 
வயததினாற் சத்துவத்தின் வலியினா லனறிவாரா 

77 


முத்தியின் விருப்பத்தாலு முதலவ னற்பாதத்திற் 
பத்தியி னாலுமற்றப் பரனையே பாவிககினற 
நித்தமாக தியான ததாலு நிரந்தர யோகததாலுஞ 
சித்தியா மிதுசித்திக்கும் வினையினாற் சித்தியாதால் . 


78 


வேறு . 


திரமாம ருத்தததி னான்மைந்த ராலுஞ சேராத வற்றின்றி 
யாகததி னாலே , யுரமான வேதாந்த மாவாக்கி யததா லுறப 
ன்ன மாமவிசசை யா நிச சயத்தாற , 

சயததாற , பரமான வஞ்ஞான வந்த 
த்தி லேயப் படிஞான வுபதேச மொனறாலு மேயிய , புரமாமு 
டம்புக்கு ளே யந்த முத்திப் பொருளகண்டு வீடெயது வாரிப்பு 
விக்கே . 

79 


வேறு . 


தக்கஞா னத்தைத் தான் பெற்ற் பொருட்டுத் தனியிடம் 
தனையடைந் திதய , துக்கமே வாமற சுகாசனத திருந்து தோட 
லை கழுததுடம பிவைக்க, ரொககுமா றிருததிய பூதிகொண் 
டிந்த வுடமபையுத் தூளனம பணணி , மிக்கவாய் வருமிந் தியங் 
களை யெல்லாம் விடயமே லெழாவகை விலக்கி 

80 


ரை 


நி . 


பத்தியாற குரவன் பதம்பணிந் திதய பங்கயந் தனைநினைந் 
ததிலே , நிததமா யொருவ ரானினைப் பரிதாய் நிமலமா யெங்க 

றைந்து , சுத்தமாயச சாந்த மாயனைத் துலகுந் தோற்று 
தற் கியோனியாய்ச சுபாவ , சிததமா யமுதா யருவமா யொன் 
றாய்ச் சிற்சதா னந்தமாய்ச சிவமாய . 

81 
உரியநால் வேதத தோமெனும பொருளா யுளளதா யுள்ள 
வெப் பொருட்கும் , கரியதாய் நின்ற வொனறினைக் காள கண்ட 
முங் கண்ணொரு மூன்றும் , பிரிவிலா மஙகை பா 

பாகமு மாகப பே 
ணுகற் பாவனை பெறுவா , னரியதா யருளி னால்வரும் விச்சை 
பதனினா லதனையே யடையும் . 

82 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


543 


வேறு .. 


கழி 


நததொரு பொருளில்லை யுள்ள தெலா மவனே முன் 
நதபொருண் மேலும் வரக் கடவபொரு டானுமவன் 
மொழிந்த தனிப் பரவிச்சை யவிச்சையெனு முற்றுமவ 
னிழிந்தபிறப் பறவேறோர் வழியில்லை யிவனொழிய . 


83 


வேறு. 


இன்னதெ னமற் றன்னிடைக் கண்டு தன்னையெப் பொரு 
ளினுங் காணு , மந்நிலை யடைந்தா லவன்பிர மததை யடையும் 
வேறொன் றினா லடையான் , றன்னை யு மோங்கா ரததையு மரணி 
யாக்கியே தத்துவ ஞான , வன்னியை த தியான மதனஞசெய் 
தெழுப்பு மதியினா வன்பவஞ் சேராா . 

84 
வேதிய ரரசர் விண்ணவர் மிகவும் விரும்பிய வுலகுகள சக 
ல , பூதமும் போக போக்கிய மாகும் பொருள்களும் பொருள் 
களின் பொருட்டுக் , காதலசெய கின்றா னல்லனெப் படியுங் கா 
தல்செய் வதுதனைக் காமித , தாதலால விருப்பந் தனனொடா 
தலிற்றா னிரதிச யானந்த மாகும் 

85 
யார்க்கு மின்பமபோல விரும்பிடப் படலா லின பமே யிறை 
வடி வின்பரு , தூக்கிமெய் யினபம பெறநினைப் பவராற் றுயாமி 
குந் தொழிலெலாம் விட்டுப் , பார்க்கவுங் கேடக நினைக்கவுந் தி 
யானம் பண்ணவும் படுவனிப் பரம , னூக்கியங் கவனை யறியவே 
யெலலா மறிந்ததா மொழியவின மையினால 

86 


வேறு 


மறையோ ரரசர் முதலான வன்னாச சிரம மற்றுள்ள 
பிறிவாய் நிகழுகின்றவெலாம் பிரம மொன்று மேபிறிதா 
வறியா நிற்கு மறிவென்று மல்லற பிறப்பை யடைவிக்கு 
மிறைதா னான நிலையெய்து மிரண்டுங் காணா திருந்தககால் . 87 


வேறு . 


அத்துவி தந்தா னாம விகற்பம தடைந்த போதே 
புததியி லிளைப்பும் போகும் போகுமிப் பிறப்பு நேரா 
வெத்திகழ் வாலும் பேத மினமையா லறையே யென்னுந் 
த்துவ வித்தே யென்றன் றலையினால் வணங்கத் தக்கான் . 


88 


544 வேதாந்த மககசிந்தாமணி . 
வேதமா கமம்பு ராண மிருதிகள் வேறா மார்க்க 
ரோதுமா கமங்க டாகக மொன்றொடொன் றொவ்வா தாகு 
மீதெலா மொசகப் பண்ண லாவதன றிதய துக்க 
மாதலா லனைத்தும் விட்டிங் கனைத்து மாஞ் சிவனைப் பார்ப்பான் . 


உள்ளபே ரெல்லா ரிலுமுணர் வுடையீ ரும்பர்கா ணீங்களு 
க்களினான் , றெள்ளியே னாவேன் மதியினா லென்னிற் செனார்த் 
தனன் சேதன னாகும் , வெள்ளமேற் றுயிலு மாலினு மரன்றான் 
மேதையாம விளம்பிய வெவாககு , முளளமே மருவி யுணர் வளி 
க் கின்ற சிவனியா ரினுமுணர் வுடையான் . 


90 


ஆதலா லறியு மறிவெலாங் கைவிட் டறிவினுக் கறிவதாய் 
நின்ற , பேதமில் பிரம மொன்றுமே யறிவான் பேறுபே ரின்ப 
மாம் பிறத்தல் , சாதலற றிருக்கு மிதனையோர் வருத்த மின் 
றியே சார்தலு மாகு , மாதரித் தறியா ரற்பமே விருமபி யனந்த 
துக் கத்திலே யமைவார் 

91 


92 


தேசிக னளித்த விழியினா லையந் தீர்ந்துசிற் சடத்திகழ் 
வெல்லா , மீசனாய்ப் பார்ப்பா னிப்படிப் பாாககு மிதனையு மிறை 
யெனப் பாாபபா , னேசமோ டிங்கன் பார்ப்பவன் பார்வை தன் 
னையு நீக்கியே யிருதத் , தேசிகன் றிகழுஞ் சின்மயமாக சின்மய 
மென்கையு மிலையே 

ஒழிவிலாப் பரம யோகியா னுபவ முள்ளவா றுரைத்திட 
யானோ, வழிபெறே னெடுமான் மகேசன்மா முனிவர் வானவ 
ருரை ததிட மாட்டாா , விழிமிகுஞ் சிவனால் விஞ்சையாஞ் சிவை 
யால் விளம்பவும் படாதது விளம்பு , மொழியெலாம் வந்து மோ 
னபா வத்தே முடியுமன் னிலமதே முடிவு . 

93 


உடம்போ தானன் றுடம்பீதென் றுணரப் படுத லாலுட 
ம்பிற் , றிடஞசோ பிராணா தியு மன்று செடமாய்க் காணுஞ் 
செய்தியினாற் , கடம்போ லியாவ னிவையனைத்துங் காண்பா 
னவனே கத்தாவாய் , நடஞ்சே ருடம்பி னுண்ணின்று நடத்து 
சின்ற நானாவான் . 

94 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 


545 


வேறு . 


ம 


வினவுற்ற கேள்விக்குக் கேட்பானாகி மேவியகா க்ஷியில்விழி 
ததுக் காண்பானாகி , மனனத்தின் மாதாவாய் ஞானந் தன்னின் 
தித்திடு ஞாதாவாகி மன்னுகின்றான் , சொனவததற் பரனாகு 
மவனில் வேறாந் தோற்றமெலா மெய்யாகுந் தோற்றமன்று , 
நினையிற்றற் பரனேயிங் கெல்லாமென்று நினைவதுவே நினை வான 
நினைவுநேரே . 

95 


வேறு . 


பின்னமான தன்றியே பிரமமா யறிந்தவன 
றுன்னுபேத மேவினுஞ் சொரூபமே நிகழ்ந்ததா 
முன்னின்ஞான நாசமில்லை ஞேயநாச மாகுமா 
றன்னின் ஞான ஞேயமாக வேறுறாத தன்மையால் . 


96 


வேறு. 


தற்பரம மாகியுள தததுவம தேயொழிய 
வற்பமயல் காணுமவ ரத்துருவ மேயடைவ 
கற்பிதவ ஞானமதி லுற்பவம தாமுலக 
நற்பிரம மாயறிவர் நற்சிவம தாநயனா 


97 


வேறு . 


98 


சத்தியத் தான் மிகு சாந்தி தாந்தியா 
லெத்தொழி லும்மிசை வற்றி ருததலாற 
பத்தியா லிறைவனைப் பண்ணும பூசையாற 
சுத்தவே தாந்தமெய்த் துணிவு தோன்றுமால் . 
வேளுடல் பொடிபட விழித்த விண்ணவற் 
காளெனு மன்பினா லணியு நீற்றையுத 
தூளனம் பண்ணலாற றொழுது போற்றலான் 
மாளுதல் பிறத்தலாம் வழியை மாற்றலாம் 


99 


மெய்யுறு மன் பினான் மேவு சாதன 
மையமில் ஞானமுண் டாக்கு மாக்கினால் 
வையக மியாவையு மன்னு போ தமாய்க் 
கையுறு கூவிளங் கனியிற் காணலாம் . 

69 


100 


546 


வேதாந்த மநகசிந்தாமணி . 


வேறு .. 


ன ) 


மேவு பாவம்வெல்லாது மெய்ஞஞா னியைவென் றிடுமிவ 
னெல்லாப , பாவ மானது மாதலால் வேதனம் பண்ண வல்லவ 

தேவ தேவனாந் தேசிகன் றனக்குமுன் செய்பொரு ளுட 
லாவி , யீவ தேகட னிறைவவெம் பிரானென வேத்திமெய் யிதய 
த்தால . 

101 
மாய வன்புலத தெழாவகை தீர்ந்ததன் வாய்மையா விட 
ரின் றிப , பாய வின்னமு திருசெவித துணைவழி பாயசசினான் 
பதுமததா , டாயுந் தநதையுஞ சுற்றமு மற்றுநற் றனமுமென் 
றடைவானறன் , காய முள்ளள வும்புகழ்ந் தேத்துவான கற்ற 
தோர் கலையாலே . 

102 


வேறு . 


୧୨ 


னாகில 


தேசிகன்றன் றிருமேனி சிந்தை செய்யச சிவனைச் சிந்தித் 
தானாஞ செமபொற்றாளிற , பூசனை செய் திடவெங்கு மாகிநின்ற 
பூரணனை யினிதாகப பூசிததானா , நாசமிலாச சிவனாம நவின்றா 
னாண்ட நாயகனறன் றிருநாம நவின்றானாகி , லீசனையே யிகழ்ந் 
தானாங் கண்ணாறகாண வெழுந்தருளுந் திருக்கோல மிகழ்ந்தா 

103 
ஆதலினால் வேதவே தாநதத துண்மை யறிவானாய் முழுது 
மறிந் தடங்கினான்றன , பாதமடை வான் முத்தி வேண்டி னல 
லற் பரபபையெலாங் கைவிடுவான் பரிவோடுங்கட , கோதுவதிற 
கிடப்பதிலை யருளாலெல்லா மோதினே னிப்பொருண்மெய் 
யுணர்ந்தோன்செய்யு, நீதிபிழை நினைந்திடவு மில்லை யெங்கு 
நிறைந் தபரம் பொருளாகி நிகழாநின்றான் 

104 


வேறு . 


குகையி லிருப்ப தாய்மிகவுங் கூட மாகி யெவ்விடத்துந் 
திகழ்வ தாகி யொருவர்க்குரு தெரியா தாகுஞ் சிவனுருவ 
மிகவு நன்றாய் மேலாமவ் வுருவமெய்ம்மை விளங்கு மவன் 
சுகதுக் கங்க டீர்ந்து வெறுஞ் சுக சொரூப னாகின்றான் . 


105 


வேறு . 


அந்தப் பரமே யெப்பொருட்கு மாலம் பனமா வதுவதனைச் 
சிநதைக் கேறத் தெளிவுற்றான் செனியான் மரியா னொருதிசை 
வந்துற் றிலனோ வடிவுமில னதனால் வரவு போக்காகு [ யில் 
மிந்தத் தொழில்க ளொன்றுமில னெங்குந் தானாவிருக்கின்றான் . 


வேதாந்த மகநசிந்தாமணி 


547 


107 


108 


பொனறவுட லைத்துணிசெய் போதுமிறை பொன்றான் 
கான்றிடுத லுங்கொலையெ னுந்தொழிலு மிலலா 
னின்று பெரு மைச்சிறுமை யிற்பெருகி நுடபாய் 
யென்றுமித யக்குகையி லேயிலகு கின்றான் . 

தேசினிகழ் தேருடல் செலுத்துமதி பாகன் 
பாசமற மாமதுபி ணிததுவரு பாய்மா 
வீசுபுல னாமவிடய வீ திமிசை தானா 
மீசனிவை யாதுமவிளை யாடியிடு கின்றான் . 
யோகமன மொன்றியறி வாமுணாவி லானுக 
காகமுறு மைபுலவ யங்களவய மாகா 
பாகனைய றிந்தபரி போலமன னததே 
யாகுமதி யாளனை யறிந்துவய மாமால 
வருத்தமில தாமனன மற்றமதி கேடன் 
பரத்தையடை யான்மிகு பவத்தை யடைகின்றா 
னொருக்குமன னாலுணாவு கூடினவன வீடா 
யிருக்குமிட மேவியதினின்றுமிளை யானால . 


109 


110 


வேறு . 


பொருந்து ஞான மாம பாகனான் மனததளை பூட்டியைம புல 
ப்பாய்மா , பரநதெ ழாவகை தனவச மாக்கினான் பரமாத மடை 
கின்றான் , றிருந்து மாலுடைப் பதமது வதுபரஞ சிவனெனுந் 
திருநாமத் , திருந்த வாறுதா னிருந் தவா றன்றுவே றிணை யிலா 
விறையாவன . 

111 


பரப்பி னானித தியங்களைப் பார்க்குறப் பரமபர னுளளாகி 
யிருதத லாலறி வொண்கிலன புறம்புள விதரமே காணகின்றான் 
றிருப்பி ஞானநாட் டத்தினா லபபொரு டெரியவே பெறுக தீர 
னொருத்தனே யவி நாசியாம பரவொளி யாயவ னொளிாகின்றான் . 


வேறு . 


எல்லாம வசிக ரிப்பானா யெதுக்கு முள்ளா மொருவடிவைப் 
பல்லா யிரங்கோ டிகளாகப் பண்ணா நிற்கும் பரமபரனை 
யல்லா தொன்று மில்லையென வனுப வததா லகத்துணர 
வல்லார் தமக்குப் பேரின்பம் வடிவாய் மொழியு மாமறைதான் .. 


548 வேதாந்த மககசிந்தாமணி . 
யாவ னறியப் படாமையினா லிவ்வே றுண்டா மிவ்வேறெத் 
தேவ னாலே நிலைபெற்றுச சேதனங்க ளாய்த் திகழு 
மோவ லறவே யப்பரனை யுள்ளத் துணாந்தோ ருள்ளத்தே 
தாவில் சாந்தி குடி கொள்ளு மல்லா தவரைச் சாராதால் . 114 

வேறு. 


உண்ணாடி யாகத்தி னுணராதவன்றா னுடம்பா முடம்புக்கு 
ளே காண லாகுங் , கண்ணாடி போலப் பிராணாதி கத்தைக் 
கடமபோற் கழித்துக் கழித்தற்ற பின்னைக் , கண்ணான பரனன்றி 
வேறின்மை யாலக் கண்ணான வனுபூதி யாகின்ற கண்ணா, லெ 
ண்ணாரும வேறின்மை கணடாாக ணேரே யிறவாது பிறவாதெ 
லாமா யிருப்பார். 

115 


பெரியதா யெவாககு முள்ள தா யுயிராய் நிறைந்துள பிர 
மசக் காததே , திரிதரா நிற்குஞ் சீவனிப பரிசே திரிதரு மிவனை 
யுந் திரிக்கும , பரமனா யுளள வவனையு மனனம பண்ணியிப் படி 
யிலே பார்ப்பா, னொருவனே செனன மரணமற் றென்று முள் 
ளதால் நிகழ்ந்திட வுரியான் 

116 


வேறு . 


117 


ஈசனை யறிந்த வநத விடத்திலே யெண்ணு மெல்லாப் 
பாசமு நசித்த றானும் பணியறப் பவததின் றீர்வுங் 
காசுறு மகில மாயக் கங்குலின் கழிவுந் தானே 
யாசறு மகண்ட ரூபி யாகையு மனை தது மெய்தும . 
மேவிய தனபா லுள்ள மெய்ப்பொரு ளொன்று மன்றி 
யாவுமிங் கறிய வேண்டா வருந்துமிப் பொருளு மாகிச் 
சீவனா யுண்பா னாகிச சிவனென வூட்டு வானாய் 
மூவித மாகி நிற்கு மூலமாம பிரமா தானே . 


118 


வேறு . 


தீம ரந்தொறு மடைந்தழி வுறாது தெரிவா 
காமை நின்றரணி யால்வடிவு காணு மதுபோ 
லாமு டம்பி லழிவின்றி மறை கின்ற வமல 
னோமெனும் பொருளுணர்ந்திட வுடம்பில் வெளியாம் . 


119 


549 


வேதாந்த மககசிந்தாமணி 
உலத்த லின்றி யொழிவற்ற பொருளுண்மை யதுதான் 
சலித்த லின்றிய தவத்தி னவர்தங்க ணெதிரே 
திலத்தி லெண்ணெய ரணிக்கன றதித்தி கழுநெய் 
நிலத்தி னீரென நிகழ்ந்து வெளியாகி நிலையாம . 


120 


மிக்க சாந்தராய் நீற்றினுத் தூளனம் புண்டரம் விளங்கச் 
செய் , பக்கு வாககிது பகாலா மல்லது பகாநதிடப் படாதென் 
றுந் , தக்கநற் குரவன் றனைச்சிவ னெனத்தா னினைந்திடு வாருட் , 
புக்க லாகுமிங் குரைத்தமெய்ப் பரம்பொருள் புரணமாய் வெளி 

121 


யாக . 


வேறு . 


மாச தில்லாப் பரனாகி யிருக்கத் தனது மாயையினா 
லீச னென்ப தறியாம லிறந்தான் பிறந்தான் போலிருக்கும் 
பாசம் விடுமா நினைவுறுவான் பாரம் பரியத் தாறபண்ணு 
மாசின் மறையா லாசையெலா மறலாற சாந்தி யாதியினால் . 122 


வேறு . 


பத்தியாற் குரவன் பாதம் பணிந்துவே தாந்தம் பன்னுஞ் 
சுத்தமா வாக்கி யத்தாற் றுணிந்தவப் பொருளைத் தூய 
புததியாற் றுணிந்து கொண்டப் பொருளனு போக மாகச் 
சித்தியா நிற்கு மைக்கஞ் சிவபதந் தனையே சேரும் . 


123 


ஊனிலொரு பற்றுமுள னன்றியுட னிற்கு 
நானென விளம்புதனை நற்சிவம தாகத 
தானறியு மாகிலொரு வன்றனுரு வாகு 
ஞானபரி பூரண நலந்தனை யடைந்தான் . 


124 


வேறு . 


செறிவா யெங்குந் திகழ்ந்துள்ள சிவனா னென்னுந் திகழ்வுற்றா 
னெறியா னிகழு நிகழ்வெல்லா நிமலமாயே நிகழ்ச்சிதரு 
மறிவா யறியா மையுமாகி யறிவிப் பவனா யறிவானாய்ப் 
பிறிவா யுளதா யிலதாயும் பிரம மொன்று மேபிறழும் . 125 


550 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


வேறு . 


ஞான மாகிய விழியினாற் குருபர னயந்து நோக் கிடவுண் 
டா , மானு பூதியா தொன்றது வேசிவ னாவதப் படியுள்ள , மேனி 
தான் வினை யொததவப் பொழுதிலே வெளிப்படும் வெளிகா 
ண , லான தேசிகன் றன்னையப் பரமபொரு ளென்னவா தரஞ் 
செய்வான் 

126 


தேசிகன் றிருவுள்ள முண்டாக வசசிவன் றிகழ்ந்திடு கினறான் 
ஈசனிங் கருள் செய்ய வந்திருக கின்ற விடமிவன றிருமேனி 
மாசதொன்றி வனளவிலே செயிலெரி வாய்நா கிற்பூத 
நாசமெவ வளவவ் வளவுஞ செலகண்ணு நன்னெறி நண்ணான் .. 


128 


அருவெனு மமலன்றா னருளில் னெனினுஞ்சார 
குருபர னருளுண்டே யெனிலொரு குறையுண்டோ 
திருவடி தரவந்தாா திருவுள மலரெனறா 
லொருவரு மிலாகண்டீருறு துயர் களைகின்றா,. 
உறுவது தனில் வேற யுள தல வதுநேரே 
பெறவருள் பெரியோனே பெருகிய குருவாவா 
னெறியுட லுளநாவா னிலைபெற வழிபாடே 
செறிபவ னருளாலே சிவகதி யடைவானால் . 

. 


129 


வேறு . 


இந்த விடும்பை யுடமபுறு மேதுத 
தந்தை யெனப்புகழ் கின் றிலா தககோ 
ரந்தமி லாதவ கண்டமு நம்முட 
டந்தவர் தந்தையெ னச்சமை வுற்றா . 


130 


வேறு , 


உண்டுபோற் றோன்று முலகெலா முண்மை யன்றென வுண 
ர்த்தியெப் பொருளும் , கண்டசான றதனைக காக்ஷியதறவே 
கண்டிடக் கரியெனக காட்டும் , பண்டைவே தாந்த வாக்கியஞ் 
சொன்ன படியிலே பரமனோ டொன்றாய் , விண்டிடா வண்ண 
முணர்த்துவான் றன்னை வியன் குரு வென்றிடும் வேதம் . 131 


வேதாந்த மககசிந்தாமணி.. 551 
காட்சியை யெல்லாங் கண்ணதாய்க் கரைத்துக் கண்ணொ 
ழிந் தொருபொருளில்லா , மாட்சியை யளிக்கவல்லவன் குருவா 
மாரிபோன் மாறுவேண் டாதே மீட்சியில் பதததைக் கருணையா 
லளிக்கும் வித்தகக் குரவனே யெவருந் , தாழ்ச்சி செய் தேத்தற் 
குரியதத துவமாஞ் சங்கர னென் றிடத் தகுவான் 132 


பகவற்கீதை. 


எல்லாப பொருட்கும் பழையதனை யெங்குந் தானா யிருப் 
பதனை , நிலலாத தன்மை யிலல தனை நிதயத துவததை நிலைப் 
பேறறை , யலலாப புலனகள பதினாலு மறியா வறிவை யறி 
யாதே , யில்லாப் பொருள்போ லழியுமென விரங்கு கினற தென் 
கொண்டோ 


1 


வேறு . 


ஆமைதன் னுறுப்போ ரைந்து மதனுளே யடக்கு மாபோற் 
றீமைசெய் புலன்க ளைந்துந தனனுளே செறியச சோததி 
வாய்மையு ணிகழு மின்னே வழுததவும் படுகின மானாற 
அய்மைசெய் தவையே நாளுஞ சொல்லுவ தவனறன சொல் 

லால் , 2 


வேண்டல்வேண் டாமை யின்றி மிகைசெலாப புலன்களாலே 
மாண்டபோ கங்க டுய்பபான் மனஙகலக குறான் மற றத்தா 
லீணடிய தெளிவுண் டாமாற றெளியவே யெல்லை யின றிப 
பூண்டநோய் நீங்கு நீங்கப புலனலாப் பொருளுக தோன்றும் . 3 
யாதொரு பொருளை யெலலா வுயிர்களு மிருளபோற் காணா 
ரோதரு ஞானி யததை யுளஙகையிற கனிபோற காணு 
மியாதொரு பொருளை யெல்லா வுயிாகளு மென்றுங் காண்பார் 
காதலின ஞானி யத்தைக் கண்ணினாற றெரியக காணான் . 
யானென தென்ப தின்றி யெவவகைப் பொருளும விட்டான் 
றானெனச சரிக்கின் றானயா ரவனையே யடையுஞ் சாந்தி 
யீனம தடையா ரிததை யடைந்தவ ரிறக்கும் போது 
ஞானமே யுடையா ரென்னை நண்ணுவார் பிறவி நண்ணார் . க 


4 


552 


வேதாந்த மகநசிந்தாமணி. 


வேறு . 


புலனவை பொறிவழி போக்கு மாற்றியே 
பலனற வினைகளென் பொருட்டுப் பண்ணுவாய் 
நலனுறு மவ்வினை நாச மின்றியே 
சலமுறு பிறவியுந் தவிர்க்குந் தன்மைகேள் . 


6 


என்பாற் பொறாமை யினை ததவிர்ந்தென் கருத்தா யுள்ள 
வினையிதனை , யன்பாற பயில்வா ரியாவாசில ரவர்கள் வினைக 
ளறவிட்டா , ரென்பாற் பொறாமை யானுரைத்த விதனை யிகழ் 
கிற் பார்களவா , வன்பாத் தரையி லெழுமரம்போன் மாய்ந்தா 
ரறிவு மாய்ந்தாரே . 


வறு . 


8 


காத லாற்றவிக் காமம் புலன்களே 
வாயி லாய்ப்பு குந்துள்ள மயக்குவ 
தாத லாற்புல னைந்து மடக்கியே 
யேதி லாக்கடுங் காம மிறுக்குவாய். 
ஆற்று மிவ்வுடம் பிற்பர மைம்புலன் 
மாற்று மைம்புல னிற்பர மாமனம் 
போற்றும் புத்திய திற்பரம புத்தியிற் 
றோற்று கின்றது காணபது தொல்பரம் .. 


9 


ஆவ 

வ தென்பது மாசையு மற்றன 
மேவ ஞானவெந் தீயிடை வெந்தன 
யாவா தந்தொழி லவ்வகை யோர்களே 
சாவ தும்பிறப் புந்தவிர்ந் தார்கடாம . 


10 


பிரம மானோர் பிரம் நெருப்பிடைப் 
பிரம மாகிய மந்திரந் தன்னினாற் 
பிரம் மாய சருவுடன் பெய்தபின் 
பிரம மேயடை வாருளர் பின்னுங்கேள் . 
அறிவ தாகிய வங்கியி லேகொள 
வறிவை யேசில ராகுதி பண்ணுவார் 


11 


558 


12 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 
செறிவ தாஞ்சமத் தீயிடை யேசில 
ரெறிவ தாயபு லன்களை யீவர்கள் . 
உந்தி யப்பொறி யைந்தையு மொக்கவே 
யிந்தியத்தழல் வாயிடு வார்சிலா 
நந்தி யததொழில் யாவையு ஞானநெய் 
சிந்தி யோகவெந் தீயிடு வார்சிலர் . 


13 


க 


அறியா மையிலே பிறந் துன்ற னகத்தே வளர்ந்த வையுறவை 
நெறியா லுன்றன் ஞானமெனும் வாளால் வெட்டி யற நீக்கிக் 
குறியா லுன்றன வினைவிளைத்துக் கொள்வா யென்று கூறினா 
னுறியார் வெண்ணை தொட்டுண்டிவ் வுலக முண்ட திருவாயான் . 

* யாரும வினைக ளென்பொருட்டா லியற்றிப் பயனை யிகழ் 
வார்கள் , சேரும் வினைக ளவற்றோடுஞ் சேரா ரெய்துந் திறமு 
ரைக்கிற் , சாரு முடனே பிறந்தெனினுந் தண்டா மரையின் 
றகையிலையு , நீரு மெனலா யிருப்பாதி னின்றோக கொன்று 
நிகழாதால் 


15 


வேறு . 


அன்பவினை யாகுபயன் விட்டமைதி யாலே 
யொன்பதுபொய் வாசலமை யூரதனி னுள்ளே 
யின்பவுரு வாயினிதிருப்பனியல் பாலே 
முன்பயில்வ தாம்வினைசெ யான் முயல்வி யானால் . 


16 


17 


உடம்புட னேயுள னாகி யிருந்தே 
விடமபுரை காம வெகுளியின் வேகாச 
சடம்பொறை யாமைத விர்த்தவ னேநல் 
லிடம்புகு ஞானியு மின்புறு வானும் 
காவல்செய் தைந்து புலன்கணி ரண்டு 
மேவவி ரும்புரு வத்திடை விட்டிட் 
டாவகை நின்ற வபான பிராண 
னேவலி னின்றி யியக்க மறுத்தே . 
* யாரெவ்வினையும் என்றும் பாட பேதமுண்டு . 
t சாரவுடனே . 

70 


18 


654 


வேதாந்த மாகசிந்தாமணி. 


சாதி புரியுந் தொழில்களுக்குந் தககோர் செய்யும் தவங்களுக் 
தீதி லுலக மேழினுக்குஞ் சேரு மிடமா யுள்ளவெனை ( குந் 
யோதி முடியும் பரிசேமெய் யுணர்ந்தார் பிறவா ரெனவுரைத்தா 
னாதி முடிவொன் றின்றியே யடையத் தானே யாய்நின்றான் . 

இறவா வகைதன் னுள்ளத்தை யடக்கு மவனே தனக்கெ 
ன்று , முறவா யுள்ளா னல்லாதார் தமக்கே பகையா யொழுகு 
வாா , துறவா தொழுகுக துவந் துவங்க றெந்தொன் றினையே 
தொடாந் தவாபான , மறவா தெழுந்த மெய்யறிவிம மாயை 
மறைக்க மறையாதால . 

20 
பாடும் பனுவல் பலவோதி யவற்றா லறியும் பயனுணாந்து , 
நீடும் புலன்க ளவைவென்று நிலையிற் கலக்கற் கரியானா, யோடும் 
பொன்னு மொரு பொருள்போ லொக்கப் பார்க்கு மவனேயிங் , 
காடும் பெரிய மாயக்கூத தாடா ததுகண் டமாநதிருப்பான் . 21 

ஒக்கும் வகையாற் குசைபரப்பி யதன்மே லுழையின் றோல் 
படுததுத , தக்கது சிலைய தன்மேலே விரித்துத் தானங் கதிலிரு 
நது , மிகக மனனை யறவொருக்கி வேறு செய்யும் வினைகளுடன் ,, 
றெக்க புலன்களவையடக்கி யுணாவு தூய்தா வதன் பொருட் 
டால் 

22 
தலையுங் கழுத்து முடம்புமிவை செவவே தளரா தேயிருக்கு 
நிலையி லிருந்து கணகளைத்தான் மூக்கி னுதிமே லேநிறுத்தி 
யலையுங் கடல்போற் காமமுமெய்ப் பயமுக தன்னை விட்டகல 
வுலையு மனமுள ளடங்கவெனை யுணர்ந்தே யிருக்கு மதுயோகம் . 


வேறு. 


எண்டிகழு மியோகத்தை யிப்பரிசே யெப்பொழுதுங் 
கொண்டுபயில் வாாகடைககா லென்னையே கூடுவரா 
லுண்டியினின் மிகுவாரூண் றெப்பார்மிக் குறங்கிடுவார் 
கண்டுயிலை யறத்துறப்பா ரவாக்கிதுகை வாராதால் 


241 


று 


துயிலு முணவுஞ செய்தொழிலு மிகாமே குறைந்து தோ 
ன்றாமே , பயிலு மவனே யோகத்தைத தன்பாற் படுக்கும் பான் 


வேதாந்த மங்கசிந்தாமணி . 


555 


மையா , னயிலும் பொறிவிட் டவ்வறிவு தன்பா லடங்கு மப் 
பொழுது , குயிலு மியோகந் தலைநின்றா னென்றாங் கவனைக் 
கூறலாம் . 

25 


வேறு . 


இப்பரிசு பயில்கின்ற யோகிகா லிலாவிடத்து 
மெய்ப்பரிசு நடுங்காத விளக்குப்போல் விளங்குமா 
லெப்பொழுதங் கவனுணர்விவ் வுண்மையிலே சென்றிசையு 
மப்பொழுது பரமானந் தத்தினையு மடையுமால் 


26 


யாதொன் றிந்தப புலனறியா வளவி லின்ப மாயிருக்கு , 
மியாதொன் றினைச்சென் றடைந்தோர்கள் பின்னை யதனி லிர 
ண்டாகா , ரியாதொன் றினைப்பெற் றவரிதனி மிக்க தொப்ப 
துண்டென்னா, ரியாதொன் றிந்த வறிவுககே யறிவாய் நிற்கு 
மதினின்றோர் . 

27 


வேறு. 


வஞ்சர் வேல்கொடு மார்பி னெறியினு 
மெஞ்ச வேதழன் மூடி யெரியினு 
நஞ்சி னாழ னாக நலியினு 
மஞ்சி டாரது வானந்த மாவதே 


28 


29 


போக மாய்த்துப் புலன்களைப் போக்கறுத 
தாகமா மெய்யறிவிடை யேயந்த 
வேக மாய மனத்தினை மெலலவே 
யேக மாக விருத்திக லாதுநீ. 
வாங்கி யைம்பொறி நின்ற மனத்தினை 
ங்கி டாவகை நின்னு ளிருத்தியே 
தீங்கி யாவையுஞ் சிந்தைசெ யாமையாம 
பாங்கி யாதது வேபயில் வாயரோ . 


30 


தேறு நெஞ்சின னாய்த் தன் செயலலால் 
வேறு கண்டறி யாமெய் யறிவினா 
லூறி லிந்த வுடம்புடன் வேறுபெற் 
றேறி நின்றவ னேயின்ப மெய்துவான் . 


31 


556 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


யாவெனொருவ னென்னையெல்லா வுயிர்களிடையு மென்னிடையே 
மேவவெல்லா வுயிர்களையும் வேறாகாதே மெய்காண்பான் 
றேவர்பகைமுன் செகுத்தோனே யவனியாதெனினுஞ் செய்திடி 
மாவனா கின்றேன்யா னதுநீயேது மையுறேல் . [ னு 
எல்லாவுயிரு மொன்றாகப் பார்ப்பதியோக மெனவுரைத்தாய் 
மல்லார்தோளா யிதற்குகிலை காணேன்மனமா கின்றவிது 
நில்லாவியற்கைத் தாய்ப்புலனைக் கலக்குமதனை நிலைநிறுத்த 
லொல்லாதெனவுங் காற்றடக்கற் கொக்குமெனவு முணர்கின் 

றேன் . 33 


பொய்மை யடையாப் புலனுடை மாந்தர்க 
ளிம்மை யிடையு மறுமை யுலகத்தும் 
வெம்மை யடைகிலர் மெய்மைவி டாரென்றுஞ் 
செம்மை தெளியின் னஞ்செப்பு துங்கேளாய் . 


34 


எல்லாத் தவமு மியற்றிநின் றோனினு 
மெல்லாக் கலைகளுங் கற்றுணர்ந் தோனினுஞ் 
செல்லாக் கருமமெல் லாஞ்செய் தவனினு 
நல்லான் வலியோகி நீயிது , நண்ணுவாய் . 


35 


வேறு . 


மண்ணு நீருமெரி தீயும் வாயுவுமவ் வானினோடு மனபுந்தியு , 
மெண்ணு நீர்மைகளி லியானெனும் பதமு மெண்ணுமெட்டு 
மிவையன்றியே , பண்ணு நீர்மைகளின் மேல தாயுலகி லியாவை 
யுங்கொடு பரித்துடற் , கண்ணு நீடுயிரு மாகியென் னுடைய 
மாயை நிற்பது கைவேலினோய் . 

36 


வேறு . 


தேடும் பழைய வதிபூத மதிதெய்வத்தோ டதியெச்சங் 
கூடும் பரிசு நின்ற வெனை யறிவாரிந்தப் புழுக்கூடு 
வீடும் பொழுது மெனைமெய்யே யறிவாரென்றானியாம் வெவ் 
றாடும்பழைய மாயக்கூத் தாட்டுவிக்கு மம்மாயன் . 
எஞ்சுதலையி லதியெச்ச மாகின்றேனா னிறக்குங்கா 
னெஞ்சுகவரு நெறிகளெலா மடைத்துநினை யப் படுவது நா 


31 ( வே 


வேதாந்த மககசிந்தாமணி . 557 
னஞ்சு புலனும் பொறியைந்து மடக்கியறிவென் பாலதாய்த் 
துஞ்சுமவர்க ளெனை யடைவ ரெவ்வாறென்னிற் சொல்லக்கேள் . 


இந்த வுடலம் விடும்பொழுது யாவ னியாதொன் றினை நினை 
ந்தா , னந்த வளவே யந்தப்பா வனையா லதனை யடையுமா , லெ 
ன்ற னியல்பே யெப்பொழுது மிதயத் திடைகொண் டென்பா 
லாஞ், சிந்தை யொடும் * வா மளர்தொடங்கி லதனா லெனையே 
சேருதியால் . 

39 
நல்ல கரும யோகத்தும் ஞான யோக மதுதனினுஞ் , செல் 
லு மனனை மிகச்செலுத்திப் பிறிதொன் றினையுஞ் சேராதார் , 
சொல்ல வரிய கதிரவன்மண் டலம்போற றோன்றுந் தொல் 
லோனை , யல்ல தடையா ரவனியற்கை யடையும் பரிசை யறை 
யக்கேள் . 

40 
எல்லாப் பொருளு மறிவானை யெல்லாப் பொருட்கும் பழை 
யானை , யெல்லா ரையுந்தன் னிலைநிறுத்து வானை யிரமபச சிறி 
யானை , யெல்லாப் பயனு மீவானை யாாககு நினை தற் கரியானை , 
யெல்லா விடத்து மிருடீர்த்த விளவெங் கதிரபோ லெழுவானை . 
மருவற் குரிய வன்புடையார் மயங்கா யோக மனததாலே 
புருவத் திடையே தன்னுடைய புரைதீ ருயிரைப் புகநிறுத்தி 
புருவத் தினை விட் டிடிலிந்த யோகத் தாலே யவனோடும் 
பொருவப் படுவ ரப்பொருண்மே லின்னம் புகல்வன் பொருவே 

( லோய் . 42 


யாதொன்றை மறைதெரிந்தோ ரழியாதென் றெடுத்துரைப்பா 
யாதொன்றை யவாவறுதத யோகிகடா மெய்திடுவர் 
யாதொன்றை யுறநினைந்தோர் காமமுத லியவிழப்ப 
ரியாதொன்றைப் பரம்பொருளா மதனைச்சுருங்க வியம்புவன் 

[ கேள் . 43 


அஞ்சுபுலன் வழியவை யடைத்தய லுறாதே 
நெஞ்சுதனை யிதயகம லத்திடை நிறுத்தி 
* வாமளா - அஸ்திரசஸ்திரங்களுடன் செய்யும் யுத்தம் . 
இரம்பச்சிறியானை - அத்யந்த ரூட்சும சொருபனை . 


558 வேதாந்த மகநசிந்தாமணி . 

யெஞ்சுத லிலுயிர்வளியை யுச்சியினி லேற்றி 
யுஞ்சுபுகு நெறியிதென யோகுட னிருநதே. 
ஓதலினி யற்கையினொ டோமெனு மெழுத்தை 
வாய் 

தனி லுரைக்க மன மானது தனித்தே 
மேதகுமெ னைத்தெளிய வாவிதனை விட்டோர் 
வீதலினி யற்கையெனை யேயடைவர் மிக்கோய் . 
இப்பரிசி னாண்டொரறு திங்கள்ள வென்னா 
தெப்பொழுது மென்றனியல் பேநினைய வற்றார் 
கைப்படுவ னியானெனியல் கைப்பட விருந்தோர் 
பொய்ப்பிறவி யானது மறித்தடைதல் பூணார் . 


45 


46 


வேறு . 


ஏதமான தின்றியிவ் விரண்டுமாயு மியோகிதான் 
வேதமோதி வேள்விதான மெய்ததவங்கள் செய்துளா 
ரேதுவாய நற்பதங்க ளெய்திவீடு மெய்துவா 
னாதலாலவ வியோகமே செய் யென்று மாய னோதினான் . 


47 


விலங்கலனையாய் பலங்களுடன் வேண்டல் வேண்டா மையைவி 

[ ட்டுச் 
சலங்கொள் வினைக ளவை செய்வ னதனாலென்னை யவை சாரா 
வுலண்டுவாயா னுற்றாத நூலாற்கட்டுண் பதுபோலய் 
பலங்க ணினைவா ரதனாலே கட்டுண் டாங்கே பட்டுழப்பார் . 48 


வேறு . 


அறிவினா லென்னை யாக வறிந்து கொண் டமைதியாலே 
பொறிவழி யடைத் தெப்போது மெனனையே போற்றி செய்து 
நெறியினால் வழுத்தி வாயா லென்னையே நினைந்து நெஞ்சாற் 
செறிதரு மிவர்கள் கண்டாய் தேவரிற் றெரியப் பட்டார் . 49 


வேறு 


காலத் தாலும் பொருளிடத்துங் கணித்தற் கரிதா கியவென்னை 
ஞாலத் தாாகள் புகழ்வரிய ஞான யாகங் களினாலே 
கோலத் தால்வே றாகவுமெய்க குறியா லொன்றா கவுங்கொண்டு 
சாலத் தாழ்வா ரவருடைய தன்மையினை நான் சாற்றக்கேள்... 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 


559 


. 


வேறு 


தாங்கிய நீரை யெல்லா மிரவியாய்த் தலத்து நின்று 
வாங்குகின் றேனு மீள மழைகளாய்க் கொடுக்கின் றேனு 
மீங்குமெய் யுணரி லியானே யாதலா லியாதொன் றேனு 
மாங்கருச் சனைசெய் கின்றா ரென்னையே யருசசிக் கின்றா 51 
ஞானமா யொன்றாய் நின்ற வென்னையே நானா வாகப 
போன தீ வினையின மாநதர் வேள்வியாற் பூசித் தததால் 
வானமா முலக மேறி வாழ்ந்துமண் ணிடையே வீழா திட் 
மனமா மாசை யாலே யிறப்பது பிறப்ப தாவார் . 

52 
எப்பொரு டனக்கு மியானொத் திருத்தலா லெனக்கி யாரு 
மொபபர்க ளினிய ரின்னா தாரென வொருவ ரில்லை 
யிப்படி யறியு மன்பா பக்கலே யானு நிற்ப 
னபபடி யவரு மென்பா லங்ஙனே யமாந்து நிற்பார் 53 
ஊணையே முதலா யென்பா லொருககியென் னுணாவாா நாளு 
நாணையே விட்டுத தீமை புரியினு மவர்க ணலலா 
கரணையேய் புயததா யென் றுங் கேடிலா வின்ப மல்லா 
தாணையே யொருகே டில்லை யெங்கணு மவருக் கையா . 54 


வேறு . 


புத்தி பொறை தவஞானம் புகழ்பழிதீக் கொலையொழிவு 
சததியனற சமைதமைநற் செபநதானஞ சாவுபிறப் 
பத திகொடு நிறைவின்ப மிடாஞ்ச லஞசாமை 
யிததனையுந் தோன்றுவதென னிடைநினறே யெனததெளிவாய் . 


ே 


இரும்புவன மனைத்தினுக்கும் வித்துநா னெனைப்போக்கி 
யாதுமில்லை , வருந்தினுமென பெருமைக்கு வரமபுரைக்க முடி 
யாது வகுத்துச்சொன்னோம் , பெருந்திருவை யுடையனமெய்ப் 
பெருமுயற்சி யனவென்று பேசுமிந்த , வருமபொருளக ளனை த 
துமென தொளியினால் வருவன வென் றறிதிநீயும் . 

56 


பலவினி யுரைத்தெ னிந்தப் பல்லுயி ரனைத்து மெல்லா 
வுலகமு மொடுங்கி நிற்ப தென்னிலோ ரிடத்தி னுள்ளே 


560 வேதாந்த மக்கசிந்தாமணி . 
கலவல னவற்றோ டென்றான் கஞ்சனா ருயிர்போய்த் துஞ்ச 
வலைகடல் வளரா தேபேர்ந் தாயர்பால் வளர்ந்த பெம்மான் . 57 
உரைசெயற் கரிதாய் நெஞ்சி னுணர்விடப் படாதா யெங்கும் 
புரையறக் கலந்து போக்கு வரவின்றிப் பொலிந்த தொன்றைக் 
கரைசெயற் கரிய வாய புலன்களைக் கடந்து காண்பா 
னரசமற் றியானே யென்னி லன்னிய மென்ன லாமோ . 58 
காரண மிறந்தொன் றிற்குங் காட்சியிற் படாத தொன்றைச் 
சேர்பவர் வருத்தம் வேறு செப்பிட லாவ தன்றா 
லோர்வரி திதுதான் வாழு முயிர்களா லாவ தொன்றோ 
வாரவர் பெருமை தன்னை யளவறுப் பவர்க ளையா 

59 


வேறு. 


மெய்யுறவுன்னை யென்னிலேவைத்தா லென்னில்வே றின்றி 
யொன்றாதற் , கையுறவில்லை யாது செய் முடியாதாயினப் யாசமே 
பயில்வாய் , பொய்யறவதுவும் புரிகிலாயெனிலுன் வினைகளென் 
பொருட்டினாற் புரிவாய் , செய்யுமவவினைக ளப்படிச்செயாயேல் 
வினைப்பயன் றவிரவேசெய்வாய 

60 


அத்தி ஞானம் வினையி ன தனினு 
மெத்தி யான மிகுமதின் மேலதாம் 
விததி னாய வினைப்பயன் வீடுதல் 
சித்த சாநதி யதன்பின் செறியுமால் . 


61 


வேறு . 


இருவகை யுயிர்க்கு மினியனாயின்ப துன்பமியா னின்ன 
தென் றறியா , தொருபொரு ளாலுங் குறைவுபா டின்றி யுள் 
ளமு மொருவழிப் படாப் , பொருவருந் துணிவுங் கருணையும் 
புரிந்து புலன்றெரி யுணர்வை யென்பாலே , மருவியின் றொழுகு 
மியோகியென் பவன்காண் மன்னமற் றெனக்குவே றினியான் . 

உலகமுந் தானும் வேறிலா மையினாற் றானொரு பொருட்கு 
மஞ்சாதே , பலகிலா வுயிர்கட் கினியனா தலினா லவைகளும் தன் 
னை யஞ்சாதே , புலவரா னவாகள் புகழவே நிகழ்வான் பொறா 
மையு மயக்கமுங் களிப்பு , மிலகிடா நெஞ்சத் தியோகியென் 
பவன்கா ணியாரினு மெனக்குவே றினியான் . 

63 


வேதாந்த மநநசிக்தாமணி . 


561 


ஒன்றினு மாசை யின்றியிந் தியங்க டம்வழி யொழுகிடா 
தொருக்கி , நன்றியி னோடு தீங்கினி தொத்து நல்வினை தீவினை 
துறந்து , பொன்றினு நோவுற் றழிதல் செய்யாதே பூரித்தல 
வாடுத லின்றி , யென்று முன் பிழந்த பொருட்கிரங் காதே வரும் 
பொருட் கிச்சை செய்யாதே .. 

64 


வேறு . 


இகழ்பவர் நட்டாரென்ப தின்றியே யின்பதுன்பந் 
திகழவமான மானஞ் சீதமோ டழலின் றீமை 
புகழ்பழி யிவற்றுளொத்து பொருந்திவாழிடமொன்றின்றி 
நிகழ்தரும் யோகிகண்டாய் மற்றெனக் குரிய நீரான . 65 


வேறு . 


இற்றிவை யனைத்துமிட ரின்பமுத லியாவும் 
துற்றமை விகாரமதை தொடர்ந்ததொகை கண்டாய் 
நற்றவ வுடம்பென வியம்புவது நல்லோ 
ருற்றவுட லுக்குரிய ஞானமு முரைப்பாம் 


66 


வேறு . 


67 


68 


மானமும் பிறர்தனை மதிக்கப் பண்ணலு 
மூனமும் பிறவுயிர்க் குறுகண் செய்கையும் 
யானெனுஞ் செருக்குமிவ் விகபரங்களி 
லானபே ராசையோ டறுக்கு மாற்றலும் . 
பெற்றான் மனையொடு பெண்டிர் பாலாபா 
லுற்றெழு மவாவிட லுடம்பின் வாய்மையு 
மற்றவைம் பொறிகளின் வாயில் வாழ்க்கையுஞ 
செற்றமுஞ் சிறியவா குழுவுந் தீர்தரும் 
ஒருபெரும் பொருளையே யுளத்துள வைத்தலு 
மிருவினை கடப்பவ ரிடங்க ளெய்தலுங் 
குருவினை வழிபடு குணமுங் குற்றமி 
லுருவினை யுள்ளவா றுணரு முண்மையும் , 
முன்றிகழ் பிறப்பொடு மூப்பி றப்பினாற் 
சென்றடை யிடும்பையைச் சிநதை செய்கையு 
மென்றிவை யனைத்துமற் றிவற்றி னாலினிச் 
சென்றடை பொருளினைத் தெரிந்து கேளெனா . 

71 


69 


70 


562 


வேதாந்த மகாசிந்தாமணி . 


வேறு . 


யந்தமில தழி யாது நின்ற பெருமைய 
தோதி லுண்டதிலை யெனு மூனமின்றி யொளிர்வது 
தி யினக ணகிலமு மாகியெங்கு நிறைதலி 
னோத ருஙகை செவிதலை காலகளெங்கு முடையது . 


71 


வேறு . 


. 


காணும் புலன்க ளனைத்தி னுக்குங் கண்ணாய்நின்று காட் 
டுவது , பேணும் புலனக டனக்கொன்று மில்லா தியன்ற பெற்றி 
யது , பூணும் பற்றுத தனககின்றி யெல்லாந தானே பொறுப் 
பத்து , மாணுங் குணங்களின்றியவை மன்னியனுப விப்பதது . 


வேறு 


பே 


பூதமைந்தி னகத்தினோடு புறத்தினும் பொலிகின்றதிங் 
கேதமின்றி நடப்பநிற்பன வாயிருப்பது தினனதென் 
றோதரும்படி நுண்ணிதாகிய தொன்றதாகி யிருந்துமெய்ப் 
பதமவந்தது போலநின்று பிறங்கவும்படு கின்றதே . 73 
அருவமா யதி தூரமாயத ணித்துமா யதனை ததுமா 
யுருவமியாவும் ளித்துமீள வொழிக்குநாளி லொழிப்பது 
பொருவிலாவொளி கட்குமுள்ளொளி யாகியேபொலி கின்றதி 
கிருமைவீடிய ஞானமோடதன் ஞேயமாகி யிசைந்தது . [ ங் 
ஆனவிப்பொருண் முனபுரைத்தவ வற்றினாலறி யும் பொரு 
ளூனமற்ற மனத்தினாய்நல லுடம்புமற்ற வுடம் புசோ 
ஞானமுற்று மவற்றினாலறி யப்படுமபொரு ணன்மையு 
மீனமற்ற திறத்தினோடு சுருக்கமாக வியம்பினேன் 


75 


வேறு . 


உணர்வவி காரியென்றும வினையெலா முடமபினோடே 
புணாவன வென்றுங் கண்டான் பொய்யிலா மெய்யைக்கண்டா 
னிணாமலா முடியாயெல்லா வினைகளுஞ செயினுமான்மாக் 
குணமிலி யாதலாலே யவற்றொடுங் கூடிநில்லான் . 

76 
உன்னிய வானமெங்கு மொழிவற நிறைந்ததேனுந் 
தன்னுடை நுண்மையாலே பிறவொடுஞ் சாாதலுண்டோ 
பன்னிய விதுபோலெங்கும் பரந்துள னெனினுமங்கு 
மன்னிய வீசனந்த வுடம்பொடு மருவமாட்டான் . 

77 


ão 


வேதாந்த மநகசிந்தாமணி. 563 
இரவிதா னொருவனேயாய் நினறிந்த வுலகததெங்கும் 
விரவிய விருளை நீக்கி விளக்குறு மாறுபோலத் 
தரவியா வருமுன்னிலலாச சராசர வுடம்புதோறும 
பரவியா னுரைத்தமாயோ னொருவனே பரந் துநிற்பான் . 
ஓரின்மே லாகிநின்ற வுயிரினோ டெம்புக்குள்ள 
பேரினோ டிறப்புமூபபுப பிறபபெனு மிவற்றைவேறாய்ப் 
பாரின்மே லறிவாரவீடு பற்றினா ரென்றானபாரததன் 
றேரின்மே னின்றே வேதச சிரத்தின்மே லிருக்குஞ்சீரோன் . 79 


வேறு . 


. 


பற்று மாசின்மை யாற்பளிங் கொப்பது 
வுற்ற நல்லறி வான துண் டாக்குவ 
தெற்று மின்பமல்லாற்றுனப மென்பது 
சற்று மில்லது சததுவ மாவதே. 


80 


81 


* ஓது மாசை யிதிற்பிறந் துள்ளது 
தாது கற்புரை யுண்ணிறஞ் சார்ந்தது 
பேது செய்வினை யோடறி வைப்பின்னற 
கேது வாய திராசத மென்பதே 
குறியு நீல மயக்கமுங் கோதிலா 
| நெறிக ளான திகத்தலு நித்திரை 
செறித லானது மற்றிவற றாற்றிண்ணென் 
ற்றிவை மாய்க்கு மதுதம மாவதே . 


82 


வேறு . 


உரைசெய சததுவ மின்பத துயத்திடு 
மிரசதம வினைகளோ டறிவை யாாத திடும் 
புரை 

செய் திவ்வழுக்கையே பொருந்திப் போர்த்திடுந் 
தரைசெறி புகழினாய் தமமென் கினறதே 


. 


83 


வேறு . 


வாழுஞ் சத்துவ மற்றையவ விரண்டையு மறைத்துத் 
தாழு மற்றையவ் விரண்டுமத் தமோகுணந் தழைப்பின 


* ஓது ராக வுருவ முடையது - என்றும் பாடமுண்டு . 
செறிக டம்மை யிகழ்தலு நித திரை 


564 

வேதாந்த மநகசிந்தாமணி . 
வீழுஞ் சத்துமந் தமங்களவ் விரசதம் விளைவி 
னூழின் மற்றிவை யிரண்டுந்தாழ்ந் தொன்றுமிக் குளவாம் . 84 


று 


ஒத்துநல் லறிவுமிக்க யாதொரு போதப்போது 
சத்துவந் தழைத்ததாகுந் தாங்கரும வினைகளே கொண் 
டுய்த்துவந் தாசைகூர லோபம்வந் துற்றபோது 
மத்திம குணமேசால வளர்ந்ததென் றறி நீ மன்னா. 85 


தக்கது தகாதென்றொன்றைத் தானறி யாதபோது 
மெக்கரு மங்கள் மாட்டு மிகழ்ச்சியோ டிருக்கும்போது 
மொக்கமெய மயக்கததோடு முறக்கம்வந் துற்றபோது 
மிக்கது தமமேயென்று விசயநீ யறியவேண்டும் 


86 


தக்கசத் துவமே நிகழ்ந்தபோ திறந்தோர் தெய்வயோ னிக 
ளிலே சார்வார் , மக களிற் பிறபபா ரிராசத குணமே வளர்ந்த 
போ துடம்பினைத் துறந்தோர் , மிக்கெழுந் தமமே விளைந்தபோ 
திறந்தோா விலங்குசசா திகளிலே வீழ்வா, ரொக்கமற் றிவற் 
றின பலன்களும் தெரிய வுரைக்கின்றே னிவறறையு முணர்வாய் . 

அருங்குண மாய சத்துவ பலமா மழுக்கற லிராசத பலமாம் , 
பெருந்துய ருழைத்த றமோபல மாகும பேதைமை பேசிய மு 
றையே , பொருந்திய விந்தக குணங்கண்மூன் றாலும் பூதசா லங் 
களுக் கெல்லாம , வருந்திரு வாய ஞானமோ டுலோப மயக்க 
மென் றின்னன வருமால். 

88 
சத்துவ மாந்தர் பரகதி யடைவர் தமத்துளோ ரதோகதி 
சார்வார் , மத்திம குணத்தோ ராயினோர் நடுவின் மாநுடப் பிற 
வியாய் வாழ்வா , ரித்திற மாய வுருவமே விகாரி யானவி காரி 
யென் றிவற்றை , மெய்த்திற னாக வறிந்தவ னறிந்தப் பொழு 
திலே வீட்டின்ப மடைந்தான் . 

89 
உடம்புட னிருந்தே யுரைத்தவிக் குணங்கண் மூன்றையு 
முள்ளவா றறிந்து , கடந்தவன் பிறப்பு மூப்பிறப் பாதி யாகவே 
கட்டுரைக் கின்ற , விடம்புரை யிடும்பை யாவையுங் கடந்து வீட் 


வேதாந்த மககசிந்தாமணி . 565 
டின்பம் விளைபவ னென்றான் , றடங்கட லிடையே வளர்ந்தவ 
னவற்கு வேறிது தனஞ்சய னுரைப்பான் . 

90 


வேறு . 


91 


வேர்மே லதுதலை கீழது வீவில் லதுவேதத் 
தோமே வியவிலை மேவிய தியாவும் புகறலினா 
லார்மே வியவசு வத்தம தெனவே யரசதனின் 
பேர்மே யதுபெரு மாயைசெய் பிறவிப் பெருமாமே . 
கனவுந் திகழ்கழு தாழியு மிகுகந் தர்வநகரு 
மெனவந் தழிதலி னாலுரு வதுவின் றியதியாது 
முனம்வந் திடுமுத னாளொடு முடிவின் மையினாலே 
தனதந் தமுமுத லுநதெரி தரவில் லதுதானே 


92 


வேறு. 


93 


மந்திர மாயவிந்த மரத்தினைத் துறவென்கின்ற 
தந்திரவாளால் வெட்டித் தற்பர மாகிநின்றே 
யந்திர சாலமென்ன * யாவுமென் னிடையே காட்டு 
மாதமி லாதவென்னை யடைகையே யடுப்பதையா . 
துன்னிய வாசைகோபங் கடந்தவா காணத்தோன்று 
மென்னுரு வியற்கை கேட்கி லியாவையுங் காட்டுகின்ற 
மன்னிய வொளிகள்காணா வகையதாய் வந்துசேர்ந்தார் 
பின்னியல் வேறொன்றாகாப் பெற்றிய னென்றுபேசும் 
குடந்தொறுந் தோன்றுகின்ற காயமுங் குலைதற்கேற்பத் 
தடம்புன றோறுந் தோன்றுஞ் சந்திரன் றானுமென்ன 
வுடம்புக டோறும் வேறா யுயிரென நின்றேயந்த 
விடம்படு புலன்களாறு மியல்பினி லியற்றுவேனான் . 


94 


95 


அஞ்சுத லின்மையு மறிவை யாக்கலு 
நெஞ்சினை யடக்கலு நிலைகெ டாமையு 
வெஞ்சின மின்மையு மெய்மை கூறலுக 
தஞ்சென வேள்வியுந் தவமு மாக்கலும் . 

96 
* யாவையுங் காட்டுகிற்கும் 

என்றும் பாடமுண்டு . 
t காயம் - ஆகாயம் . 
புலன்கள் ஆறு - சுரோத்திரம் , சட்சு-சிவாவை- கிராணம் துவக்கு- மனம். 


566 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


97 


மறைபயி றலுந்தனை மதித்தி ராமையுங் 
குறளைக டவிரதலுங் கொல்கை மாற்றலும் 
பிறர்பிழை பொறுத்தலும் பேரொ ழுக்கமு 
மறன்வலி தானமோ டருளை யாக்கலும் 
இருவகைத் தூய்மையு மிந்தி யங்களை 
யொருவழிப் படுத்தலு முள்ளிட் டன்னவை 
செருவருஞ் சிலையினாய் தெய்வத் தன்மையோர் 
மருவிய தொழிலென மதிக்க வேண்டுமே , 


98 


வேறு , 


தீமைசெய் யசுர ரானோர் செய்கையைத் தெரிக்கி லொன்றை 
யாமவகை யெனமற் றாகா தனவென வறித லில்லார் 
தூய்மையுந் தூய வாய வொழுக்கமுக தொடக்கு விட்டார் 
வாய்மையொன் றானு மில்லாா மயக்கமே மருவா நின்றார் . 

நின்றார் . 99 
மற்றவர் தம்மை யிந்த மாநுட ரானோ ரியார்க்குங் 
கொற்றவ கீழா னோரைக் கொடுமையா லாவொப பாரை 
யற்றமி லிடும்மை சேரு மாசுர யோனி யாய 
புற்றவை தோறு மியானே புகப்புக விழுத்து கின்றேன் . 100 


வேறு . 


சாத்துவிகர் தேவரையே சரண்புகுவர் தாமதர்கள் 
காத்தலபுரி வனபேயும் பூதமுமாயக் கடைப்பிடிப்ப 
ரேத்தரிய குணமிவற்றி லிராசதமாங் குணமுடையோ 
ராத்தரென வியக்கரையு மரக்கரையு மடைகுவரால் . 


101 


வேறு . 


சத்துவ குணத்தோ ருணடி யுரைத்திடி லழகு சார்ந்து 
தித்தித்த சுவைய வாகி நெய்ததுசசிக் கெனவு சோந்து 
வத்தித்து வலிநோ யின்மை யறிவு நல்லாயு வின்பம் 
வத்திக்கச் செய்யு மிநத வுணவுகண் மடங்க லன்னாய் . 102 
இப்படி யன்றி வேறா யிராசத ருணவு கேட்கிற் 
கைப்பன புளிப்பு வர்ப்புக் கூாப்பன கடிய வெய்து 
நெய்ப்பயி னெருப்புப் போலச் சுடுவன விவற்றி னாலே 
மெய்ப்படு நோயு நெஞ்சத் திடுமபையும் விளைவ வேலோய் -108 


567 


வேதாந்த மகாசிக்தாமணி . 
ஆசினை யடைந்த நெஞ்சிற் றமத ருணவு கேட்கில் 
வூசின பழஞசோ றெசசி லுமபாபூ சனைக்கா காமை 
யேசின வெநதி லாத வினை யன விவற்றி னாலே 
காய்சின முதலா யுளள துயரெலாம விளைவ கண்டாய் . 


104 


வேறு . 


தீர்த்த யாாக்குஞ் செவிக்கினி தாயின 
வாரததை மாமருந் தேயென லாவதா 
வோர்த்து மெய்மொழி கூறுத லோதுதல் 
வாாததை யாறபண்ணு மா 


மாவதே . 


105 


106 


தெளிவி னெஞ்சைத தெளியப பிடித்தலுங் 
களிசெ யும்முளத் தைக்களி மாற்றலுங் 
குளிரவி லாமையு ளததிறகொ டாமையு 
மெளிதின் மான த மாதவ மென்பதே . 
தலைமை யந்தணா தேவா குரவாபான் 
மலைத லின்றி வழிபடு வாழககையுக 
கொலை துறத்தலுங் காமங் குறைத் தலுங் 
தலைவ காயத தவமெனப் பட்டதே. 


107 


வேறு. 


தீததவழும் வடிவேலோய் செப்பியவிம மூனறாலுஞ 
சாததுலக மகிழவெய் தச செய்கின்ற வருந் தவததி 
னாததுவரும பயன் வேண்டா தாகின்ற வருந்தவந்தான் 
சாததுவித தவமென்று சாற்றுவது தககோரே . 


108 


வேறு . 


வசையிறவ முடையரென மாநுடர்கொண் டாடுகைக்கு 
நசையினொடு பொருளபெறவுஞ் செய்கின்ற நற்றவதனை 
விசயவுனக குரைசெய்தேன் மிகப்பெரியோா செய்திடினு 
மிசையவறி மற்றிதனை யிராசதமாக தவமென்றே. 109 
பேதைமையை மிகவுடைத்தாய்த தன்னுயிரக்கும் பிறவுயிர்க்கு 
மேதமுறு பெருந்துயருங் கேடுமே யியற்றுவதா 
யாதவனும பனியுமுழன மாற்றுகின்ற வருந்தவந்தான் 
றாதலரு நெடுமுடியாய் தாமதமாந் தவமாமே . 

110 


568 வேதாந்த மகநசிந்தாமண 
முன்செய்கா ரியப்பொருட்டு மின்றியே முடிதிதனாற் 
பின் பொருநற் பொருள் விளையு மென்பதுவும் பேணாதே 
நன்குடைய காலத்தே நல்லிடத்தே நல்லவர்க்குத் 
தன்பொருளைக் கொடுக்குமது சாத்துவித தானமே 

111 
கொண்டு செய்த தகுங்கரும் மெனுங்குறிப் பொன்றின்றியே 
பண்டுசிலர் செய்ததற்காப் பரிவோடு பண்ணினவு 
முண்டிதனான் மேல்விளைவென் றுணர்வோடிச் செய்வனவு 
மெண்டிசையு நிறைபுகழா யிராசதமாந் தானமே.. 

112 
வாயாத தொருபொருளை வழங்காத காலத்தே 
யேயாத நிலத்திடையே யிழிந்தகுலத் தவர்களுக்கே 
யாயாத வறிவினொடு மபபிரியத தொடுங்கொடுத்தல் 
சாயாத பெருந்திறலோய் தாமதமாந் தானமே . 

113 


வேறு . 


114 


நிதத மாய வினையி னெறியினை 
மத்தர் போல வொருவன் மயக்கினாற் 
பித்தனாய்விடு கின்றவப் பெற்றியைச் 
சித்த தாமதத் தியாகமென் கின்றதே . 
மெய்வ ருததமுண் டென்று விடுவதிங் 
கைய மின்றியி ராசதத் தியாகமாங் 
கைவ ரும்பல மாசைகை மாறவே 
செய்வ செய்வது சாத்துவத் தியாகமே . 


115 


வேறு . 


யாவ னொருவன றன்னுடமபை யானென் றிருக்கு மியல் 
பொழித்தா, னியாவ னொருவன் றன்கரண மியாதொன் றோடும் 
விழைதலிலா , னாவ னவனிவ் வுலகத்தை யடையக் கொன்றா 
யினுமோர் , பாவ மிலலை யவன் கொன்ற பழியு மில்லை பார் 

116 


மன்னா 


நன்றாய் ஞானத் திரளாகி நானா விதமாய் விரிந்தெங்கும் 
பொன்றா நின்ற பூதங்க டோறும் பொன்றாப் பொருளாகி 
யொன்றாய் நிற்ப தொன் றினை யப் படியே யுணரு முணர்வதனை 
யன்றா மென்னார் சாத்துவித ஞான மெனவே யமைப்பரால் . 117 


வேதாந்த மகநசிந்தாமணி . 569 
வனப் படுமிவ் வுடறோறு முள்ள பொருளை யுணராதே 
பீனப் படக்காண் கின்றதிரா சதமா ஞான மதுவன்றி 
ஞானத் திரளாய் நின்றதையோ ருடம்பி னிடையு நாட்டிடை 
தானத திடையு மடங்கக்காண் பதுதா மதமா ஞானமே . ( யோர் 


வேறு . 


வீதலும் பற்று மேலோ வினைப்பயன் வேண்டல வேண்டாக 
காய்தலொன் றின்றிச் செய்யுங் கருமஞ்சாத துவித கன்ம 
மாயதரும் பலததி னோடு மகங்கா மத்தி னோடு 
மேய தருங் கரும மெல்லா மிராசத கரும மாமே 

119 
குலை பெரும் பற்று மேலோர் கூறிய நீதி யோடுங் 
கலைதெரிந் துணர்ந்து மெய்மை கடைப்பிடி யாமை யார்க்கு 
மலைவருங் கேடு நாச வலியிவை யவிவே கததால 
தலை தவச செய்வ தெல்லாக தாமத கரும் மாமே 

120 
பற்றுமாங் காரந் தானும் பழுதறத துறந்தி யாவு 
முற்றெழு முயற்சி யோடு நிலைமையி னோடு மொன்றி 
யெற்றுமோ ரிழவு பேற்றிற றுன்பமீ தின்ப மென்று 
சற்றுமோா சலிப்பி லாத தலைவன் சாத துவித னென்பான் 121 


வேறு. 


வினைப்ப யன்றனை வேண்டலும் வேடகையு 
மெனைத்தி டாமையுந் தூயமையி லாமையும் 
நினைப்பின் வாட்டமு நீடு மகிழ்தலு 
மினை ததின வாழ்வரி ராசத மாந்தரே 

122 
மனமொ ருக்கலும் வான்கலை நூல்களைத் 
தனமெ னககொடு கற்கலுந் தககவ 
* ரினம கிழ்த்தலு மின்றியுண டாகிய 
சினமவி டுக்கலா தாமதஞ சேர்ந்துளார் . 

123 
ஈன மற்ற துறவற மில்லறம 
ஞானம் பற்றொடு நல்வினை தீவினை 
யான வஞ்சுவ வஞ்சத்த காதெனத் 
தான றிந்தது சத்துவ புத்தியே . 

124 
* இன மகிழ்த்தலு மின்றி முடிப்பதோர் - தின முடித்திடார் தாமதம் 
சேர்ந்துளார் என்றும் பாடம் . 

72 


570 வேதாந்த மாநசிக்தாமணி . 

தருமம் பாவந் தனக்குச் செயத்தகுங் 
கருமஞ் செய்யத தகாத கருமங்க 
ளருமை யாலறி யாத வறிவதே 
யிருமை யாய விராசத புத்தியே . 
பாவ மாகத் தருமததைப் பார்த்தலு 
மாவ தாமென் றடாதது நோக்கலுந் 
தீமை செய்கின்ற சிந்தனை தீங்கிலே 
போவ தாவது தாமத புததியே. 


125 


126 


வேறு . 


127 


128 


மனஞசெ யுந்தொழின் மன்னுயி ரின்றொழி 
லினஞ்செ யிந்தியஞ் செய்தொழி லென்றிவை 
கனஞசெய் தேறிலும் கண்டுபொ றுததலும் 
சினஞசெ யாமையுஞ சாததிக திருதியே .. 
துன்ப மாய்விடம் போன்று தொடக்கத்தி 
லினப மாகிவிளைவிடம யாவாக 

கு 
மன்ப வாரமு தேயென லாவதா 
மென்ப சாததுவி கந்தரு மின்பமே 
பொருத்த மாயப்புல னோடு பொறியிலே 
யருததமா யெழுந தாரமு தென்னலாய் 
விருதத மாயமுடி வில்விட மாகியே 
பிருதத லாகுமி ராசத வின்பமே . 
தொடரு ரக்க மயககொடு சோம்பினாற 
படவு திதததாய் பணணும் பொழுதினுங் 
கடன் விரைந்து முடிந்த காலததினு 
மிடர் விளைப்பது தாமத வின்பமே 


129 


130 


கறைசெயைம் புலன்களைக் கரண நான்குடன் 
றுறை துறை யடககலுந் தவமுந் தூய்மையும் 
பொறையொடு கல்வியும பொருந்து ஞானமு 
மறையவா தொழிலென வகுக்கப் பட்டதே 
தலைமையுங் கொடையொடு தறுக ணாண்மையு 
நிலைமையுங் கீழ்ப்படா நெஞ்சி னீட்டமுங் 


131 


511 


132 


வேதாந்த மகநசிந்தாமணி . 
கொலைபயில் போாகளிற் புறங்கொ டாமையுஞ 
சிலைமலி தோளினா யரசர் செய்கையே . 
உழுதொழில் பசுக்களை யோம்பல் வாணிகம 
வழுவறச செய்கையே வணிகா வாழ்ககையாம 
பழுதற விவாகளைப் பாது காததலே 
விழுமிய தொழில்களவே ளாளாக கெனபவே 


* 


133 


வேறு . 


என்னைப் பற்றிக கொடுநின்றே யெல்லா வினையு மியற்றி 
னாற் , பின்னைப் பிறவாப் பெரும்பதமென் னருளினாலே பெறுங் 
கண்டாய , நின்னை த தொடரும வினையெலலா மென்னை நினை 
தே செயில்வினைக , டன்னைக கடத்தற கருந் துன்ப மெலலாங் 
கடக்கத் தகுதியால . 

134 


வேறு . 


و 
اما 


என்னையே நினைந்தெழவுன் மன ததினையென் னிடையேவை 
யென்னையே நினைந்திருநீ மறறெனக்கே பூசனை செ 
யென்னையே குருவாககொள் ளெப்போது மிதுசெய்யி 
லென்னையே வந்தடைதி யிதுமெய்யே யிதுமெய்யே 135 
இருவேறு வகையாய வெவ்வேறு வினைகளையு 
மருவேனென றறவிட்டு மாயையினான் மறைபபரிய 
வொருவனையே பற்றுதியப் பறறினா லுனைப்பிறவிக் 
கருவேலை கடந்தேறக கைதருவேன் கதிரவேலோய் . 136 


வேறு . 


வேதநூல்களின் முடிவினை வியாதனிற் பின்னா 
ளோதமாககட லுலகிலுண் டாககிய வுரவோன 
கோதிலாநெறி யுணாநத கோவிந்த மாமுனிவன் 
பாததாமரை பறறிவீட் டினபமே படைத்தான . 


137 


வேறு . 


ஆற்றியல் வழுவிய புலன்களைந்தையும் 
பாற்றிய சங்கர பகவற் பாதனென் 
றேற்றிய பெயரினா னருளினா லியான் 
சாற்றின னிப்பெருந் தரும் நூலையே . 


138 


572 


வேதாந்த மநநசிந்தாமணி. 


ஈசுரகீதை 


1 


பூதமைந்தோ டிரவிமதி புருடனாகிப் புணர்ந்தென்றும் 
பேதமில்லா வறிவுருவாய்ப பிறங்குகின்ற பேரொளியோ 
னாதிமூவர்க் கறிவரியோ னரிவைபாக னாமமலன் 
ரதபங்க யங்கடலை வைத்தே பணியும் பரிசினனால் . 
அறிவென வுரைக்கப்பட்ட தவனுடை யுருவுதன்னே 
ருறைவிலா நிமலன் சாந்த னுண்ணிய னென்றுமுள்ளோன் 
செறியுமெப் பொருட்குமுள்ளாய்ச சின்மயமாயே சான்றாய்ப் 
பிறிதரு மவிததைககெட்டாப் பெற்றிய னென்றானீசன் . 2 
யாதொரு பொருடகுமுள்ளா யிருந்துள வறிவுதன்னை 
மேதகு புருடனென்று முயிரென்று மீசனென்றும் 
பேதமில் காலமென்று மனமொடவ வியத்தமென்று 
மோதிடு மறைகளென்றே யுரைத்தன னொழிவிலீசன் 3 
பந்தமதி லொருக்காலும் பற்றுணா னப்பந்தஞ் 
சிந்தை செய் துந்தான செய்யான் செய்வானா யேநிற்கு 
முந்தியவான் காற்றனனீர் மண்ணல்லன முழுதுமா 
யந்தமிலா வானந்த வறிவுருவே யவன்வடிவம 
அறிவினை யுடையராகி யருமறை முடிவு கண்டோர் 
செறியுமெப் பொருடகுஞசான்றாய்ச சின்மய மாயே தன்னிற் 
பிறிதரு மவி ததைக்கெட்டாப பெற்றியோ டெங்குகிற்கு 
றிவென வுரைப்பரல்ல தயலொன்று மினமைகண்டே . 5 


அழியா தெங்கு முளதாகி யனைத்துட் புறம்புந் தானிரம்பி 
யொழியா வறிவா யொருகுற்ற முறைததற கரிய தொருபொரு 
கழியா மாயை யதனாலே காணப் பலவாய்த தோன்றியிடு ( ளே 
மழிவா யினதென் றொன்றுமிலா திருக்கு மதுவே யியல்பென்றான் 
பூதங்க ளெவையுந் தன்பாற புணர்ந்திட நிற்றல் கண்டே 
பூதங்க ளெவற்றி னுள்ளும் புறம்புநதா னிற்றல் கண்டோன் 
பேதங்க ளனைந்து மில்லாப் பிரமமே யடைந்து வேறா 
மேதங்க ளனை ததும் விடடோ னெனறிட லாகு மன்றே , 


வேதாந்த மககசிந்தாமணி . 


578 


யாவனி யாதொரு போதித யத்தே 
மேவிய வாசையெ லாமற விட்டா 
னேவரு மின்னமிர் தாயவ னப்போ 
தோவலி லாதொளிர் வீடடை வுற்றான் . 


8 


ஆறுபல கூடியுல கததலை கடற்கே 
வேற்றவுண் மேவியுடனாகும்விளை வேபோ 
லீறில்பர மாயருவ தாயபிர மத்தோ 
டாறுமறி வானவை யடங்கியிடு மன்றே . 


9 


படைப்பவனா னெப்பொழுதும் பரம்பரயோ கிக்கிருந்து 
நடத்துவனா னனவொடுக்க மிலாஞான யோகத்தாற் 
கிடைத்திடுமென் றனை யாகக் கெழுமியயோ கானந்தத் 
திடைப்படலா னடஞசெய்வே னெல்லையில்பே ரின்பததால் . 10 


வேறு . 


வித்திரையு றாதவதில வாயுவை நிறுத்திப் 
பததியொடு சாந்தியைய டைந்தபா யோகத 
துத்தமாக ளாதலுத யாத்தமன மிலலாச 
சு ததவொளி யோடவ்வொளி கண்டனாசு டூயோர் . 


11 


துறவின ரறிவிடைத் தோன்றுஞ் சோதியை 
யுறவினி லறிபவர்க் கெளிய வுண்மையைப் 
பிறிவினி லறிவரி தாய பெற்றியை 
யறிவினி லறிபவாக் கருளு மண்ணலை . 


12 


குரம்பையினுள் ளேயிதயக் குகையின் மறைந் திருக்கின்ற 
பரம்பொருளைக் கண்ணாலே பார்த்துப்பால் காற்பணிந்து 
கரந்தலையிற் குவித்துத்தங் காதலகரை யழிவுறநின் 
முரந்தரவோங் காரத்தை யுச சரித்தங் குபநிடத்தால் , 


13 


574 வேதாந்த மநகசிந்தாமணி . 
கரணமெல்லா மொடுங்கினவர் காயத்துள்ளே கதியாகிப் 
பிரமயோனியா யுள்ள பெரும வென்றும் பிறவாதாய் 
மரணமில்லா நின்செம்பொன் வடிவேபரமாய் மற்றெதிலும் 
பரமமா யுயிர்க்குயிராய் நிற்கும்பர மாய்ப் பார்க்கின்றோம் . 14 
ஒருமறை யனந்தசாகை கொண்டுன துருவமொன்றி 
னருமையை யறிவிக்கின்ற வபபடி யறியவுன்றன் 
பெருமையை யறிவார்சாந்தி பெறுபவா பெறாதாரெல்லாங் 
கருமய லுறுவார்சாந்தி கனவிலுங் காணமாட்டா 

15 
யோகியாகி யுயிராகி யுணர்வானாகி யிணையில்லா 
வேகனாகி யிருந்தானு மரியுமயனு மீசனுமாஞ் 
சேகிதாவுரு தாதாவுந் தீயுமதியுந் தினகரனு 
மாகி வெவ்வே றனைத் துருவு மானாயெனவே யறைகுவரால் . 16 


வேறு . 


கரண மியாவையுங் கடந்திருள் கடந்துனைக் கண்டவ ராதி 
த்த , வருண மானசின மாத்திர நேத்திர முதற்புலன் மனஞ் 
செல்லாப் , பிரம மேகமாம புருடனோர் பிறிதிலாப் பெருமை 
யாற பேச் சற்ற , பரம மான் முதற் பகுதிநிர்க் குணம் வெறும் 
பாழென நிகழ்கின்றார் . 

17 


18 


மொலியூ றுருச்சுவை நாற்றந் தனக்கற 
றாதி முடிவில் பரமா யசிந் திதமாய்ப 
பூத மனை ததி னுககுமுள ளாப்பபு றமபுமாஞ 
சோதி நினை யறிந்தார் துஞ்சார் பிறவாரால் 
பலவுரை செய்குவ தென்பல பரசத தியினா 
லுலகமெ லாமெனி லேயொழு கவெ னுள்ளொழியத் 
துலகுப ரப்பி ரமமா கிய சோ தியதா 
யிலகுவ னானெனில் வேறில்லையோ ரன்னியமே 

வேறு . 
பின்னிய பகுதியாம பிரதான மாயையு 
மன்னிய புருடனு மானு மாதியாய்த் 
துன்னிய விகாரமுந் தொல்லை யீசனி 
லன்னிய மின்மையா லவனே யாகுமால்.. 


19 


20 


வேதாந்த மகநசிந்தாமணி . 


21 


அவனேபாச மவனே கட்டுண் டவனேகட்டு மதிபதியு 
மவனேயவனை யொருவர்களு மறிவாரில்லை யனைத்திற்கு 
மவனே பசுக்களாகின்றா னனைத்துமாகி யுள்ளானு 
மவனேயனாதி புருடனென வவனையறிவா ரறைகுவரால் 
ன்னையுற நினைப்பவரி லெங்கேனு மொருவனவன் 
றனமதியைக் கடந்தருளாற் றன்னிதயக் குகைதன்னிற 
பொன் மயனாய் புராணமாம் புருடனாய்ப பொருந்துமெனி 
லனனியம தறவறிவா னவன் பரமத திடையடைவான் . 


எ 


22 


வறு . 


என்னொழிய வில்லைசக வியானவ் வுருவலலே 
னுனனிலொரு மாயையுல குக்குமுத லாகு 
நின்னுருவ மானவெனை யன்றியது நாளுக 
தனிையல்பி னானிகழ்வு றத்தகுவ தனறால . 


23 


ஈனஞசெய்யு மஞஞான விருளைக் கடந்து மேலான 
பானந்தனக்கே யுளதான பரமவொளியாம பரம்பரனை 
ஞானந்தன்னால் வேற்றவே நானெனறறிந்த நல்லோனவ 
வானந தமதாம பிரமமய மாகிவீடே யடைகினறான் 24 
ஒப்பதுமிக் கது குறைந்த வொன்றுதனை யொழித்ததில்லா 
தெபபொருளெவ வொளிகடகு மெவவொளிதா னொளியாகுஞ 
சிற்பரமா காயததே திகழ்கின்ற வது தெளிந்த 
வப்பெரியோ னானந்த மாய்பபிரம மாகின்றான . 

25 


வேறு . 


புன்மய கோசமுள் புககொளிக்குளே 
நன்மைய தாகிய ஞானக் கணணினாற 
சின்மய மாயத்திகழ் தேசை நோக்கிய 
தன்மையால் வியோமகற் றாமங் காண்பரால் 


26 


வேறு . 


எங்குமுள னாயிறையா யேகனா யெல்லாப்பூ 
தங்கடொறு மறைந்திருக்கும் தன்மையனாய்ச் சராசரங்கட் 


வேதாந்த மாகசித் 
கிங்குயிரா யுள்ளாகு மிறைவனொரு வனையுமறிந் 
தங்கடைவார் சாந்தியினை யடைவரல்லா தவாடையார் . 


27 


வேறு . 


யோகினி லுளமென்பா லொருபடி யுறவைத்தே 
யேகவெ னிலைகண்டா ரவரென தியல்கண்டார் 
பாகம தறுமொன்றும் பலவுரு வமுநானே 
யாகவு மெனையன்பா லறிஞரு மயலன்றால் .. 


28 


வேறு . 


உதியாம லென்று மொழியாமை நின்ற வொளியாகி யென்று 
முளதாய்த் , திதியாய் நிறைந்து தெளிவாகி யங்கொ செயலான 
தின்றி யருளான் , மதியாளா தங்க ளகமே யகண்ட வடிவாய் 
நிகழ்ந்த வடிவே , பதியாகி யென்று மழியாமை நின்ற படியாகி 
நின்ற பரனான் 

29 


சுத்தமா யென்னைக் கண்டெத் தோற்றமுக தோன்றாதான 
வுததம யோகமெலலா யோகிலும் பரமயோக 
மத்திற மின்றி யென்னை யாயிரங் கோடி காலஞ 
சித்தம தொருககி நாளுஞ சிந்தையிற் றிகழக காணா 


30 


31 


மறைவினி லாகினும் வலியினி லாகினும் 
பிறர்பொருள் வவவுதல் பெரிய கள்ள மாங் 
கறையுறு மரிவையா திறங்க னாவிலும் 
பிறழ்வற மறப்பது பிரம சாரமாம் . 
ஓதுமா லமபன மொன்று மின்றியே 
போதமும் போதகப் பொருளு மென்றுணர் 
பேதம் தன்றியே யிருந்த பெற்றி நற் 
சாதன மாகிய சமாதி யென்பரால் . 


32 


வேறு . 


தாரணை யாயா மத்திற் ற குதிபன் னிரு மடங்காக 
தாரணை தன்னிற் றியானந் தானுமப் படியே நன்றாக 
தாரணி தன்னின் ஞான சாதன மாஞச மாதி 
யேரணி தியானா தன்னி வேற்றமிப் பரிசே யென்பர் . 


33 


* நீரினாற் செழும்ப தானவவ் விடங்க ணெருப்பினால் வெந்த 
வவ் விடங்க , ளூரு செந்துக்க நற்சனர் துரால ருதிர்ந்திடு சரு 
குபுற் றிடங்கள் , கோரமாம் பயிங்க ளுள்ளிட மிடிந்த கோயி 
னாற் சந்திகண் மயான , மாரவா ரங்க ளுள்ளிட மசுத்த மலக்க 
ணா மனத்தினுக் கதனால் 

34 


வருத்தமா யுடல வாதையைப் பற்று மனமது நடுநடுங் 
கிட்டுப் , பொருப்பினிற குகைகள் புண்ணிய தேசங் கோயில்க 
ணதிகளின் கரைக , ளிருப்பறு மனைதா லூரவது கடிப்ப தினறி 
யே காந்தமா யுள்ள , வொருத்தரு மறியா விடத்திலே யென்னை 
யுனனுவான் மனனொருப படுவான் .. 

35 


வேறு . 


தனியி லிருந்து பயமின்றிச சாந்தனாகித தனக கிசையு 
முனிவா மொழியு மாதனங்கண் மூன்றி னொன்றி லேமூக 

ககி 
னுனியைச் சிறிதே கண்விழித்து நோக்கியாது நோக்காதே 
யினிய தன்பா லேயிருந்த வென்னைப் பாவிப பதியோகம 36 
சகலசத தியுமு டைததாய்த் தமனிய மயமாயத தாரம் 
புகலுமெப் பொருளா யெனறும பொன்றுறா தாகி பெங்கும் 
திகழொளித திரளா யுள்ள தெய்வமாய்த தெரிககொ ணாதாய 
நிகழுதற் பரத்தி னேரே நித்தலு நெஞ்சை வைப்பான் 37 


வறு . 


மிக்கபாஞ சுடரான விமலனையும் விளம்புற்ற 
வக்கமலத் தேதனையு மயலாகா வகைநினைவா 
னககரமாம பரமாகா சததுவனை த தானெங்கு 
மொககநினைந் தேபின்னை யொன்றுநினை யாதொழிவான் . 


38 


வேறு . 


அன்னிய மறவன லோனைக் காட்டிய 
பன்னிய புருடனாம பஞச விஞ்சகன் 
றன்னையே சகலகத் தாவாத் தன்னு 
வன்னியின் சிகையதா மதித்து நோக்குவான் . 
* விலக்கைக் குறிப்பது . விதியைக் குறிப்பது . 

73 


39 


578 


வேதாந்த மககசிந்தாமணி. 


சொன்ன தத் துவங்க ளெல்லாஞ் சோதனை பண்ணிப் பின்னைப் 
பின்னதத் துவமொன் றில்லாப் பிரமநா னென நினைந்து 
பன்னரு மோங்கா ரததாற் பரமமாம் பரமா யுள்ள 
வென்னிலே தனனை வைத்திங் கென்மய மாகி யுள்ளான் . 40 


வேறு. 


ஏசி லிந்தவி யோகா லெனையடைந் 
தாசை கோபம் பயமற்ற வான்மராய்ப 
பாச மற்றெனைப் பாவிதத பாவததா 
லாசி லென்மய மானார னேகரால் 


41 


வேறு . 


பொய்யில் பத்தியாற் றுறவாற போதம் பொருந்தும் புந்தி 
யினாற , செய்யும் பூசை யே பூசை செய்யுந் தொழில்க ளெல்லாம் 
விட் , டய்யம் பண்ணி யுணடொன்று மாசைப் படாதா ரெனை 
யடையு , முய்யும் பரிசு மறைந்த பொருளுங்கட் கிரங்கி யுரை 
ததனனால் . 

42 


வேறு . 


பததியையென் பாலுடையா னெவவுயிாககும் பரிவுடையா 
னொததநலந் தீஙகடையா னொடுங்கியவுள் ளமதுடையான 
புத்திமன மெனபாலே பொருந்தியபா வனையுடையா 
னெத்தனையும் பொறையுடையா னியாவரினு மெனக்கினியான் ,. 
பன்னியயோ கொழிவில்லான் பற்றிலான் பாவகததோ 
ரின்னவிலா னாரம்பித திடுவதொழி வதிலான் 
றன்னை வெரு வுதலொன்றாற றான் வெருவ றானில்லா 
னென்னதியா னெனவிலலா னென்றுமெனக் கினியான் . 

44 


வேறு . 


துயரு றாதசந தோட மேவியே 
செயலெ லாமுதா சீன னாகியே 
யயல ராயினா ரன்ப ரின் றிவா 
ழியல்பி னானெனக் கினிய னாயினான் . 


45 


579 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 
துதியி னிந்தையிற் றுல்லிய னாயெனிற 
றிதிய டைந்துசி னஞ்செருக் கின்றியே 
மதியி னொன்றினும் வாஞ்சையு றாதுள 
வதிக வானெனக் கென்று மெய் யன்பினான் . 
வாடலின் முகமது மலர்ச்சியு மவுனநற 
பீடுறு வித்தகம் பெற்ற தோடலங் 
கூடுத லினியவை கூற லியாவரு 
நாடரு நிலையுடை யவாக்கு நல்லனான 


46 


47 


எத்தொழில்களுஞ்செயினு மென்னருளி னாலென 
பததர்பர மபபதம டைந்திடுவ ராலே 
தத்துவமும் வைத்தெனி லெனைச்சரண மாக 
நித்தமு நிராசையை யடைந்துநினை கிறபாா 


48 


வேறு . 


அடங்கு மனனாய்ப பயனொன்றி லாசைப் படாதா னளவற்ற 
விடங்கொள் வினைகள் செய்தாலும் வீடே யெயது மாதலினா 
லுடம்பு காணா நல்யோகி யுண்டாம வினையா லொருகாலு 
மிடும்பை யடையா னாசைப்பா டில்லானெனையே யடைந்திடு 

49 


மால 


வேறு . 


துற்றுவரு தொந்துவ மயக்கவை துடைத்துப் 
பெற்றதொ டமைநதெனருள பேறுற நினைநதே 
யுற்றகரு மங்களவினை யெனனவுரை செய்யாா 
கற்றவர்கள் வீடதென வேகருது கினறா. 


50 


என்னையே நினைந்தெனைப் பணிந்தெனை யருச்சித்தென் 
றன்னையே யறிந்தவ னெனையன்றி யேசாரான் 
பின்னியா துமப்பெருந் தகையிருந் திடந் தனிலென் 
சென்னி யாற்சுமந் தவற்கு வேண்டுவது செய்குவனால் . 


51 


வேறு . 


கருத்திலா மூடர் காட்டமா திகளிற் காண்பர்கற்றவர்களா 
காயத , தருக்கனிற் புனலிற் காண்பரா குதியி லருச்சனை செய் 


686 


வேதாந்த மக்கசிந்தாமணி. 


யுமந் தணரவ் , வெரிக்கனே காண்ப ரெங்குமாய் நின்ற வென 
லிங்கத்தினை நேரே , யொருக்கிய பரம யோகிகளென்று மொழி 
வறக் காண்பாதம் முளத்தே 

52 


நீங்காத காதலினா னின் மலபோ தம்பயக்கு 
மோங்கார மாத லுருத்திரியந் தானாதல் 
பாங்காக வத்தியன வானாகிப் பரித்தவுடல் 
போங்காலத தளவுநிரந தரயோகம் புரிந் திடுவான் . 


53 


ந்த நாரண னீச னாகிய வென்னில் வேறல னென்றுதஞ் 
சிநதை யானினை வாாக ளுக்குரை செய்த யோகிது செப்பலா 
மெந்த வாருயிர கடகு மின்னுயி ராகு நாரண னென்பதோ 
ரந்த மா தியி லாவெ னக்கரு ளான தோர்வடி வாகுமால் . 54 


- 


வேறு . 


ஏதமுற நாரணனை யென்னி லயல்காணும 
பேதவிழி யாளர்பிற விப்பிணி யறாரே 
மாதவனை யானென மனத்தினினை கிற்கும் 
போதவிழி யாளர்பரி பூரண மடைந்தார். 


55 


ரிபுகீதை 


ஆனைமுக னாறுமுக னருளாந்தேவி 

யநநதகண மளவற்ற முனிவர் தேவ 
ரேனையுள் நல்லன்பரியாவராலு 

மெப்பயனும் பெறவேண்டி யிதயத்தின்க 
ஸனமற வுபாசிக்கப் பட்டன்னோர்க்கிங் 

குவந்தபய னருள் கருணா மூர்த்தியாகி 
வான மென வகண்டசிதா காயமான 
வத்துவதாம் பரசிவனை வணங்கலசெய்வாம் . 


வேதாந்த மகசிந்தாமணி . 581 
அயன்சுதனாம் ரிபுமுனிவா வேதாந்தத்தி 

னருத்தமெலா மழுக்கறவே தெரிவிக்கின்ற 
வியல்புளதாஞ் சூத்திரமோர் நான்கத்தியாய 

மியாமருளிச் செய்ததிதான் விசாரத்தாலே 
பயமருவா வகண்டபா ஞானமுண்டாம் 

பவநீங்கும் பரப்பிரமா நந்தமெய்து 
மயலற நீ கேளெனவே யதனைமுற்று 

மகிழ்வுடனே ரிபுவிக்கு மகேசன் சொன்னான் . 2 
சொன்னவுடன் ரிபுமுனிவன் சூத்திரத்தின் 

சூட்சுமமாம் பொருளையெலாக் கேட்டவண்ணம 
பின்னமற மனதினிடை மனனஞ்செய்து 

பின்னுமதைத் தியானித்துப் பூன்றஞான 
மன்னியதாற் பவததுன்ப மனைத்து நீங்கி 

மகத்தான வாநந்த மருவினோன 
யன்ன சிவன் றிருவுருவை யிறைஞ்சியேத்தி 
யதிசயமா மன்புடனே போற்றலானான் . 

3 


அருள்வடிவா யெனையாண்ட சிவமே போற்றி 

யாநந்த கனமான சிவமே போற்றி 
சருவவிலட் சணமான சிவமே போற்றி 

சகலர்க்கு மிதமான சிவமே போற்றி 
நிருமலமாய் நின்றபர சிவமே போற்றி 

நீக்கமற நிறைந்தபர சிவமேபோற்றி 
யிருமையிலா வேகபர சிவமேபோற்றி 
யெங்குமுள வகண்டபர சிவமேபோற்றி , 


4 


அகிலசகக் காரணமாஞ சிவமேபோற்றி 

யமபிகையி னாயகமாஞ் சிவமேபோற்றி 
நிகிலபரி பூரணமாஞ் சிவமே போற்றி 

நிரவயவ நிட்களமாஞ் சிவமே போற்றி 
விகிலமிலா விபுவான சிவமே போற்றி 

வேதாந்த வேத்தியமாஞ் சிவமேபோற்றி 
சகலசகன் னாயகமாஞ் சிவமே போற்றி 
சததியசிற் சுககன மாஞ சிவமேபோற்றி . 

. 


5 


582 


வேதாந்த மக்கசிந்தாமணி. 


இனனவதம் பரசிவனைத் துதித்துப்பின்னு 

மிறைஞ்சியவ ன நுஞ்ஞையினா லவிடம் விட்டுப் 
பின்னமிலா வாநநத வநுபவத்தின் 

பெலமுடனே பங்கங்கே சஞசரித்து 
மன்னுசில வதிகாரிக் கிஞ்ஞானத்தை 

மகிழ்வுடனே யங்கங்கே யுபதேசித்த 
பின்னர் சில வேதுவினாற் புவியின் கண்ணே 
பிறங்கியதாங் கேதாரத் தலத்தில்வநதான் . 


பாரின்மிசை யிமகிரியின் சிகரத்தின் கட் 

பற்றியதாங் கேதாரத தலத்திருந்து 
பூரணமாய்ப் பொருந்தியவக் கேதாரேசன் 

பூசனையே புரிந்துமிக விரத்தி கூர்ந்து 
தீரமுறு சிவபத்தி சிவஞானங்க 

டிடமாகி விபூதியுட னுருத்திராக்க 
வாரமுதற் சிவசின்ன மனைத்தும் பூண்ட 
வயன்சுதனாம் ரிபுமுனியை முனிவர் கண்டார் . 


கண்டவுட னிதாகசுக ராதியான 

களங்கமிலா முனிவரெலா மன்புகூர்ந்து 
தண்டெனவே நன்றாக வணக்கியேத்தித் 

தகைமைமிகும் ரிபுமுனியை நோக்கிச் சொல்வார் 
பண்டொருகாற் பரசிவனைக் கைலாயத்திற் 

பத்தியுடன் பாங்காக வாராதிததவ் 
வண்டர்பிரான் கருணையினா லகண்டஞான 
மகிலர்க்கு மிதமாக வடைந்தாயன்றோ. 


சலனமிலா வகண்டபர ஞானமபெற்ற 

சற்குருவே பரமசிவன் கருணையாலே 
கலனமிலாச் சுருதிமுடிச் சூத்திரத்தின் 

கருத்தான வகண்டபா சிவஞானத்தை 
யலைவறவே நீமுன்ன மடைந்தவண்ண 

மத்யந்த கருணையினா லெங்கட்கெல்லா 
முலைவு தரு பவபந்த மனைத்து நீங்கி 
யுத்தமமா முத்திபெற வருள்செய்வாயே . 


503 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 
பரமசிவன் பூசனையே முதலாம்பத்தி 

பண்ணியதா லவனருளுக் குரியரான 
நிருமலமா முனிவரரே யுங்கட்கெல்லா 

நிகழ்ததவொணா ரகசியமாம் பொருளேயில்லை 
யரியசிவ னடியார்க்கு மறைக்கத்தக்க 

தானபொரு ளெங்கேனு- மெவையுமுண்டோ 
வுரியவரே யாதலினா லுங்கட்கின்றே 
யுத்தமமா ஞான ததை யுபதேசிப்பாம 


10 


ஏ கபரி பூரணமா மறிவேயான்மா 

விவ்வறிவே விவகார தெசையின்மைந்தா 
வாகமுத லநநதவித வுபாதிகட்கு 

மதிட்டான வடிவாக வமர்ந்துநிறகுக 
தேகமுத லனைததுக்குஞ் சாட்சியாகுரு 

திரிசியமாம் பொருட்கெல்லா மதீதமாகும் 
பாகமற விசாரிக்கி லிவவான்மாவே 
பகுப்பற்ற பரப்பிரம சொரூபமாமே . 


11 


அறிவுருவா யமைவுற்ற வானமாதானே 

யழியாம லிருப்பதனாற் சத்துமாகு 
மறிவுருவா யமைவுற்ற வான்மாதானே 

யனைத்தையுமே விளக்குவதாற சிததுமாகு 
மறிவுருவா யமைவுற்ற வான்மாதானே 

யகிலர்க்கும் பிரியமதாற் சுகமுமாகு 
மறிவுருவா யமைவுற்ற வான்மாதானே 
யந்தமிலா திருப்பதனா லநந்தமாமே . 


12 


ஒருவெளியா யிருக்கின்ற வானந்தானே 

யுற்றகட மடமென்னு முபாதியாலே 
யிருவெளிபோற் கடவான மடவானென்றே 

யிவ்வுலகி லிலங்கியிடு நீதியே போ 
லொருவடிவா மறிவான வத்துதானே 

யுண்மையிலா வவித்தைமுத லுபாதியாலே 
யிருவடிவ மான துபோ லான்மாவென்று 
மெங்குமுள பிரமமென்று மிலங்குமன்றே . 


13 


584 வேதாந்த மாகசிக்தாமணி . 
கடமடமா முபாதிகளை நேதிசெய்யிற் 

கடவானு மடவானு மொன்றேபோல 
மடமைமுத லுபாதிகளை நேதிசெய்யின் 

மாசற்ற வான் மாவும் பரமுமொன்றே 
யிடமருவும் வேதாந்த விசாரத்தாலே 

யிருமைதரு முபாதியெலா நேதிபண்ணித 
தடமருவு மான்மபர வைக்கியத்தைத் 
தடையறவோமுமூட்சுவெலா முணரவேண்டும் . 


14 


ஏதமுறு மவிததைமுத லான்மோபாதி 

யிலங்கியிடு மாயைமுதற் பிரமோபாதி 
பேதமெலா மான்மாவுக கபின்னமான 

பிரமத்திற் கற்பிதமாய்த் தோற்றலாலே 
யீதெவையு மதிட்டானந தனக்குவேறா 

யெள்ளளவு மிலையெனவே நேதிபண்ணி 
யாதிமுடி வொன்றுமிலா வகண்டமான 
வான்மபர வைக்கியமே யறியவேண்டும் 


15 


சுத்திகையிற் கற்பிதமாம் ரசதமந்தச 

சுத்தியலா தன்னியமா யிலாததேபோற் 
சத்தியசிற் சுககனமா மான்மாவின்கண் 

சலனமுதற் கற்பிதமாய்த் தோனறாநின்ற 
வித்துவிதம் யாவையுமிவ வான்மாவன்றி 

தரமதா யிலையெனவே நேதிபண்ணி 
யத்துவித பூரணமா யமாந்துநின்ற 
வான்மபர வைக்கியமே யறியவேண்டும் 


16 


ஆன்மாவிற் கற்பிதமாய்க் காண்பதெல்லா 

மான்மாவுக கயலாக வென்றுமில்லை 
யான்மாவுக் கயலாகப் பிரமமில்லை 

யப்பிரமந் தனக்கயலா யான்மாவில்லை 
யான்மாவே பிரமமதாம் பிரமந்தானே 

யான்மாவா மணுவுமிதி லையமில்லை 
யான்மாவா மகம்பிரம மென்றெப்போது 
மான்மபர வைக்கியமே யறியவேண்டும் . 


. 


17 


வேதாந்த மாநகசிந்தாமணி . 


585 


அறிவுருவா மான்மாவே யிருப்பதாலே 

யறையுமனான் மாவெனுமோர் வாக்குமில்லை 
யறிவுருவா மான்மாவே யிருப்பதாலே 

றியுமனான் மாவெனுமோர் மதியுமில்லை 
யறிவுருவா மான்மாவே யிருப்பதாலே 

யமருமனான் மாவெனு மோர் சகத்துமில்லை 
யறிவுருவா மான்மாவே யென்றுமெங்கு 
மசஞ்சலமா யமர்ந்ததென நிச்சயிப்பாய் 


18 


நிகிலமெனத் தோற்றுவதும் பிரமந்தானாம் 

நீயெனவே தோற்றுவதும் பிரமந்தானா 
மகமெனவே தோற்றுவதும் பிரமந்தானா 

மன்னியராய்த தோற்றுவதும் பிரமந்தானா 
மிகழ்சகமாய்த் தோற்றுவதும் பிரமாதானா 

மீசனெனத் தோற்றுவதும் பிரமாதானா 
மகிலவிதத் தோற்றமுமே பிரமந்தானா 
மகண்டபரப் பிரமமதே யானமாவாகும் . 


19 


20 


ஆதலினா லகண்டேக ரசமேயான 

வான்மாவுக் கன்னியமா யணுவுமில்லை 
போதகன மாகியவவ வான்மாவே 

புகன்றதிலோ ரணுவேனு மையமில்லை 
மாதவவிவ் வான்மாவா நானெப்போது 

மகத்தான பரப்பிரம சொரூபமென்றே 
பேதமிலா வகண்டான்ம நிச்சயத்தை 

பெற்றதனாற் பவபாச முத்தனாவாய் 
வாரிதியி லலைகுமிழி நுரைகடோன்றும் 

வகையெனவே வரையற்ற பரசிவத்திற 
சாரமிலாச சகலசரா சரமுந்தோன்றுஞ் 

சலனமுறா விசாரணையா லவையனைத்தும 
பூரணமாம் பரமசிவ சொரூபமென்றே 

புரையற்ற போதவுரம் பொருந்தினோரே 
கோரமதாம் பவபாச மனைத்து நீங்கிக 
குறைவற்ற பரமசிவ சொரூபமாவர். 

74 


21 


586 


வேதாந்த மககசிந்தாமணி . 


பரிவுடனே யுபநிடத பாடத்தாலும் 

பரமசிவ பத்தர்க்கே தானத்தாலும் 
புரையறவே திவ்வியமா மிலிங்கத்தின்கண் 

பூரணமாம் பரமசிவ பூசையாலும் 
பரவுசிவ தலங்களிலே வாசத்தாலும் 

பலவிதமா மற்றுமுறு நியமத்தாலும் 
பிரமமதாம் பரமசிவ னருளுண்டாகிப் 
பின்னமிலா வகண்டான் ம போதமுண்டாம் . 


22 


23 


நித்தசிவார்ச சனை முதலாம பத்திசெய்து 

நிகழுமனோ சுததியினைப் பெற்றதீர 
ரத்துவிதப பாசிவமே மறையீறாதி 

யனைத்துக்குந் தாற்பரியப் பொருளாமென்றுஞ் 
சத்தியமா மசசிவமே நாமேயென்றுஞ் 

சலனமிலா வகண்டசிவ ஞானமபெற்று 
மிததையதாம பவபந்த மனைத்து நீககி 

மெய்யுணர்வா நத தபர சிவமேயாவர் . 
அற்பமுமோர் பேதமிலா தகண்டமான 

வததுவிதப பரசிவமே வேதாந்தங்க 
ணிரப்பயமாய் நிகழத்திய நற பொருளாய் நின்று 

நிகழுமனோ சுத்தியிலா மூடசெலலாம 
பற்பலவா நூற்களினாற பேதபுந்தி 

பற்றியதா லகண்டேக பரசிவததைத 
தற்பரமாஞ சுருதிமுடி முதலா நூலின் 
நாற்பரியப பொருளாக வறியாரென்றும் . 


24 


அருந்தவனே யநந்தவித மறைந்திங்கென்ன 

வகம்பிரமம் பிரமமக மகமெல்லா மென் 
றுரந்தருமிவ வகண்டபர நிச்சயந்தா 

னுத்தமனாஞ் சிவனருளா லியாமடைந்த 
நிரந்தரமா மநுபூதி யையமில்லை 

நிமலபா சிவனாணை யுண்மை சொன்னோம் 
பொருந்தியவில் வர்த்தத்தை யொருக்காலேனும் 
புந்தியுறக் கேட்டுணர்வோர் பரமேயாவர் . 


25 


587 


வேதாந்த மநநசிந்தாமணி . 
கற்பிதமாஞ் சீவபர வுபாதியெல்லாங் 

களங்கமுறா விசாரத்தா னே திபண்ணி 
யற்பமிலா வகண்டபரப் பிரமந் தன்னை 

யனகவகம் பிரமாஸ்மி யென்பதாக 
நிற்பயமா யறிவதுவே பிரமாகார 

நிலைமைபெற வுரித்தான ஞானமாகு 
மிப்பிரம ஞானத்தை யிசைந்ததீ 
ரீனமுறு பவபாச மெய்தாரென்றும் . 


26 


மாயைமுதற் கற்பிதமாம் பொருளேயில்லை 

மாய்வற்ற பரசிவனா நானேசேட 
மாயுளனென் றெண்ணுவதே யாவாகித்த 

லசைவறவே தன்னிடையே தானாய்நின்ற 
தூயவனாம் பரசிவனே நானென்றெண்ண 

றுகளற்ற வாசனமா மனத்தின் சங்க 
மேயமதாந் தீவினை நல் வினைகளொன்று 
மெனக்கிலையென் றெண்ணுவதே பாததியஙகாண 


27 


வெகுகால மாகியுள வவித்தையென்னும் 

விரிவான சலாஞ்சலியை விடுதறானே 
தகுமானம் லிங்கத்துக் கருக்கியங்காண் 

தடையற்ற பரமசிவா நாதமென்னு 
நிகழ்வான வாரிதியின் லேசாலேச 

நிகிலருமே பருகுவரென றெண்ணறானே 
வகையான வாசமன மாகுமைந்தா 

மருவு மபிடேக விதியுங்கேளாய் . 


வரமளு 


28 


பூரணமாஞ் சுகவாரி யானவென்னாற 

புவனமெலா நனைப்புற்ற தென் றுநானே 
காரியமா முதகத்தா னனைக்கவொண்ணாக் 

களங்கமிலாப் பிரமமெனுந் தியானந்தானே 
சாரமதா மபிடேக மற்றொன்றாலுஞ் 

சற்றேனும் புனையவொணாப் பூன்றநானென் 
றோருவதே பரமான்ம லிங்கத்துக்கிங் 
குரித்தான வத்திரமென் றுணர்திமைந்தா 


29 


588 வேதாந்த மநகசிந்தாமணி . 
திரிகுணமா முலகமெனுஞ் சூத்திரத்தைத் 

திரட்டி ரளாய்த் தரிக்குமதிட் டானமான 
பரசிவனே நானென்னுந் தியானந்தானே 

பரமான்ம லிங்கத்துக் குபவீதங்கா 
ணருவமதா யகிலவிசே டமுமேயற்ற 

வான்மாவே யகமென்னல் பணிகளாகும் 
விரிபலவாம் வாதனைசோ சகந்தரிக்கும் 
விபுநானென் றெண்ணுவதே கந்தமாகும் . 


30 


டை 


31 


முக்குணமாம் விருத்திகளை விடுத்தறானே 

முலவிலிங் கததுக்கட் சதைகளாகு 
மிக்குருநா னீசனெனும் பேதமூன்றை 

யிகழ்ந்திடலே வில்லுவபத் திரங்களாகும் 
துர்க்குணமாம வாசனையைத் தவிாதறானே 

தூபமதாஞ் சுயஞ்சோதி யாயிலங்கு 
நிராக்குணமாம் பரசிவனே நானென்றெண்ணு 

நிரந்தரமாம் பாவனையே தீபமாகும் . 
பலகோடி பிரமாண்ட நானேயென்னல் 

பரமசிவ லிங்கத்தினைவேத்தியங்கா 
ணலையாத பிரமசுக மனுபவிக்கு 

மகண்டமதாம விருத்தியதே வியஞ்சனங்காண் 
சலியாத ஞானமெனு முதகத்தாலே 

சஞ்சலமூ லாஞஞான மென்னப்பட்ட 
தொலையாத வுசசிட்ட சேடந்தன்னைத் 
துடைத்திடலே யத்தங்க டுலக்கலாகும் 


32 


வெகுவிதமா யிராகமுறும் விடயந் தன்னை 

விடுத்திடலே தாம்பூல மளிப்பதாகும். 
நிகழ்வுபெறா வஞ்ஞான விருளைப்போக்கு 

நிருமலமாம் பிரமான்ம ஞானந்தானே 
திகழ்வு றுநீ ராஞ்சனமாம் விவிதமாகத் 

தெரிவதெலாம் பிரமமெனுத் திட்டிதானே 
சுககனமாம் பரமசிவ லிங்கத்துக்குச் 
சுத்தமுறு மலாமாலை யாகுந் தூயோய் 


. 


33 


-689 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 
பூரணவா நந்தான்மா வகமென்றெண்ணல் 

புகழ்புட்பாஞ் சலியாகு மாந்தகோடி 
காரியமாம் பிரமாண்ட மென்னிடத்தே 

கற்பிதமாய்ச் சுழலுமெனுந் தியானந்தானே 
நேர துவாய் வலமவரலா மென்று மென்னை 

நிகிலருமே வந்திப்பார் நானெப்போது 
மாரையுமே வந்திக்கே னென்னுந்தியான 
மான்மமகா லிங்கத்தின் வணங்கலாமே . 


. 


24 


அகண்டமதா மென்னிடையி னாமரூப 

மணுவுமிலை யென்றுசெயுந் சிநதை தானே 
புகன்றபர பூசனையி லுரியதாகப் 

புகல்கின்ற வரநாம கீர்த்தனங்காண் 
சகந்தனிலே கர்ததவ்ய மானதொன்றுஞ் 

சற்றுமெனக் கில்லையெனச் செய்யுந்தியானந 
தகுந்தமனோ பாவனையாற் செய்யும் பூசை 
தனின்மற்று முள்ளவுப சாரமாமே . 


35 


சகலமனோ மயக்கங்கள் விட்சேபங்கள் 

சற்றுமிலா வசைவற்ற சமாதிதானே 
விகலமிலாப் பரமசிவ லிங்கத்துக்கு 

விசற்சனமா மிவவண்ணம் வேதாந்தத்திற 
புகலமல பூசனையை பொருக்காலேனும் 

புரிந்திடுவோன் வாதனைக ளெவையுந் தள்ளி 
யகிலமதா மஞ்ஞான மரந்தையாவு 
மகற்றிமகா மோட்சசுக மடைவனன்றே 


36 


திகழுமுமா நாயகனாய்த் திடபோதத்தைத் 

தெரிவிக்கும் பரசிவனை யாராதித்தப 
பகவனருட் கருணையினாற் பாவமியாவு 

பற்றறவே தீர்ந்து மனச சுத்திபெற்றோ 
ரகிலசக தான்மாவா யரூபமாகி 

யகண்டசிதா காயமதாய் நிறைந்துநின்ற 
சுககனமாம் பரசிவமே நாமென்றெண்ணிச் 
சோகமெலாக தீாந்துபர சிவமேயாவர் . 


37 


590 


வேதாந்த மககசிந்தாமணி . 


நினைவின்றி நிற்பதுவே யகண்டமாகும் 

நினைவின்றி நிற்பதுவே நிட்டையாகும் 
நினைவின்றி நிற்பதுவே ஞானமாகும 

நினைவின்றி நிற்பதுவே மோட்சமாகும் 
நினைவின்றி நிற்பதுவே சகசமாகும 

நினைவின்றி நிற்பதுவே பிரமமாகும் 
நினைவின்றி நிற்பதுவே சிவமுமாகும 
நினைவணுவு மில்லையெலாம் பிரமந்தானே . 


88 


சுத்தமுறும் வேதாந்த விசாரத்தாலுஞ் 

சுகநல்கும் பரமசிவ பத்தியாலுஞ 
வித்தமுத லேடணையை விடுதலாலும் 

விமலமதாம் பரமசிவத தியானத்தாலும் 
முத்தி தரும் பரப்பிரம ஞானமுண்டாய் 

மொழிந்தமன முபசாநதி மேவுமன்றி 
சத்தமிகுங் குதர்க்கமுத லெவைகளாலுஞ் 
சாந்திதனை மேவாது மனதெப்போதும் . 


39 


திரிசியமே தொன்றுமிலாத் திருக்கேயாகித 

தியங்குமனோ விகற்பமிலா நிலைநின்றோர்க்கு 
மருவியிடு நனவுகளுச் சுழுததியில்லை 

மரணமிலை யுய்வதிலை மற்றொன்றில்லை 
பிரிவறவே மனது வெறி திருக்கு நிட்டைப் 

பெருமையினை யென்சொல்வோ மென்றிவ்வண்ணம் 
பரிவுடனே ரிபுமுனிவ னிதாகனுக்குப் 

பரமார்த்த வுறுதியினைப் பகாந்தானன்றே. 40 
நிகரிலகம் பிரமாஸ்மி மந்திரத்தை 

நித்தமுமே பாதரவா யிடைவிடாமல் 
வெகுகால பரியந்தஞ் செபித்துக்கொண்டே 

விமலபர ஞானத்தைப் பழகல் வேண்டும் 
மகிழுமகம் பிரமாஸ்மி மந்திரந்தான் 

மகத்தான பாவமெலா நாசஞ்செய்யுந் 
துகளிலகம் பிரமாஸ்மி மந்திரந்தான் 
றுவிதத்தால் வருந்துயரை நாசஞ்செய்யும் . 

41 


591 


வேதாந்த மநநசிந்தாமணி 
புகழுமகம் பிரமாஸ்மி மந்திரந்தான் 

பொய்யான பேதமெலா நாசஞ்செய்யும் 
திகழுமகம் பிரமாஸ்மி மந்திரந்தான் 

றிடசிந்தா ரோகமெலா நாசஞசெய்யும் 
மகிழுமகம் பிரமாஸ்மி மந்திரந்தான் 

மனதிலுள் வியாதியெலா நாசஞ்செய்யும் 
பகருமகம பிரமாஸ்மி மாதிரந்தான் 
பலவாதி வியாதிகளை நாசஞசெய்யும் 


42 


43 


நிகழுமகம் பிரமாஸ்மி மந்திரந்தா 

னினைவுற்ற சோகமெலா நாசஞ்செய்யு 
மகலுமகம் பிரமாஸமி மந்திரந்தான் 

னகததிலுள காமெய்லா நாசஞ்செய்யும் 
திகழுமகம பிரமாஸ்மி மந்திரந்தான் 

றிரளுற்ற கோபமெலா நாசஞ்செய்யும் 
மிகவுமகம் பிரமாஸ்மி மந்திரந்தான் 

மேவியசங் கற்பமெலா நாசஞசெய்யும . 
பகருமகம பி , மாஸ்மி மந்திரந்தான் 
பலவி 

தேமாஞ் சிந்தைகளை நாசஞ்செய்யு 
மகலுமகம் பிரமாஸ்மி மந்திரந்தா 

னகமென்னுந் துயரையெலா நாசஞ்செய்யு 
மிகழ்விலகம் பிரமாஸ்மி மந்திரந்தா 

னிதுவென்னுந் துயரையெலா நாசஞ்செய்யுந் 
திகழுமகம பிரமாஸ்மி மந்திரந்தான் 
றிரிசியமாம் யாவையுமே நாசஞசெயயும. 


அமலவகம் பிரமாஸ்மி மந்திரந்தா 

னஞ்ஞான மனைததையுமே நாசஞ்செய்யு 
மமலவகம பிரமாஸமி மந்திரந்தா 

னவிவேக மனைத்தையுமே நாசஞ்செய்யு 
மமலவகம் பிரமாஸ்மி மந்திரந்தா 

னபிமான மனைத்தையுமே நாசஞ்செய்யு 
மமலவகம் பிரமாஸ்மி மந்திரந்தான் 
னரந்தைமிகும் பவத்தையெலா நாசஞ்செய்யும் . 


45 


582 


வேதாந்த மக்கசிந்தாமணி. 


திகழுமகம் பிரமாஸ்மி மந்திரந்தான் 

றேகத்தின் றோடமெலா நாசஞ்செய்யு 
மிகழ்விலகம் பிரமாஸ்மி மந்திரந்தா 

னிந்திரிய தோடமெலா நாசஞ்செய்யும் 
மகிழுமகம் பிரமாஸ்மி மந்திரந்தான் 

மனமுதலின் றோடமெலா நாசஞ்செய்யும் 
பகருமகம பிரமாஸ்மி மந்திரந்தான் 
பலகோடி தோடமுமே நாசஞ்செய்யும் . 


46 


ஏற்று மகம் பிரமாஸ்மி மந்திரந்தா 

னெந்திரதந் திரமெல்லா நாசஞ்செய்யுந் 
தேற்றுமகம் பிரமாஸ்மி மந்திரந்தான் 

றிட்டமதிட் டங்களெலா நாசஞ்செய்யு 
மாற்றுமகம் பிரமாஸ்மி மந்திரந்தான் 

னசத்தான மயக்கமெலா நாசஞ்செய்யுக 
தோற்று மகம் பிரமாஸ்மி மந்திரந்தான் 
றோன்றியவெத் துவிதமுமே நாசஞ்செய்யும் 


47 


போற்றுமகம் பிரமாஸ்மி மந்திரந்தான் 

பூதங்க ளனைத்தையுமே நாசஞ்செய்யும் 
தோற்றுமகம பிரமாஸ்மி மந்திரந்தான் 

றொடாபுவன மியாவையுமே நாசஞசெய்யு 
மாற்று மகம் பிரமாஸ்மி மந்திரந்தா 

னனான் மவுணா வனைத்தையுமே நாசஞ்செய்யுஞ் 
சாற்று மகம் பிரமாஸ்மி மந்திரந்தான் 
சகசீவ பரமெவையு நாசஞ்செய்யும் 


48 


சாற்று மகம் பிரமாஸ்மி மந்திரந்தான் 

சந்ததமாம் தியானத்தைச் சாரப்பண்ணுஞ் 
சாற்று மகம் பிரமாஸ்மி மந்திரந்தான் 

சவிகற்ப சமாதியினைச் சாரப்பண்ணுஞ் 
சாற்று மகம் பிரமாஸ்மி மந்திரந்தான் 

சகலவிகற் பமுமற்ற சமாதிநல்குஞ் 
சாற்று மகம் பிரமாஸ்மி மந்திரந்தான் 
சலனமிலா வபரோட்ச ஞானநல்கும் . 


49 


598 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 
நிகரிலகம் பிரமாஸ்மி மந்திரந்தா 

னிகழ்சத்வா பத்தியெனும் பூமிநல்கு 
மிகழ்விலகம் பிரமாஸ்மி மந்திரந்தா 

னிசைத்தவசஞ் சத்தியெனும் பூமிநல்கும் 
பகருமகம் பிரமாஸ்மி மந்திரந்தான் 
பதார்த்தாபா வனையென்னும் பூமிகல்குந் 
களிலகம் பிரமாஸ்மி மந்திரந்தான் 
அரியகையென் றோதியநற் பூமிநலகும் . 


அக 


50 


அனிசமகம் பிரமாஸ்மி மந்திரந்தா 

னமலான்ம ஞானத்தை விளக்குவிககு 
மனிசமகம் பிரமாஸ்மி மந்திரந்தா 

னமலான்ம லோகத்தின் செயத்தை நல்கு 
மனிசமகம் பிரமாஸ்மி மந்திரந்தா 

னதிசயமா மான்மசுகந் தனையே நல்கு 
மனிசமகம் பிரமாஸ்மி மந்திரந்தா 
னகண்டமதா மோட்சசுக மளிக்குமன்றே. 


51 


அரியவகம் பிரமாஸ்மி மந்திரத்துக் 

கதிசயமா மந்திரமே யொன்றுமில்லை 
பரவுமெழு கோடி மகா மந்திரந்தான 

பலகோடி சன்மங்க டருவதன்றி 
மருவியிடுஞ் சன்மங்கண் மாற்றாதென்றும் 

மற்றதனா லனைத்துக்கு மேலாகின்ற 
துரிசிலகம பிரமாஸ்மி மந்திரத்தைத 
தொடர்ந்தகில மந்திரமுக தொலைக்கவேண்டும் . 


52 


பலவிதமா மந்திரமுக தூரத்தள்ளிப் 

பயிலுமகம் பிரமாஸ்மி மந்திரத்தை 
நிலையுறவே யாதரவா யிடைவிடாம 

னித்தமுமே முமூட்சுவெலாம் பழகல்வேண்டுஞ் 
சலனமிலாப் பழக்கத்தான் ஞானமோட்சஞ் 

சகலமுமே சடிதியினிற் சித்தியாகும் 
தலைமையுறும் பரமசிவன் சரணந்தொட்டுத் 
தத்துவமாய் நவில்கின்றேன் சஙகையில்லை . 

75 


53 


504 வேதாந்த மகாசிந்தாமணி . 
கற்பிதமாய்க் காண்பதெலா மென்றும் பொய்யே 

களங்கமிலாப் பரமசிவ மொன்றேமெய்யா 
துற்பலமா மனவாக்குப் பொறிகளொன்றாற் 

றொடரவொணாப் பேரறிவா நந்தமான 
தற்பரமே யகமென்னும் புந்திதானே 

தகுமோட்ச காரணமீ துறுதியென்றே 
நிர்பபயமாய் ரிபுமுனிவ னிதாகனுக்கு 
நீராடன மந்திரமுனிகழ்த்தினானால 


54 


அதுவிது நான முதலாயக காண்பதெல்லா 

மணுவுமிலை யணுவுமிலை யணுவுமில்லை 
மெதுவெதுதான் றிரிசியமா யொகேயெங்கே 

யெவவிதமாய்த தோற்றினுமத தோற்றமெல்லாக 
திதமருவுந் திருக்கான பிரமமேயாக 

திலமளவு மையமிலைச சததியந் தா 
னிதமனைய பரப்பிரம நானேயென்று 
நிகழ்பிரம நிச்சயமே தருப்பணங்காண் . 


55 


56 


அகம்பிரம நிசசயமே தானமற்று 

மகமபிரம நிசசயமே மந்திரங்கா 
ணகம்பிரம நிசசயமே தருபபணம்மற் 

றகமபிரம நிசசயமே யோமமைந்தா 
வகம்பிரம நிச்சயமே மற்றுமுள்ள 

வறங்களெலா மாதலினான முமூட்சுவானோ 
ரகம்பிரம நிசசயமே யிடைவிடாம 

லநவரத மாதரவாய்ப பழகல் வேண்டும் . 
உலகமெலா மெதனிடையி லுதிததொடுங்கு 

மொளிர்பானு விந்துவன லுடுக்கண்மின்னற் 
பலவொளியு மெதனாலே விளக்கலாகும் 

பகருமவை யெ தனைநிதம விளக்கமாட்டா 
விலகுகரா சுரரெவரு மெதன் பயததா 

லெக்காலுந் தஞ்செயலே யியற்றாநிற்ப 
ரலையுமறி பொருளையெலா மகற்றியந்த 
வறிவுருவாஞ் சிவத்தையுபா சிக்கவேண்டும் . 


57 


595 


வேதாந்த மநகசிந்தாமணி. 
அகண்டவறி வானபர சிவமேநானென் 

ற நவரத மிடையறவே செய்யுந்தியானம் 
புகன்றவுபா சனையாகு மதனாலுண்மைய 

பொருந்திய நற் புந்தியினாற் பரசிவத்தை 
நிகழ்க திடவே யறிந்திடலா மறறொன்றாலு 

நிருமலமா யறியவொணா தாதலாலே 
பகர்ந்தகுரு வசனத்தாற் பரசிவத்தைப் 
பததியுட னென்று முபா சிக்கவேண்டும் . 


58 


சகலசக வாதிட்டான மாகாநின் 

சத்தியஞா னாநந்த சிவமேயென்று 
மகமெனவே யனியமற வறியாதோர்க்கிங் 

கநந்தவித துனபத்துக கேதுவான 
விகலபவமாம வாரிதியி னின்றெழுந்தவ 

வேகபர சிவமென்னுந தீரஞசாாந்து 
சுகமுறுவ திலையதனாற் பரசிவத்தைச 
சொன்னவண மெவ்விதமு மறியவேண்டும் . 


59 


தேகமுத லபிமான மணுவுமின்றித் 

திடமாகப் பரப்பிரம நானேயென்னு 
மேகமதாந் துணிவுற்றுப பரமாநந்த 

மெப்போது மிசைாதிடுவோன சீவனமுததன 
சோகமுறு மகங்கார மிறையுமின்றிச 

சுததபர சின்மாதர சொரூபமாக 
மோகமற நின்று மகா நந்தம் பெற்று 
மோனமடைந் திடுவோனே சீவனமுததன் . 


60 


தூயமனந் தனிலென்றுஞ் சின்மாதரத்தைத் 

தொடாபவனாய்ச சின்மாதர சொரூபனாகி 
மாயை முதற கற்பிதமாம் பொருளையெல்லா 

மதியாத மன துடையோன் சீவன்முத்தன் 
காயமுத லெவ்விடத்து நிறைந்துநின்றுங் 

கற்பிதமா மொன்றோடும பற்றேயின்றி 
நேயமதா நித்தசுக திருத்தனாகி 
நிச்சலமாய் நின்றவனே சீவன்முத்தன் . 


B1 


N 


596 வேதாந்த மகாசிக்தாமணி . 

ன்னியமாஞ் சிந்தையெலா மறவுந்தள்ளி 
யகண்டேக ரூபமதாய்ச் சாந்தனாகிப் 
பின்ன முறும் பொய்யான பொருளேயின்றிப் 

பேதமற நிற்பவனே சீவன்முத்த 
னுன்னவொணா மாயை மனம் புந்திசித்த 

மோங்குமகா காரமுயிர் பொறிகடேக 
மென்னுமிவை யெனககில்லை பிரமமேநா 
னென்று திட நிச்சயவான் சீவன்முத்தன் . 


62 


63 


சததமுத லைம் புலனு மெனக்கிங்கில்லை 

சத்துருவாங் காமமிலை கோபமில்லை 
புத்தியு றுந் தோடமிலை குளமுமில்லை 

பொய்யான மற்றவொரு பொருளுமில்லை 
சித்தமுத லெவையுமிலாத தன்மையாலே 

சிறுமைதரும் பந்தமிலை முத்தியில்லை 
யிததனையு மிலலாத பிரமமேநா 

னென்று திட நிச்சயவான் சீவன்முத்தன் .. 
தன்னிடையே 

தானாக 

விலங்காநின்ற 
தற்பதமாம பரப்பிரமந் தானேயென்று 
பின்னமிலா வறிவுற்றுப் பிரமாாரம் 

பெற்றவனே பிணிப்பற்ற சீவன்முத்த 
னன்னியமே யில்லாத வான்மாவின்கண் 

ண மாந்தாங்கே ரமிப்போனா யகண்டமான 
தன்னிடையே தானாகத் தனித்து நின்று 
தன்னின்பம் புசிப்பவனே சீவன்முத்தன் , 


64 


அகமபிரமம பிரமமக மகமெல்லாமென் 

றதிதிடமா நிச்சயமே யடைந்தவற்றாற் 
ற்கும் பிரம சொரூபத்தினிட்டைகூடித் 

தங்குமனோ விகற்பமெலாந் தவிர்ந்தோனாகிச் 
சகமபரா னீதெனவே தோற்றுந்தோற்றஞ் 

சகலமுமே மறந்து மகா நந்தம் பெற்று 
மிகும் பிரம ஞானத்தி னுரம் பெற்றோனே 
மிகமேலாய் விளம்பியிடுஞ் சீவன்முத்தன் . 


65 


601 


வேதாந்த மாகசிந்தாமணி . 
பிரமமக மகம்பிரம மென் றிவ்வண்ணம் 

பெறுகின்ற தியானமுகிச் சயமுமின்றி 
நிருமலமாஞ் சின்மாத்ர சொரூபமாக 

நிற்பவனே நிலைபெற்ற விதேகமுத்த 
னரியபர மகமென்று மல்லவென்று 

மகிலமுமே யுளதென்று மில்லையென்று 
மொருவிதமாம் விகற்பமுமே யின்றியென்று 
மோர்வடிவா யிருபபவனே விதேகமுத்தன் . 


66 


67 


பூதமுதற் பலவிதமாங் காலபேதம் 

பொய்யான வெகுவிதமாந் தேசபேத 
மோதியிடும் பலவான வத்துபேத 

மொன்றுமிலா திருப்பவனே விதேகமுத்த 
னீதது நீ யிவனவனா னிவளேயாதி 

யெவ்விதமாம் பேதமுமோ ரணுவுமின்றிப் 
போதகனப் பரப்பிம வடிவேயாகப் 

பொருந்தியிருக திடுவோனே விதேகமுத்தன் .. 
சின்மயமாஞ் சிவத்தினிடை சித்தம் வைத்துச் 

சிவமதுவே நாமென்றிங் கறியாதோர்க்குச் 
சன்மயமாம் பரப்பிரமா தானேயாகிச் 

சலியாம லிருப்பதுவாம் விதேகமுத்தத 
தன்மையொரு காலத்துஞ் சித்தியாது 

தத்துவமாய் நவில்கின்றே னிதாகவென்றே 
நின்மலமாய் ரிபுமுனிவன் விதேகமுத்த 
னிலைபெற்ற விலக்கணமே நிகழ்த்தினானால் . 


88 


நிதாகநின தான் மாவுக் கயலில்லாத 

நேர்மையினா னீயென்று நின்றான்மாவை 
யுதாரமுறப் பாவித்து மநுபவித்து 

முன்னிடையே யுன்னான்மா நந்தந்தன்னைச் 
சதாமருவிப் புசித்துமிகச சாந்தனாகிச் 

சந்தோட வாரிதியின் மிகவுமூழ்கி 
யெதாகினுமோர் துயருமிலா தெக்காலத்து 
மின்பகன வடிவாக விருப்பாய்மைந்தா . 


69 


198 வேதாந்த மநகசிந்தாமணி . 
அகண்டசுக வான்மாவை யறியவேண்டி 

யடைவாகச சிரவணமுன் செய்யவேண்டு 
மகண்டசுக வான்மாவை யறியவேண்டி 

யநுதினமுந் திடமனனஞ் செய்யவேண்டு 
மகண்டசுக வான்மாவை யறியவேண்டி 

யநவரதந் திடத்தியானஞ் செய்ய வேண்டு 
மகண்டசுக வான்மாவை யறியவேண்டி 
யகம்பிரம மென்றனிசம் பழகவேண்டும் 


70 


அகண்டசுக வான்மாவே யாவருக்கு 

மநவரதம் பிரியமதா பிருப்பதாலவ 
வகண்டசுக வான்மாவை ஞானாப்யாச 

வர்சசனையா லர்ச்சிக்க வேண்டுமென்று 
மகண்டசுக வானமாவை யெவ்விதத்து 

மகமெனவே யபரோட்ச மாயறிந்தவ் 
வகண்டசுக வான்மாவா யிருப்பதான 
வமலசுக மோட்சத்தை யடைய வேண்டும் . 


தங்காத பூரணசற் கனமாமான்மா 

தளாவற்ற வாநந்த கனமாமான்மா 
மங்காத பிரஞ்ஞான கனமாமான்மா 

மாறுபடா வகண்டேக ரசமாமான்மா 
விங்கான்மா வஙகான்மா வெங்குமான்மா 

வேகபரி பூரணமா யிருக்குமான்மா 
துங்கான்மா வலதயலோ ரணுவுமில்லைத் 
துவிதமெனக காண்பதெலாம பூரணான்மா . 


72 


துகளணுவுந் தொடராத நிதாககேளாய் 

துவிதமெனுஞ் சொலவுமொருக் காலுமில்லை 
சகலமுமே சந்ததமும் பிரமரூபஞ் 

சத்தியமே சாத்தியமே சங்கையில்லை 
யகிலபரி பூரணமாஞ் சிவன் றன்னாணை 

யறைகின்றே னையமிலை யையமில்லை 
சுககன மாம் பரமசிவ னருளிசசெய்த 
சுருதிமுடிப் பொருளினது சுருக்கமீதே 


13 


வேதாந்த மகநசிந்தாமணி. 


599 


அகண்டபரப் பிரமமலா தணுவுமில்லை 

யணுவுமிலை யணுவுமிலை யணுவுமில்லை 
யகண்டபரப் பிரமமதே யனைத்துமாகு 

மதுவேநீ யதுவேநா னதுவேயாரு 
மகண்டபரப் பிரமமதாஞ் சிவன் றன்னாணை 

யறைந்ததிலோ ரையமிலை யையமில்லை 
யகண்டாரப் பிரமமது நானேயென்றிங் 
கநவரத மயலறவே யறிவாய்மைந்தா. 


74 


என்னிடையே கறபிதமாயத் தோன்றாகின்ற 

வீசசக சீவரெலா மென்னையன்றிப 
பின்னமதா யொருக்காலு மிலவேயில்லைப் 

பிறங்கியவச் சீவேச சகததனை ததும 
மன்னுபரப பிரமமதா நானேயென்று 

மயக்கமற வறிந்ததனான் முததனாவாய் 
சொன்னதிலோ ரையமிலை சத்தியந்தான் 
சுதந்தரமாஞ் சிவனாணை யுண்மை சொன்னேன் . 


75 


76 


அப்பினிடைக் காண்கின்ற வலையேயாதி 

யகிலமுமவ் வப்பாகு நீதியே போற் 
சிற்பரமா நினனிடையிற் காணாநின்ற 

செகசீவ பரங்களெலாஞ சிததாநீயே 
செப்பியவிவ் வூகத்தான் மறைமானத்தாற் 

சிவாஞ்ஞையினா லெலலாமு நானேயென்று 
மற்பமிலா நான்றானே பிரமமென்று 

மறிந்ததனாற் பவபாச முத்தனாவாய் . 
சித்தினிடைக் காண்கின்ற செகசீவாதி 

சித்துருவாம பிரமததுக கயலேயாகா 
தத்திறமாம் பிரமத்துக கயனானாகே 

னவ்விதமா மெனக்கயலும் பிரமமாகா 
தெததிறமாக தோற்றமுமே பிரமமென்று 

மிருமையுறா வபபிரம நானே யென்று 
மத்துவிதா கண்டபர போதந்தன்னை 
யடைந்ததனாற் பவபாச முத்தனாவாய் . 


77 


வேதாந்த மககசிந்தாமணி. 


சத்தியசிற் சுகபூன்ற பரசிவத்தைச் 

சலியாது நிரந்தரமா யாராதிப்போ 
னித்திய நிட் களமான வச்சிவத்தை 

நிச்சலமா யறிந்து மனக் கிரந்திதீர்ந்து 
சுத்தபர சிவத்தினிடைக் கலந்துமோட்ச 

சுகமுற்றிங் கசசிவமே யாவனன் றிப் 
பத்தியிலா வெறுமூட ரொருகாலத்தும் 
பரமான மோட்சசுகம் பற்றாரன்றே . 


78 


ஆதலினான் முமூட்சுவெலாம் பரசிவத்தை 

யநவரத மடைவாக வாராதித்தவ் 
வேதமிலாப் பரமசிவன் கருணையாலே 

யெல்லாமும் பரப்பிரம் மதுவே நாமென் 
றோதியவிஞ் ஞானத்தான் முத்திதன்னை 

யுறவேண்டு மென்றுரிபு நிதாகனுக்கங் 
காதியிலாப் பவபாச மனைத்துந் தீர 
வகண்டபர போதத்தை யருளிச்செய்தான் , 


19 


பிரமமதே பேசியிடுந் தற்பதார்த்தம் 

பிரமமதே பேசியிடுந் துவம்பதாரத்தம் 
பிரமமதே பேசியிடு மசிபதார்த்தம் 

பிரமமதே யகண்டேக ரசபதார்த்தம் 
பிரம்மதே யகமென்னும் பதத்தினர்த்தம் 

பிரமமதே பிரமமெனும பதத்தினாத்தம் 
பிரம்மதே யஸ்மியெனும் பதத்தினர்த்தம் 
பிரமமதே யகண்டேக ரசபதார்த்தம் . 


80 


பிரமமதே யழிவற்ற சற்பதார்த்தம் 

பிரமமதே மகிழ்வுற்ற சிற்பதார்த்தம் 
பிரமமதே பிரியமெனுஞ் சுகபதார்த்தம் 

பிரமமதே யகண்டேக ரசபதார்ததம் 
பிரம்மதே சகமென்னும் பதத்தினர்த்தம் 

பிரமமதே சீவனெனும் பதத்தினர்த்தம் 
பிரம்மதே யீசனெனும் பதத்தினர்த்தம் 
பிரம்மதே யகண்டேக ரசபதார்த்தம் .. 


81 


601 


8 


வேதாந்த மநகசிந்தாமணி . 
எங்கெங்கே யெவ்விதமாய்க் கண்டபோது 

மிதரமெனக் கண்டிடுமக் காட்சியெல்லா 
மங்கங்கே யுள்ளவாதிட்டானமான 

வறிவுருவாம பிரமமலா தனியமாகா 
தெங்கெங்கே யலைமுதலாய்க கணடபோது 

மிவையெலலா மாழியலா தனியமாமோ 
வங்கககே காண்கின்ற காட்சியெல்லா 

மப்படியே பிரமமலா தயலேயாகா. 
அப்புருவாம் வாரிதியிற றோன்றியாங்கே 

யடங்கியிடு மனேகவித வலையுமந்த 
வப்புருவே யாவதலான மததியததி 

லன்னியமா யாரேனுங் கண்டதுண்டோ 
சிற்பிரம வாரிதியிற றோனறியாங்கே 

சிதைகின்ற செகமுதலா மலையுமந்தச 
சிற்பிரம மாவதலான மத்தியத்திற 

சிறிதுமய லாகாது சத்தியந்தான . 
மண்ணினிடைக் காண்கினற 

காரமெலலா 
மருவியவம் மண்ணேயா நீதி போலும் 
* தணணினிடைக காணகின்ற விகாரமெல்ல 

தங்கியவத தணணேயா நீதிபோலும் 
விண்ணினிடைக காணகின்ற விகாரமெல்லாம் 

விரவியவவ விண்ணேயா நீதி போலுந் 
திண்ணியசிற் பிரமததிற காணாகின்ற 
செகசீவ 

வ பரங்களெலாம் பிரமமேயாம் . 
வெருளுடனே தருவினிடைக கடைகள்ளன 

வெறிதான தருவேயா நீதிபோலும் 
மருளுடனே சுததிகையிற கண்ட்வௌளி 

மற்றந்தச சுததிகையா நீதி போலு 
மிருளுடனே யிரச்சுவினிற கண்டசாப்ப 

மெப்போது மிரசசுவதா நீதிபோலும 
பிரமமதிற காண்கின்ற சகசீவாதி 
பேதமெலா மெய்போதும பிரமமேயாம . 


83 


மலலாரு 


84 


85 


* தண்ணென்பது - நீர் . 
76 


602 வேதாந்த மநநசிந்தாமணி. 
அன்னியமா மாரோப மனைத்துமெங்கு 

மந்தந்த வாதிட்டான மாவதேபோற் 
றுன்னுமதிட் டானபரப் பிரமத்தின் கட் 

தோன்றியவா ரோபமதாஞ் சகசீவாதி 
மன்னுமதிட் டான பாய பிரமந்தானாம் 

மறைமுடியின் சித்தாந்த மனைத்துமீதே 
யன்ன சிவ னருளியசித தாந்தமீதே 
யறிஞருடை ய நுபவசித தாக தமீதே 


86 


தியமாயச சித்தித்த பிரமமலலா 
னிலையாக வென றுமொரு பொருளுமில்லை 
யெத்திறம் யெவையெவைதா னெங்கேயெங்கே 

யிலங்கினுமத திறமான வவையனை தது 
மத்துவித பூரணமா யழியாசசத்தா 

யான்மாவா யமாந்தபரப் பிரமமேயாஞ் 
சத்தியசிற சுகவடிவாஞ் சிவனறன்னாணை 
சாற்றியது சத்தியமே சங்கையில்லை 


87 


எள்ளளவு மயலன்றி யெலலாமென்று 

மேகபரப பிரமமதா யிருந்தபோதுங் 
கள்ளமுறு மனதுடையோர பரசிவத்தின் 

கருணையிலாக குற்றத்தால் வேறுவேறா 
யுள்ள மதி லுணர்ந்து மகா பவதுககததை 

யுறுவதனான முமூடசுவெலா மெவவித்ததும் 
தள்ள வொணாப் பரமசிவன கருணைபெற்றே 
தமதுபவ துக்கததைத தவிாகக வேணடும் . 


88 


பரமசிவன் கருணையினா லகண்டஞானம 

பற்றியதாற பவதுககம விடுப்பதற்கிங் 
கரியமறை யாதியினா லந்தவந்த 

வதிகாரிக் கனுகுணமா யறையப்பட்ட 
கிரியைமுத லநேகவித வேதுவுண்டு 

கிளததியவவ வேதுக்குள் சிரவணாதி 
யுரமதுவா மதனுக்குள் பிரமததியான 
முத்தமமா மதனாலவ் வருள் சித்திக்கும் 


89 


வேதாந்த மாகசிந்தாமணி. 


603 


ஆதலினா லறிவுற்றுக் காண்பதெல்லா 

மகண்டவறி வானபரப் பிரமமென்று 
மோதியவப் பரப்பிரம நானேயென்று 

மொழிவறவே செய்கின்ற பிரமத்யான 
சாதனையாற் பரமசிவ னருளைச் சார்ந்து 

சலனமிலா வகண்டான்ம ஞானமபெற்றுப 
போதகன பரப்பிரமந் தானேயாகிப் 
பொல்லாத பவத்துயரைப் போககவேண்டும் 


90 


சதாநந்த மயமான பிரமமெல்லாஞ 

சதாநந்த மயமான பிரமமயாருஞ் 
சிதாநந்த மயமான பிரமமே நான 

சிதாநந்த மயமான பிரமமே 
நிதாகவதா லென்று மெலாம் பிரமமென்றும் 

நிரந்தரமாம பிரமமது நானேயென்று 
மெதாகினுமோ ரணுவேனு மையமின்றி 
யெப்போது மிடையறவே நிசசயிபபாய . 


91 


எத்திறமா மதிட்டானத தெவைதானறோனறு 

மிலங்கியவவ வாரோப மஃதேயாகுஞ 
சுத்திகையிற் கற்பிதமாயத் தோற்றும் வெள்ளி 

சுத்திகையே யாகுவதைக் கண்டோமன்றோ 
வித்திறமே சித்தினிடைத் தோன்றாநின்ற 

வீசசக சீவரெலாஞ சிததேயாகுஞ 
சித்தையலா லணுவுமிலை யெலலாஞ்சிததே 
சின்மயமாஞ சிவனாணை யுண்மை சொன்னேன் . 


92 


ஆதலினா னீசித்து நானுஞ்சித்தே 

யாந்தசக சீவீச ரனை ததுஞ்சிததே 
யாதியவா றதிதிடமா யிடைவிடாம 
லொழிவறவே யுள்ளத்தி னிச்சயிப்பாய 
பேதமறப் பெறுகின்ற நிசசயததாற் 

பின்னமிலாப் பரப்பிரம ஞானமபெற்று 
மாதவவிப் பவத்துயரை விரைவின்மாற்றி 
மகத்தான மோட்சசுக மருவிநிற்பாய் . 


93 


604 


வேதாந்த மநகசிந்தாமணி. 


சனனசரா மரணமுறுஞ் சீவரெல்லாஞ் 

சன்மமுத லெவையுமிலாச் சிவத்தையோரந்து 
மனனமுடன் றியானிததே மாயாமோக 

மாற்றி மனக கிரநதியறுத் தபயராகி 
யனியமிலா வகண்டபர ஞானங்கொண்டே 

யததுவித பரப்பிரம் மாவரென்றே 
யனை யரிபு மாமுனிவ னிதாகனுக்கங் 
கரிதான பரமபொருளை யருள்செயதானால் 


94 


சகலமுமாஞ சித்தாந்த ரகசிய ததைச 

சங்கரக மாகவிதிற சாற்றக்கேளாய 
பகரலுறுந் துவிதமொடத் துவிதமில்லை 

பரமவுப சாந்தமதாம் பிரமமொன்றே 
யிகழ்வறவே யெப்போது முளதாமெங்கு 

மேகமதாம பிரமமதே நீயுநானு 
மகிலமுமப் பரப்பிரம சொரூபமேயா 
மாதலினா லவவண்ண மநுசநதிபபாய . 


95 


அகமென்றுஞ சன மாதர சொரூபமானோ 

னகமென்றுஞ் சினமாதர சொரூபமானோ 
னகமெனறு நன்மா தர சொரூபமானோ 

னகமெனறு நடுவான சொரூபமானோ 
னகமென்று மத்துவித சொரூபமானோ 

னகமாாககு மான்மாவாஞ சொரூபமானோ 
னகமென்றும் பரப்பிரம சொரூபனென்றே 
யநவரத மதிதிடமா ய நுசந்திப்பாய 


96 


அகமனிசஞ சடபாவ விகாரமின்றி 

யகண்டவடி வானபர சொரூபமானோ 
னகமனிசம் பந்தமிலா நித்தமுதத 

மாகியுள வகண்டபர சொரூபமானோ 
னகமனிச மசஞ்சலமா யமாந்துநின்ற 

வாநந்த பூரணமாஞ் சொரூபமானோ 
னரரமல பரப்பிரம சொரூபனென்றே 
யாவர த மதிதிடமா ய நுசந்திப்பாய் 


97 


605 


வேதாந்த மநகசிந்தாமணி . 
நீயுமக நானுமக மற்றுமுள்ள 

நிகிலமக மதிலணுவு மையமில்லை 
தூயவகம் பரப்பிரம் மானோனென்றே 

தொடாபாகத துவிதமற வநுசந்திப்பாய் 
மாயையிலை மாயைசெயுஞ் செயலுமில்லை 

மற்றுமொரு பேதமுமே யிலவேயில்லை 
நேயமதாம் பரப்பிரம் நானேயென்று 
நிரந்தரமாய் நிததமுதியநுசந்திப்பாய் . 


98 


அகம்பிரம் மகம்பிரம் மகமேயெல்லா 

மகம்பிரம மகமெல்லா- மென் றிவ்வண்ண 
மகம்பிரம விருத்திதிட மாகுமட்டு 

மநவரத மிடையறவே ய நுசந்திபபாய 
யகம்பிரம விருத்திதிட மானபின்ன 

ரகமபிரம பாவனை யுந தூரத்தள்ளி 
யகம்பிரமப் பொருளாகி யகண்டாநநத 
வநுபவமுற றசைவறவே யமாந்துநிற்பாய் 


99 


நித்தியமாய் நிடகளமாய் நிருவிகற்ப 

நிரஞ்சனமாய் நிராமயமாய் நிமலமாகிச 
சத்தியமாய்ச் சுககனமாய்ச் சலனமின்றிச் 

சனாதன மாய்ச் சாலவுப சாந்தமான 
ததுருவாம பரப்பிரம நானேயென்று 
சிரத்தையுட னப்யாசஞ செயவோரிங்கே 
யத்துவித வநுபூதி யடைந் தவற்றா 
லகண்டபர மாகுவதி லையமில்லை 


100 


மகமரு 


ஆதலினா லகிலமுமே பிரமமென்று 

நதப பரபபிரமந தானேயெனறும் 
பேதமுறு தோற்றமெலாம் போகுமட்டும் 

பிரியமுடன் பிரிவறவே நித்தமாகச் 
சாதகமாம் பாவனையே செய்தவற்றாற் 

சஞசலவிட் சேபமெலாக தொலைந்தபின்ன 
ரேதையுமே நினையாமற் சுகமேயாக 
வெப்போதுஞ் சுமமாவே யிருக்க வேண்டும் . 


101 


608 வேதாந்த மங்கசிந்தாமணி . 
புத்திரனே பூதியுட னுருத்திராகக 

பூடணமே பூண்டுசிவ பத்தி கூர்ந்திங் 
கத்துவித பரமசிவத்தியானந்தன்னை 

யாதரவா யநவரத மனுட்டிப்போரே 
யித துணிசெய சம்சார பாசந்தீர்ந்தவ் 

வேகபர சிவவடிவா யிருப்பரென்றே 
யுததமனாம ரிபுமுனிவ னிதாகனுக்கங் 
கொருமைதரும் பாவனையே யுரைசெய்தானால் . 


102 


பரமமதா மோட்சத்தை யுடனே நல்கும் 

பரம்பொருளை மற்றுமுனக் குரைப்பக்கேளாய் 
சருவமுமே சந்ததமும் பிரமாகாரஞ் 

சகலமுமே சாந்தமதாம பிரமாகார 
மரியவனே யகிலமெனக் காண்பதெலலா 

மகண்டபரி பூரணமாம் பிரமாகாரம 
பிரிவுறவே யொரு பொருளுமென்றுமில்லை 
பின்னமெனக் காண்பதெலாம் பிரமாகாரம் . 


103 


பிரமமலா தன்னியமாய்க் காண்பதெலலாம 

பீதிதருந் துயாநலகு மாதலாலே 
திரிசியமாய்க் காண்பதெலாந திருக்கேயாகத 

திகழ்கின்ற பிரமமென பரவிலாபிததுச் 
சருவமுமே பிரமமெனு நினைவுந்தள்ளிச் 

சலியாமல் வெறிதாக விருக்குநிட்டை 
நிரதிசய சுகால்கும பயததைத் தீர்க்கும் 
நிச்சயமே யதனாலா நிட்டைசாாவாய் . 


104 


சகலமுமே தள்ளிவெறி தாகநிற்றல் 

சகலத்தின் றியாகமெனச சாற்றலாகுஞ 
சகலமெனச சாற்றியது மனதேயாகுஞ் 

சாலமனதைத் தள்ளுவதே சகலத்தியாக 
மிகழ்மனதின் றியாகமதே யகங்காராதி 

யாவற்றின் தியாகமுமா மஃதேமற்று 
நிகிலசக சீவபாத் தியாகமாகும . 
நிதாகவதே நிரதிசயா நந்தநல்கும் . 


105 


807 


வேதாந்த மங்கசிந்தாமணி . 
மன துடைய தியாகமதே மகத்தாம்வெற்றி 

மனதுடைய தியாகமதே மகத்தாஞ்சித்தி 
மனதுடைய தியாகமதே மகத்தாமின்பம் 

மனதுடைய தியாகமதே மகததாம்யோகம 
மனதுடைய தியாகமதே மகத்தாஞானம் 

மன துடைய தியாகமதே மகத்தாமோட்சம 
மனதுடைய தியாகமதே சகலத்தியாகம் 
மனதுடைய தியாகமதே சித்தத்தியாகம் . 


106 


சித்தமிலாக் காலத்திற சகசீவாதி 

சிறிதுமிலை யஃதுளதே லவையுமுண்டு 
புத்திரனே யாதலினாற் சித்தந்தானே 

புகலசீவ பரஞால மனைத்துமாகுஞ் 
சிததமதை யெவவிதமுஞ் செயிககவேண்டுஞ் 

சித்தசெய மாததிரமே நிகரில்வெற்றி 
யித்துனிசெய் சித்தத்தின் செயவுபாய 
மேதென்னி லினியிதனை யியட்பக்கேளாய் . 


107 


108 


சிததமென வொருக்காலு மிலவேயில்லை 

சின்மயமாம பரப்பிரம மொன்றேயென்றும் 
நிததபரி பூரணமாய் நிலைத்ததெனனும 

நிரந்தரமா நிசசயமே சிததா தன்னைப 
புத்திரனே யெளிதாகச செயிப்பதற்குப் 

புரையற்ற வுபாயமிதாற சிததநாசஞ் 
சத்தியமாய்ச சிததிக்குஞ் சிததியானாற 

சகலமுமே சின்மயமாய்ப் பிரகாசிக்கும் 
சித்தமென வொரு பொருளிங் குள்ளதென்று 

சிறிதேனுஞ் சிந்தித்தா லுடனேசித்தே 
சித்தமாய்த் தோற்றியிடு மிதுவேசீவ 

செகபரமாய்த் தோற்று மதாற் றுன்பமுண்டாம் 
புத்திரனே யாதலினாற் சித்தமெனறோ 

பொருளென்று மில்லையெலாஞ் சித்தேயென்னு 
மித்திறமா முறுதியினாற் சித்தந்தன்னை 
யெளிதாகச் செயித்தென்று மின்பஞ்சார்வாய் . 


109 


608 


வேதாந்த மகநசிந்தாமணி. 


கற்போல வசைவற்றுக் களங்கமற்றுக் 

கறையற்றுக கலந்தெங்கு நிறைந்ததான 
சற்போத சுககனமாம் பிரமந்தானே 

சகசீவ பரங்களெனக் காண்பதாலே 
யெப்போது மெல்லாமும பிரமமென்று 
மேகபரி 

பூரணமா மதுநானென்று 
மிபபோதந் தனையுரமா யிசைந்திவற்றா 
வெளிதாகச சிததசெய மிசைவாய்மைந்தா. 


110 


பிரமமெலா மதுவே நா னெனறிவ்வண்ணம் 

பேதமிலா வுணர்வு திட மாகுமட்டும் 
பிரமமெலாம் பிரமமெலாம பிரமநானே 

பிரமமெலாம பிரமமெலாம் பிரமநானென் 
னொருமைதீரும பாவனையே செய்யவேண்டு 

மோதியவிப பாவனை தா னுரக்கும் போது 
சருவமுமே பிரமமெனு மதுநானெனனுஞ் 
சலனமிலாப் பரஞானஞ் சகசமாகும் . 


111 


நரர்சுரராய்த் திரியக்காய் நகவனாதி 

நாநாவாய் நாடியிடு நாட்டமெல்லாக 
தெரிவுருவாய்த திகழகின்ற தேவதேவன் 

றிருவுருவே யென்று திடத தியானஞசெய்தே 
யிருகுணமு மிகந்தமல ச தவமேலா 

யிருக்கின்ற சூக்கமனோ விருத்திகொண்டே 
பரமசிவன் பரிபூன்ற சொரூபந்தன்னைப் 
பார்ததிடலா மறறொன்றற பார்க்கவொண்ணா. 


112 


ஆதலினா லறிவுற்றுக காண்பதெலலா 

மறிவுருவாம பரசிவமே யதுவே நாமென் 
றேதமிலாத தியானத்தாற் சூக்கமான 

விதயத்தின் விருத்தியினாற சிவங்கண்டோரே 
பீதிசெயுஞ சித்தத்தைச் செயி ததெப்போதும் 

பெரிதான பிரமசுகம் பெருவரென்றே 
சீதளமா ரிபுமுனிவ னிதாகனுககுச 
சித்தசெய் வுபாயத்தைச் செப்பினானால் . 


[ 13 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


609 


சித்தமதே யவிசார தசையின்மைந்தா 

செகசீவ பரங்களெனத் தெரிந்தபோதுஞ் 
சித்தமதே விசாரிக்கிற் செகசீவாதி 

சிறிதுமிலாச சித்தான பிரமமேயாஞ் 
சித்தசெய மெளிதாகச் சேரவேணடிச் 

சிததமய மான செக முதலாமயாவுஞ 
சித்ததுவாம பரமென்று மதுநானெனறுஞ் 
சிரத்தையுடன் சிந்தித்துச் சாந்தனாவாய் 


114 


மனத்துதா னவிசார தசையின்மைந்தா 

மயக்கமுறு சகமுதலாய்த தோற்றினாலும் 
மன துருவை மாறாது விசாரஞ்செய்தான 

மற்றது தான் மகததான சிததேயாகும 
மன ததனை யெளிதாகச செயிததெப்போது 

மகத்தான சிததுருவே யாகவேண்டி 
மனதுமுத லெல்லாஞ்சித ததுநானென்றே 
மாறாது சிந்திததுச சாந்தனாவாய் 


115 


மனோசயமே திடமாக மன்னுமட்டும் 

மற்றுள்ள வியாபார மனை தது மவிட்டு 
வினோதமதா யாவுஞ்சித ததுநானென்றே 

விருப்பமுடன் விடாதுமிகச சிநதைசெய்தான் 
மனோசயமாய் மகத்தான வறிவுதிக்கு 

மற்றதனாற் சகமுதலா மிருளிறக்கு 
மினோதயமே யாகியிடி லிருளெங்கேனு 
மிருப்பதனை யாரேனுங் கண்டதுணடோ 


116 


அனகவறி வானபரப் பிரமாதானே 

யவித்தையினா லசைவுறுமென் மனதாய்த்தோற்றும் 
வி னவுமறி வானபரப பிரமந்தானே 
வித்தையினா லசைவறுமேற பரமேயாகும். 
மன ததுவுஞ் சலனமுட னிருக்குமாகின 

மகத்தான சீவபா சகமாய்ததோற்றும் 
மனததுவே சலனமிலா திருக்குமாகின் 
மாசற்ற வறிவான பரமேயாமால் 

117 
77 


010 


வேதாந்த மங்கசிந்தாமணி. 


ஆதலினா லறிவுற்ற மனதேயாதி 

யகிலமுமே யறிவான பிரமமென்றும் 
பேதமிலா வப்பிரம நானேயென்றும் 

பிரிவறவே யெப்போதுஞ் சிந்தை செய்து 
சாதகமாஞ் சிந்தனையான் மனதைவென்று 

சாலமனதின் சலனமெலாந் தவிரந்தபின்ன 
ரோதியவச் சிந்தனையு மொழிந்தெப்போது 
முணர்வுருவாம் பரமாகிச் சாந்தனாவாய் . 


118 


அகிலமுமே பரப்பிரம மையமில்லை 

யகமந்தப் பரப்பிரம மையமில்லை 
நிகிலமுமாம பரப்பிரம் மதுநானென்றே 

நிரந்தரமாய்ப் பாவித்து மனதை வென்று 
சுககனமாம் பரபபிரமந் தானேயாகிச 

சும்மாவே யிருக்கின்ற சாந்திதானே 
தகமைமிகும பூசனையாக தான மாகும் 
தவமாகுஞ் செபமாகுஞ் சமாதியாமே 


119 


ஆதலினா லமலமதா மனதினாலே 

யநவரதம பரபபிரம விசாரஞ்செய்தே 
போதகன பரப்பிரமா தானேயெல்லாம் 

பூரணமாம பரப்பிரம மதுநானெனறு 
சாதகமாம் பாவனையே திடமாய்ச் செய்து 

சஞ்சலமா யுள மனதை நன்றாய் வென்று 
சோதிமிகும் பரப்பிரமந் தானேயாகிச் 
சுமமாவே யிருக்கின்ற சாந்திசாாவாய். 


120 


அறைந்தபொரு ளனைத்தையுமே வாக்குமாத்ர 

மாக்காம லாதரவாய் மனதிற்கொண்டு 
செறிந்தமன தொருமையுட னெலலாமென்றுஞ 

சின்மயமாம் பரப்பிரம் மதுரானென்றே 
நிறைந்தபர பாவனையான் மனதைவென்று 

நிச்சலனா யெப்போதுஞ சாந்தனாவா 
யறைந்ததெலாஞ் சாத்தியமே யையமில்லை 
யகண்டபர சிவனானை யையமில்லை. 


121 


வேதாந்த மநகசிந்தாமணி . 


611 


1991 


மனந்தனினாற் செய்வதுவே செய்ததாகு 

மற்றொன்றாற் செய்லதெலாஞ் செய்ததாகா 
தினந்தினமுந் திடமான மனதினாலே 

திரிசியமாய்க் காண்பதெலாந் திருக்கேயான 
வனந்தபாப் பிரமமெனு மதுநானென்னு 

மகண்டபர பாவனையே செய்வாயாகிற் 
கனந்தரும்ப பாவனையான் மனதை வென்று 

கலங்காம லெப்போதுஞ் சாந்தனாவாய 
மனதென்றும் வாக்கென்று மற்றதென்றும 

மருவியவிப் பேதமுமே யெனக்கிங்கில்லை 
கனவிலுறும் பொருள்களிலெப் பொருளையேனுங் 

காண்கின்ற தனக்கயலாக் கண்டதுண்டோ 
நனவிலுறும் பொருள்களுமவ் விதமேயாக 

நாடியிடு ஞானவடி வானநானே 
யெனுமுரமாம் பாவனையான் மனதை வென்றவ 
வேகபர வடிவாகிச் சாந்தனாவாய் . 


123 


| 


சுருதிமுடி வாக்கியமே சொன்னதோரந்து 

சூக்கும நூல் வழி சென்று பரசிவத்தை 
யருமையுடன் பாவித்தவ் வருள் பெற்றோரே 

யலை மனதின் விகற்பமதாஞ் சகசீவாதி 
சருவமுமே பிரமமெனுஞ சாட்சாத்காரஞ 

சார்ந்ததனான் மோட்சசுகஞ் சாரவரென்றே 
பெருமைமிகும் ரிபுமுனிவ னிதாகனுக்குப் 
பிரிவின் மனச சாந்தியினைப் பேசினானால . 


124 


க 


அனந்தவித சென்மத்தி லநுட்டிப்புற்ற 

வறங்களெலாம் பரிபாக மானவாக்கே 
கனந்தருமிப் பரப்பிரம ஞானஞசற்றுங் 
கலங்காத மனதினிடை யெளிதாத்தோன்றுந் 
தினந்தினமுந் தவிராம லிச்சென்மத்திற் 

றிடமாகப் பரப்பிரம வப்யாசத்தை 
மனந்தனினாற் செய்வோர்க்கு மனதின்சுத்தி 
மருவியபின் பரஞான மனதிற்றோன்றும் , 


125 


612 வேதாந்த மகநசிந்தாமணி. 
பிரமமக மகம்பிரமம் பிரமமெல்லாம 

பிரமமலா தயலணுவு மில்லையென்றே 
யுரமருவு முணர்வுதனை யுறுவோரெல்லா 

முணர்வுருவாம் பிரமமதே யாவரன்றி 
யொரு பொழுது மயலாகா ருண்மை சொன்னே 

னுரைத்ததிலோ ரையமிலை சாத்தியந்தான் 
சருவபரி பூரணமாஞ் சம்புவாணை 
சத்தியமே சததியமே சங்கையில்லை . 


ச 


126 


127 


கனவினிடைத் திரிசியமாய்க் காணப்பட்ட 

கடபடமே முதலியவு மித்தையேபோ 
னனவினிடைத் திரிசியமாய் நாடப்பட்ட 

நாநாவாஞ் சகசீவ பரமுமிததை 
யனையதெலா மறிகின்ற திருக்கேயான 

வான் மாவுக கபின்ன மதாம பிரமமொன்றே 
யநவரத மழியாத வுண்மைவதது 

வறைந்ததிலோ ரணுவேனு மையமில்லை 
இன்னவித மதிட்டான வாரோபங்க 

ளிரண்டையுமே நன்றாகச் சோதித்திங்கு 
முன்னியவா ரோபமதாஞ் சகசீவாதி 

மூலவதிட் டான மதாம் பிரமமென்றும் 
பின்னமிலா வபபிரம நானேயென்றும 

பேதமிலாப் பரப்பிரம ஞான ந தன்னை த 
தன்னுடைய துகளற்ற மன தாற்பெற்றுத் 
தளாவுதரும் பவபீதி தவிர்க்க வேண்டும் . 


128 


புத்திரனே தனது மன முயற்சியொன்றாற் 
பூரணமாம் பரப்பிரம ஞானம்பேறா 
ததகமை ஞானத்தாற் பரமாமுத்தி 
யாவாக்கு மிவ்விடத்தே யெளிதாயெய்து 
மத்துவித ஞானத்தி னப்யாசத்தி 

லணுவேனு மொருக்காலும் பயமுமில்லை 
யித்திரமே யிருக்கையினு மிதனப்யாச 
மியற்றுவதி லேதேனும வருத்தமுண்டோ. 


129 


613 


வேதாந்த மககசிந்தாமணி . 
வருத்தமிலா திருக்கையினு வருத்தம் போல 

வழுவுற்ற மகாபாவி மனதிற்றோன்றும் 
விருத்தமதாம் பாவமெலாம் வீந்துமெத்த 

விமலமதா மனதுடையோர்க் கிவ்வப்யாசங் 
கருத்திலுற மிகவெளிதா மாதலாலே 

கலங்காம லெப்போது ஞானாபயாசா 
திருத்தமுறச செய்வோர்க்குத தேவதேவன் 
றிருவருளாற றிடஞானந் திகழுமன்றே 


130 


அகம்பிரமம் பிரமமக மகமெல்லாமென் 

றகண்டபர ஞானத்தி னப்யாசத்தைத் 
தகுமபிரம ஞான ததாற றிடமாமட்டும் 

தவிராது சந்ததமும் பழகுவோர்க்கே 
யகம்பிரம மெனுஞான மகண்டமான 

வவ்வீசன் றிருவருளாற் சகசமாகுரு 
தகும்பிரம ஞானத்தாற சகசமானாற் 
ரளாவு தரும் பவபீதி தானே நீங்கும் . 


131 


பாவனமாம் பரஞானஞ சகசமானாற் 

பார்ப்பதெலா மதயந்தா பாவமேயாம 
யாவையுமே யதயந்தா பாவமேயாம் 

யானீயு மதயந்தா பாவமேயாஞ 
சீவரெலா மத்யந்தா பாவமேயாஞ் 

செகபரமு மத்யந்தா பாவமேயாஞ 
கேவலமாம் பரப்பிரம மான தானே 
கெம்பீர பூரணமா யுள்ளதாமே 


122 


அகிலமுமே யத்யந்தா பாவமாகி 

யகண்டபர வடிவாகித் தானே நிற்கி 
லிகழ்வுறுமிப் பவபீதி மீண்டும் தோன்ற 

விடமில்லை யாதலினான் முமூட்சுவெல்லாஞ் 
சகலமுமே பிரமமென்னு மது நானென்னுஞ் 

சந்ததமுஞ் சலியாம லப்யாசித்தே 
துகளில்பர ஞானமடைந ததனாலிந்தத் 
துயர்மயமாம் பவபீதி தொலைக்கவேண்டும் , 


133 


வேதாந்த மகசிந்தாமணி , 
நீக்கமிலா தெங்குமொரு நிறைவாய்நின்ற 

நிகழ்வுருவாம பரப்பிரம மெல்லாமென்றும் 
வாக்குமன மொன்றுக்கு மெட்டாதான 

வரையற்ற பரப்பிரம மதுநரனென்றுஞ் 
சூக்கமதா மனதுடனே யய்யாசித்துச் 

சுத்தமதாம் பரப்பிரம ஞானம் பெற்றுப் 
போக்கவொணாப் பவபீதி யனைத்தும் போக்கிய 
பூரணமா யுள்ள பரம் பொருளேயாவாய் . 


134 


கல்லாத கல்வியெலாங் கற்றபோது 

கலக்கமிலாப் பரப்பிரம ஞானமொன்றை 
யல்லாது பவபீதி விடுக்கவொண்ணா 

தாதலினா லாதரவாய் நீயெப்போது 
மெல்லாமும் பிரமமென்று மதுநானென்று 

மேகமதாம் பரப்பிரம ஞானம் பெற்றே 
பொல்லாத பவபீதி யனைத்துமபோக்கிப் 
பூரணமா யுள்ள பர பொருளேயாவாய். 


135 


சமதமமே முதலியதாஞ் சாதனங்கள் 

சாரந்தனிசம் வேதாந்த விசாரஞ்செய்திங் 
கமலமதாம் பரசிவமே யெல்லாமென்று 

மச்சிவமே நாமென்று மறிவுற்றோரே 
மமர்பயமாம் பவபீதி விடுத்தெப்போதும் 

மாசற்ற பரசுகமாய்ச் சுகிப்பரென்றே 
நிமலமதாய் ரிபுமுனிவ னிதாகனுக்கு 
நிகரற்ற பரம்பொருளை நிகழ்த்தினானால . 


136 


திரிசியமா யெனக்கயலோ ரணுவுமில்லை 

திருக்கான வென்னிடையிற் றோன்றாகின்ற 
சருவமுமே பரமான நானேயென்று 

சற்குருவா மென்வாக்காற் றியானஞ்செய்வா 
யிருமையற விவ்வண்ண முபதேசித்தே 

னென்றணுவு மபிமான மெனக்கிங்கில்லை 
குருவானாம் பரமசிவ னெனக்குரைத்த 
குற்றமிலா வுபதேச வசன மீதே . 


131 


வேதாந்த மக்கசிந்தாமணி. 


65 


சற்குருவுஞ் சின்மயமாம் பிரமரூபஞ் 

சகலமுமே சின்மயமாம் பிரமரூபம் 
நிர்க்குணமா மப்பிரம நானேயென்று 

நிச்சலமாய் நீயென்றுந் தியானஞ்செய்வாய் 
சற்குருவாம் பரமசிவ னெனக்கு முன்னஞ் 

சத்தியமாய்ச் சாற்றியசித் தாந்தமீதே 
துர்க்குணமோ ரணுவுமுறா வேதாநதங்க 
டுணிவாகச் சொல்லியசித் தாந்தமீதே . 


138 


திரிசியமா யொருபொருளும வேறிங்கில்லை 

தெரிவதெலாந திருக்கான பிரமமென்று 
மிருமையிலா வபபிரம நானேயென்றும் 

யானநதப் பரப்பிரமந் தானேயென்றுஞ் 
சருவமுமே யவ்விதமா நானேசென்றுஞ 

சந்ததமுஞ் சலியாமற் றியானிப்பாயேற் 
பிரிவெனவே நின்மனதிற பிறங்காநின்ற 
பெயர்க்கவொணாப் பேதமலம யாவுந் தீரும் . 


139 


சகமுதலா யெண்ணுவதைத் தூரததள்ளிச 

சகலமுமே பிரமமெனத தியானஞ்செய்வா 
யகமுடலென் றெண்ணுவதைத தூரததள்ளி 

யகம்பிரம் மென்றனிசந் தியானஞ்செய்வாய் 
சகலமுமே பிரமமென்று மதுநானென்றுஞ 

சந்ததமுஞ் சலியாமற றியானஞ்செய்தா 
லகமனியஞ் சகமுதலீ தனியமென்னு 
மயமெல்லா மனுதினமு மடைவாய்ததீரும் . 


140 


தேகமக மெனுநினைவைத் தூரததள்ளித் 

தெரிவான பிரமமக மெனத்தியானிப்பா 
யாகமக மெனுநினைவைத் தூரத்தள்ளி 

யறிவான பிரமமக மெனத்தியானிப்பாய் 
பாகமுறும் பலநினைவுந் தூரத்தள்ளிப் 

பாாப்பதெலாம் பரப்பிரம மெனத்தியானிப்பா 
யேகமகம் யானெவையு மெனத்தியானித்தே 
யிப்பேத மியாவையும் விடுவாய்மைந்தா . 


141 


616 வேதாந்த மககசிந்தாமணி . 
அலைமனதி னொருமையிலாத் தன்மையாலே 

யகம்பிரம பாவனையே செய்யச்சத்தி 
யிலதெனினு மெப்போதுஞ் சிரத்தையோடே 

யான்பிரமம் யான்பிரமம் யானேயெல்லாஞ் 
சலன மிலாப் பரமேநான் பரநானென்னுஞ் 

சத்தமிதை யுரைத்தாலு மிவ்வறத்தா 
னிலைமருவா தலைமனது மெள்ள மெள்ள 
நிச்சலமாய் நிகழ்த்தியபா வனையினிற்கும் 


142 


நிரந்தரமாய்ப் பாவனையின் மனதுநின்றா 

னிச்சலமா மகண்டபர ஞானமுண்டாய்த 
திரிந்தலையு மனதினுடை விகற்பமாகத் 

தெரிகின்ற பேதமெலா முடனே தீருந் 
தெரிந்திடுமிப் பேதமெலாக தீருமட்டும் 

திரிசியமாய்த தெரிவதெலாம் பரமேயென்றும் 
பொருந்தியவப் பரப்பிரம் நானேயென்றும் 
பூரணமா யெப்போதுந் தியானஞ்செய்வாய் . 


143 


அறிவுருவாம் பிரமத்திற் றோன்றாநின்ற 

வகிலமுமே யறிவுருவா யிருப்பதாலே 
யறிவுருவா மகண்டபரப பிரமத்துக்கிங் 

கன்னியமா யணுவேனு மிலவேயில்லை 
யறிவுருவாம் பரப்பிரம் மெல்லாமென்று 

மவவிதமாம் பரப்பிரம நானேயெனறு 
மறிவுருவாம பரயோய்ப பேதமியாவு 
மழியுமள வதிதிடமாய்த தியானஞ்செய்வாய் . 


144 


சருவமெனு முருவத்தைத தூரததள்ளிச 

சருவமுமே பிரமமென நிச்சயித்துப் 
பிரமமதே நானென்று நானேயந்தந் 

பிரமமெனும் பாவனையான் மயலேயாக 
மருவியவிப் பேதமதி யனைத்துமாய்த்து 

மற்றந்தப் பாவனையுந் தூரத்தள்ளி 
நிருமலமா நின்னுடைய நிசரூபத்தி 
னிச்சலமாய் நீயென்று நிலைத்து நிற்பாய் 


145 


617 


வேதாந்த மநகசிந்தாமணி . 
நிச்சலமாய் நிற்பதெனு நினைவுந் தள்ளி 

நிசரூப மாததிரமாய்த தள்ளலென்று 
மிசசெயலு மிகழ்ந்துமனோ வாக்குகட்கிங் 

கெட்டாத கேவலமாஞ் சொரூபமாகி 
யுசசமதாஞ் சகசநிலை யுறுவாய்மைந்தா 

வோதுவதற் கினியொன்று மிடமிங்கிலலை 
நிச்சயமாய்ப் பரமசிவ னெனக்குமுன்ன 
நிகழ்ததியதா நிசரூப நிட்டையீதே 


146 


பேதமெலா மணுவுமிலா தறவுந்தளளிப 

பின்னமிலாப பரமான வான்மாவினக 
ணேதையுமே நினையாம லின்பமேலா 

யியங்காம லிருப்பதுவே சகசநிட்டை 
சாதகமா மிதநிட்டை நிருவிகற்ப 

சமாதியென வங்கங்கே சாற்றலாகு 
மோதியதே யகண்டபர சாடசாதகார 
வுணர்வெனவு மா 
மங்கங்கே யுரைக்கலாமால . 


147 


திடமான நிட்டையிதே சீவன் முத்தித 

திறமையென வங்காகே செப்பலாகும் 
தடமான நிட்டையிதே யுபசாந்திக்குத் 

தகுந்தபடி பூமிசையோர் நானகுமாகு 
மிடமான விநநிட்டை யிசைநதோருக்கே 

யித்துயர்செய பவபீதி யிறககுமனறி 
மடமான மறறெதனை யிசைந்தபோதும 
மகத்தான பவபீதி மாயாதெனறும் 


148 


நிறைவுறுமிந் நிட்டையுளோா நீசரேனு 

நிருமலமாம பரமாகி முத்தராவ 
ரறைவதிலோ ரணுவேனு மையமில்லை 

யறுதியிதே யாதலினான் முமூடசுவெல்லாங் 
குறைவறவே யிநநிடடை கூடுமட்டுக் 

கூறுபடும் பேதமெலாம் பிரமமென்று 
மறிவுருவா மப்பிரம மகமேயென்று 
மகண்டபர பாவனையே பழக வேண்டும் . 

78 


149 


618 

வேதாந்த மககசிந்தாமணி . 
அருமையுட ன கண்டபா சிவரூபத்தை 

யநவரதந் தியானித்தவ வருள் பெற்றோர்க்கே 
நிருமலமாம் பரஞான மனதிற்றோன்றி 

நீககவொணா வஞஞான மனைத்து நீங்கிப் 
பரமதுவா யிருக்கின்ற முத்தியன்றிப் 

பகாமுத்தி மற்றோருக் கில்லையென்றே 
பிரியமுடன் ரிபுமுனிவ னிதாகனுக்குப் 
பேதமிலாப் பரம்பொருளைப் பேசினானால் . 


150 


அகமபிரம ஞானந்தா னிருவிகற்ப 

மாகுமள வகிலமுமே பிரமமாகுந் 
தகுமபிரம நானாகு நானேயந்தத் 

தற்பரமாம பிரமமெனு மப்பியாசததாற் 
செகமபரமுஞ சீவாகளுஞ் சிறிதுந்தோன்றாச் 

சின்மயமா யிருக்கின்ற வகண்டாகார 
வகம்பிரம 

ஞானததை யடைந்தேயத்தா 
லனாதிபவ பாசத்தை யறுப்பாய்மைந்தா . 


151 


அன்னியமே தோன்றாத வகண்டாகார 

வறிவுதனை யடைந் தவனே முத்தனானோ 
னின்னவித மகண்டபர ஞானமுற்றோ 

னிவவுலகி லெவவிடதது மரிதேயாவ 
னுன்னவொணாப் பலகோடி சீவருக்கு 

ஞரமான ஞானமுளோ னொருவன்றானே 
யன்னவனைத் தரிசித்த மாத்திரததா 
லறமேலா யகமெல்லா மழியுமன்றே 


152 


திடஞானி தெரிசனமே தீர்த்தமாடல் 

திடஞானி தெரிசனமே தேவபூசை 
திடஞானி தெரிசனமே செபதபங்கள் 

திடஞானி தெரிசனமே செயுமறங்கள் 
திடஞானி தெரிசனமே சிவத்தைக்காணல் 

திடஞானி தெரிசனமே சிவத்தின் சேவை 
திடஞானி தெரிசனமே மேவுதற்குத் 
திரிவிதமா முலகத்து மரிதாமியார்க்கும, 


153 


வேதாந்த மாகசிந்தாமணி . 


619 


வரமான ஞானிக்கு மகிழ்வினோடே 

வளமான போசனமே யளிப்பதாலும் 
திரமான ஞானிக்குத் தேவையான 

திரவியமே சிரத்தையொடு கொடுப்பதாலும் 
பரமான ஞானிக்குப் பத்தியோடே 

பலவிதமாம் பணிவிடையே செய்வதாலு 
மரிதான மோட்சசுக மெளிதேயாக 
வடைந்திடலா மணுவுமிதி லையமில்லை 


154 


ஞானியுடை யருச்சனையே செய்வதாலே 

ஞானபல மடைந்ததனாற் சீவன்முத்தி 
யானபர மாநந்த மடையலாகு 

மதன்பின்பு பரமான தேகமுத்தி 
தானுமதா லடைந்திடலா மாதலாலே 

தளர்வு தரும் பவபீதி யனைத்ததுந்தள்ளி 
யானியிலா முத்திநிலை யடைய வேண்டி 
லறிஞனுடை யருச்சனையே செய்யவேண்டும் ., 


155 


சலனமிலாச் சிலைபோதுங் காட்டம்போலுஞ 

சங்கற்ப விகற்பங்க ளொன் றுமின்றிக 
கலன முறாப் பிரமததிற பாலுநீரும் 

கலப்பதுபோல் வேற்றவே கலந்து சற்று 
மலைவறவே வெறிதாகச சுகிததிருககு 

மறிஞனுடை யன்னிடடை மகிமை தன்னை 
நிலைமருவா மனதாலும் வசனததாலும் 
நினைந்திடவும் பகர்ந்திடவு மாாதான்வல்லோ 


156 


திரமான வகம்பிரம் மென்னுஞானந் 

திரிவிதமா முலகத்து மரிதேயாகு 
முரமாக வகம்பிரம ஞானமே 

யுணர்வுருவாம் பரப்பிரம சொரூபரிட்டை 
பிரியாத பரஞானி தன்னைக்கண்டு 

பேசுவதே மிகவரிதா மொருக்காலந்தப் 
பரஞானி பணிவிடையே கிட்டுமாகிற் 
பரமான மோட்சநிலை தானுங்கிட்டும் . 


157 


620 வேதாந்த மகநசிந்தாமணி . 
ஞானிபத தீர்த்தத்தாற் றானஞ்செய்வோன் 

பானகன வடிவான பரமேயாவ 
னானவெகு சென்மத்தி லநுட்டிப்புற்ற 

வறங்களெலாம் பரிபாக மானவர்க்கே 
யீனமிலா ஞானியுடை தெரிசனாதி 

யெளிதாக விச்சென்மந் தன்னிலெய்து 
மூனமிலா ஞானியுடை தெரிசனாதி 
யுறுவோர்க்குப் பவபீதி மீண்டுமுண்டோ 


158 


மரு 


ஓதியவிவ் வகண்டபா நிச்சயத்தா 

னுன்னுடைய மனதினிடை யுதியானின்ற 
பேதமெலா மணுவுமிலா தொழிப்பாய்மை 

பேதமதே மகததான பீதியாகு 
மேதுமிலாச் சுழுத்தியினிற் பேதமில்லா 

திருப்பதனா லௌளளவும் பீதியில்லை 
பேதமுறு நனவுகனா விவவிரண்டிற் 
பேதமிகுக கினறதனாற பீதிகண்டோம 


159 


ஆதலினான் மகததான பீதிககெலலா 

மாலயமா யிருக்கின்ற பேதந்தனனைப 
பேதமிலா வகண்டபர நிச்சயத்தின் 

பிரியாத பழக்கத்தா லொழிப்பாய்மைந்தா 
வோ தியவிவ் வகண்டபா நிசசயததை 

யுற்றவனே பவபாச முத்தனானோன் 
சாதகமா விதையெனறும பழகுவோனுஞ் 
சம்சார பாசத்தான முத்தனாவன 


160 


அநவரத மகம்பிரம நிச்சயததை 

யடைந்தவனே யகண்டபர ஞானியானோ 
ன நவரத மகமபிரம நிசசயத்தை 

யடைந்தவனே யிவவுலகிற புருடனானோ 
ன நவரத மகம்பிரம நிசசயததை 

யடைந்தவனே யான் மசுக மநுபவிப்போ 
னநவரத மகமபிரம நிச்சயததை 
யடைந்தவனே யரந்தையிலாச் சீவன்முத்தன் . 


161 


621 


வேதாந்த மநகசிந்தாமணி . 
அவரத மகம்பிரம நிசசயத்தை 

யடைந்தவனே யகிலற்கு மேலாய்நின்றோ 
னநவரத மகமபிரம நிசசயத்தை 

யடைந்தவனே பவதுக்க மனைத்துந் தீர்ந்தோ 
னநவரத மகம்பிரம நிச்சயத்தை 

யடைந்தவனே நிரதிசயா நந்தஞ் சார்ந்தோ 
ன நவரத மகம்பிரம நிச்சயததை 
யடைந் தவனே யகண்டபரப் பிரமமானோன் , 


162 


அநவரத மகம்பிரம் நிச்சயத்தை 

யடைந்தவனே பேதமெலா மறவிடுத்தோ 
ன நவரத மகமபிரம் நிச்சயத்தை 

யடைந்தவனே பீதியெலா மறவொழித்தோ 
ன நவரத மகம்பிரம நிச்சயததை 

யடைந்தவனே யபயாதத் தமாந்துநின்றோ 
ன நவரத மகம்பிரம நிச்சய 
யடைந்தவனே யாநந்த வடிவாகின்றோன் 


சயததை 


163 


பிரமமக மகம்பிரம் மென்றிவ்வண்ணம் 

பேதமிலா வகமபிரம நிச்சயததைச 
சரிவரவே சந்ததமும பழகாநினறோன் 

ச ததியசிற் சுககனமாம் பரமேயாவ 
னரியவனே யாதலினா னீயெப்போது 

மன்புடனே யகமபிரம நிசசயத்தைப் 
பிரிவறவே பழகியதாற் பேதந்தீர்ந்து 
பின்னமிலா வகண்டபரப் பிரமமாவாய . 


164 


சரிய னடைவாகச் சீவனுக்கிங் 
கத்துவித வுபதேசஞ் செய்காலத்தும் 
பாசமுறுந துவிதததை யுண்மையாகப 

பகரவிலை பவன் மனதை யநுசரித்தே 
பேசியுடன் பரமார்த்த மாகானின 

பின்னமிலா வத்துவித முபதேசிப்ப 
னேசமுடன் யானுரமாய் நின ககுசசொல்லு 
நீதியிதி னிகழ்த்தியவோர திட்டாந்தங்கேள் . 


ற 


165 


629 வேதாந்த மக்கசிந்தாமணி 
தந்தைமுதன் மரணத்திற் பர்துவன்றித் 

தளர்தனயன் றிரவியமே தந்தழைத்து 
வந்தசன மழுகின்ற நீதியன்னோன் 

வழங்குதனப் பொருட்டன்றி யுண்மையன்றே 
யந்தவித மாசிரியன் சீடனுக்கிங் 

கத்துவிதம் புகலுங்காற் றுவிதமோதல் 
மைந் தவிதி லையமிலை யதனாற்றொய்த 

மறநதென்று மத்துவித வடிவேயாவாய் 
அகம்பிரமம் பிரமமக மகமெல்லாமென் 

றநவரத மதிதிடமாய் நிச்சயித்து 
மிகும்பிரம் பாவனையே தொடர்பாய்ச் செய்து 

மேவியவித் துவிதமெலா மிகமறந்தே 
யகம்பிரம ஞானமது நிருவிகற்ப 

மானவுடன் சஞ்சலமாய்ச் சிலையே போலத 
தகுமபிரம வடிவாகித் தளாவு தீர்ந்து 
தடையற்ற வாநந்த மநுபவிப்பாய் 


166 


167 


வேதமுத லோதலினால் யாகந் தன்னால் 

விரதத்தா லியமமுதல யோகாங்கத்தால் 
சாதகமாந் தானத்தான் மற்றுமுள்ள 

சகலவித கருமத்தாற் பரசிவததைப் 
பேதமற வறிவமெனு மிசசையுண்டாம் 

பின்னமிலாச் சிவவடிவா மகாலிங்க ததைத 
தீதறவே யநவரதம் பூசிப்போர்க்கே 
திடஞான முண்டாகி மோகாதீரும் 


168 


அகிலபரி பூரணமா யனைத்து முண்டா 

யடங்குவதற் காலயமாஞ சிவரூபந்தான் 
னிகரின்மகா லிங்கமித ன நுசந்தானம் 

நிரந்தரமாய்ச் செய்வதுவே யிவற்றின் பூசை 
யகமதனி லிப்பூசை செய்வோருக்கே 

யகண்டபர சிவனருளா லறிவுண்டாமென் 
றிகழ்வறவே ரிபுமுனிவ னிதாகனுக்கங் 
இனமுறாப் பரமபொருளை யிசைத்தானன்றே . 


169 


623 


வேதாந்த மங்கசிந்தாமணி . 
பேதமெனத் தோற்றியவித் துவிதமெல்லாம் 

பின்னமிலா வத்துவிதப் பிரமமென்றே 
யோபாதியவிந் நிச்சயமிங் குரமாயுற்றோ 

னுடனிந்தப பவபாச முத்தனாவன் 
பேதமுறு மாமூட ரொருகாலத்தும் 

பின்னமிலா வகண்டபர முத்திமேவா 
ரேதுமிதி லையமிலை யெவையுமோாந்த 
வெமதீச னியமபியதி லையமுண்டோ. 


170 


அறபமுமே யறியாத சிலமாமூட 

ரத்துவித மாதரியார் வெறுமபொய்யான 
கற்பிதமாந் துவிதமிதே யுணமையென்று 

கதறுவாம் மாமூட ருடனேயென்று 
மறபமுமே பேசவொணா தன்னோருககோ 

ரணுவேனு மளிக்கவொணா தவரைக்கண்டாற 
சொற்பமுமே வணங்கவொணா தவரெப்போது 
சுததமகா மூடரென வுணரவேண்டும் 


17 / 


கற்பிதமாந் துவிதமிதே யுண்மையென்று 

கதறியிடுங் கயவர்களைக் கண்டபோது 
மறபமிலா வத்துவித மறிந்த தீர 

ரககயவ ரொருக்காலு மிலலையென்றும் 
பறபலவாய்ப பாாககினற துவிதமெலலாம 

பரமசிதா காயபரப பிரமமென் 
தற்பிரமந் தாமென்று முறுதி கொண்டே 
தமதுநிலை தவிராம லிருக்கவேண்டும் 


றும் 


172 


சருவமுமே சின்மாத்ர மாதலாலுஞ 

சருவமுமே சுகமாத்ர மாதலாலு 
மிருமையெனுந் துவிதமொருக் காலுமில்லை 

யித்துவித வாதிகளு மென்றுமிலை 
யொருவடிவா நமக்கயலே யிலாமையாலே 

யொருக்காலு மொருபயமு மில்லையென்றே 
தரளமிலா வத்துவித வுறுதிகொண்டே 
தமதுநிலை தவிராம லிருக்கவேண்டும் 


173 


624 வேதாந்த மநகசிந்தாமணி . 
பலகால வாதனையாற் றுவிதந்தானே 

பரமார்த்த மென்றுநினை வுதித்தபோது 
தொலையாத துவிதவடி வாகத்தானே 

துவித்ததை நினையாம லவற்றையெல்லா 
மலையாத வாதிட்டான வறிவாய்நின்ற 

வத்துவித மானபா வடிவேயாகச் 
சலியாம லெப்போது நினைத்தேயத்தாற் 
சத்திய 

யசிற் சுகவடிவாய் முத்தனாவாய் . 


174 


அலைமனது முதலியதற் கதீதமாகி 

யகங்கார முதலியதற் கதீதமாகி 
நிலை மருவாக் காலத்துக் கதீதமாகி 

நிகிலசக சீவாக்கு மதீதமாகி 
யிலகுமறை யீற்றிறகு மதீதமாகி 

யித்துவிதம் யாவுக்கு மதீதமான 
சலனமிலாப பரவடிவே யனைத்துமெனறு 
சந்ததமு நினை தததனான் முத்தனாவாய , 


175 


அததுவித வடிவான வெனக்குவேறா 

யணுவுமிலை யகண்டபர நானேயெனனு 
மித்திறமா நிச்சயமே செய்தெப்போது 

மிணையற்ற பிரமசுக மிசைவாயிங்கே 
புத்திரனே திடமான நிசசயந்தான் 

பூரணமா ஞானத்துக் கிலக்கணங்கா 
ணத்திறமா நிச்சயமே யகண்டமுததி 
யடைந்தபய மாகுவதற 

கேதுவாமால 


176 


நிசசயமே திடமாகச செய்யசசெய்ய 

நின் மனதின் சங்கையெலா மடைவாய்நீங்கும 
நிச்சயமே திடமாகச் செய்யச் செய்ய 

நின்மனது நின்னிடையே சாநதிமேவும் 
நிச்சயமே திடமாகச செய்யசசெய்ய 

நின்மனது நிர்மலமாய் நிறைந்து நிற்கும் 
நிச்சயமே திடமாகச் செய்யச் செய்ய 
நின்மனது நிரதிசயா நந்தஞ்சாரும் 


177 


வேதாந்த மககசிந்தாமணி . 


625 


மனது சதா நின்சகச சொரூபமானான 

மற்ற துதான் மீளாது மாய்ந்து போகும 
மனதுடைய மீளாத மாய்வுதானே 

மகத்தான மோட்சநிலை யதனான்மைந்தா 
மனததனை மீளாது மாயக்க வேண்டி 

மகத்தான பரபபிரம நிச்சயததை 
மனதொருமை யுடன செய்து மனதைமாய்த்து 
மகத்தான முத்திநிலை மருவிநிறபாப 


178 


அகண்டபரப பிரமத்துக் கயலேயில்லை 

யகிலமுமவ் வகணடபரப் பிரமமென்று 
மகண்டபரப பிரமமது வகமேயென்று 

மகமந்த வகண்டபரப பிரமமென்று 
மகண்டபா பாவனையே திடமாய்சசெயதின 

வயலணுவுந் தோன்றாம் வழிந்தபின்பவ 
வகண்டபர பாவனையுஞ செயாது தளளி 
யாநந்த வடிவாக வமாந்து நிற்பாய 


179 


உன்னியவவ வாநந்த வடிவுந்தளளி 

யுரமாக வொருவடிவே யாகிநிறபா 
யன்னியமி லொருவடிவென் பதையுந்தளளி 
யதன்பின்பு நிரக்குணமே யாகிநிற 

பாகிநிற்பாய் 
மன்னியவர் நிரக்குணமென பதையுந் தளளி 

மனவாக்குக் கெட்டாத வடிவாயநிற்பா 
யன்னதையுந் தள்ளியபின் னறிவுமாதர 
மாயதையு மிழந்தானம் மாதரமாவாய் . 


180 


அன்னதையுந் தளளியபின பிரமமாதர 

மாயிடுவாய் மற்றதையுந் தளளியிங்கு 
சொன்னவெலா மிழந்துவெளி தாகநிறபாய 

சொன்னதையுந் தள்ளிமிக வெளிதாய்நிற்பாய் 
பின்னுளமே முதலியவோ ருபாதியின்றிய 

பேசவொணாச சூனியமா நிலையினிற்பா 
யின்னவித சூனியமு மிழந்த பின்ன 
ரெவ்வடிவோ வவவடிவே யாகிநிற்பாய் 

79 


181 


626 


வேதாந்த மகநசிந்தாமணி , 


நிற்பதெனுந் தன்மையுமே யிழந்த பின்னர் 

நீ நீயா யிருக்கின்ற சுபாவந்தன்னைச 
சொற்பமுமே வாக்காலு மனதினாலுஞ் 

சொல்லவொணா தெணணவொணா தாதலாலே 
தற்பரமாஞ் சகசநிலை சார்ந்தபின்னர் 

தான்றானே தானாகத தனித்திருப்பா 
யற்பமுமே விகற்பமிலா வவவிருப்பை 
யறைந்திடவு நினைநதிடவு மாரதானவல்லோர் . 


182 


சொல்லியவிவ விதமாக வனைத் துந்தளளிச 

சுததபர வடிவாகிச சுயமாயநிற்பா 
யலலதெலாந் தளளலுமே யகண்டமான 

வகமெனவே யநவரத மநுசந்திப்பா 
யெலலையிலா வகண்டபர நானே யெனறிங் 

கெபபோதும் பழகிய விவ வநுசந்தானங் 
கலலெனவே திடமான நிருவிகற்பக 
கைவசமே 

வதிற காரணங்காண் . 


மே யா 

யாகுவ 


183 


ஆதலினா லனைத்துக்கு மதீதமான 

வகணடபரப் பிரமமக மென்றெப்போதுஞ் 
சாதகமாம பாவனையே செய்தததாலே 

சஞ்சலமாம விகற்பமெலாக தவிரநதெப்போதும 
பேதமிலாப பரப்பிரம ஞானியாகிய 

பின்னமிலாப் பரப்பிரம் வடிவேயாவா 
யீதையலா லெளிதாக முத்திசார 
வேதொன்று முபாயமிலை யிதுவேயுண்மை 


154 


எப்போது மகண்டபரப பிரமந்தனனை 

யெளிதாகப் பாவித்தே யிருமைதீர்வா 
யெப்போது மகண்டபரப பிரமந்தன்னை 

யெளிதாகப் பாவித்தே யொருமைசார்வா 
யெப்போது மகண்டபரப் பிரமந்தன்னை 

யெளிதாகப் பாவித்தே துன்பநதீர்வா 
யெப்போது மகண்டபரப் பிரமந்தன்னை 
யெளிதாகப் பாவித்தே யின்பஞ்சார்வாய் . 


185 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


627 


186 


எப்போது மியம்பாமன மௌனமாகி 

யெவருடனுங் கூடாம லேகாநதததிற 
கற்போல வசையாம லிருந்து சற்றுங் 

கலங்காத மன துடனே யொருமையாகிச 
சற்போத சுககனமாம பரநானெனறே 

சந்ததமும பாவித்துச சாந்தனாகித 
தற்போத சூனியனாய் விகற்பந்தீரந்து 
தற்பதமே தானாகி முததனாவாய் , 

. 
சத்தியசிற சுககனமாம் பிரமந்தானே 

சகலமென்று மபபிரம நானேயென்று 
மிததிறமாக திடமான வநுசந்தான 

மெப்போது மிடையறவே செயதேயித்தாற 
சத்தியசிற சுககனவப் பரமேயாகிச 

சங்கற்ப விகற்பங்க ளனை ததுந் தளளி 
யதது வித பூரணமா யிருப்பதான 
வகண்டபர முத்திதனை யடைவாயமைந்தா 


187 


பரமசிவன் கருணையினா லெனககுரை தத 

பரம்பொருளை நினக்கருளாற பகர லுறறே 
னரியதினு மரிதான விவவாததததை 

யதயந்த மூடரிடை விவேகியானே 
ரொருபொழுது முரைக்கவொணா தனனோரினபா 

லோதியவிய பொருணமிகவும் புனிதமேனும் 
புரைமருவு மமமூடா புணாசசியாலே 
புனிதமிலாப பொருளெனவே வியாததமாகும 


188 


விமலபர விவேகவலி யுள்ள தீரா 

விடயாசை மிகுந்த வெறு மூடரோடே 
மமதையுட னொருககாலும் பேசவொண்ணா 

மற்றவரை மனத்தாலும் மதிககவொண்ணா 
வமலபர வுணாவுரமாய முததிசேர 

வகிலவிட யாசைவிட லனறோவேது 
நிமலமிலா மூடருடன சகவாசத்தா 
னீத்தவிட யாசையுமே மீளுமன்றோ. 


189 


828 


வேதாந்த மநகசிந்தாமணி. 


நற்பிரம விவேகவலி யுள்ள தீரா 

நாரிமுதற் சுகத்திச்சை நண்ணும்போதும் 
பற்பலவாய்த் தோற்றியவச் சுகத்தையெல்லாம 

பாப்பிரம சொரூபசுக மெனவேயோர்ந்து 
கற்பிதமாம விடயசுக மநுபவிக்கக 

கனவிலுமே நினையாது தைரியத்தோ 
டற்பமிலா வகண்டபர சுகமே சேர 
வகணடபர ஞானபெல மடைய வேண்டும் . 


190 


வேதமுத னூற்களெலா மிகவுங்கற்ற 

வேதியரே யாகினுமிவ வகண்டஞானம் 
பேதமறப் பொருந்தாதோ ரொருகாலததும 

பிராமணரே யாகியிடா ருபவீ தந்தான் 
சாதியடை யாளமலாற பிராமணத்வஞ் 

சாருவதிற சாதகமன் றதனாலென்றும் 
பேதமிலாப் பரப்பிரம வுபவீதத்தைப் 
பெற்றவரே பிராமணராய முததராவா 


191 


அகிலமுமே யகணடபர சிவமேயெனறு 

மச்சிவமே யகமென்றும பழகாநின்ற 
மகிமைமிகுந தியான மெனும் பூசையாலே 

மனதலைவற றறிவுருவாய் முததிமேவும் 
வெகுவிதமா மறையாலுங் கருமததாலும் 

விசித்திரமாய்ப பழகியிடும் யோகததாலும் 
வகைவகையாய் மற்றுமுள வுபாயத்தாலும் 
வரமான முத்திதனை மனதுமேவா 


192 


சிரவணமு மனனமுமே செயதபின்னா 
சின்மயமாம பரமசிவ நானேயென்று 
ரயறவே பழகியிடுந் தியானமாகும் 
பூசனையாற பூரண மாஞ சிவஞானத்தை 
யிருளறவே யெளிதாக வடைந்து மோட்ச 

மிசைந்திடலா மிதிலைய மில்லையென்றே 
பிரியமுடன ரிபுமுனிவ னிதாகனுக்குப் 
பின்ன மிலாப் பரம்பொருளைப் பேசினானால் . 


193 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 
மகிமைபெறு மகண்டபர நிர்ணயததை 

மங்களபூ ருவமாகப் படிக்கவேண்டும் 
விகலமிலா விதியுடனே படிப்போருக்கே 

விக்கினமே யில்லாம லகண்டஞான 
மகமதனி லெளிதாக வுதிக்குமிங்கே 

யாதலினா லகண்டபர நிர்ணயத்தைப் 
புகல் பொழுது மங்களபூ ருவமேயாகப் 
பூரணமாம விதியுடனே புகலவேண்டும் , 


194 


எப்போதுர் தைரியமா யிடைவிடாம 

லேகபர சிந்தனையே செய்வாயாகிற 
சறபோத சுககன மாம் பரமேநீயாச 

சங்கற்ப விகற்பங்க ளனை ததுந் தீர்ந்து 
தற்போத சூனியனாய்த் தானேதானாய்த 

தனித்திந்தய பவபாச முத்தனாவா 
பிப்போதிங் கியமபியவிவ வாததா தன்னி 
லெள்ளளவு மையமிலை யுறுதியீதே 


195 


அநவரத மாதரவா யிடைவிடாம 

பத்துவித சிந்தனையே செய்வாயாகின 
மனதினுள சங்கையெலா முடனே தீர்ந்து 

மகததான சொரூபசுக மருவிநிறபாய 
சொனவிதமாய்ச சொரூபசுகஞ சாாவதற்கே 

சோர்வு தருஞ்சஙகமெலாந் தூரத்தள்ளி 
யனகநின தான்மாவுக் கபின்னமான 
வகண்டபரப் பிரமததிற் சங்கஞசெய்வாய் 


196 


அகமென்றுந் தேகமல பொறிகளல்ல 

வகமென்று முயிரகளல வுள்ள மல்ல 
வகமென்றும் புத்தியல் சித்தமல்ல 

வகமென்றும் புன்மையகங் காரமல்ல 
வகமென்று மிதன்மூலாஞ ஞானமலல 

வகமென்று மித்துவித மெவையுமல்ல 
வகமென்று மததுவிதம பிரமமென்னு 
மகம்பிரம நிசசயமே யகண்ட சங்கம் , 


197 


680 


வேதாந்த மதகசிந்தாமணி. 


அகமென்று மூன்று வித தேகமல்ல 

அகமென்று மூன்றுவித வவிததையல்ல . 
வகமென்று மைந்துவித கோசமல்ல 

வகமென்று மவையினபி மானியல்ல 
வகமென்றுஞ சமட்டியல வியட்டியல்ல 

வகமென்றுஞ சகசீவ பரங்களல்ல 
வகமென்று மகண்டபரப் பிரமமென்னு 
மகம்பிரம் நிச்சயமே யகண்டசங்கம் . 


198 


அகணடபரப் பிரமமதே சததுக்கெல்லா 

மத்யந்த சாத்தாக விருப்பதாலவ 
வகண்டபரப் பிரமததின் சங்கந்தானே 

பறிஞரினாற் சற்சங்க மென்னலாகு 
மகண்டபரப பிரமமதே மகததுககெல்லா 

மத்யந்தஞ் சாத்தாக விருப்பதாலவ 
வகண்டபாப் பிரமததின் சாகந்தானே 
யறிஞரினான் மகதசங்க மென்னலாமே 


199 


ஆதலினா லநவரத மிடைவிடாம 

லதிதிடமா யகமபிரம நிசசயததைச 
சாதகமாய்ப பழகியதான் மனதிலுள்ள 

சங்கற்ப விகற்பங்க ளனைத்துந் தீர்ந்து 
பேதமிலா வகண்டபரப பிரமஞானம 

பெற்றதனா லகணடசுக மநுபவிப்பா 
யோதியவா றகண்டசுக மநுபவிததோர்க் 
கொருக்கர்லும் பவததுன்ப மீண்டுமில்லை. 


200 


அகம்பிரம நிசசயமே சததின் சங்க 

மகமபிரம நிசசயமே மகததினசங்க 
மகம்பிரம் நிச்சயமே யான மசங்க 

மகம்பிரம நிச்சயமே யகண்டசங்க 
மகம்பிரம நிசசயமே யகண்டத்தியான 

மகம்பிரம நிசசயமே யகண்டஞான 
மகம்பிரம் நிச்சயமே யகணடமோட்ச 
மகம்பிரம் நிச்சயமே யனைத்துமாகும் . 


2011 


631 


வேதாந்த மநகசிந்தாமணி . 
சருவமுமே சந்ததமு மான்மாகாரஞ் 

சலனமிலா வான்மாவே பிரமாகாரம் 
பிரமமதே பிறங்கியவிவ் வான்மாகாரம் 

பேசியவா பேதமொருக் காலுமிலலை 
சருவமுமே யான் மாவுக கபின்னமான 

சத்தியசிற சுககனமாம் பிரமமென்றே 
யொருமையுணா நிசசயமே திடமாய்ப்பெறறோ 
னுடனேயிப பவபாச முததனாவான் . 


202 


203 


பேதமுறுஞ சகசீவ பரங்களெல்லாம 

பிரமமென்று மபபிரம நானேயென்று 
மோதியவிச் சிந்தனையைப் பிரமாபயாசி 

யொழியாம லெப்போதும் பழகவேணடுஞ் 
சாதகமாஞ் சிந்தனையின் பெலத்தினாலே 

சலமனதின் விகற்பமெலாக தவிாந்தபின்னா 
ரீதையுமே பழகாமற் பரமேயாகி 

யென்னினைவு நினையாம லிருககவேண்டும் . 
புத்திரனே யாதலினா னீயெப்போதும 
பூர் 

ரணமாம பாவனையே செய்திங்கத்தாற 
சிததமதன் விகற்பமெலாந் தீர்ந்தபின்னா 

சின்மயமாம பரப்பிரம வடிவேயாகி 
யித்தனையு மிதரததை நினையாவனை 

மெப்போது மியங்காது வெறி திருப்பாய 
நித்தமுமே வெறிதாவிங் குளனானென்னு 
நினைவையுமே நீககிநிச வடிவாயநிற்பாய 


204 


நினைவையெலா நீக்கிமனோ வாக்குக் கெட்டா 

நிசவடிவாய் நிற்பதுவே நிறைந்த முத்தி 
நினை வணுவும வேறாக நிகழுமாகி 
னினைவதுமே மகத்தான பரு 

பந்தமாகும் 
நினைவறவே நிற்கின்ற நிட்டைதானே 

நிசமான வததுவித நிலைமையாகும 
நினைவறவே நிற்கின்ற நிட்டைதானே 
நிரதிசய வாரந்த நிலைமையாமால 


205 


839 வேதாந்த மகநசிந்தாமணி. 
ஆதலினா லநேகவித நினைவையெல்லா 

மகண்டபர பாவனையா நினைவாற்றள்ளிச் 
சாதகமாம் பாவனையா னினைவெல்லாமுஞ் 

சற்றேனு முதியாது மறந்தபின்ன 
ரோதியவப் பாவனையு மொழிந்தெப்போது 

முரை மன துக் கெட்டாத வுண்மையாகிப் 
பேதமற விருப்பவனே பந்தந் தீர்ந்து 
பின்னமிலா வகண்டபர முததிபெறறோன் 


206 


அகம்பிரமம் பிரமமக மகமெல்லாமென் 

றகண்ட பர பாவனையே செய்வோரக்கல்லாற் 
சகமபரமே முதலியதாய்க காண்போர்க்கென்றுஞ் 

சஞ்சலமா நினைவெவையுந் தொலையாதென்றே 
திகமபரனாம பரமசிவ னெமககுரை தத 

திடமான வகண்டபர நிர்ணயத்தைத் 
தகும் பிரமாப யாசிகளுக் கிதமேயாகத் 
தத்துவமாய் நிதாகநினக் குரைத்தேனானே . 


1 


207 , 


புத்தியுட னகண்டபர சிவத்தின்றியானம் 

பழகியதா னிரதிசய திருத்திமேவி 
பித்தனையுஞ சங்கறப விகற்பமின்றி 

யெப்போது மேகபர சிவமேயாகி 
மெத்தவுமே சாநதமதா மனது தானே 

மெய்யான முத்திநிலை மேவு மனறி 
மததமதாய்ச சஙகற்ப விகற்பமுற்ற 
மன தந்த முத்திநிலை மருவாதென்றும் . 


208 


நித்தமுமே யகண்டபர சிவனானென்றே 

நினைப்பதுவாஞ் சிவபத்தி மிகுந்தோன்றானே 
சித்தமுறும விகற்பமெலா முடனே தீர்ந்து 

சின்மயமாம பரமசிவந் தானேயாகி 
யித்துனி செய் பவக்கடலை யெளிதாய்த்தாண்டி 

யேகமதா முத திநிலை யிசைவனென்றே 
சுத்தமதாய் ரிபுமுனிவ னிதாகனுக்குச் 
சூட்சுமமாம பரமபொருளைச சொன்னானன்றே . 209 


வேதாந்த மக்கசிந்தாமணி. 


883 


சத்தியசிற் சுககனமாய்ச சாந்தமாகிச் 

சலனமிலாச சாசவத சொரூபமாகி 
நித்தியட் களமாகி நிருவிகற்ப 

நிரஞ்சனமாய் நிராகார சொரூபமாகி 
யததுவித மானபரப பிரமநானே 

யணுவுமிதி வையமிலை யென்றெப்போதும 
புத்திர திடமாக நிசசயித்துப் 
பூரணமாம் பிரமசுக மநுபவிப்பாய் . 


210 


எப்போதும் பரப்பிரமஞ் சததேயன்றி 

யிப்பிரம மொருக்காலு மசத்தேயாகா 
தெபபோதுஞ சததான பரநானென்று 

மிததிறமா முறுதியுளோன் சததேயாவ 
னெப்போதுஞ சததான பரநானெனனு 

மித்திறமா முறுதியிலோ னசததேயாவ 
னெப்போதுஞ் சததான பரநானென்னு 
மித்திறமா நிசசயமே யிசைவாயமைந்தா 


21 / 


அறிவுருவா மதிட்டான பிரமததின்க 

ணாரோப வடிவாக வவிவேகததா 
லறிவறுமச சகலமுமே யறிவாமன்றி 

யன்னியமா யணுவேனு மில வேயில்லை 
மறைமுடியின சித்தாந்த மனைத்துமீதே 

மகத்துக்க ள நுபூதி நிலையுமீதே 
நிறைவுறவே பரமசிவ னெனக்குரை தத 
நிசமான நிர்ணயமு நிதாகவீதே 


212 


சருவமுமே பிரமமென்று மதுநானெனறுஞ 

சலனமிலா நிச்சயமே செய்யசசெயயச 
சருவமெனும பிரமமெனு நானீதெனனுஞ 

சங்கற்ப விகற்பமெலா மடைவாயத்தீரந்து 
சருவபரி பூரணமாம பரமேயாகிச் 

சலனமிலா திருப்பதுவா முத்திபேறாஞ் 
சருவசகன் னாயகனாஞ் சிவன்றன்னாணை 
சாற்றியதிற் சற்றேனுஞ் சஙகையில்லை. 

80 


213 


634 


வேதாந்த மகநசிந்தாமணி 


அகிலமுமே பிரமமென்று மதுநானென்று 

மதிதிடமா நிச்சயமே யபயாசித்தல 
பகர்பரம் மோட்சமுற முந்தியது 

பழகியவக நிசசயமும பின்புதானே 
சகசமதாய் நழுவியிடு மதனான்மைந்தா 

சகலமுமே பிரமமென்று மதுநானென்றும் 
மிகவுரமா நிசசயமே யபயாசிதது 
மெய்யான மோட்சநிலை மேவுவாயே . 


914 


சகலவதிட் டானபரப் பிரமத்தின்கண 

சகலவிதப் பிராந்தியுமே தோன்றலாலே 
யகிலமுமவ வதிட்டானப் பிரமமனறி 

யன்னியமா யணுவுமிலை யாதலாலே 
நிகிலமுமே யகண்டபரப் பிரமமென்று 

நிரந்தரமா மபபிரம நானேயெனறு 
மகிலமெனப் பிரமமெனத தோன்றுமபேத 
மழியுமள வழுத்தமுற நிச்சயிப்பாய . 


215 


216 


அநவரத மகம்பிரம் நிச்சயத்தை 

யாதரவோ டதிதிடமா யப்யாசிக்கின் 
மன திலுள விகற்பமெலா முனபு தீர்தது 

மற்றதுதான விறகற்ற வன்னியே போற் 
ரனதுநிச வாதிட்டான பிரமத்தின்கண் 

டான்றானே சாந்தியுறு மாதலாலே 
சொனவிதமா யகமபிரம நிசசயததைச 

சுகமுறவே முமூடசுவெலாம் பழக வேண்டும் . 
அத்துவித பூரணமாம் பரசிவததுக் 

கன்னியமாய்த தோற்றியவித துவிதமெல்லாஞ் 
சித்தமதன் விகாரமலா துண்மையன்று 

சித்தந்தா னகண்டபர நிச்சயத்தாற 
சத்தியசிற சுககனமாம பரசிவத்திற 

சாந்தியுறிற சித்தத்தின் விகாரமான 
வித்துவித தோற்றமெலா முடனே தீரு 
மேதுவலாற காரிய மற றிருபபதுண டோ . 


217 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


635 


218 


தியவிவ வகண்டபரப பிரமஞான 

முறாதவனே மகத்தான பாவியானோன் 
பேதமிலா வகண்டபரப் பிரமஞானம் 

பெறாதவனே மகத்தான ரோகியானோன 
சாதகமா மகண்டபரப் பிரமஞானஞ் 

சாரநதவனே சமசார முததனானோ 
னாதலினான முமூடசுவெலா மெவ்வித்தது 

மகணடபர ஞானததை யடைய வேண்டும் 
அகிலமுமே யகண்டபரப் பிரமமென்னு 

மபபிரம நானெனனுந் துணிவுகொண்டே 
யகமுறவே திடமான வநுபவத்தை 

யடைந்தவனவ் வகணடபர வடிவேயாகி 
யிகலமனதின சங்கற்ப விகற்பமெலலா 

மிழந்துடனே பவபாச முததனாவன் 
பகாபொருளி லணுவேனு மையமில்லை 
பரமசிவன் றனனாணை பரமாாததந்தான 


219 


எல்லாமாம் பிரமமது நானேயெனனு 

மேகபர ஞான ததை யிசையாமூடன 
கல்லாத கலவியெலாங் கற்றபோதுங 

கரையில்லாப் பவக்கடலைக் கடவானெனறுஞ 
சொலலாலுஞ் சொல்லவொணா மகிமைகூாகத் 

சுத்தபர ஞானததைப பெற்றவன்றான 
பொலலாத பவககடலை யெளிதாய்ததாணடிய 
பூரணமாம் பரப்பிரம தீரஞ்சாரவன 


220 


இருக்குமுதல வேதாந்த வசன ததாலு 

மிவையருளு மாசிரிய வசனத்தாலும் 
தருக்கமெனுந் திடமான மனன ததாலும் 

தடையறவே செய்கின்ற தியானத்தாலு 
மருக்கன முதற் சோதிக்குஞ் சோதியான 

வறிவுருவாம பரமசிவ மறிந்தவனறான 
றிருக்குருவா மகண்டபர சிவமேயாகித 
திரிசியமாம் பவபந்த மனை தது தீர்வன் ,. 


221 


86 


வேதாக்த மகாசிந்தாமணி . 


இந்தவிதம் பாவனையே செய்யச்சத்தி 

யிலதேனு மகண்டபர விடயமான 
சுந்தரமாஞ சத்தத்தை வாக்கினாலே 

சோர்வறவே படிததாலு மதனானமெள்ளச் 
சிந்தையுமே யடைவாக வொருமைப்பட்டுச் 

சின மயமாம் பாவனையுஞ் சேருமத்தா 
லந்தமிலா வகண்டபர ஞானமுண்டா 
யகண்டமதா மோட்சநிலை யடையலாமே, 


222 


223 


பாவனையாற் சீககிரமாய் முததிபேறாம் 

படிப்பதனா லடைவாக முததிபேறா 
மாவதனான முமூட்சுவெலாஞ் சீக்கிரத்தி 

லகண்டபர மோட்சத்தை யடையவேண்டிற் 
பாவனமாம் பாவனையே யிடைவிடாமற் 

பலகாலு மாதரவாய்ப பழகல் வேண்டும் 
கேவலமாம் பாவனையா லசத்தரெல்லாங் 

கிளததியவா சததததைப் படிக்கவேண்டும் . 
ஆதலினா னீயெனறு மிடைவிடாம 

லகண்டபர பாவனையே செயதிமைந்தா 
வீதிலதே லகம்பிரம மகமெலலாமென் 

றிதுமுதலா வியம்பியநற் சததத தன்னைப் 
பேதமறப் படித்திடுமற றதனான ஞானம 

பெற்றவனாயப பவபாச முத்தனாவா 
யீதுறுதி யிதிலணுவுஞ் சங்கியாதே 
யெமதீச னியமபியதிற சங்கையுண்டோ, 


224 


காலமுதற சிலசிலவாக காரணத்திற 

காரியமாஞ் சகமெவையு முதிக்குமென்றே 
சீலமிலாச சிலமூடா சொலவரன்னோர் 

செப்பியிடும் வாதமெலாஞ சுத்தப்பொய்யே 
யாலயமாம் பரமசிவ சத்தியாலே 

யகிலமுமவ் வதிட்டான பரசிவத்திற் 
கோலமுறக கற்பிதமா மஃதுமந்தக் 
கூறுபடாப பரசிவமே யுண்மையோரில் . 


225 


வேதாந்த மாகசிந்தாமணி. 


887 


அன்னியமோ ரணுவேனு மில்லையென்று 

மகிலமுமே யகண்டபரப் பிரமமென்றும் 
பின்னமிலா வப்பிரம நானேயென்றும் 

பேதமிலாப் பாவனையே திடமாய்ச் செய்வாய் 
சொன்னவிதஞ் செய்வாயே னீயெப்போதுஞ் 

சுகித்திடுவாய் சுகித்திடுவாய் சுகிததேநிற்பாய் 
பன்னியதி லணுவேனு மையமில்லை 
பரமசிவன் றனனாணை பரமாாததந்தான் 


226 


227 


ஆதலினா லிருப்பதென நிகழ்வதென்ன 

வாமவைதான் பிரியமெனக் காண்பதெலலாம 
பேதமிலாச் சத்தியசிற் சுகமேயான 

பிரமமெனும் பாவனையே பெலமாயசசெயவா 
யே தமுறுந தேகாதி யானேயெனறு 

மிலவுலக மெனக்கயலா யுள்ளதென்றும 
பிதிசெயும பாவனையை யொருகாலேனும 

பிரமித்து மனதினிடைப் பெற்றிடாதே . 
ஏதமுறுந தேகமுதல் யானேயென்று 

மிவ்வுலக மெனக்கயலா யுள்ளதென்றும் 
பேதமுறு நிசசயமே பொருந்துமூடன 

பெருமைமிகும் பிராமணனா யிருந்தபோதும் 
சாதியினான் மெத்தவுமே தாழ்மையுற்ற 

சண்டாளன் றானிதனி லையமிலலை 
யாதலினா லவவிதமா நிசசயததை 
யயர்ந்துமொரு காலதது மடைந்திடாதே 


228 


எப்போது மொருபொருளு மிலவேயில்லை 

யிருப்பதெனக் கற்பிதமாய்க் காண்பதெல்லாஞ் 
சறபோத சுககனமாம பரமேயென் றுஞ் 

சந்ததமு மபபரம நானேயென்றுங் 
கறபோல வசைவற்ற நிச்சயத்தைக 

கலங்காம லெப்போது மப்யாசித்தே 
தற்போத சூனியனாய்ப் பரமேயாகித் 
தளர்வுதரும் பவபந்தந் தவிரத்துநிற்பாய் . 


229 


688 வேதாந்த மகநசிந்தாமணி . 
ஆன்மாவிற் கற்பிதமாஞ் சகசீவாதி 

யகிலமுமவ் வான்மாவுக் கயலேயல்ல 
வான்மாவுக் கயலெனவே கண்டபோது 

மாய்ந்திடினவ் வகண்டபர மான்மாவேயா 
மான்மாநா னான்மாநா னான்மாவெல்லா 

மான்மாவுக் கபின்னபரப பிரமநானென 
றான்மாவா மகண்டபரப பிரமந்தன்னை 
ய நவரதம பாவிததவ வடிவேயாவாய் 


230 


இந்தவிதா திடமான நிசசயததோ 

டேகபர பாவனையே செய்தேயததாற 
சிந்தையுறு விகற்பமெலாந் தீர்ந்துஞானஞ் 

செறிந்ததனாற் சினமாத்ர மாகிநிற்பாய் 
சந்ததமா நிச்சயமே சொரூபநிட்டை 

சார்வதனின் முந்தியதா மேதுவாகு 
மந்தவுர நிச்சயமும லயித்தபின்ன 
ரயலறவே தான்றானாயச சுகிக்கலாமே 


231 


ஏகபரி பூரணமாய்ச சராசரஙக 

ளெவைககுமதிட் டான மதாம் பரசிவததை 
சாகைபல பேதததாற பலவாமவேதஞ் 

சமபுவென்றும் விண்டுவென்றும் விரிஞ்சனென்று 
மாகுபுரந் தரனென்று மனலனென்று 

மழிக்கின்ற காலனெனறு மனிலனென்றும் 
பாகமுற மற்றுமுள வமரரென் 
பலவிதமா யங்கங்கே பகரலாகும். 


றும் 


232 


பலவிதமாய்ப பகர்கின்ற வேதவாக்கின் 

பரமான தாற்பரியப் பொருளையெலலா 
மலைவறவே நன்றாக வாயுங்காலை 

யநந்தவித வேதமுமே யகண்டமான 
தகமைமிகு மேகபா சிவத்தைததானே 

தாற்பரியப் பொருளாகச சாற்றுமென்றே 
யிகழ்வறவே ரிபுமுனிவ னிதாகனுககங் 
கேகபர பாவனையே யிசைத்தானன்றே . 


233 


689 


224 


வேதாந்த மநகசிந்தாமணி . 
சத்தியசிற் சுககனமாய்ச் சலனமின்றிச் 

சகலர்க்கு மான்மாவாய்ச சாந்தமாகி 
யத்துவித பூரணமாம் பிரமத்தின்க 

ணலைமன தின் விகற்பங்க ளனை ததுந்தீராது 
சிததமது வேற்றவே கலந்தொன்றாகிச 

* சீரசெல நியாயம்போற சேர்ந்திருககை 
புத்திரனே தன்மயமா நிட்டையென்று 
பூரணமா மறிஞரினாற புகலலாகும . 

. 
சத்தியசிற் சுககனமாம பரமேயெல்லாஞ 

சந்ததமு மதுநானென் றப்யாசிக்குஞ் 
சுத்தபர வாதனையான் மலினமாகச் 

சொல்லியிடும் வாதனைக ளனைத்துந் தள்ளிய 
புத்திரனே பின்பதையு மிழநதெப்போதும 

பூரணமா யிருப்பதுவா நிட்டைமேவி 
யத்து பித பரப்பிரம மயமேயாகி 

யகண்டமதா யிருப்பதுவா முத்திசாாவாய் 
சொலுமலின வாதனையு மனதின்றன்மஞ 

சுத்தபர வாதனையு மனதின்றனம் 
மலையுமொரு வாதனையும் பரத்துக்கில்லை 

தலினா லமமயமா நிட்டை சார்ந்து 
மலினமெனச சுத்தமென மதிக்கப்பட்ட 

மனதுடைய வாதனைக ளொன்றுமின்றிச் 
சலனமிலாச சிலைபோலுங் காட்டமபோலும் 

சற்றேனும் சலியாமற சுகித்திருபபாய . 
அகண்டபர பாவனையே செய்தவற்றா 

லன்னியமா நினைவெவையு மறந்தபின்னா 
புகன்றபர பாவனையு மறநதெபபோதும் 

பூரணமாம் பரபபிரம மயமேயாவாய் 
செகந்தனிலே யெந்தமகா பாவியேனுஞ் 

செப்பியிடு மிப்பொருளைக கேட்டுணாந்தா 
லகந்தனிலே யுள்ள மகா பாவமெலலா 
மழிந்தன்னோ னகண்டபர வடிவேயாவன் 

சீரம் - பால் . 


235 


236 


237 


640 வேதக்த மககசிந்தாமணி . 
எல்லையிலா வேதமெலாஞ் சித்த சுத்திக் 

கேதுவதா முபாசனையை முன்பங்கங்கே 
சொல்லியதாற சித்தத்தின் சுத்தியுற்றோர் 

சுகமாக மோட்சநிலை சார்வதற்கே 
யல்லலிலா வாகாத கனமேயான 

வகண்டபரி பூரணமாம் பாசிவத்திற 
கல்லெனவே யசையாமற் கலந்திருக்குங் 
கள கெமிலா நிடடையினைக் காட்டிற்றன்றோ. 


238 


239 


ஆதலினா லறிவதெலாஞ் சிவமேயென்று 

மசசிவமே நானென்றும பழகப்பட்ட 
சாதகமா முபாசனையாற் சிததசுததி 

சார்ந்ததனாற றன்மயமா நிட்டைகூடிப 
பேதமிலா மோட்சநிலை பெறலாமிங்கே 

பேசியது சததியமே யென்பதாகப 
போ தமுற ரிபுமுனிவ னிதாகனுக்குப் 

பூரணமா நிட்டையினைப் புகனறான் மன்னோ. 
சருவமுமே யகண்டபரப் பிரமெமென் 

சந்ததமு மபபிரம நானேயென்று 
மிருமையிலாப பாவனையே யிடைவிடாம 

லெபபோது முயற்சியுடன் செய்தவற்றான் 
மருவியவிவ வுலகமெலாமுண்மையென்று 

மற்றிந்தத தேகாதி நானேயென்று 
மொருமையிலா விபரீத மொழி ததெப்போது 
முணர்வுருவாம பரப்பிரம மாதரமாவாய் . 


240 


சருவமுமே பரப்பிரமஞ் சத்தியந்தான 

சந்ததமு மதுவே நீ சத்தியந்தான 
பரவியவிவ் வர்த்தத்திற் சங்கையில்லை 

பரமசிவன் றன்னாணை பரமாாததந்தா 
னரியவனே யாதலினா னீயெப்போது 

மகிலமுமே பிரமமென்று மதுசானென்று 
மொருமைதரும் பாவனையே செய்தவற்றா 
வணாவுருவாம பரப்பிரம் மாத்ரமாவாய் . 


241 


வேதாந்த மநகசிந்தாமணி. 


641 


அகணடபர மோட்சத்தை யடைவதற்கிங் 

கதிதிடமா மகம்பிரம் நிச்சயந்தான் 
செகந்தனிலே முக்கியகா ரணமாமைந்தா 

செப்பியது சத்தியமே சங்கையில்லை 
புகன் றருளுஞ சற்குருவின் வசன ததாலும் 

பூரணமாய்ப பழகியதன் பழக்கததாலு 
மகாதனிலே பகமபிரம நிசசயந்தா 

திதிடமா மற்றதனான் மோடசம பேறாம் . 


ன 


242 


ஆதலினா லகம்பிரம நிச்சயந்தா 

ன திதிடமாய் மோட்சநிலை யடையுமட்டு 
மேதமிலா வென்னுடைய வாககியததா 

லெப்போது மெவ்வளவு மிடைவிடாமற் 
பேதமிலா வகமபிரம நிச்சயத்தைப் 

பிரியமுடன் றிடமாக வப்யாசித்து 
வீதலுறும் விகற்பமெலா மிகந்தெப்போதும் 
வேறுபடா மோட்சநிலை மேவுவயே. 


243 


ஒருபொருளு மொருகாலுஞ் செனிக்கவில்லை 

யொருகாலுஞ செனியாதிக கிருபபதெங்கே 
விரிவுறவே செனியாது மற்றிராதும் 

வீதலடைந் திடுமென்ன விளமபலெங்கே 
யரியவனே யாதலினா லகண்டமான 

வதது வித பிரமத்துக கய லேயில்லை 
சருவமுமே பிரமமென்று மதுநானென் றுஞ 
சலியாத பாவனையாற் சாந்தனாவாய், 

. 


244 


எப்பொருளு மெங்கேனு மிருக்குமாகி 

லிவ்விதமா யிஃதுளதென் றியம்பல் வேண்டுஞ் 
சிற்பொருளே யன்றியொரு பொருளுமென்றுஞ் 

சிறிதுமிலாத் தன்மையினா லியம்புதற்கிங் 
கற்பமுமே யிடமில்லை யாதலாலே 

யகண்டபரப் பிரமவடி வானவென்னிற் 
சொற்பொருளோ ரணுவுமிலை யென்றெப்போதுஞ் 
சும்மாவே யிருந்துமிகச் சாந்தனாவாய் 


245 


81 


642 வேதாந்த மகநசிந்தாமணி . 
சகலமுமே பிரமமெனு நிச்சயத்தாற் 

சகமுதலீ துண்மையெனும் பிராநதிநீங்குந் 
திகழ்பிரம் நானென்னு நிச்சயத்தாற் 

றேகமுத னானென்னும் பிராநதிநீங்குந் 
தகுமகனே யாதலினா லெல்லாமென்று 

தற்பிரமந் தானென்று மதுநானென்றும் 
வெகுதிடமா மநுபூதி யடைநதெப்போதும் 
வேற்றவே மிகவுமுப சாந்தனாவாய 


246 


இல்லையென வியம்பியிடும் பொருளுமின்றி 

யிங்குளதென் றியம்பியிடும் பொருளுமின்றிச் 
சொலலியிடுஞ் சொற்பொருளோ ரணுவுமினறிச 

சுமமாவே யிருந்து மகா மௌனியாகி 
யலலலி லா வகண்டபரா நந்தமேவி 

யநாதிபவ துக்கங்க ளனைத்துந் தீர்த்துக் 
கலலெனவே திடமான பரஞானத்தாற் 
கற்பனையோ ரணுவுமிலா முத்திசாாவாய் 


247 


அறிவுற்ற தனைத்துக்கு மதீதமாகி 

யறுபதது நான்குகலைக கதீதமாகிப் 
செறிவுற்ற கலைககெலலாஞ் சாரமாகிச் 

சின்மாதர வடிவாகிச செயலொன்றின்றிக 
கறையற்றுக குணமற்றுக குற்றமற்றுக 

காணகின்ற கற்பனைக ளனைத்துமற்று 
நிறைவுற்ற நிசசலமாம் பரஞானத்தா 
னிரபபயமாய் நிறகின்ற முததிசார்வாய் 


248 


சுருக்கமுறச் சொல்லியிடும் பொருளைக்கேளாய் 

சொன்னதெலாம் பரப்பிரம சொரூபமேயாம 
நெருக்கமுறுஞ் சொரூபமதே நீயுநானு 

நிகலருமா நிதாகவிதிலையமில்லை 
யிருக்குமுதன் மறைமுடியின் பொருளுமீதே 

யெமதீச னெமக்கருளும் பொருளுமீதே 
தருக்கமுட னுறுதியிடும் பொருளுமீதே 
தத்துவஞா னிகளுணரும் பொருளுமீதே . 


249 


வேதாந்த மககசிந்தாமணி . 


தோற்றியிடுந் தோற்றமெலாம் பரமேயென்றுந் 

துவிதமிலா வப்பிரம் நானேயென்றுஞ் 
சாற்றியவிவ் வர்த்தத்திற் சங்கையில்லை 

சமபுபதந் தன்னாணை சத்தியந்தான் 
போற்றிய விவ் வாத்தத்தைச சிரத்தையோடே 

புரையறவே நிததியமுங் கேளாநின்றோ 
வேற்றுமையில் சின்மாதா சொரூபமான 
விமலபர வடிவாகி முத்தராவர் 


250 


சாதனமோர் நான்குமுள வதிகாரிக்குச் 

சாற்றியவிவ் வாததத்தைக் கருணையாலே 
மாதவநீ புகல்வாயேன் மற்றன்னோனு 

மகத்தான பரபபிரம ஞானமேவி 
யேதமுறும் பவதுக்க மனைத்துந்தீரந்திங் 

கிணையற்ற பரப்பிரமா நந்தமுற்றுப் 
பேதமிலாப் பரப்பிரம வடிவேயாவன 
பேசியதிற் சந்தேக மணுவுமில்லை . 


251 


இரவிமுதற் சோதியினால் விலககவொண்ணா 

விதயவிருண் மிகுந்த வெறு மூடனேனு 
நிருமலமா மிப்பொருளை நிததமாக 

நியமமுடன் கேட்டபடி படிப்பானாகிற் 
பரமசிவ கருணையினான் மற்றனனோனும் 

பரஞான சோதியினை யடைநதேயததா 
லிருதயமா ரஞ்ஞான விருளை நீககி 
யேகபர சிவவடிவாய் முததனாவன . 


252 


புத்திரனே வெகுவிதமாய விளம்பியென்ன 

பூரணமாஞ் சிவகருணை பொருந்தினோர்ககே 
யுத்தமமா மிபபொருளைக் கேட்பதற்கு 

மூன மறத் தினந்தோறும் படிப்பதற்கும் 
பத்திவரு மற்றவரே சீவன் முத்திப் 

பதமேவித் தேகமிலா முததிசார்வா 
சத்தியமே யென்றுரிபு நிதாகனுக்குச் 
சலனமிலாப் பரம்பொருளைச் சாற்றினானே . 


253 


644 


வேதாந்த மகநசிந்தாமணி. 


சருவவித வுலகத்துஞ் சார்வதற்குச் 

சாலவுமே யரிதாகிக் குய்யமாகிச் 
சுருதிமுடி யனைத்திலும் சாரமாகிச் 

சுத்தமதாம் பரப்பிரம சொரூபந்தன்னை 
யிருளறவே நேராக வறிவிக்கின்ற 

வியல்புள்ள நான்குமகா வாக்கியத்தின் 
பொருளினையிங் கெலலோாககு மிதமேயாகப் 
பூன்றசிவன் புகன்றபடி புகலுவாமே 


254 


பெருமைமிகு மிருக்குமறை முடியிலுள்ள 

பிரஞ்ஞானம் பிரமமெனும் வாகயமொன்றா 
மிருண் மருவா லெசுர்வேத முடியிலுள்ள 

விலகுமகம் பிரமாஸ்மி வாகயமொன்றா 
மருண்மருவாச் சாமமறை முடியிலுள்ள 

மகததான ததவமசி வாகயமொன்றா 
மரியவதா வணவேத முடியிலுள்ள 
வயமான்மா பிரமமெனும் வாக்யமொன்றாம் . 


255 


நதவித நான்கு மறை முடியின்கண்ணே 
யிருக்கின்ற நான்குமகா வாக்கியத்துண் 
முந்தியதாம பிரஞஞானம பிரமமென்றே 

மொழிந்தமகா வாக்கினுடைப் பொருளைச்சொல்வா 
மைந்தவிதிற பிரஞஞானம் பிரமமென்று 

மருவுபத மிரணடாகு மற்றிவற்றின் 
முந்தியதாம் பிரஞ்ஞான பதத்தினுக்கு 
முககியமா மாததத்தை மொழியக்கேளாய் . 256 


ஞானமதே பிரஞஞான மெனனலாகும 

ஞானத்தாற் சகலமுமே தெரிவதாகும் 
ஞான மதிற றெரிகின்ற சகத்தனைத்தும 

ஞானத்திற் கற்பிதமாய்த தெரிவதாலே 
ஞானமல தன்னியமா யொன்றுமில்லை 

ஞாலமுத லெப்பொருளு ஞானமாதரம் 
ஞான மதே நமதுநிச வடிவமாகும் 
ஞான மதே பரப்பிரம வடிவுமாமே . 


257 


645 


வேதாந்த மநநசிந்தாமணி . 
சருவசக ததிட்டான சொரூபமான 

சத்தியஞா னாநநத வததுதானே 
பிரமமெனும பதத்தினுடை யர்ததமாகும் 

பிரமமதிற் கற்பிதமாய்த் தோன்றாநின்ற 
ஒருபொருளும பிரமததிற கயலேயாகா 

துணர்வுற்ற பொருளெல்லாம் பிரமமாத்ரம் 
பிரமமதே நமதுநிச சொரூபமாகும 
பிரமமதே பிரஞஞான சொரூபமாமே 


258 


மிரஞ்ஞானப் பொருடானே பிரமமா 

கும் 
பிரமமெனும் பொருடானே பிரஞஞானங்கா 
ணஞ்ஞான முதலியதா முபாதியலே 

யகண்டபரம் பொருடானே யிரண்டு போலாம 
பிரஞ்ஞானம் பிரமமெனும வாக்கியார்ததம 

பிறங்கியதா லுபாதியெலா நீங்குமபோது 
விஞ்ஞான கனமான வததுவொன்றே 
வேற்றற வகண்டார்த்த மாகிநிற்கும் . 


259 


பிறிவுற்ற வுபாதியுறுஞ் சீவன்றானே 

பிரஞ்ஞான பதத்தினுடை வாசசியாாததம 
விரிவுற்ற வுபாதியுறு மீசன்றானே 

விளம்பியிடும் பிரமபத வாச்சியார் தத 
மொருமித்த நிருபாதி வத்து தானே 

யுபயவித பதத்திறகு மிலடசியாாததரு 
தெரிவித்த வுபயபத லட்சியைக்யா 
திகழுமகா வாக்கினுடை யகண்டாரத்தங்காண் . 


260 


அறைந்தபடி மகாவாககி னகண்டாாததததை 

யறிந்து மன தமமயமா யிதரமெல்லா 
மறந்து தன தாவரண மனைத்து நீங்கி 

மயக்கமற நிற்பதுவே யகண்டாகாரஞ் 
செறிந்தமனோ விருத தியெனச செப்பலாகுஞ் 

செப்பு மகண் டாகார விருத்திதானே 
யறி நதவரா லதிசுகமாஞ் சீவன் முத்தி 
யாகுமென வங்கங்கே யறையலாமால் . 


261 


646 


வேதாந்த மகநசிந்தாமணி. 


சொன்னவகண் டாகார விருத்திதானே 

சுகமேலா யிருக்கின்ற சீவன் முத்தி 
பின்னையகண் டாகார விருத்திநீங்கிய 

பிராரத்தம் யாவையுமே நீங்குங்காலை 
யன்னியமா முபாதிகளோ ரணுவுமின்றி 

யகண்டேக ரசமான வத்துவாக 
மன்னியிருக் கின்றநிலை விதேகமுததி 
மற்றுமகண் டேகரச நிலைமைகேளாய் , 


262 


ஓதியிடும் பிரஞஞான பதமுந் தள்ளி 

வுரை செய்த பிரமமெனும் பதமுந்தள்ளிய 
பேதமிலாப் பரப்பிரம நானேயென்று 

பிரியமுடன் பழகியபா வனையுந்தள்ளி 
யேதையுமே நினை யாமல் வெறிதிருந்திங் 

கிவ்விதமா யிருப்பதெனு நினைவுந்தள்ளி 
யீதெனவே யுணரவொணா விருப்புத்தானே 
யென்று மகண் டேகரச நிலைமையாமே . 


263 


மன துடைய விகற்பங்க ளனை ததுமின்றி 

மாயை முத லுபாதிகளோ ரணுவுமின்றி 
யனியமிலா வகண்டேக ரசசொரூப 

மாகியிருக கின்றநிலை விதேகமுததி 
சொனநிலைதான் சுபாவமதாய்க் கிட்டு மட்டுஞ் 

சுழல்கின்ற விவகார மனைத்துந்தள்ளி 
யனகவகண் டாகார விருத்திதன்னை 
யலப்பறவே யநவரத மப்யாசிப்பாய் 


264 


புகலுமகண் டாகார விருத்திதன்னைப் 

புரையறவே பழகியிடு மியல்பைக்கேளா 
யகிலமுமே யகண்டபரப் பிரமமென்று 

மது தானே நானென்று நானதென்று 
மிகழ்மறவே யெப்போது மிடைவிடாம 

லேகபர பாவனையே யிதயத்தின்கண் 
விகலமறச செய்வதுவே யகண்டாகார 
விருத்திதனைப் பழகியிடு மியல்பாமைந்தா 


265 


வேதாந்த மககசிந்தாமணி. 


647 


தேகமுத னானென்ன றுவிதவிரத்தி 

திகழ்சாட்சி நானென்னல் சாட்சிவிர்த்தி 
யேகபர நானென்ன லகண்டவிர்த்தி 

யிம்மூன்று விருத்திகளி லிரண்டைத்தள்ளி 
யாகுமகண் டாகார விருத்தி தன்னை 

யநவரத மாதரவார யபயாசித்துச 
சோகமுறுஞ் சித்தவிகற் பங்கடீாத்துச் 
சொன்ன வ கண் டேகர ச சொரூபமாவாய் . 


266 


இன்னவிதம் பிரஞஞானம பிரமமெனனு 

மிலகுமகா வாக்கினுடை யருததஞசொன்னோ 
முன்னியதா யிங்குரைசெய் நீதியெல்லா 

மூன்று மகா வாக்கிலுமே தெரிந்து கொள்வாய் 
பின்னையகம் பிரமாஸ்மி யென்பதாகப் 

பேசுமகா வாக்கினுடைப் பொருளைககேளா 
யன்னவகம் பிரமாஸ்மி வாக்கியத்தி 
லகம்பிரம மஸ்மியெனப் பதமூன்றாமே . 


267 


முந்து மகம பத்ததுக்குச் சீவனாததம 

மொழிபிரம பதததுககவ வீசனாதத 
மந்தமிலாச சீவபர வயிக்யந்தானே 

யஸ்மியெனும் பதததினுடை யருததமாகு 
மிந்தவித மிந்தமகா வாக்கியத்தி 

னேகரச மாகியுள வகண்டார்ததததைய 
புந்தியினா லாய்நதிதனை யநுபவித்து 
புகன்றவகண் டேகரச சொரூபமாவாய் . 


268 


பேதமுறு முபாதியினாற கிஞ்சிஞஞத்வம் 

பிறங்கியசா வஞ்ஞதவ மாதியாவு 
மோதியசீ வேசருடைத் தன்மமபோலா 

முபாதியெலாம் விசாரித்துத் தள்ளுங்காலை 
யாதியிலாச சீவபர வைக்யமிஞசு 

மது தானே யகண்டாாதத மாமவற்றை 
யோதுமகம் பிரமாஸ்மி வாககியததா 
லுணர்ந்தந்த வகண்டார்த்த வடிவேயாவாய் . 


269 


648 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


அனகவகம் பிரமாஸ்மி வாக்கியார்த்த 

மாசிரிய னருளியவா றறிந்தபோதும் 
பினையுமதை யுத்தியுடன் மனனஞ்செய்து 

பிராந்திதரின் சங்கையெலாம் பெயர்க்கவேண்டுஞ் 
சொனவிதமாய்ச சங்கையெலாம் பெயர்ந்தபின்னர்ச் 

சுழல்கின்ற விபரீத மனைத்துநதீர 
வனிசமகம் பிரமாஸமி யென்பதாக 
வாதரவோ டபபியாசம் செய்யவேண்டும் , 

270 


271 


இந்தவிதம் விசாரித்த விவேகியெல்லா 

மேகபர பாவனையே யிடைவிடாமற் 
சந்ததமுஞ் செய்ததனால் விபரீதததைச 

சற்றேனு மிஞ்சாது நாசஞ்செய்தே 
யந்தவகம் பிரமாஸ்மி வாக்கியார்த்த 

மானவகண டாாததத்தி ன நுபவத்தைப் 
புந்திதனிற் பிரதிபாத மொன்றுமின்றிப் 

பூரணமா யெப்போதும் பொருந்தவேண்டும் . 
பலவிதமாம வாதனையுந் தூரத்தளளிப் 

பகாந்தபடி யகணடாரதத மநுபவிப்பா 
யிலகுமகம் பிரமாஸமி வாக்கியாரத்த 

மிவவிதமா யிசைப்புறறோ மினியுனக்குத் 
திலகமதாந் ததவ மசி வாக்கியாரததந் 

திடமாகச் சித்தமிசைத் தெரியசசொலவாந் 
தலைமையதாய்த தயங்கியவிவ வாக்கியத்திற் 
ற தவமசி யெனமூன்று பதங்களாமே 


272 


மாயையெனு முபாதியுறு மீசன்றானே 

மருவிய தற பதமுரைசெய வாச்சியார்த்த 
மாயதன தவித்தையுறுஞ் சீவன்றானே 

யறைகின்ற துவமபதமோர வாசசியார்த்த 
மேயமதா முபாதியெலா மிழந்த பின்ன 

ரேகவிலக கணமான வத்துத்தானே 
தூயபத மிரண்டுக்கு மிலட்சியார்த்த 
தொடர்புற்ற வைக்கியமே யசிபதார்த்தம் . 


273 


649 


வேதாந்த மநகசிந்தாமணி . 
சொல்லியவிவ் வைக்கியமா மகண்டாாத்தத்தைச் 

சுத்தமதாக ததவமசி வாக்கியததாற 
கல்லெனவே திடமாக வறிநதெபபோதுங் 

கலங்காம லகண்டேக ரசமேயாவா 
யெல்லையிலா வகண்டவடி வாகுமட்டு 

மிதரமுணர் விருத்தியெலாந் தூரத்தள்ளிப் 
புல்லுமகண் டாகார விருத்திதன்னைப் 
புறையறவே பழகியதாற பூன்றனாவாய . 


274 


தற்பதலட் சியமான பிரமரூபா 

துவமபதலட சியமான நீயேயாவா 
பறபமுமே யிதிலைய மமைவதில்லை 

யகண்டசிவன் றன்னாணை யறைந்ததுண்மை 
சொற்பமிலா வகண்டபரி பூன்றமான 

சுததமதாம் பரப்பிரம் நீயேயென்று 
செப்பியிடும் குருபரனே குருவாகின்றோன் 
செப்பியவா றறிந்தவனே சீடனானோன . 


275 


உசசமதாங் குருவருளு மகண்டாாதத்ததை 

யுவகையுட னுளளபடி கேட்டபினனா 
நிசசலமாம புத்தியினா னிசசயிதது 

நிருமலமா யதம்பிரம மானேனெனறே 
துசசமிலா வநுபூதி யடைந்தவன்றான் 

றுகளற்ற சறசீடன் மறறோரெலலா 
மெச்செயலைச செய்யினுமே சீடராகா 
ரேகபர மறிந்தவனே சீடனாவன 


276 


சருவமகா மந்திரமு மு தேசிப்போர் 

சாமானய குரவரெனச சாற்றலாகு 
மிருமையிலாப பரப்பிரம நீயேயெனறி 

கிணையற்ற வுபதேசஞ செய்கின்றோனே 
பெருமைமிகுஞ சறகுருவென் றுரைக்கலாகும 

பின்வெகுவாய்ப் பேசுவதாற் பெறும் பேறென்ன 
வரியபா நீயென் போ னாசானானோ 
னகம்பிரம மெனவறிவோன் மாணானானோன் . 

82 


277 


650 வேதாந்த மககசிந்தாமணி . 
ஆதலினாற் பரப்பிரம நீயேயென் றிங் 

கருள்பவனே யாசிரிய னெனவேயோர்ந்து 
சாதகமாஞ் சற்குருவி னுபதேசத்தைச் 

சத்தியமா நம்பியதைச் சாதிப்போனே 
பேதமிலா வகண்டபரப் பிரமஞானம் 

பெற்றதனாற் பவபந்த மனைத்துந் தீர்ந்து 
போதகன மானபர வடிவேயாவன் 
புகன்றதிலோ ரணுவேனு மையமில்லை . 


278 


அகிலமறை முடிவுக்கு மகண்டமான 

வத்துவித பரப்பிரம சொரூபாதானே 
தகைமைமிகுந் தாற்பரியப் பொருளாமென்றுந் 

தற்பிரம நீயென்று முபதேசித்த 
மகிமைமிகுஞ் சற்குருவின் வாக்கியத்தான் 

மகத்தான பரம்பொருளைக் கேட்டுள்ளத்தில் 
விகலமற வறிவிதுவே சிரவணங்காண் 
வேறொன் றுஞ் சிரவணமே யன்றுமைந்தா 


279 


அருள்வடிவா மாசிரிய னருளிச்செய்த 

வகிலமகா வாக்கினுடை யகண்டார்த்தத்தை 
மருளறவே கேட்டுணர்தல் சிரவணங்காண் 

மற்றதெலாஞ சிரவணமே யாகாதென்றுஞ் 
சிரவணமே செயலுற்ற பொருளை மீண்டுஞ் 

சிரத்தையுடன் யுத்தியினாற சிந்தை செய்தல் 
பிரமையெலாந் தீர்க்கின்ற மனன மாகும் 
பேசியவிம் மனனததின் யுததிசொல்வாம். 


280 


திரிசியமாய்ச் சிதைகின்ற வுடனானல்ல 

தியங்கியிடும் பெளதிகமாம் பொறி நானல்ல 
பிரிவுபெறு நாநாவா முயிர்நானல்ல 

பிறந்து நசிக் கின்றமன முதனானல்ல 
விருள்வடிவா மஞ்ஞான வுருகானல்ல 

விவையாவு மொருமித்த திரணானல்ல 
நிருமலமா யாவையுமே நிகழ்த்தாநின்ற 
நீக்கமிலாச் சின்மாத்ர சொரூபமோான் . 


281 


651 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 
தூ லவுடல் சூக்குமதே கத்திலில்லை 

தூலவுடல் சூககவுட லிவ்விரண்டு 
மாலயமாங் காரணதே கத்திலில்லை 

யவைமூன்றுந் துரியத்தி லிலவேயிலலை 
கோலமுறு தேகமெலா மிலாததாலும் 

கூறுபடாச் சின்மாதர சொரூபமொனறே 
காலமொரு மூன்றிலுமே யிருப்பதாலுங் 
களங்கமிலாச சின்மாததிர சொரூபமேநான் . 


282 


கன வினிடை நனவில்லை யிவவிரண்டுங் 
காரணமாஞ் சுழுத்தி தனி லில்லையந் 

த 
நனவுகனாச் சுழுத்திகளுந் துரியததில்லை 

நாலுவித வவத்தைகளுஞ சுத்தததில்லை 
சொனவிதமா யவித்தையெலா மிலாததாலுஞ் 

சுத்தமதாஞ சின்மாதர சொரூபமொன்றே 
யாவாத மழியாம லிருப்பதாலு 
மததுவித சின்மாதர சொரூபமேநான . 


288 


தேகமுதற் சடமான விவையனைத்தும் 

திரிசியமாய்க கடமெனவே நசிப்பதாலு 
மேகபர சின்மாத்ர வடிவாமான்மா 

வெப்போது திருக்குருவா யிருப்பதாலும் 
பாகமுறுந் தேகாதி மிததையாகும் 

பகுப்பற்ற வான்மாவே யுண்மையாகு 
மாகையினாற் றேகாதித திரணானல்ல 
வநுசூத வறிவான வான்மாவே நான . 


284 


சத்தியஞா னாநந்த சுபாவமான 

சகலவாதிட் டானபரப பிரமத்தின் கட 
சித்திரவ நிருதசட துக்கமான 

செகத்தெல்லாங் கற்பிதமாய்த் தோற்றலாலே 
யித்துவித செகததெல்லா மாயுங்காலை 

யிலகுமதிட் டானபரப் பிரமமேயாஞ் 
சுத்திகையிற் கற்பிதமாய்த் தோற்றும் வெள்ளி 
சோதிக்கி லதிட்டான சுததிதானே , 


285 


850 


வேதாந்த மககசிந்தாமணி 


இருமையெனத் தோற்றியவிச் சகத்தனைத்து 

மிருக்கின்ற திலங்குகின்ற தின்பமென்ன 
மருவியவிவ வநுபூதி யாயுங்காலை 

மன்னுமதிட் டானத்தின் சுபாவமேயாஞ் 
சருவவதிட் டானபரப பிரமததுக்கே 

சத்தியஞா னாநந்தத் தனமையன்றி 
யொருபொழுது மிலலாத வெறுமபொய்யான 
வுலகததுக கோதியவித தன்மையுண்டோ . 

. 


286 


காலமொரு மூன்றிலுமே யிருககையாலுங் 

கற்பிதமாம யாவையுமே விளககலாலுஞ் 
சாலவுமே யாவையினு மினிமையாலுஞ 

சததியஞா னாநந்த சொரூபநானே 
யாலயமா மென்னிடையிற கனவேபோல 

வகிலமுமே கறபிதமாய்த தோற்றலாலே 
கோலமுறத தோற்றியிடுக தோற்றமெல்லாங் 
குறைவற்ற வதிட்டான வடிவாநானே . 


287 


என்னிடையிற் கற்பிதமாய்க கனவினகணணே 

யிலங்கியதாம யாவையுமே யாயுங்காலை 
மன்னுமதிட்டானமதா நானேயன்றி 

மறறெவையு மெனக்கயலா யிலாததேபோற 
பின்னமிலா வெனனிடையி னனவின் கண்ணே 

பிறங்கியதாம யாவையுமே யாயுங்காலை 
யன்னவதிட் டானமதா நானேயன் 
யற்பமுமே யெனக்கயலா யிலவேயில்லை. 


றி 


288 


ஓதியவா றுண்மையினை யோருஙகாலை 

யுபாதியிலா வென துநிச சொரூபத்துக்கும் 
பேதமிலாப் பரப்பிரம சொரூபத்துக்கும் 

பேசுமிலக் கணமொனறா யிருப்பதாலே 
யாதியிலா வகண்டபர வடிவே நானென் 

றநவா த மாய்வதுவே மனனயுத்தி 
மாதவனே யிவவிதமா மயக்கம் தீர 
மனனத்தின் சாதகமாம் யுத்திசொன்னோம் . 


28U 


வேதாந்த மகநசிந்தாமணி . 653 
சந்தனமென றோதியிடும் விருடசமீதே 

சஙகையறக் காணென்னு மாததன்சொல்லைச 
சுந்தரமாக் கேட்கினுமே யதனை நன்றாச 

சோதித்தே சங்கையெலாந் தீரப்பதேபோ 
லந்தமிலாப் பாப்பிரம நீயேயென றிங் 

காசிரிய னருளினுமே யதனை நன்றாய் 
புந்தியுறும் யுத்தியினால் விசாரஞ்செய்தே 
பொருந்தியதன் சங்கையெலாம போககவேண்டும் . 290 


சிரவணமு மனனமுமே செய்தபினனா 

செறிவுற்ற விபரீத மனைத் துந்தீர 
விரவுபக லெப்போது மிடைவிடாம 

லினிமையொடு நிதிததியாசஞ செயயவேண்டும் 
பரவியிடும் விசாதீய விருத்தியின்றிப் 

பரம்பரையான் சசாதீய விருத்திதானே 
யிருமையிலா நிதிததியாச மாகுமித்தா 
லெய்தியதன விபரீதம யாவுந்தீரும் 


291 


செகம்பரனா னீதெனவே வேறுவேறாய்ச 

செறிகின்ற விசாதீய விருத்தியின்றி 
யகம்பிரமம் பிரமமக மகமெல்லாடெடன் 

றநவரத மிடையறவே தொடராநின்ற 
தகுமபிரம பாவனை யாம விருததிதானே 

தடையற்ற சசாதீய விருததியாகு 
மிகும்பிரிய முற்றி தனை யபயாசிக்கின 
மேவுவிபரீதமெலா மடைவாய்த தீரும , 


292 


பொருந்திநிதஞ செய்கின்ற சிரவண ததாற் 

புகலுமசம பாவனை தான் முன்புநீங்கி 
வருந்திநிதஞ் செய்கினற மனனந்தன்னால் 

வாளாவாஞ் சமசயபா வனையுநீங்கி 
விரிந்து நிதஞ் செய்கின்ற நிதித்தியாசத்தால் 

விபரீத பாவனை யு நீங்கும்போது 
நிரரந்தரமாம் பரப்பிரம சாடசாதகார 
நிசசலமாக தன்மன தி னிகழுமன்றே. 


உ 


293 


654 வேதாந்த மக்கசிந்தாமணி 
சத்துருவாம் பிரதிபந்த மொன்றுமின் றிச 

சலனமிலாப் பரப்பிரம சுகத்தைமேவி 
யித்துவித நினைவணுவு மிலாது நீங்கி 

யிருளான வாவரண மனை தது நீங்கிச 
சித்துருவாம் பரப்பிரம சொரூபததின்கண் 

சீரசல நியாயம் போற் சோந்துநிற்கும் 
புத்தியுடை விருத்தியினிற் பரதிவிம்பிக்கும் 
பூரணசை தன்னியமே சாட்சாதகாரம. 


294 


பேசியவிப் புத்தியுடை விருத்திதானே 

பிறங்குமகண் டாகார விருத்தியாகு 
மாசறவிவ விருத்தியினிற பாதிவிம்பிக்கு 

மறிவுருவே யகண்டபர சாட்சாத்கார 
நேசமொடிவ வகண்டபர சாடசாத்கார 

நிட்டையினைப் பெற்றவரே முத்தராவ 
ரீசனுடை யுபயதிருப் பதந் தனனாணை 
யியம்பியதி லெள்ளளவு மையமில்லை . 


295 


இன்னவித மூன்றுமகா வாக்கியத்தி 

னேகரச மாகுமகண டாாத்தஞ்சொன்னோம் 
பின்னையுனக கயமான்மா பிரமமென்னும் 

பேசுமகா வாக்கினுடைப் பொருளைச் சொல்வா 
மன்னியமி லந்தமகா வாக்கியத்தி 

லயமான்மா பிரமமெனப் பதமூன்றாகும் 
பன்னுபத மூன்றுக்கு மடைவேயாகப் 
பகர்கின்ற வருத்தத்தைப் பரிந்து கேளாய் . 


296 


சித்திரமா முபாதியுறுஞ் சீவன்றானே 

செப்புமயம் பதத்துக்கு வாசசியார்த்தம் 
வித்தரமா முபாதியறு மீசன்றானே 

விளம்பியிடு மான்மபத வாச்சியாரத்தஞ் 
சுத்தமதாஞ் சீவபர சொரூபந்தானே 

சொல்லியவிவ் வுபயபத லட்சியார்த்த 
மத்திரமா முபயபத லட்சியத்தி 
னைக்சியமே பிரமமெனும் பதத்தினர்த்தம் . 


297 


வேதாந்த மககசிந்தாமணி. 


655 


அறைந்தவண மிந்தமகா வாக்கியத்தா 

லைக்கியமா மகண்டார்த்த மறிந்துகொண்டு 
செறிந்தபர சீவருடை யுபாதியெல்லாஞ் 

செவ்வியதாம் விசாரத்தா னேதிசெய்திங் 
கறிந்தபடி யகண்டபர வடிவேநானென் 

றநவரத மாதரவா யப்யாசித்து 
மறந்தநின துருவான வகண்டாரத்தததை 
மறவாம லெப்போது மதுபவிப்பாய , 


298 


மற்றுமொரு விதமாயிவ் வாக்கியத்தின் 

மதிக்கின்ற பொருளினையு முரைப்பக்கேளாய் 
சற்றுமிருண் மருவாத சுவப்பிரகாச 

சைதன்ய வடிவான பிரத்யககான் மா 
வுற்றவய மான்மாவென் றுரைக்கப்பட்ட 

வு பயவித பதத்துக்கு மருத்தமாகும் 
முற்றுமிலா விவவுலகின் மூலவத்து 
மொழிவுற்ற பிரமபதத தருததமாமே. 


299 


பாவனமாம் பதங்களுடை லட்சியத்தின் 

பகுப்பற்ற வைக்கியமே வாக்கியாாததஞ 
சீவபர பேதத்துக கேதுவாகச 

செறிகின்ற வபரோடச பரோடசததுவாதி 
யாவையுமே யுபாதியினாற செறிந்ததென்றே 

யிதனையெலாம் விசாரித்து நேதிசெய்தி 
கோவலற மிஞசுவதா மகண்டாாததததை 
யுரைத்தபடி யெப்போது மநுபவிப்பாய 


300 


இன்னவித மிருக்கு முதல் வேதாந்தத்தி 

லிலங்கியவிந் நான்குமகா வாககியததின் 
பின்னமிலா வைக்கியமா மகண்டாாததத்தைப் 

பேதமெனும் பிராந்தியெலாந் தீரும்வண்ணம் 
மன்னசிவ னருளியவா றடைவாய்ச்சொன்னோ 

மறைந்தபடி யழுத்தமுற வப்யாசித்தே 
நின்னுருவாய் நிலைபெற்ற வகண்டார்ததத்தை 
நிருமலமாய் நீயென்று மநுபவிப்பாய் . 


301 


656 


வேதாந்த மநநசிந்தாமணி 


சுயமது வாந் தத்வமசி யென்னும் வாக்கியம் 

சொல்லுமுப தேசமகா வாக்யமாகு 
மியலுமகம் பிரமாஸ்மி யென்னுமவாக்கியம் 

மிலகுமது பூதிமகா வாக்யமாகு 
மயன மருவாப பிரஞஞானம் பிரமவாக்யம 

மனனத்தி னபபியாச வாகயமாகு 
மயமானமா பிரமமென வறையுமவாக்கிய 
மதற்கெலலாஞ சமமதமாம் வாகயமாமே . 


302 


ஆதலினாற் றதவமசி வாக்கியத்தா 

லருளியவா றகண்டார்த்த மறிந்து கொண்டு 
பேதமறப் பிரஞஞானம் பிரமமென்று 

பேசுமகா வாகசதனான் மனனஞசெய்து 
வாதகமி லயமான்மா பிரமமெனறும் 

வாககதனாற சரியெனவே சமமதித திங் 
கோதுமகம பிரமாஸ்மி வாக்கியத்தா 
லுரைததவகண் டாாதா ததை யநுபவிப்பாய் 


303 


தது 


அனிசமகம பிரமாஸமி வாககியததா 

லகணடபர பாவனையே யபயாசிது 
நனிமருவும் பாவனையா நாமரூப 

நாட்டமெலா நன்றாக நாசஞசெய்து 
துனிமருவுந் துவிதததின றொடாபேயின்றித் 

துகளற்ற வகண்டாாதத மநுபவி 
வனியமிலா வகண்டாாதத வடிவேயாவா 
யவவண்ண மாகுவதே யகண்டமோட்சம் . 


ததவ 


304 


தனது நிச வடிவான வகணடார்த்தத்தைத் 

தவிரவொரு பொருளுமொரு காலுமில்லை 
பினையுளதாயக காண்பவெலாஞ சுததப்பொய்யே 

பேசியவப் பொய்வடிவு மாயுங்காலை 
யனியமிலா வகண்டபரப பிரமந்தானா 

மறைந் ததிலோ ரணுவேனு மையமில்லை 
சொனவகையே யகண்டாாத்த ஞானமபெற்றுச் 
சுத்தபா வடிவாகி முத்தனாவாய் 


305 


657 


வேதாக்த மககசிந்தாமணி. 
சகலமறை முடிவினுமே சாரமாகிச் 

சாலவுமே சாருவதற் கரியதான 
மிகவுமகா ரகசியமா மிவ்வர்த்தத்தை 

மெய்யுணாவா நந்தவடி வானவீச 
னிகழ்வறவே புகன்றவிதம் புகன்றோமியாமு 

மிப்பொருளை யிசைததபடி கேட்டுணர்ந்தோர் 
பகைமருவும் பவபந்த மனைத்துந் தீரந்து 
பகுப்பற்ற பரப்பிரம் வடிவேயாவா. 


306 


அகிலசகக நாயகனாம பரேசன றன்னை 

யநவரத மாதரவா யாராதித்து 
மிகவு மருட பெற்றவரே மன தினசுததி 

மேவினராய் விளமபுமகா வாக்கியத்தின் 
றகுபொருளைத தடையறவே யநுபவித்துத 

தன்மயமே யாவரென நிதாகனுக்கு 
நிகழ்வுறவே ரிபுமுனிவன் கருணையாலே 
நிகிலமகா வாக்குகளின் பொருளுஞ்சொன்னான் . 


307 


308 


முத்தியுற வேண்டுமென விசசை செய்தான் 

மோட்சத்தின் பொருட்டேதன் னுயிாதரித்தல 
பததியுட னன்றாக விசாரஞ்செய்தல 

பாங்காகப் பரப்பிரம ஞானமெய்த 
லித்துவித சகததையெலா மறமறத்த 

லித்தனையும் பரமார்த்த தசையிற்பொய்யே 
யததுவித பரப்பிரம மொன்றேயுண்மை 

யதுவே நீ யணுவுமிதி லையமில்லை 
வீதலுறாச் சாதனமோா நானகுமுறறோன 

விசாரத்தி லதிகாரி யானோனென்னல 
பேதமுறாச் சீவபர வைகயந்தானே 

பேசியிடு நூலுக்கு விடயமெனனல 
போதமறை முடிவிற்கும் பிரமததிறகும 

போதகபோத் தியபாவ பந்தமென்ன 
லேதமுறு மஞ்ஞான மனைத துநீங்கி 
யெப்போதுஞ் சுகிப்பதுவே பலமாமென்னல் . 

83 


309 


வேதாந்த மநகசிந்தாமணி . 


ஈதுமுதற் பலவிதமாய்ப் பகுத்தங்கங்கே 

யியம்பியதா மெய்பொருளுஞ் சுத்தபபொய்யே 
பேதமுறு மிவற்றையெலாம் பகுததங்கங்கே 

பேசியிடுஞ் சொலவுகளுஞ் சுத்தப் பொய்யே 
மாதவனே யப்பொய்யு மாயுங்காலை 

மன்னுமதிட் டானபரப் பிரமாதான 
மாதலினா லகண்டபரப் பிரமந்தானே 
யநவரத மகமென்று நிதித்யாசிப்பாய் 


310 


311 


மிகமிகவுஞ் சத்தத்தை விரும்பிச்சொல்லன் 

மிகவாக்கின் றுககத்துக் கேதுவாகும 
புகல்பலவாஞ சததத்தைப் பரிந்து கேட்டல் 

பொருந்துமனோ மயக்கததுக கேதுவாகும் 
வெகுவிதமா மாததத்தை விசாரஞசெய்தல 

விவிதமனோ துக்கத்துக் கேதுவாகுரு 
தகுமகனே யாதலினா லனை ததுந்தளளித 

தற்பிரமந் தானெனவே நிதித்யாசிப்பாய் . 
வுத்தமமாம புததியுறும புருடாமுன்பிங் 

குறறுணரத தகுபொருளை யோாந்துணாநது 
சத்தியமா மபபொருளின் சாடசாதகாரஞ 

சாரநிதித யாசததைச செய்யவேண்டும் 
மெத்தவுமே நிதித்யாச விரோதமாக 

மேவிய நூல் விசாரணையாற காலந்தள்ள 
லித்தனையும் புத்தியுளோராக குரியதன்றென் 
றிவவிதமாய்ச சுருதிமுடி வியமபுதன்றோ. 


3/2 


பூரக 


புரையறவே யுணாபொருளை புணர்ந்தபின்னர் 

ரணமா மபபொருளின் சாட்சாதகார 
மருவியிட நிதிதயாசஞ் செய்வதல்லான் 

மற்றிறையு நூல்வழியே செல்லவொண்ணா 
தெரிபொருளை நூல்வழியா லறிந்த பின்னா 

தெரிவித்த நூன்மொழியே மீண்டுஞ்சொல்ல 
லுரைதருதன் வாக்குக்குத துக்கமென்றே 
யுபநிடத வசனமெலா முரைத்தவன்றோ. 


313 


659 


வேதாந்த மாகசிந்தாமணி . 
ஆதலினாற் றானியத்தை படைந்த பின்ன 

ரங்குற்ற பலாபலத்தை யெறிதலே போ 
லேதமற வுணர்பொருளை யுணர்ந்தபின்ன 

ரிங்குற்ற நூலையெலா மெறிதலவேண்டும் 
வாதகமா நூலைபெலா மெறிந்தபின்னா 
வருந்தியுமே யநவரத 

மிடைவிடாமற 
போதமுறச சாதகமா நிதிதயாசததைப் 
புரியுடனே பூரணமாய்ப பழகலவேண்டும் , 


314 


315 


மெய்யுணர்வா நாதபரப பிரமததினகண 

மேவியதன் கன வெனவே சகததனை ததும 
பொய்யுருவாய்த் தோற்றுமெனறு மவையுமாயிற 

பூரணமாம் பிரமமென்றுந் தனதுமாணா 
னுய்யவெகு விதமான ஏலின்சொலலை 

யுபதேச காலத்தி லுரைப்பதலலான் 
மையணுவு மினறியதன் ன நுபவததின 

மருவியவித நூல்வசன மிறையுமில்லை 
புத்திரனே யாதலினா லுபதேசத்திற 

புகழ்கினற தூன்மொழிக ளனை ததுந் தளளிச 
சத்தியசிற் சுககனமாம் பரமேயாகச 

சலியாம லிருப்பதுவே யறவுகன்றா 
மத்திரமே யநவரத மிருப்பதற்கி 

கசைவுற்ற தன மனது வசமுறாதே 
னித்தியமாம பரப்பிரம நானேயென்று 
நிரந்தரமாய் நிதிதயாசஞ செயய வேண்டும் . 


5 


316 


நிரந்தரமாய் நிதிதயாசஞ செயவதறகு 

நிலையற்ற தன்மனது வசமுறுதேற 
றிரிந்தலையு மன துவச மாகுமட்டும் 

திடமாக விசாரணையே செய்யவேண்டும் 
பொருந்திய நூல் விசாரணையாற சித்தமெள்ளப 

புரையற்றுப் பூரணமாம பரத்திலோயு 
முரந்தரு நூல் விசாரணையே யொழியவேறோ 
ரூபாயமுமே சிததசெயத தருவதில்லை. 


311 


660 வேதாந்த மநகசிந்தாமணி 
சித்தசெய் மாத்திரமே சீவன் முத்தி 

சித்தசெய மாத்திரமே விதேகமுத்தி 
நித்தியமாய் நிதித்யாசஞ் செய்வோருக்கே 

நிகழ்த்தியவச் சித்தசெய் நேரேபேறாஞ் 
சித்தசெய மலலாம லநந்தோபாயஞ் 

செய்யினுமே முத்தியிலை யாதலாலே 
புத்திரவச சித்தசெயம பொருந்தவேண்டிப் 

பூரணமா யெப்போது நிதித்யாசிப்பாய். 
நினக்கயல்போற் றோற்றியவிந் நாமரூப 

நிகிலமுமே நீயலது வேறேயனறு 
தனக்கயல்போற் கனவிலுணர் நாமரூபா 

தானலது சோதிககில வேறேயுண்டோ 
வென ககயல்போற் காண்பதெலாம் யானேயென்று 

யான்றானே யேகபரப் பிரமமெனறும 
மனக்கவலை யாவையுமே தீருமட்டும் 
மறவாம லெப்போது நிதிதயாசிபபாய . 


318 


319 


அகம்பிரமம் பிரமமக மகமெலலாமென் 

றாவரத மாதரவாயப் பழகப்பட்ட 
தகும் பிரம பாவனையா நிதிதயாசத்தாற 

றங்குமனோ விகற்பமெலாந் தவிர்ந்த பின்ன 
ரகமபிரம வாககியததி னிலடசியாாதத 

வநுபூதி யடைந்தந்த மயமேயாகிச 
சகம்பரநா னென்றணுவு நினையாவணணஞ் 
சந்ததமுஞ் சலியாமற சாந்தனாவாய் 


320 


சந்ததமுஞ சலியாமற சாந்தமாகிச் 

சன்மயமாய் நிற்பதுவே சாட்சாதகார 
மைந் தவதே மாசற்ற சீவன்முத்தி 

மற்றதுவே மகத்தான விதேகமுததி 
யிந்த நிலை யெமதீச னருளுளளோர்ககே 

யிசைத்தவண மிருமையற வெளிதாயெய்துஞ் 
சுந்தரமாஞ சுருதிமுடி வனை ததினாலுஞ் 
சொல்லிமுடி வுற்ற பொருட் சுருக்கமீதே. 


321 


661 


வேதாந்த மகநசிக்தாமணி . 
துகளிலதிட் டானபர சிவத்தின் கண்ணே 

தோன்றியிருந் தடங்கியவிச் சகத்தனைத்தும 
புகலுமதிட் டானபர சிவமேயென்றும் 

பூரணமா மசசிவமே நாமேயென்றும் 
பகறலுறு மறைமுடியா லகண்டைக்யத்தைப 

பாவித்துப் பரோட்சமிலா தநுபவித்தோர்க் 
கிகழ்வுதருஞ் சோகமிலை மோகமில்லை 
யிபபேத தரிசனமோ ரிறையுமில்லை 


322 


நாசமிலா திருப்பதனா னானேசத்து 

நாடியெலா மறிவதனா னானேசித்து 
நேசமதாய் நிற்பதனா னானேயின்பம் 

நிகழ்த்தியவா சததியசிற சுகமாநானே 
பேசியவிவ் விலக்கணமாம் பிரமமென்றே 

பேதமிலா வகணடபர நிசசயத்தை 
யாசறவே யதிதிடமா யடைந்தவற்றா 
லகண்டபர மாநந்த மநுபவிப்பாய் 


329 


இருக்கின்ற திலங்குகின்ற தின்பமெனறு 

மியம்பியிடு நாமமொடு ரூபமென்று ; 
தருக்கமிடு மிவவமுச பஞசகததிற 

மயங்கிய முன் மூன்ற முசம் பரத்தின்ரூபஞ் 
சுருக்கமுறு மிரண்டமுசஞ சகத்தின்ருபஞ 

சொற்பொருளா மிவ்வமுச மிரண்டுந் தள்ளி 
நெருககமுறுஞ் சததியசிற் சுகமாய்மீந்து 
நின்றபர நானெனவே நிசசயிப்பாய 


324 


அதிட்டான சத்தியசிற சுகமாமமச 

மகிலபரி பூரணமா யொன்றாய்நிறகு 
மிதிற்றானே கற்பிதமா நாமரூப 

மிரண்டெனவே பரிச்சின்ன மாகிநிற்கு 
மதித்தாயும் விவேகத்தாற் கறபிதததை 

மன்னுமதிட் டானமென வுணர்ந் தெப்போது 
நிதிதயாசஞ் செய்துமனோ விகற்பந் தீர்ந்து 
நிரதிசய வாநந்த மநுபவிப்பாய் ., 


325 


வேதாக்த மாகசிக்தாமணி . 
சிதாகாய மானபரப் பிரமத்தின் கட் 

செகசீவ பரங்களெலாம் பொய்யாய்த் தோன்று 
நிதாகவிதை விவேகததா னே திசெய்து 

நிருமலமாய் நின்ற பரப் பிரமந்தானே 
சதாவுமக மகமெனவே நிதித்யாகித்து 

சலமன தின் விகற்பமெலாக தவிர்த்தெப்போது 
மதாகியிருக கின்ற நிலை யடைந்தவற்றா 
லகண்டபர மாநந்த மதுபவிப்பாய் . 


326 


227 


துவிதமென்றுந் துவிதமொடத் துவிதமென்றும் 

தூயபர மாத்துவித மதமீதென்று 
மிவிதமென்று மவிதமென்று மில துண்டென்று 

மிவைமுதலா யங்கங்கே வியம்பலுற்ற 
விவிதமத மிவையுரைசெய் வாதியாவும் 

விசாரிக்கில் விமலபரப் பிரமந்தானாங் 
குவிதலுறாப் பரப்பிரம் மதுநானென்று 

கோதறவே பாவித்துக் குறைவு தீர்வாய் . 
நிதாகவெகு விதமாக நிகழத்தியென்ன 

நிகலமுமே கிமலசிதா காயகதானாஞ் 
சிதாகாய மது பிரம வடிவமாகுஞ் 

சிதாகாய மதுவேநின் வடிவமாகு 
முதார முறு புத்தியினா லுரைத்தவண்ண 

முணாவதெலாஞ் சிதாகாய சொரூபமென்றுஞ் 
சதாவுமதே யகமென்று நிதிதயாசித்துச் 
சற்றேனுஞ சலியாது சாந்தனாவாய 


328 


நிகிலவதிட் டானபர சிததுத்தானே 

நிருமலமாய நிறைவுற்ற வாகாயம்போ 
லகிலபரி பூரணமா யமலமாகி 

யத்யந்த சூட்சுமமா யசங்கமாகும் 
தகமைசெறிந் திருக்கின்ற தன்மையாலே 

தயங்குசிதா காயமெனச சாற்றலாகு 
மகிமைமிகுஞ் சிதாகாய மதுநானென்றே 
மறவாமற் பாவித்து மயக்கந் தீர்வாய் . 


329 


வேதாந்த மாகசிந்தாமணி 


668 


சின் மாத்ர மானபரப் பிரமத்தானே 

செகசிவ பரங்களெனத் தெரிவதாலே 
யெண்மாத்ர மாகினுமிச் சகசீவாதி 

யிதரமல விவையாவுஞ் சின்மாதரந்தான் 
பொன்மாத்ர வடிவான கடகமாதி 

பொன்னையலாற் சற்றுமய லாவதுண்டோ 
மண்மாத்ர மானகட சரவமாதி 
மண்ணையலான மற்றணுவு மனியமாமோ 


330 


அகண்டபரி பூரணமாம் பிரமாதானே 

றிவற்றோாக குலகெனவே தோற்றினாலும் 
புகன்றபல விதமான வுலகந்தானே 

பூரணமா மறிஞருக்குப் பரமாய்த தோற்றுந் 
திகழ்ந்தெதிரே யிருக்கின்ற விரச்சுதானே 

தெரிவற்றோக் கரவெனவே தோற்றினாலு 
நிகழ்ந்தரவே தெரிவுற்றோாக கிரசசுவாக 
நிகழ்கின்ற நீதியினை கணடோமன்றே . 


331 


படருற்ற நூறானே படம்போலாகப 

டரவியதிற் குறுக்குநெடுக காவதேபோற 
தொடாபுற்ற பரந்தானே சகமபோலாகத 

தோன்றிய திற குறுக்கு நெடுக் காகநிற்கு 
மடருற்ற விவேகத்தா லறைந் தவணண 

மாய்நதெவையு மகண்டபரப் பிரமமென றுந் 
தடமுற்ற பரப்பிரம் மதுநானெனறுந் 
தடையறவே பாவித்துத் தளர்வு தீரவாய 


332 


நிற சலமா முணாவுற்று நிறைந்துநிற்கு 

நிலையதுவே நிகரற்ற மோடசமாகுந் 
துச்சமிலா வந்தநிலை தொடர்ந்தோரமீண்டுந் 

துன்பமுறார் துகண்மருவரா சுகமேசார்வ 
ரெசசெயலுஞ் செய்து முடிந் தவரேயாவ 

ரெப்போது மேகபர வடிவாய்நிற்ப 
ருச்சபர வடிவான வன்னோருககிவ 
ஆனபவ விவகார மென்றுமில்லை . 


333 


664 


வேதாந்த மதகசிந்தாமணி. 


பரம 


சங்க 
கற்ப காரியமாஞ் சகத்தின்றோற்றஞ 

சற்றேனுஞ சார்ந்திடுமே லுடனேயித்தைப் 
பங்கற்ற பரப்பிரம மெல்லாமென்றும் 

மதுவே நானென்னும் பாவித்துத் தீர் 
மங்குற்ற மனதென்னு மகத்தாம் வியாதி 

மாறாது தொடாநதிடுமே லுடனேயித்தை 
யங்குற்ற வகண்டபரத தியானமென்னு 
மதிசயமா மவுடதமுண் டதஞ்செய்மைந்தா . 


334 


மாயையினாற் கறபிதமாம் பேதமேது 

மனதினிடைத் தோன்றியிடி னுடனேயத்தை 
தூயபரப பிரமததின் றியானத்தாலே 

துகளறவே துடைத்துநிச சொரூபமாவா 
யாயதன தவிததையினாற் றேகமாதி 

யகமெனவே தோன்றியிடி னுடனேய ததை 
நேயபர சின்மயமா மான்மததியான 
நிட்டையினா னீக்கிநிச சொரூபமாவாய் 


335 


கொடியவகங் காரமெனுஞ் சத்துருததான் 

குறைவு தரக் கூடியிடி னுடனேயத்தைச் 
சடிதியகம் பிரமமெனுந் தியானவாளாற் 

சங்காரஞ் செயதுநிச சுபாவமாவாய் 
கடியமனக் கிரநதிதொடர்ந் திடுமேயாகிற 

கலங்காது தையிரியமா யுடனேயித்தை 
நெடியபர பாவனையாஞ் சக்கரத்தா 
னிமிடத்தி லறுத்து நிச நிலையினிற்பாய் . 


336 


தேகமுத னானென்னு மதயாசந்தான 

றீராது தொடர்ந்திடுமே லுடனேயித்தை 
யேகபரி 

பூர் 

ரணமாம் பரநானென் 
மிவ்விதமா முறுதியினா லிறக்கச் செய்வா 
யாகுமனான் மாவென்னும பிசாசநதோன்றி 

லமலான்மத் தியானமெனு மந்திரத்தால் 
வேகமுடன் பிசாசமதை யணுகாதோட்டி 
விமலான்ம வடிவாக விளங்கிற்பாய் 


337 


665 . 


வேதாந்த மநகசிந்தாமணி . 
பலவிதமாஞ் சந்தேக மெனும்பிசாசு 

பயமுறவே தோன்றினுநீ பயப்படாம 
லலைவில்பர பாவனையா மந்திரத்தா 

லையமெனும் பிசாசதனை யதஞ்செய்வாயா 
னிலைமருவாத் துவிதமெனும் பிசாசு மீண்டு 

நிகழினுமே நீயணுவும் வெருளாவணணம 
விலையமிலா வத்துவிதத் தியானமாகும் 
விபூதியினால் வென்றதனை விபுவாய்நிற்பாய் . 


338 


சருவமெனக் காண்பதெலாம் விசாரிக்குங்காற 

சததியஞா னாநந்தப் பிரமமல்லா 
லொருசிறிதும வேறில்லை யுௗதெப்போது 

மோங்குசிதா காயபரப் பிரமமொனறே 
யிருமையிலாப் பிரமமதே நினசொரூப 

மிதிலிறையு மையமிலை யாதலாலே 
சருவமுமே பிரமமென்று மதுநானெனறுஞ் 
சங்கையறப் பாவித்துச சாந்தனாவாய் . 


339 


நிரந்தரமாய்ப பாவனையே செய்யாவிட்டா 

னிலையற்ற மனத்தினுடை விகற்பந்தீரா 
திரிந்தலையு மனதினுடை விகற்பந்தானே 

தீராத பவமெனவே தோன்று தனறோ 
பரிந்துநிதம் பாவித்து மனோவிகற்பம் 

பற்றறவே தீராதோர்க கௌவித்ததாற் 
பொருந்திய தன் சொரூபநிலை புரையொன்றின்றிப 
பூரணமாய்ப் புந்தியினிற் பொருந்துஞ்சொல்லாய் . 340 


தன் சொரூப நிலைமருவா தலைவோருக்குத் 

தளாவு தரும் பவபந்தந் தவிரவதெஙங 
னென்செயினுஞ சொரூபநிலை யிசையாதோருக் 

கீனமுறு பவபந்த மிறவாதென றுஞ் 
சஞசலமில் பாவனையே செய்வோருக்குச் 

சலமன தின் விகற்பமெலாக தவிாவதாலே 
யஞ்சனமா மாவரண விடசேபங்க 
ளனைத்துமிலாச சொரூபநிலை யணுகுமன்றே . 

84 


. 


341 


RA 


666 

வேதாந்த மககசிந்தாமணி . 
ஆதலினா லநவரத மப்யாசிக்கு 

மகண்டபர பாவனையான் மனோவிகற்ப 
பேதமெலா மடைவாகப் பெயர்த்தெப்போதும் 

பிரிவற்ற சொரூபநிலை பொருந்த வேண்டு 
மோதியவிப் பாவனையும் விசாரமற்றோர்க் 

கொருகாலு முள்ளத்தி லுதிக்கமாட்டா 
பாதகமா மவிசாரப் பகையாலன்றோ 
பவக்கடலில் வீழ்ந்தெவரும் பதைக்கின்றாரால். 


342 


343 


அறிவற்ற விசார மஞ்ஞானத்துக் 

காலயமா யநந்தவித வரந்தை நல்குங் 
கறையற்ற ஞானத்தைக் கண்ணிறகாட்டா 

கடக்கவொணாக கற்பனையே காட்டுவிக்கு 
நிறைவுற்ற சொரூபத்தி னிலைக்கவொட்டா 

நிகிலமகா பீதிக்கு நிகரில்வித்தாஞ் 
செறிவுற்ற சங்கற்ப விகற்பமாதி 

சித்தவிகா ரங்களெலாங் கணத்திற்சேர்க்கும் 
பலவிதமாய்ப் பகர்நதென்ன வவிசாரந்தான் 

பவக்கடலில் யாவரையு மூழ்குவிக்கும் 
புலமருவா வவிசார நிகராயெங்கும் 

பொருந்தியிடும் பகையில்லை யாதலாலே 
நிலைமருவு மகண்டபர விசாரங்கொண்டே 

நிகழ்த்தியவிவ வவிசார பகையைவென்று 
சலனமிலா பாவனையா லகண்டபோதஞ் 
சார்ந்தவனாய்ச சன்மாத்ர சொரூபமாவாய் . 


344 


அகண்டபர விசாரந்தா னேதாமென்னி 

லகமாரிவ் வுலகாரிங் குள்ளதேது 
புகன்றபர மாரத்தமெதா மென்றிவ்வண்ணம் 

பூரணமாஞ் சற்குருவைக் குறித்துசாவி 
யகமபிரமஞ் சகம்பிரம மெங்குமுள்ள 

தகண்டபரப் பிரம்மதே யுண்மையென்று 
தகும் பிரம் நிரணயமே வேதாந்தத்தாற் 
றவிராது செய்வதுதான் விசாரமாமே 


845 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 


667 


சற்குருவின் சன்னிதியி லோர்ந்தவண்ணஞ் 

சாதுக்கள் சகவாசஞ் செய்தங்கங்கே 
நிர்குணமாம் பரப்பிரம சொரூபந்தானே 

நிகிலமுமா மதுவேநா மதுவேயுண்மை 
யக்கரமாம் பிரமமதே வேதாந்தங்க 

ளனைத்துக்கும் பொருளாகு மென்றிவ வண்ணம் 
தக்கபர நிரணயமே திடமாய்ச் செய்த 
றளர்வையெலாந் தவிர்க்கின்ற விசாரமாமே .. 


846 


பன்னியவா றோர்ந்தபரம் பொருளைத்தானே 

பரவியதன் சங்கையெலாந் தீருமவண்ண 
மன்னியர்க ளாருமிலர் வேகாந்தத்தி 

லசையாம லிருந்துமன தொருமையோடே 
மன்னுபாப் பிரமமிதா நாமிதாகு 

மயக்கமுறு முலகிதுவா முண்மையீ தென் 
றுன்னு பல யூகத்தாற சிந்தைபண்ணி 
யுரமாக வுறுதிசெயல் விசாரமாமே 


347 


அறிவுற்ற விசாரநதா னஞஞான ததை 

யதஞ்செய்யு மரநதையெலா மடைவாய்த்தீரக்கு 
மறுவற்ற ஞான ததை மதியிறசோககு 

மயக்கமுறு கற்பனைக ளனை ததுமாய்க்கு 
நிறைவுற்ற சொரூபத்தி னிலைக்கவைக்கு 

நீக்கவொணாப் பவபீதி யனைதது நீககுஞ் 
செறிவுற்ற வாபததைச சமபததாககுஞ 
சிததவிகா ரங்களெலாஞ் சிதைக்குமன்றே 


849 


சோதித்த பரப்பிரம மெல்லாமென்றுஞ் 

சுத்தமதாம் பரப்பிரம மதுநாமென றுஞ 
சாதித்த விசாரமிகுஞ் சாதுக்கட்கே 

சாற்றுபர பாவனை தான் சாாவதல்லாற 
றீதுற்ற தேகாதி நாமேயென்றுந் 

திரிசியமாஞ சகமுதலீ துண்மையென்றுங் 
கோதுற்ற வவிசார மேலிட்டோர்க்குக் 
குறைவற்ற பாவனையெவ் விதமாய்க்கூடும் . 


349 


4 


68 வேதாந்த மகாசிந்தாமணி. 
ஆதலினால் விசாரித்த தீரருக்கே 

யலை மனது பாவனையில் வசமாய்நிற்குந் 
தீதணுகாப பாவனை யான் மனோவிகற்பக 

தினத்துக்குத் தினமடைவாய்த் தீருந்தீர்ந்த 
போது பரப் பிரமத்தின் சாட்சாத்காரம் 

பூரணமாய்ப் பொருந்தியிடும் பின்னவற்றாற் 
கோதுமிகும் பவபாத மனைத்து நீங்கிக் 
குறைவற்ற மோட்சசுகங் கூடுமன்றே . 


350 


கந்தமுதற் பலவிதமாம் புலன்களென்றுங் 

ககனமுதற பஞ்சமகா பூதமென்று 
தொந்தமுறுங் காரியகா ரணங்களென்றும் 

தொடர்புற்ற போகமென்று மோட்சமென்று 
மிந்தவிதஞ் சித்தத்தின் விகற்பமாக 

விலங்கியவிவ வாந்தவித பேதமெல்லாம் 
பந்தமுறாப் பரமேயா மதுநானென்றே 
பாவித்துப் பாவத்துப் பரமேயாவாய 


351 


சித்தமலாற் பிரபஞ்ச மென்றுமில்லை 

சித்தந்தான பிரபஞ்ச மெனவேதோன்றுஞ் 
சிததமலாற சமுசார மென்றுமில்லை 

சித்தந்தான சமுசார மெனவேதோன்றுஞ் 
சித்தமதைச சோதிக்கிற் சிததேயாகு 

குஞ 
சிததான சிததமதே சிவமாய்நிற்குஞ 
சித்தமிலச் சின்மயமாஞ சிவநானென்றே 
சிந்தித்துச் சிந்தித்துச் சிவமேயாவாய் . 


352 


மனதையலாற சகமுதலோ ரணுவுமில்லை 

மனத்துவே சகமுதலாயத் தோன்றாநிற்குஞ் 
சொனமனது சங்கறப வடிவேயாகுஞ 

சோதிக்கிற சங்கற்பஞ் சித்தாய்த தீரு 
மனதினுடை சங்கற்பஞ் சித்தாய்த தீரின் 

மனத்துதான் சின்மயமாஞ சிவமேயாகுஞ் 
செனன மிலச சின்மயமாஞ சிவநானென்றே 
சிந்தித்துச் சிந்தித்துச் சிவமேயாவாய் . 


353 


669 


பேதமுறா வுறுதியினைப் பெறுதறானே 

வேதாந்த மருநசிந்தாமணி 
அகமெனுமிப் பதத்தினுடை யிலட்சியார்த்த 

மாகுநம துருவான வான்மாத்தானே 
புகலலுறும் பிரமபத விலட்சியார்த்தப் 

பொருளான பரப்பிரம சொரூபமாகும் 
விகலமுறா வான்மபர வைக்கியந்தானே 

விளமபுமகம் பிரமாஸ்மி யாதியான 
வகிலமகா வாக்குந்தாற் பரியத்தோடே 

பறிவிக்கு மகண்டாரத்த மாகுமைந்தா 
ஆதலினா லதிதிடமா யையமின்றி 
யகம்பிரமம் பிரமமக மென்றிவ்வண்ணம் 


354 


பின்னமிலா வகண்டான்ம ஞானமா 

மாகு 
மேதமிலிவ வகண்டான்ம ஞானததுக்கிங் 

கிணையான ஞானந்தா னெங்குமில்லை 
மாதவவிவ் வகண்டான்ம ஞானமபெற்றோா 
மறிததென்றும் பிறவியுறா மகேசனாணை . 


355 


அகம்பிரம மென்றுரமா மானமஞான 

மகங்களெலாந் தவிர்ந்தோர்க்கே யெளிதாயெய்து 
மகம்பிரம மென றுரமா மான்மஞான 

மறங்களெலாங் குவிந்தோர்க்கே யினிதாய்த தோன்று 
மகம்பிரம மென்றுரமா மான்மஞான 

மதிசயமாம் பொருளையெலா மதிசயிக்கு 
மகமபிரம மென்றுாமா மான்மஞான 
மகண்டகவ னாதியது பூதியாமே. 

356 


அகம்பிரம மென்றூரமாய் விசுவாசத்தோ 

டறிவுற்ற வகண்டான்ம ஞானததுககுச 
சகர்தனிலே சனித்ததிலு மொப்பொன்றில்லை 

சனித்தினி மேல் வருவதிலு மொப்பொன்றில்லை 
யகம்பிரம் மென்றுரமாய் நிச்சயித்தோர்க் 

கவவுரமா நிசசயமே யநந்தகோடி 
மகா தவநற றீரததமொடு தானஞசேவை 
மற்றெவையு மிதிலணுவு மயக்கமில்லை. 


357 


870 


வேதாக்த மக்கசிந்தாமணி . 


அகம்பிரம நிச்சயமே தேவபூசை 

யகம்பிரம நிச்சயமே தெய்வத்தியான 
மகம்பிரம நிசசயமே செபதபங்க 

ளகம்பிரம நிச்சயமே யறங்கள் யாவு 
மகம்பிரம நிச்சயமே யகண்டத்தியான 

மகம்பிரம நிச்சயமே யகண்டயோக 
மகம்பிரம நிச்சயமே யகண்டஞான 
மகம்பிரம நிச்சயமே யகண்டமோட்சம . 


358 


அலைமனதின் சலனத்தாற் சாட்சாத்தாக 

வகண்டான்ம வநுபூதி யணுகாதாகின் 
சாலமனதின் விகற்பமெலாந் தீருமட்டுஞ 

சருவான்ம பாவனையே செய்வதற்கு 
முலைமனது பாவனையே செய்வதற்கு 

முதவாமற் பலவிதமாய்ச சலிக்குமாகிற் 
சலனமுறா வகண்டான்ம விடயமான 
சத்தத்தை வசனத்தா லுரைக்கலாமே . 


359 


வசனத்தாற் சத்தத்தை யுரைப்பதற்கோர் 

வருத்தமிலை யாதலினா லசததரெல்லா 
நிசவடிவின் பாவனையின் மன துயின்று 

நிச்சலமா யநுபூதி நிலைக்கு மட்டும் 
பிசகறவே சருவமுமே பிரமமென்றும் 

பிரமமதே நானென்று நானதென்று 
மசலமதா மகண்டான்ம சொரூபந்தன்னை 
யறிவிக்குஞ் சததத்தை யுரைக்கவேண்டும் , 


360 


F 


சருவமுமே பிரமமென்று மதுநானென்றுஞ் 

சாத்தநா னதுவென்னு நிசசயத்தோ 
ரேமருவி யிருப்பவருக் கோடியாடு 

முத்தமமாந் தீரத்தமிலை தானமில்லை 
தருமமிலை கருமமிலை பத்தியில்லை 

தனக்கயலாய்ச் செயுஞ்செயலோ ரணுவுமில்லை 
பிரமமெலா மென்றுரமா மதித்திருக்கும் 
பெருமையினும் பின்னெவையு மதிகமுண்டோ. 


361 


671 


வேதாந்த மநகசிந்தாமணி . 
ஆதலினாற் கனவிலுமே பிரமத்துக்கிங் 

கன்னியமா யணுவேனு முள்ள தென்னும் 
பேதமுறும் புந்தியினைத் தூரத்தள்ளிப் 

பிரமமெலா மதுவேநா னானதென்றே 
சாதகமா முறுதியினைத் திடப்படுத்திச் 

சந்ததமும பாவிததுச் சலனமின்றி 
யா திமுடி வொன்றுமிலா வகண்டாகார 
வநுபூதி யடைந்தந்த மயமேயாவாய் 


302 


ற்பே 


363 


அகிலபரி 

பூரணமா மென்னிடத்தி 
லயலெனவே கற்பிதமா முபாதியெல்லாக 
திகழ்வுறவே விசாரிக்கி லெனக்குவேறாய்த 

திலமளவு மிலையெனவே நேதிபண்ணி 
யிகழ்வறவே மிஞ்சிய நான் பிரமமென்றே 

யிருமையிலா வகண்டான்ம போதமபெற்றோ 
சுககனமாம் பரபபிரம வடிவேயாவர் 

சொல்லியது சததியமே சஙகையில்லை 
இந்தவிதம் யாவருமே யுய்யும்வண்ண 

மிணையற்ற வகண்டான்ம ஞானந்தன்னி 
னந்தமிலா மகிமைதனை யகண்டவீச 

னருளியவா நிதாகநினக் கருளிசசெய்தோக 
தொந்தமெலாந் தொலைப்பதுவா மிவவாததத்தைத் 

துகளற்ற மனதுடனே தொடாந்து கேடபோர் 
பந்தமற வகண்டான்ம போதமபெற்றுப் 
பங்கமிலாப் பரப்பிரம வடிவாய்நிறபா 


364 


துரகமதன் கோடெனவே வெறும் பொய்யான 

துறக்கமுதற் றுச்சசுகத் திசசைமேவிக் 
கருமமுதற் செய்வதனால் வீணாய்ககாலங் 

கழியாமன் மறைமுடியின் கருத்தையோர்ந்து 
சிரவணமே முதலியதா லகண்டமான 

சிவவடிவை யுணர்பவரே முத்தரென்று 
நிருமலமாய் ரிபுமுனிவ னிதாகனுக்கு 
நிமலான்ம ஞானத்தை நிகழ்த்தினானால் . 


365 


672 


வேதாந்த மககசிந்தாமணி . 


அஞ்ஞான திசையிலொரு பிரமந்தானே 

யநந்தவித சீவேச சகததாய்த்தோன்றும் 
விஞ்ஞான திசைமருவிற் சகசீவாதி 

விரிவதுவே விமலபர வடிவாய்த்தோன்று 
மஞ்ஞான திசையிலொரு ரசசுத்தானே 

யரவுமுதற பலவடிவாய்த் தோன்றினாலும் 
விஞ்ஞான திசைமருவி லவையனைத்தும் 
விரவுமொரு ரசசுவலால் வேறேயுண்டோ 


366 


ஆதலினால விசாரமிலா வெறுமூடற்கிங் 
ககண்டபரி 

பூரணமாம பிரமாதானே 
பூதமுதற பலபொருளாய்த தோற்றினாலும் 

பூரணமாய விசாரித்த தீரருக்குப் 
பேதமென த தோற்றியவித் தோற மெல்லாம 

பிரிவற்ற வகண்டபரப பிரமந்தானா 
மாதவனே யி திலிறையு மையமில்லை 
மகேசனெமக் குரைதத்திலு மையமுண்டோ 


367 


எப்போது மொரு பொருளுஞ் சனிக்கவில்லை 

யெப்போது மொருபொருளு மிருக்கவில்லை 
யெப்போது மொருபொருளு மிறக்கவில்லை 

யெப்போது மொருபொருளு மிலவேயில்லை 
யெப்போது மெள்ளளவு மிருமையின்றி 

யேகபரி பூரணமாம் பிரமந்தானே 
யெப்போது மெவ்விடத்து மிருக்கும்வத்து 
வியம்பியது சத்தியமே யீசனாணை . 


368 


பற்பலவாய்ப் பகர்ந்தென்ன சுருங்கச் சொல்லும் 

பரமார்தத வசன ததை பரிந்துகேளாய் 
கற்பிதமாய்த தோற்றியிடுந் தோற்றமெல்லாங் 

களங்கமுறா வதிட்டானப் பிரமமன்றிச் 
சொற்பமுமே யயலாக வில்லையென்றே 

சுருதியுட னூகத்தா னேதி பண்ணி 
நிர்ப்பயமாய் நிலைத் தபரப பிரமாதானே 
நி தமுமக மகமதுவென் றறியவேண்டும் . 


369 


673 


வேதாந்த மநகசிந்தாமணி . 
ஆதலினான் முமூட்சுவெலா மெளிதேயாக 

வகண்டபர நிச்சயமே யடைந்தவற்றா 
லோதவொணா வநநதவித பயதுக்கங்கட் 

குற்பத்தித தானமதாம் பேதபுத்தி 
யீதினையெவ் விதத்திலுமே நீக்கவேண்டு 

மியம்பியவிப் பேதமதி நீக்கந்தானே 
பீதியிலா வபயபத நிட்டையாகும் 
பெந்தமறப பெறுகின்ற வீடுமாமே . 


ன 


370 


அகம்பிரம் நிச்சயமே யகத்திலுள்ள 

வநேகமகா பாவமெலா மடைவாய்த்தீர்க்கு 
மகம்பிரம நிசசயமே யகத்திலுள்ள 

வலகில்விகற்பங்களையு மடைவாய்ப்போக்கு 
மகம்பிரம நிசசயமே யகத்திலுள்ள 

வநந்தவித வாதனையு மடைவாய் நீக்கு 
மகம்பிரம நிச்சயமே யகத்திலுன்ள 
வத்யாச மனைத்தையுமே யடைவாய்த் தீர்க்கும் . 


371 


அகம்பிரம் நிச்சயமே யகத்திலுள்ள 

வஞான சநதேக மனை ததுமபோக்கு 
மகம்பிரம நிசசயமே யகத்திலுள்ள 

வநேகவித விபரீத தோடநீக்கு 
மகம்பிரம நிச்சயமே யான்மாவின்க 

ணசஞ்சலமா யமர்கின்ற சமாதிநல்கு 
மகம்பிரம நிச்சயமே பதிபாதங்க 
ளணுவுமிலா வபரோட்ச ஞான நல்கும் . 


372 


اره 


ஆதலினா லகமபிரம நிச்சயத்துக்க 

கன்னியமா முபாயமெலாந் தூரததள்ளிப் 
பேதமனோ விகற்பமெலாந் தீருமட்டும் 

பிரியமுட னநவரத மிடைவிடாமற் 
சாதகமா மகம்பிரம நிசசயதனதச 

சலியாது முமூட்சுவெலாம பழகவேண்டும் 
மீதையலான் மோட்சநிலை பெறுவதற்கில் 
கெளிதான வுபாயந்தா னெவையுமில்லை. 

85 


273 


64 


வேதாந்த மருகசிந்தாமணி. 


அறிவுற்ற வநந்தவித நாமரூப 

மனைத்துக்கு மதிட்டான வடிவேயாக 
நிறைவுற்ற வகணடபர சிவரூபதகை 

நிகழ்வுறவே விசாரித்துத் தியானிப்போரே 
கறையற்ற வகண்டான்ம நிட்டைபெற்றுக் 

கடக்கவொணாப பவக்கடலைக் கடப்பரன்றி 
மறுவுற்ற மற்றவொரு செய்கையாலு 
மற்றவரு மிக்கடலைக் கடவாரென்றும் . 


374 


ஆதலினா லான் மாவுக் கபின்னமான 

வகண்டேக ரசவடிவாம பாசிவத்தைப் 
பேதமற நன்றாக விசாரஞ்செய்து 

பினனமிலாப பரமசிவ நாமேயென்று 
சாதகமாம் பாவனை யைச செய்தேயத்தாற் 

சலனமிலா வகணடான்ம நிட்டைபெறறே 
யேதமிகு பவக்கடலை முமூடசுவெலலா 
மெமதீசன் றிறுவருளாற கடக்க வேண்டும் . 


875 


எல்லாமு மேகபரப் பிரமமென்று 

மிருமையிலா வபபிரம நானேயென்று 
நில்லாத மனதுநிலை நிற்குமவண்ண 
நிமலபர பாவனையே மீண்டுஞ சொ 

பால்வாங் 
கல்லாத கலவியெலாக கரறபோதுங் 

கலககமற மனதுநிலை நிலலாதாகிற் 
பொலலாத பவதுக்க மொருகாலத்தும் 
போகாது புகன்றதிலோ ரையமில்லை 


376 


சுத்தசிதா காயமதா நிட்ப்ரபஞ்ச 

சொரூபத்திற பிரடஞ்ச மென்றுமில்லை 
யித்துவிதப் பிரபஞ்சம பரமார்த்தததி 

லிறையளவு மிலதேனும் விவகாரத்திற் 
சித்தினுடை விவர்ததமதாஞ சித்தந்தானே 

செறிகின்ற பிரபஞ ச மெனவேதோன்றும் 
புத்திரவச சித்தத்தைப் புகனறவண்ணம் 
பூரணமாம் பாவனையா னாசஞசெய்வாய் . 


377 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 
அரவுமுதற் பலவிதமாய்த தோற்றினாலு 

மதடடான விரசசுவினை யாய்ந்தறிந்தான் 
மருள் வடிவா மரவுமுத லனைத்து மந்த 

மாசற்ற விரசசுவடி வாவதே போல 
விரவுசக முதலியவாய்த தோற்றினாலும் 

விமலவதிட் டானபரப பிரமந்தன்னை 
யருமையுட னன்றாக வாய்ந்தறிந்தா 
லவையாவு மகண்டபரப பிரமமாமே 


878 


379 


அநவரத மடைவாக வாய்ந்த போது 

மனாதிபவ வாதனையா லகண்டபோத 
மன தினிடைப் பேதமற மருவாதாகின 

மயககமுறும பேதமதி மாயுமட்டு 
மனிசமெலாம பிரமமதா மது வேநானா 

மகமந்தப் பிரமமெனு மகண்டாகாரா 
தனையறியும் பாவனையைச செயதேயத்தாற் 

றடையான பேதமதி தவிர்க்க வேண்டும் . 
பேதமதி பொருந்தியிடுஞ் சித்தந்தானே 

பிறவிமுதற் று பர்செய்யும பந்தநலகு 
மேதமுறும் பேதமதி யிறந்த சித்த 

மின்னலெலாத் தீர்ததுடனே மோட்சநல்கு 
மாதலினா லகமபிரம மகமெலலாமென 

றகம்பிரம் பாவனையைச் செய்தேயத்தால் 
வாதகமாம் பேதமதி யனைதது கேகி 
வழுவற்ற சிததததான் முத்திசார்வாய் . 


880 


அகம்பிரமம் பிரமமக மகமெல்லாமென் 

றகம்பிரம பாவனையே யனிசஞ்செய்யிற 
செகம்பரனா னீதெனவே வேறு வேறாய்ச் 

செறிகினற பேதமதி யனைத்துந்தீரும் 
புகன்ற விதம் பேதமதி யனைத்துந் தீரிற 

பூரணமாம் பரப்பிரம் போதந்தோன்றி 
யகண்டபர வடிவாக வமர்வதான 
வத்துவித மோட்சநிலை யடையலாமே , 


831 


1876 


வேதாந்த மநநசிந்தாமணி 
ஆதலினா லாவரத மிடைவிடாம 

லகம் பிரம பாவனையைச் செய்தேயத்தாற் 
பேதமதி யனைத்தையுமே யிழந்தெப்போதும் 

பிரிவற்ற பரப்பிரம சொரூபமாவா 
யோதியதிலணுவேனு மையமிலலை 

யுத்தமமாஞ சிவனாணை யுண்மை சொன் ே 
மீதகில சாத்திரமு மிசைக்குமர்த்த 
மெமதீச னியமபியது மிவவா ததநதான் . 


382 


ஆன்மாவுக் கயலான வனான்மாவென்று 

மணுவுமிலை யணுவுமிலை யணுவுமில்லை 
யான் மாவுக் கயலாகப பிரமமில்லை 

யப்பிரமா தனக்கயலா யான்மாவில்லை 
யான்மாவே யகணடபரப பிரமமாகு 

மகண்டபரப் பிரமமதே யான்மாவாகு 
மான்மாவா மகமபிரம மென்னுஞான 
மடைந்ததனா லகண்டபரப் பிரமமாவாய் . 


883 


சகலபரி பூரணமாம பிரமமல்லாற் 

சகமுதலோ ரணுவேனு மிலலையென்று 
மகிலமுமே யகணடபரப் பிரமமெனறு 

மதுதானே யகமென்று மகமதென்று 
நிகழ்வுறவே நித்தியமாய்ப் பழகப்பட்ட 

நிமலபர பாவனையான் மனதைவென்று 
மிகவுரமா மகணடபர போதமபெற்று 
மெய்யுணாவா நந்தபரப் பிரமமாவாய் . 


384 


சருவமுமே பிரமமெனப் போதித்தாலுஞ் 

சந்ததமுஞ சுருதிமுடிப் படிப்புற்றாலும் 
பரமசிவன் கருணையிலா வெறுமூடர்க்குப் 

பலகால வாதனையான மீண்டுமீண்டு 
மிருமையென விதயத்திற் றெரிவதன்றி 

யாவையுமே பிரமமெனத தெரிவதில்லை 
யரியவனே யாதலினான் முமூட்சுவெல்லா 
மகண்டபர சிவகருணை யடைய வேண்டும் . 


885 


677 


வேதாந்த மநநசிந்தாமணி . 
அமலமதாம் பூதியுட னுருத்திராக்க 

வாரமுதற் சிவசின்ன மணிதலாலு 
நிமலமகா லிங்கத்தி னியமமோடு 

நிறைவேற்று நித்தசிவார்ச சனையினாலும் 
விமலமதாய் வேற்றவே பழகப்பட்ட 

வியாபகமாம பரமசிவத தியான ததாலுஞ் 
சமமதுவாம் பரமசிவ கருணை யுண்டாய்ச 
சருவமுமே பிரமமென த தெரிவதாமே . 


386 


அகம்பிரம மென்றுரமா நிசசயித்தே 

யாக்கைமுத லகமெனனு நினைவைத்தள்ளு 
சகம்பிரம மென்றுரமா நிசசயிததே 

சகத்தெல்லா முண்மையெனு நினைவை ததள் 
வகம்பிரமஞ சகமபிரம மென் றிவவண்ண 

மநவரதந தொடாபாக நிசசயிக்கிற 
செகமபரநா னென்னுமய றுயிலவோன்கையிற் 
செறிகின்ற மலரெனவே சுயமாய் நீங்கும் . 


387 


அகிலவதிட் டானபரப் பிரமத்தின்க 

ணயலெனவே கற்பிதமாய்க காண்பதெல்லாந் 
திகழுமதிட்டான பரப பிரமமன்றித 

தினை யளவு மன்னியமா யில்லையென்றே 
தகமைமிகும் விசாரணையா னே திபண்ணித் 

தற்பிரம் நிச்சயமிங் கடைந்தேயத்தா 
லிகழுமனோ விகற்பங்க ளனை தது நீக்கி 
யெப்போதும் பரப்பிரம மாதரமாவாய் . 

. 


விட்டவிலக் கணையாலு மைககியநதோன்றா 

விடாதவிலக் கணையாலு மைக்கியந்தோன்றா 
திட்டமதா முபயவிலக கணையொன்றாலே 

யிலங்குபர சீவைகய மிலங்குமெனறே 
திட்டமுறத தோற்றியவித தோற்றமெல்லாந் 

திகழ்வுருவாம் பரப்பிரம சொரூபமென்றே 
சிட்டமுறு மகண்டபர நிச்சயத்தாற் 
சின் மயமாம் பரப்பிரம மாத்ரமாவாய் . 


38 ) 


678 வேதாந்த மக்கசிந்தாமணி . 
சருவமுமே பரப்பிரம சொரூ மென்றே 

சகலமறை முடிகளுமே சாற்றலாலும் 
பிரிவறவே பரப்பிரம ஞானம் பெற்ற 

பெரியோரு மிவ்விதமே பேசலாலு 
மிருளறவே பரசிவனு மெமக்கு முன்ன 

மிவ்விதமே யருள் செய்த வியல்பினாலு 
முரை தருவிவ் வகண்டபர நிசசயத்தி 
லோாணுவு மையமிலை யுறுதியீ தே . 

. 


390 


அதிட்டான மானபரப் பிரமத்தின்க 

ணாரோப வடிவென வே காண்பதெல்லாம் 
மதித்தாயின் மன்னுமதிட் டானமின்றி 

மற்றணுவு மாரோப வடிவேயில்லை 
நிதித்யாச நிரந்தரமாய்ச செய்வோருக்கே 

நிகழ்த்தியவிவ் வநுபூதி நிகழுமன்றிக் 
குதித்தாடு மன தின் வச மானோருக்குக் 
கூறியவிவ் வநுபூதி கூடாதென்றும் . 


391 


பதனறி , 


தியவா றகண்டபர போதந்தன்னை 

யுற்றதனாற் பரப்பிரம் மானோருக்கே 
மாதவவிவ் வனாதிபவ மாய்வதன 

மற்றவருக் கிவையென்று மாய்வதில்லை 
யாதலினா லறைந் தவண மகண்டபோத 
மடைந்ததனா 

னாலகண்டபரப் பிரமமாகிப் 
பித்தரும் பவதுக்க மனைத்துநீக்கிப் 
பிரிவற்ற மோட்சசுகம் பெற்றுவாழ்வாய் . 


892 


நிருமலமாய் நிகழுமகா லிங்கத்தின்க 

ணிறைவேற்று நித்தசிவாாச சனையேயாதி 
பரமசிவ பத்திசெயு மன்பருக்கே 

பகுப்பற்ற பரப்பிரம ஞானந் தோன்றுந் 
திரமுறவே பரப்பிரம ஞானம் பெற்ற 

தீரர்களே பவபாச முததராவ 
ரரியவனே யணுவுமிதிலையமில்லை 
யகண்டபர சிவனாணை யறைந்ததுண்மை. 


393 


SP9 


வேதாந்த வகசிந்தாமணி . 
சருவமுமே யான்மாவுக் கபின்னமான 

சன்மாத்ர பரப்பிரம சொரூபமேயாம் 
பிரமமதே யான்மாவா மான்மாத்தானே 

பேதமிலாப் பரப்பிரம சொரூபமாகு 
நிருமலமாய் நிறைவுற்ற வான்மாவுக்கும் 

நிகிலபரி பூரணமாம பிரமததுக்கு 
மொருசிறிதும் பேதமிலை யிரண்டுமொன்றே 
யுணர்வுருவாஞ் சிவனாணை யுரை தததுண்மை, 


394 


395 


நாமமுரு யாவையுமே பிரமமென்று 

நாமந் தப் பரப்பிரமர் தாமேயென்றுஞ் 
சேமமுறச் செப்பியவிவ் வருததந் தன்னிற் 

சிறிதேனுஞ் சங்கையிலை சத்தியந்தான் 
றாமமெலாங் கடந்தெங்கு நிறைந்து நின்ற 

தத்துவமாஞ் சிவனாணை யுண்மை சொன்னோ 
மாமலவென் றணுவுமிதிற சங்கியாம 

லறைந்தணை மதிதிடமாய் நிச்சயிப்பாய் . 
நின்னிடையே நிச்சலமாய் நிலைத்துநிறகு 

நிலைமையிதே நிமலபர மோட்சமாகுக 
தன்னிடையே தானாகத தனித்திடாமற 

மரங்கமெனச சலிப்பதுவே பந்தமாகு 
முன்னியிடி லோருருவா முன்னையனறி 

யுலைவு தரும் காரணமோ ரணுவுமிலலை 
தன்னியனே யாதலினா னீயெப்போதும் 
தன்னிடையே தானாகத் தனித்து நிற்பாய 


396 


தன்னிடையே தானாகத் தனிப்பதற்குத் 

தனக்கயல்போற றோற்றியிடு தோற்றமெல்லா 
மன்னியமா யொருகாலு மில்லையென்னு 

மகிலமுமே யான்மாவா மகமேயென்றும் 
பின்னமிலா வகணடபர நிசசயததைப 

பெறுவதுவே காரணமா மாதலாலே 
பன்னியவா றகண்டபர நிசசயததப 
பற்றியதாற் பகுப்பற்ற பரமேயாவாய் . 


397 


680 


வேதாந்த மகநசிந்தாமணி. 


நின்னுருவா மான்மாவுக் கயலேயில்லை 

நிகிலமுநின் னான்மாவே நிசசயா தான் 
பன்னுபல சாததிரமு மாலோசித்துப் 

பகாகின்றோம் பரமார்த்த வுறுதியீ தே 
யன்ன சிவ னுபயதிருப் பதங்கடொட்டே 

யறைகின்றோ மையமிலா வுறுதியீதே 
சொனன குரு வு பயதிருப் பாதந்தொட்டே 
சொல்கின்றோஞ சுருதிமுடி யுறுதியீதே . 


398 


கசனாணை 


399 


பலசெனனத் தநுட்டித்த வறங்களெல்லாம 

பக்குவமாயப் பாவங்க ளனைத்து நீங்கி 
யிலகியதன் சொரூபநிலை யிசையத்தக்க 

வினிப்பிறவா முடிவான சென்மததிற்றான் 
சலன மெலா மறநீககி யகண்டமாக்குஞ 

சத்தியுள விந் நூலைச சாரலாகு 
மலினமுறா விரு நூலைச சார்ந்தோருக்கு 

மறுபிறவி யென்றுமிலை மகேசனா 
வேகமுறத் தோற்றியிடு மகமவிருத்தி 

வெகிரமுகமாய்த தோற்றியிடு மிதமவிருத்தி 
தேகமுத லகமென்னுந் து விதவிாத்தி 

திகழ்சாட்சி யகமென்னுஞ் சாட்சிவிர்த்தி 
யேகபர மகமென்னு மகண்டவிாததி 

யிவ்விதமாம் விருத்திகளே தொன்றுமின்றிச் 
சோகமுறாச் சுததபர சொரூபமொன்றே 
சுயஞசோதி வடிவாகச சொலிக்குதநதோ. 


400 


அரியசிவன் கருணையுமவ் வடிவேயான 

வாசிரியன் கருணையுமிங் கடைந்தோருக்கே 
திரிசியமாஞ சீவபர சகததின்றோற்றா 

தினையளவுந் திகழாம லுடனே நீங்கிப் 
பிரிவு பெறா வகண்டபர நிட்டை கூடும் 

பேசியது சாத்தியமே யென்று கந்த 
னுரியபர மார்த்தத்தைச் சைகீஷவ்யற் 
கோதியவா றகிலர்க்கு முரை ததான் சூதன் . 


401 


681 


வேதாந்த மநநசிந்தாமணி . 
இன்னவித மகண்டபரப் பிரமத்தின்க 

ணிருமையறத் தான் பெற்ற வநுபவத்தை 
யன்னரிபு மாமுனிவன் றனக்குமுன்பா 

யத்யாத வின பமுட னிதாக னோதிப் 
பின்னணுவும் விகற்பமிலா வகண்டமாகப் 

பிறங்கியதன் வடிவான பிரமத்தின் கட் 
உன்னுடைய விருத்தியினை நிலைக்கவைத்துத் 

தடையற்ற வாநந்த மதுபவிததான் , 
பொருவில்சிவ 

வ பூசனையே முதலாமபத்தி 
புரிந்ததனாற சிவகருணை பொருந்தினோக் 
சருவமுமே பிரமமெனறு மதுநானெனறுஞ 

சாற்றியவிவ வகண்டபர ஞானந் தோனறி 
மருவமிக வரிதான முததிபேறா 

மற்றவருக கிலைபெனவே முன்பு தந்த 
னரியசிவ பத்திமிகுஞ் சைகீஷவயற 
கருளியவா றகிலாககு மறைந்தான்சூதன் 


402 


408 


இருமையெனப் பிரமமலா தெவையுங்காணே 
னிருப்பதெலாம பரப்பிரம வடிவாககணடே 
னாரு பொருளும் பிரமமலா தயலாககாணே 
னுள்ளதெலாம பாபபிரம வடிவாக்கண்டேன் 
சருவமெனப் பிறிதாகச சிறிது கொணேன் 

சகலமுமே பரப்பிரம வடிவாககண டேன் 
குருவரவப் பரபபிரம நானேயானேன 
குறைவற்ற நின தருளின மகிமையெனனே . 


104 


எப்போது மெலலாமு மேகசிததா 

யிருப்பதனா லதயந்த மௌனியாகிக் 
கற்போல வசைவற்றுக களங்கமற்றுக 

கற்பிதமாஞ சங்கற்ப விகற்பமற்றுத் 
தற்போத சூனியனாய்த தானே தானாய்த் 

தனிததுரமாய் நிற்பதுவே யறநன்றன்றி 
யெப்பேத மதியினையு முன் போன் மற்று 
மெய்தியிட லெனக்கிதமாய்த் தோற்றவில்லை. 

86 


405 


682 


வேதாந்த மநநசிந்தாமணி. 


1 


குறைவின்றி நிறைவின்றிக் குற்றமின்றிக் 

குணங்குறிகண் முதலியவை யெவையுமின்றி 
மறைவின்றித் தெரிவின்றி மனதுமின்றி 

மனோமயமா மயக்கங்க ளனைத்துமினறிய 
பிறிதின்றித் தனதின்றிப் பிறிவொன்றின்றிப் 

பேதமுறு மெப்பொருளு மென்றுமின்றி 
யறிவொன்றே வடிவான பிரமமாக 
வமைவுற்ற வென்மகிமை யென்சொல்வேன்யான . 406 


கற்பிதமாக தோற்றமெலாம் பிரமமென்றே 

காண்பதலான் மற்றணுவு மயலாக்காணேன் 
செப்பியவிவ வதிதிடமா நிசசயத்தாற் 

சின்மயமாம பரப்பிரம மாகிநின்றே 
னிப்படியென் மனதிலுள நிர்ணயத்தை 

யிசைப்புற்றே னிதிலிறையு மையமில்லை 
நிரபபயமா வெனை முழுது மாளுந்தன்மை 
நிகரற்ற சற்குருவே நினதுபாரம . 


407 


தேசிகனற் கருணையினா லுபதேசித்த 

திகழுமகா வாக்குகளின் பொருளைக் கேட்டு 
மாசறவே மற்றுமதை மனனஞ்செய்து 

மயககமறச் சந்ததமு நிதிதயாசித்திங் 
காசணுகா வகண்டபர சிவமேநாமென் 

றறிந்தவரே பவமுத்த ராவரென்றே 
யேசணுகா வறுமுகவன் சைகீஷவயற 
கியம்பியவா றகிலாக்கு மிசைத்தான் சூதன் 


408 


தந்தை முதற் பந்துவெலா மநந்ததேக 

தருவதலா லனாதிபவ பந்தந்தீரக்கார் 
சிந்தையினா லாய்ந்திடிலப் பந்துவெல்லாஞ் 

சிறுமைதருஞ் சத்துருவே யாகாநிற்ப 
ரந்தமிலா வருளவடிவாங் குருவோவென்றா 

லகண்டபர ஞானத்தை யருளானல்கித் 
தொநதமதா மனாதிபவ பந்தமெல்லாக 
துப்பறவே நன்றாகத் துடைத்துக்காப்பன் . 


409 


683 


வேதாந்த மநநசிந்தாமணி . 
குருபரனே பரமசிவன் பரேசன்றானே 

குருபானா மாகினுமே யொருகாலத்தி 
னிருமலமாம பரமசிவன முனிவுற்றாலு 

நிகரில் தயா நிதியான குரவன் காப்ப 
னருள்வடிவே திருவுருவா யெழுந்துநின்ற 

வாசரிய னென்றேனு முனிவுற்றானேற 
றிரிவிதமா முலகத்து மம்மாணானைத் 

தியககமெலாந் தீர்ததெவருங் காப்பதில்லை 
ஆதலினாற் குருவின்பா லிந் நூலின்பா 

லகிலசகன் னாயகனாம பரேசனறனபா 
லேதமிலாச சிரத்தைமிகுந் திருப்போரதாமே 

யிரு நூலைப் பழகுவதற குரியராவ 
ரோதியவா சிரததையுறா மூாக்கரெல்லா 

மொருகாலு மிந் நூலிற கவியொன்றேனுஞ 
சாதகமாய்ச சாருவதற் குரியராகார 
சத்தியமே யிதிலணுவுஞ சங்கையில்லை. 


410 


411 


சீவபர வைகயமுணா ஞானஞசேரச 

சிரததையலான் மறறெவையு மேதுவாகா 
தாவலுடன் பெறுகின்ற சிரததையொன 

லனைததுமிலை யகண்டபரப் பிரமமொன்றே 
கேவலமா யுளதெனறு மதுநாமென்று 

கிலேசமிலாப் பரஞானங் கிடைப்பதனறி 
மேவியமற் றொன்றாலு மகண்டஞான 
மேவவொணா தெனறுமறை விளமபிற்றன்றோ 


412 


பரமசிவன் கருணை யினைப் பற்றினோரே 

பரவியவிந் நூற்பொருளை யறிவரன்றி 
பரியசிவன் கருணையுறா மூர்க்கரென்று 

மரிதான விதன்பொருளை யறியமாட்டார் 
சருவமுமே யிழந்துபர சிவனைத்தானே 

சந்ததமுஞ் சிரத்தையுடன் றியானித்தன்னோன் 
கருணையினைப் பெற்றவரே யகண்டஞானங் 
கலப்பரெனச சுருதிமுடி விதித்ததன்றோ 


413 


684 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


ஆதலினாற் சிரத்தையுட னனைத்துந் தள்ளி 

யகண்டபர வடிவான சிவத்தைத்தானே 
தீதறவே யிந்நூலி லுரைத்தவண்ணம் 

தியானித்துச் சிவகருணை பற்றினோரே 
யேதமுறா விந்நூலின் பொருளாகின 

விருமையிலா வகண்டபர ஞானஞ்சார்வ 
ரோதியவிரு நூற்பொருளா ஞானத்துக்கிங் 
கொப்பான ஞானமொரு விடத்துமில்லை. 


414 


சுத்தமதா யிருநூலிற் சொல்லப்பட்ட 

சூட்சுமமா மகணடபர சிவஞானந்தான் 
பத்தியுடன் பழுதறவே பழகபபட்ட 

பாவனையீ தொன்றாலிங் கெளிதாயெய்துஞ் 
சித்தினிடைத் தோற்றியிடுந் தோற்றமெல்லாஞ் 

சின்மயமாஞ சிவமென்று மதுநாமென்று 
மத்துவித பாவனை யும வருதத மல்ல 
வாதலினா லிஞ்ஞான மெளிதுதானே . 


415 


கனந்தவிராப் பரமசிவ பத்தியே போற் 

களங்கமறச சற்குருவின் பத்திதன்னைத் 
தினந்தவியா தெவன செயவ னனனோனுக்கே 

தி கழத்தியவா றிந்நூலின் ஞானநதோன்று 
மனந்தனிலே மருவியவிந் நூலின் ஞான 

மகத்தான துன்பமெலா முடனே தீர்க்கு 
மன நதவிதம பகாகதெனன விஞஞானத்தா 
னகணடபர மோட்சநிலை யளிப்பதாமே . 


416 


நிருமலமா மிந் நூலைக் குருவின் முன்பாய் 

நேசமுடன் கேடகின்ற மாணானந்தக 
குருவரனைத் தனக்குள்ள சத்திகொண்டு 
கு 

கோதறவே பூசைசெயா திருப்பானாகிற் 
புரை மருவு மமமாணானூறுசனமம் 

புன்மைமிகுஞ் சுனகத்தின யோனிசார்வன் 
சருவவித சாதிக்கு மிக்ககீழான 
சண்டாள சன மமுமோா கோடிசார்வன் 


447 


வேதாந்த மநகசிந்தாமணி . 


635 


மொழிவுற்ற விந்நூலைக் குருவின் முன்பாய் 

மோதமுடன் கேடகின ) மாணானந் தப் 
பழுதற்ற குருவரனைப் பழிப்பானாகிற 

பலசெனமம வேசரியாய் நரகஞ்சாரவ 
னழிவற்ற விந்நூலைக் கேட்டபினன 

ராசானைப் பரசிவமாய்ப் பாவியாதோ 
னிழிவுற்ற பாவததா ல நேகசன்ம 
மீனமுறுஞ் சூகரமாய் நரகஞசார்வன் 


418 


அரிதான வித நூலை யருளிச்செய்யு 

மறபுதமா மாசானை மகிழ்ந்திடாமல் 
விருதாவாய் மசசரமே செயவன்யாவன் 

வெகுகற்ப மவனமலத்திற் கிருமியாவ 
னரிதான விந்நூலை யுபதேசிக்கு 

மாசரிய னகணடபரப் பிரமந்தானே 
ருதாவா யனனோனபான மசசரிப போன 
விசித்திரமாம பாவததை யென் சொல் வேன்யான் . 419 


அநந்தவித மறைந்தென்ன வாசான்பாலு 

மகிலசகன் னாயகனாம பரேசன்பாலுந் 
தினநதவிராப பததியுட னிருப்போருககே 

திகழ்த்தியவிரு நூனஞானந் திடமாய்த்தோன்று 
மனந்தனிலே தோன்றியவிஞ் ஞானங் கொண்டே 

மகத்தான மோட்சசுக மருவலாகுங் 
கனந தவிராச சிரததையுட னிதைக் கேட்போருங் 
கள நகமெலாக தவிாந்துபரப் பிரமமாவர் . 


420 


எவையுமுணர் பரசிவனா லியம்பலுற்ற 

வித நூலை யொருமையுட னிருந்து கேட்போ 
ரவனியின்மற் றெந் நூலும் விருமபவேண்டா 

மநேகவித நூற்களினாற பெறுமபேறென்ன 
புவியிலுள் பதரையெலாங் குத்தினாலும் 

புசிககவொரு தணடுலமுங் கிடைப்பதுண்டோ 
வவிதமெலா நூறகளையும் கேட்டபோது 
மகண்டபர சிவஞான மமைவதில்லை 


421 


1886 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 


ஆதலினா லெந்நூலுந் தூரத்தள்ளி 

யதிசயமா மிந்நூலைப் பழகுவோர்க்கே 
பேதமிலா வகண்டபர போதமுணடாய்ப 

பிறவற்ற மோட்சநிலை விரைவிற்பேறா 
மீதிலிறை யளவுமிலை யையநேரே 

யான் பெற்ற வநுபூதி யிவிதமன்றோ 
வேதமிலா விந்நூலின் பெருமையென்னே 
யிவையருளுந தேசிகநின் பெருமையென்னே . 


422 


வெகுவிதமாய் விளம்பியென்ன சுருங்கச்சொல்வேன் 

வேற்றவே தேசிகநீ யுபதேசித்த 
தகமைமிகுந் ததவமசி யாதிவாக்யத் 

தாற்பரியப் பொருளையெலா நன்றாயாய்ந்திங் 
ககமறவே யகம்பிரம் மென்னுஞான 

மடைந்ததனா லகண்டபர மாநந்தத்தை 
மிகமிகவும புசிததவனாய்த திருததனாகி 
மெய்யுணர்வா நநதபரம் பொருளாய் நின்றேன் . 423 


துர்க்கு 


சற்குருவின் முன்பாக விந்த நூலின் 
சாரமதாம பரம்பொருளைக் கேட்டபின்னர் 

குணமா முலோபமெலாந் தூரத்தள்ளித் 
தொடர்புற்ற திரவியமே முதலாலந்தச் 
சற்குருவைத் தன்றேக முள்ள மட்டுஞ் 
சலியாத பத்தியுடன் பூசிப்போர்க்கே 
க்கினமே யின்றியகம் பிரமமென்னும் 
வேறுபடா வகண்டபர ஞானநதோன்றும் . 


424 


அன்றியுமே விதியுடனே நியமமாக 

வமலமதாம விபூதியினா லங்கமெலலா 
நன்றுறவே யணிந்து திரி புண்டரத்தை 

நலமாகச் சந்ததமுந் தரிப்போருக்கே 
துன் றியாற் பரமசிவ கருணையுண்டார் 

தோன்றியவக் கருணையினாற் சித்தந்தூய்தா 
யென்றுமொரு விக்கினமு மின்றி நன்றா 
யிருமையிலா வகம்பிரம ஞான நதோன்றும் . 


425 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 


பத்தியுடன் விபூதியுடைத் தாரணந்தான் 

பாசுபத விரதமெனப் பகரலாகுஞ் 
சத்தியமாய் விபூதியுடைத் தாரணத்தாற் 

சடிதியினி லகண்டபர ஞானமுண்டா 
முத்தமவிப் பாசுபத விரதாதன்னை 

யொருவருட மநுட்டித்துன் பாதமபெறறே 
னத்தனின தருளாலின் றகண்டஞான 
மடைந்தவனா யானமாவி லமாந்துநின்றேன் . 


426 


சுததமதாய் நீயருளு முபதேசததைச 

ட்சுமமாம புத்தியினான் மனனஞசெய்து 
நித்தமுமே யாதரவா யிடைவிடாம 

னிச்சலமா யெப்போது நிதிதயாசித்துக் 
சத்துருவா மாவரண விடசேபங்கள 

சற்றுமிலா வகண்டபர ஞானமபெற்றி 
கததுவித பரப்பிரம் சொரூபமாகி 
யதிவனன வாசசிரமி யானேனையா 


சு 


427 


குறைவறவே செய்கின்ற நிதிதயாசத்தாற் 

கோரமூ டங்களெமை விருத்திநீங்கி 
மறைவறவே சத்துவமாம விருத்தியொன்றான 

மாசற்ற வகண்டபர போதமபெற்று 
நிறைவுறவே யாநந்த மநுபவித்து 

நித்தியஞா நாநந்த வடிவேயாகி 
யறிவுறுமோ ராசசிரம வன்னமினறி 
யதிவன்ன வாசசிரமி யானேனையா. 


428 


சற்குருவே நீயருளிச செய்தவண்ணஞ 

சந்ததமுஞ் சலியாமற் சிரத்தையோடே 
நிர்க்குணமாம பரப்பிரம நானேயென்று 

நேசமுட னிரந்தரமாய் நிதிதயாசித்து 
முக்குணமுங் கடந்தபர போதமபெற்று 

மூதுணர்வாம் பரப்பிரம் நானேயாகித் 
துர்க்குணமா மெக்குணமுந் தூரத்தள்ளித் 
துகளற்ற குணாதீத னானேனையா. 


429 


430 


431 


688 வேதாந்த மக நசிந்தாமணி . 
ஆசாரிய நீயருளிச் செய்தவண்ண 

மனிசமகம பிரமாஸ்மி யென்பதாக 
நேசமுட னிரந்தரமாய்த் தியானஞசெய்து 

நிகலமனோ விகற்பமுமே நீங்கினோனாய்ச் 
சாசுவத சொரூபததி னிருவிகற்ப 

சமாதிநிலை பெற்றவனாயச சாந்தனாகிய 
பேசவொணாப் பரப்பிரம போதமபெற்றுப் 

பெருமைமிகும பிராமணனா னானேனையா. 
* கலனமுறாப் பாவனையால் லயவிட்சேப 

கஷாயரசாஸ் வாதமெனும் பதிபந்தங்கள் 
பல வகையு மிழந்து பரப் பிரமததின்கட் 

பாலிலுறு நீரெனவே கலநதொன்றாகி 
நிலைாருவு நிச்சலமா நிருவிகற்ப 

நிட்டையினைப் பெற்றுநிசா நாதங்கூர்ந்து 
திலமளவும பேதமிலா வகண்டஞான த 

திறமையுடன றிடப்பிரகஞ னானேனையா. 
அங்கமுத லணுவுமிலா தகண்டாகார 

மாகியுள வத்துவித பரசிவத்தைச் 
சஙகமறச சந்ததமுஞ சிவோகமெனனுஞ் 

சலியாத பாவனை யாற பூரைசெய்து 
துங்கபர சிவகருணை திடமாயப்பெற்றுத் 

தொடருமனோ விகற்பமெலா முடனே தீர்ந்து 
பங்கமிலாப பரமசிவ போதங்கூாந்து 

பரமசிவ பத்தனுநா னானேனையா. 
எங்குமுள வெப்பொருளுஞ் சிவமேயென்று 

மேகபரி பூரணவச சிவநானென்றுக 
துங்கமுறும் பாவனையா வசசிவத்தைத் 

துகளறவே பெயபோதும் பூசை செய்து 
தங்கியிடும் பதிபந்த மனைத துந் தீர்ந்து 

தடையற்ற வாநந்த மநுபவித்துப 
பங்கமிலாப் பரமசிவ போதங்கூாது 

பரமசிவ பத்தலுநா னானேனை பா 
* கலனம் - தோஷம் . 


432 


433 


வேதாந்த மககசிந்தாமணி . 


மன் 


பின்னமறக கருணையினா னீயுரைத்த 
பிரஞ்ஞானம பிரமமுதல் வாக்கியாாதத 
னுவண நன்றாக மனதிற்கொண்டு 
மாசறவே மற்ற தனை மனனமபண்ணி 
யன்னதனைப் பினனையுமே ய நுசந்தானித 

தஞஞான சநதேக விபரீதங்கண் 
மன்னியிடா வகண்டாாதத போதமேவி 
மகிழ்சீவன் முததனுநா னானேனையா. 


434 


485 


சிரவணமே முதலியதி னப்யாசததாற 

சிறுமைதருந் தேகான்ம புத்திநீக்கிய 
பெருமைமிகும பிரமான்ம புததிமேவிப் 

பின்பந்தப் புத்தியுமே யிழந்தோனாகிக் 
கருதவொணா வகண்டான்ம போதமபெற்றுக 

கத்ருத்வ முதலான பந்தரு தீர்தது 
நிரதிசய வாநந்த மநுபவிதது 
நிக 

கழ்சீவன் முததனுநா னானேனையா. 
ஈனமிலாச சமாதியினி லிருமையினறி 

யேகபரி பூரணமா யிருபபோனாகி 
யூனமிலாச சமாதிபிரிந் திருக்குங்காலை 

யுலகத்தி லுதாசீன விருத்தி மேவி 
மானமவ மானமுத லெவையுமின்றி 

மைத்திரியே முதலான குணநிறைந்து 
தீனமுறாக கெம்பீர சுபாவமாகித 
திகழ்சீவன் முததனுநா னானேனையா . 


436 


ச 


சந்ததமுஞ் சமாதியினைச் சார்ந்தோ கி 

சகலமனோ விகற்பமுமே தீராதோனாகித 
தொந்த 

ரந்தமுறும் பந்தமெலாந் தவிரந்தோனாகித 
தூயபிர மாநந்தந் தொடர்ந்தோனாகி 
சிந்தைமுதற் ககோசரமாஞ் சுபாவனாகிச் 

செகசீவ பரங்களெலா மிழந்தோனாகி 
யந்தமிலா மகிமைமிகுஞ் சீவன்முத்தி 
யடைந்தவனா யான் மாவி லமாந்தேனையா, 

87 


437 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 


அனிசமகம் பிரமமென்று மதுநானென்று 

மதிதிடமா நிலைபெற்ற வுறுதிதானே 
துனிமருவாச் சமாதியெனச் செப்பலாகும் 

துவிதத்தின் றோற்றமெலா மறவு நீங்கி 
நினைவெவையு மில்லாத நிருவிகற்ப 

நிட்டையுமே சமாதியென நிகழ்த்தலாகுஞ் 
சொனவுபய சமாதியினாற சீவன் முத்திச 
சுகமேவிச் சுத்தபர மானேனையா 


438 


439 


அகிலவித வுபாதியுமில் விதேகமுத்தி 

யடையுமள வஞஞான லேசததாலே 
வெகுவிதமாம் பிராரத்தந் தொலையுமட்டும் 

விதமவிதமாக துவிதத்தி னாபாசங்க 
ணிகழினுமே நிசசலமாஞ் சீவன் முத்தி 

நிலையிலுள நானெனறுஞ் சலித்திடாம 
லிகழ்வறவே நேரிட்ட போகந் துய்த்திங் 

கென்னிடைநா னின்பமுற விசைந்துநிற்பேன் .. 
புகலசீவன் முததாககும் பிராரத்தததாற் 

பூடணமுந் தூடணமு மெங்குமுண்டே 
யகமேவு மகம்பிரம் நிச்சயததா 

லவாசீவன் முத்தரலான் மற்றோர் செய்யும் 
வெகுவான பூடண தூ டணங்களாலே 

விமலமதா நிலைபெற்ற வன்னோககென்று 
மிகழவான தெவையுமிலை யெனுமுர ததோ 
டென்னிடைநா னின்பமுற விசைந்துநிற்பேன் 


440 


அகமனிச நிததபரப பிரமரூப 

மகமனிசஞ சுத்தபரப பிரமரூப 
மகமனிசம புததபரப பிரமரூப 

மகமனிச முததபாப பிரமரூப 
மகமனிச மசலபரப் பிரமரூப 

மகமனிச மசங்கபரப் பிரமரூப 
மசமனிச மகண்டபரப் பிரமமென்னு 
மகம்பிரம் நிச்சயவான் சீவன்முத்தன் . 


141 


வேதாந்த மககசிந்தாமணி . 
மனமுதலாம் வியட்டியுபா திகளுமின்றி 

மாயை முதற் சமட்டியுபா திகளுமின்றி 
நனவுமுத னாநாவா மவததையின்றி 

நாடியிடு நாமமுரு வெவையுமின்றி 
யனவரத மன்னியமோ ரிறையுமின்றி 

யகம்பிரம நிச்சயமு மறவுமின்றி 
கனவறிவாம் பரப்பிரம் மாத்ரமாகிக 
களங்கமற நிறபவனே விதேகமுததன 


க 


442 


மாதவநின் கருணையினா னானிபபோது 

மகிழ்சீவன முத திநிலை மருவாநின்றேன் 
பேதமுறும் பிராரதத முளள மட்டும் 

பிரிவறவே யகமபிரம நிச்சயததைச 
சாதகமாப்ச சந்ததமுஞ சாதிபபோனாய்ச 

சங்கற்ப விகற்பங்கட் கிடங்கொடாம 
லாதிமுடி வொனறுமிலா தகண்டமான 
வான்மாவி லநவரத மமாந்துநிற்பேன . 


8 


443 


பேதமுறும் பிராரத்தந் தொலைந்த பினனா 

பிரிவற்ற பரபபிரம மாதரமாகி 
யேதுமொரு விகற்பமுமே யினறியென்று 

மேகபரி பூரணமா யிருபபோனாவேன் 
சீதளமாஞ சறகுருவே நானிபபோது 

செய்வதெலாஞ் செய்து முடிந் தவனேயானே 
னேதெனினின் கருணையினா லெளிதேயாக 
வேகபர ஞானத்தை யிசைந்தேனனறோ. 


444 


வெகுவிதமாய் விளமபியென்ன வேதாந்தத்தில் 

விதித்தமகா வாக்குகளின் பொருளையோர்ந்திங் 
ககமனிச மகண்டரரப் பிரமமென்று 

மகண்டபரப் பிரமமதே யகமதென்றும் 
விகலமற வெகுகாலம் பிரியமோடு 

வேற்றவே நிதித்யாசஞ் செய்வோருக்கே 
மிகவரிதாம பரமசிவ கருணையுண்டாய் 
மெய்யுணர்வா நாதபர ஞானநதோன்றும் 


445 


692 


வேதாந்த மநகசிந்தாமணி . 


ஆதலினா லுலகிலுள் முமூட்சுவெல்லா 

மதயந்த வாதரவோ டாசான் முன்பாய் 
வேதமுடி விதிததமகா வாக்கியத்தின் 

வேறற்ற வகண்டார்த்த நிரணயத்தை 
நீதியுடன் கேட்டதனை மனனஞ்செய்து 

நிரந்தரமாய் மற்றதனை நிதிதயாசித்தே 
சாதகமாஞ் சிவனருளா லகண்டஞானஞ் 
சார்ந்த தனான் மோடசசுகஞ சாரவேண்டும் 


446 


447 


ஆசாரியன முனபாக வகண்டாாததத்தை 

யடைவாக வறிவுற்ற மாணானந்தத 
தேசிகனை த திரவியமே முதலிருந்து 

திடமான லோபத்தாற பூசியானேன் 
மோசனமே யிலா தவனாய்க குமபிபாக 

முதலியதில் வீழ்ந்திடுவ னாதலாலே 
தேசிகனை யாவிபொருளாககையாலே 
தி னந்தினமும் பூசிக்க வேண்டுமாணான் 
ன்னவித மருளியிடு மாசான்வாக்கை 
யீனமிலா நிதாகமுனி கேட்டலோடு 
மன்னிய நல் லன்புடனே யெழுந்திறைஞ்சி 

மனை மக்கள் யாவையுமே குருவுக்கீந்து 
தன்னையுமே சுதனாக வுதகததோடு 

தனகுருவுக கீந்தவனாயத தனதான்யா 
பின்னுமுள வெப்பொருளு மன்னோனுக்கே 
பிரியமுட னாபபிததுப் போற்றலுற்றான் . 


448 


விமலமதாய வேறற்ற வகணடாகார 

விருத்தியினில் விளங்கியசற் குருவேபோற்றி 
யமலமதா யகண்டபர விததையாகி 

யவித்தையெலா நீக்கியசற் குருவே போற்றி 
நிமலமதாம் வித்தைக்கு மப்பாலாகி 

நிசசலமாய் நின்றபர குருவேபோற்றி 
சமமதுவாய்ச் சற்றுமொரு சங்கமின்றிச் 
சன்மாத்ர மானபா குருவேபோற்றி . 


449 


698 . 


வேதாந்த மகநசிந்தாமணி . 
சகலமுமே தட்சணையாக் குருவுக்கீந்து 

சலனமிலாப் பத்தியுட னிறைஞ்சியேபத்தி 
நிகரிலதாம் பணிவிடைகள் செய்யுமந்த 

நிதாகமுனி தனை நோக்கிக் குரவன் சொல்வான் 
மகிழ்வுடனீ பணிவிடைகள் செய்ததாலியான் 

மகத்தான சந்தோட மருவலானேன் 
றகுமகனே யினியெவையு முன்னாறசெய்யத் 
தககதிலை தன்யாகிரு தாாததனீயே 


450 


புத்திரனே யதயந்த திடமேயாகப் 

பூரணமாம் பரப்பிரம போதமபெற்றாய் 
மித்தையதாஞ் சம்சார மனைத்து நீங்கி 

மெய்யுணர்வா நந்தபரப பிரமமானாய் 
சத்தியமே யாகினு நீ விதேகமுத்தி 

சாருமள வகம்பிரம நிசசயததை 
நித்தமுமே யாதரவா யிடைவிடாம 
னிரந்தரமாய் பழகிநிச நிலையினிற்பாய் 


451 


அதிதிடமா மகமபிரம நிச்சயததுக 

கயலெவையு மோட்சததுக் கேதுவல்ல 
வதிதிடமா மகமபிரம நிசசயந்தா 

னகண்டபர மோட்சததுக கேதுவாகு 
மதிதிடமா மகமபிரம நிசசயத த 

யநவரத மாதரவாய்ப் பழகுவோாககே 
யதிதிடமா மகமபிரம நிசசயததா 
லரிதான மோட்சநிலை யெளிதாயெயதும் 


452 


t 


பேதமுறா வகமபிரம நிசசயந்தான 

பின்னமிலா வகண்டபர மோட்சநலகு 
மேதுமிதிலையமிலை சத்தியந்தா 

னீசனிருப்தததாணை சத்தியந்தா 
னாதலினான் முமூட்சுவெலா மறைந்தவண்ண 

மநவரத மகம்பிரம் நிச்சயததைச 
சாதகமாய்ச் சாதித்தே யகண்டபோதஞ் 
சார்ந்ததனான் மோட்சநிலை சாரவேண்டும் . 


453 


894 வேதாந்த மநகசிந்தாமணி. 
கலனமிலா வகண்டபர மோட்சத்துக்குக் 

காரணமா மகம்பிரம நிச்சயத்தைச 
சலன மறத் திடமாகத் தருவதற்குச் 

சாற்றியவிந் நூலெனமற் றெவையுமில்லை 
நிலைமருவும் பரமசிவ னெனக்குநேரே 

நிகழ்த்தியவித நூலுக்கு நிகரொன் றுண்டோ 
பலவி 

தமா முலகத்து மிந்த நூலே 
பரவியவெந் நூலுக்குஞ் சாரமாகும் . 


454 


ஆ .தலினாற் றந்தையு நீ தாயு நீயே 

யதிசயமா மற்றுமுள பந்து நீயே 
சாதகமாஞ் சற்குரு நீ சகாவு நீயே 

சகலமுமே நீயென்று வணங்கியேத்திச் 
சீதளமா மனதுடனே பவதாபங்கள் 

சிறிதுமிலாச் சின்மாதர நிட்டைகூடி 
யாதிமுடி வொனறுமிலா வகண்டா நந்த 
வாழியினி லசஞ்சலமா யமந்தாரன்னோர் 


455 


உலகினிடை யந்தணரே யாதியாக 

வுற்பத்தி பொருந்தியிடுஞ் சீவரெல்லா 
மில குமறை விதித்தபடி முன்புகன்ம 

மிகழாது செயவேண்டுஞ் செய்யுங்காலைத் 
திலகமதா மறைமுடியில் விதிககப்பட்ட 

திவ்வியமாம விபூதியினை நியமமோடு 
சலன மறச சந்ததமுந் தரிக்க வேண்டுஞ் 
சற்றுமிதி லனாதரவே செய்யவொண்ணா 


456 


பூதியினா லங்கமெலா நன்றாய்பபூசிப் 

பொருவிறிரி புண்டரமு மணிந்துகொண்டு 
மாதவனே நியமமுட னுருத்திராக்க 

மாலைகளுஞ் சிரமுதலிற் றரித்துகொண்டிங் 
கோதியிடு முருத்திரபஞ் சாட்சராதி 

புத்தமமா மாதிரமுஞ் செபித்துக்கொண்டு 
நீதியுட னிகழுமகா லிங்கத்தின்க 
ணித்தியமா யர்ச்சனையுஞ் செய்யவேண்டும் . 


457 


695 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 
அத்தனுடைப் பூசனைபோ லனபர்பூசை 

யநுதினமு மாதரவா யியற்ற வேண்டு 
முததமமா யோதியவோா சிவதலததி 

லுடலுள்ள பரியந்தம் வசிக்கவேண்டுஞ 
சுததமதாஞ் சிவநாம கீாததனத்தைச 

சோர்வறவே சந்ததமுஞ செய்யவேண்டு 
மெத்தவுமே யுததமமாஞ சாம்பமூர்த்தி 
மேனியுடைப் பாவனையும் பண்ணவேண்டும் 


458 


வேதவதி காரமுளோர் விதிததவண்ணம் 

விகலமற யாவையுமே செய்யவேண்டு 
மீதிலதி காரமிலாச் சூத்திராதி 

யாவருமே சிசுரூடை யாதிகன்ம 
நீதியொடு நழுவாது செய்துகொண்டே 

கிருமலமாம விபூதியுடைத தாரணாதி 
சாதனமோ டேதுமொரு சிவதலததிற் 
சநத்தமுஞ 

சலியாது வசிக்க வேண்டும் 


459 


தகமைமிகும் விபூதியுடைத் தாரணத்து 

தவிராம லுருதராகக தாரணத்து 
மகிமைமிகு சிவநாம கீர்த்தனத்து 

மகேசனுடைத் தியானத்துஞ சிவதலத்தி 
லிகழ்வறவே வாசதது முலகிலுள்ளோ 

ரியாவர்க்கு மதிகார மிருப்பதாலே 
சகமதனின முமூடசுவெலா முறையாயிங்கு 
சாற்றியவிச் செய்கையினைச் செய்ய வேண்டும் . 


460 


மாதவனே யோதியவிச் செய்கையெல்லா 

மகத்தான ஞானாங்க மென்னலாகு 
மோதியவிவ் வஙகமுடன் சிரவணாதி 

யுறறவரே பரமசிவ னருளினாலே 
யாதிமுடி வொன்றுமிலா வகண்டஞான 

மடைந்ததனா லஞஞான மனைத்து நீங்கிப் 
பீதிசெயு மனாதிபவ பந்தந்தீரந்து 
பின்னமிலாப் பரப்பிரம் சொரூபமாவர் . 


461 


696 


வேதாந்த மக்கசிந்தாமணி 


462 


463 


பூதியினா லணிந்ததிரி புண்டராதி 

பொருந்தினரே வேதாந்த விசாரந்தன்னி 
லேதமிலா வதிகார மிசைந்தோராவ 

ரிதரரெலா மதிகாரி யாகமாட்டார் 
வேதமுடி விவ்விதமே விதிப்பதாலே 

வேதவிதிக் கயலான விதியொன் றுண்டோ 
வாதலினா லறைந்தவதி காரமபெற்றே 

யகண்டபர விசாரணையைச் செய்யவேண்டும் . 
அருந்தவனே விபூதியுடைத் தாரணாதி 

யங்கமெலா மிலலாமற சமதமாதி 
விரிந்ததிட சன்யாசி யானபோதும் 

விசாரணையி லதிகாரி யாகானன்னோன் 
பொருந்தியவன் விசாரணையே செய்தபோதும் 

பூரணமாம பரமசிவ னருளிலாதா 
னிரந்தரமாம பரப்பிரம ஞானஞசாரா 

னிகழ்த்தியது நிசசயமே யையமில்லை 
பலவிதமா யுரைத்தென்ன பகாந்தவண்ணம் 

பழுதற்ற ஞானாங்கம பற்றினோராய்ச் 
சலனமற வின்னூலை விசாரிப்போரே 

சம்புவினாற் சாற்றியவின் னூலின்ஞான 
மலைவறவே யடைந்ததனா லகண்டானந்த 

மமைவுற்றவ் வகண்டபர மாவரென்றே 
யிலகியிடுஞ் சண்முகவன் சைகீஷவ்யற் 

கிணையற்ற வின்னூலை யுபதேசிததான் . 
சத்தியஞா னாநந்த சொரூபமபோற்றி 

சகலபரி பூரணமாஞ் சொரூபம்போற்றி 
நித்தியஞா னாந்த சொரூபம்போற்றி 

நிரஞ்சனநீர்க் குணமான சொரூபம்போற்றி 
யித்துவித லேசமிலாச சொரூபமபோற்றி 

யேகசிதா காயபர சொரூபம் போற்றி 
யத்துவித மானபர சொரூபம்போற்றி 
யகண்டமதாம் பரசொரூபம் போற்றிபோற்றி. 


464 


465 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 


697 


சுகர் கைவல்லியம் 


பொன்னுலகித் பாதலத்திற புவியதனிற் புறம்புள்வெளி 

யொளிய தனிற பொலிந்து நின்ற 
மன்னுயிர்கள் பேதங்க டமில் மறையா கமங்கடமில 

மகத்தான புராணந் தன்னில் 
பன்னியாற பொருள கடமிற சிவ யோகத துசசியதிற 

பகாவரிய ஞானந் தன்னில 
துன்னியதோர் பரமாாதத பிரம தனனை 5 
துதித்துநிதந் தொழுதல் செய்வாம . 


1 


வேறு . 


பராபரையாயச சததியைந் தாய்ப பூதத தானாய்ப 

பலவுலகாய்ப புவனவண்டப பரபபாய மேலுஞ் 
சராசரமா யனைத்துயிராய்பு படைததெல லந்தான் 

ஜகமென்னுஞ சிறுவீட்டிற் சரிதது வாழ 
புராதனமாயக காததுவிளை யாடிப பினனா 

புனலவடிவா யெழுந்தருளிக் கற்பாந தததில 
நிராதரமா யனைத்துமழித தெலலாந தானாய் 
நிறைந்து நின்ற பராபரையை நினைந்துய் வோமே . 


2 


சுருதியொரு நான்குரைசெய் வியாதன் றகக 

சுகமுனிவன் சுவானுபவ சுகசொ ரூபம் 
கருதியத னிலையுரைத்த பொருளி னுண்மை 

கைவல்ய வுபனிடதங் கழறக கணடாஞ 
சரிதமல வொருநாளு மிதுவே தாந்தத 

தனிமுதலா த தனையுணாததுக தரங்கமீதி 
லொருதிவலை மாததிரமென னறிவுட கொண்ட 
வுண்மையதை யொரு வழிகொணடுரைக்கின் றேனால் . 3 


வேறு. 


அசையா நிலையாய்ச சாநதமதா யகன்று நிறைந் தாழ்ந் தம 
லமதாய் , வசையா தினறிப் பேரறிவாய் வயங்கு மனத்தி எ 
ணமாய , நசையா வியலபாய்ச சுத்தமுமாய் நாடுங் குணங்க 

88 


698 வேதாந்த மாகசிந்தாமணி . 
ணிரந்தரமா , யிசையா நின்ற பலவுயிர்க ளெல்லாந் தானென் 
றுளத்தெண்ணி 

4 
மேவுஞ செககாட் சியினிடத்தில் விருப்பு வெறுப்பொன் 
றிலதாகித , தாவும் விகற்ப சங்கற்பந் தான் சற் றிலதா முரணே 
து , மோவு நிலையுற் றொன்றாகி யுரையற் றுணர்வற் றுடல் மயக் 
கும் , மேவு நீநா னெனுமயக்கு மிறந்த சொரூப மாநின்றும் . 5 
பிரம ஞான நிறைவுள தாய்ப பேத மிலதாய்ச சுசுசிந்தை 
இரவும் பகலு மிரண்டுமிலா திலகு சீத வெப்பின்றி 
விரவிச சகமாங் கற்பனையில் மேவுஞ் செயலொன் றிலதாகிப் 
பரவும் விடயச சுகமதனாற பகரும் பலனொன் றிலதென்றே . 6 

நீண்ட தருவு நிழலும் போல் நிறைவு குறைவொன் றிலதா 
கிப் , பூண்ட மரமும் வயிரமும் போற் புதிது பழமை யிலாவடி 
வாயக , காண்ட லுறுமெய் யுயிரும்போற் கறந்த பாலு நெய்யும 
போ , லாண்ட பிரமத துடனசுகனு மகலா தொன்றாத் தோன் 
றினனால . 

7 
இனிய வமுதாயச சுடரொளியா யிளகிச் சுகமா யோவிய 
மபோற, புனிதமான சிகனுக்குப் புந்தி மயக்கொன் றுற்றதுவே , 
கனிவாச சுகனுர தநதையுடன கழற வேண்டுங் கருத்தினனா 
ய்த் , தனியந் திரமால் வரையுறையுந் தந்தை மருங்கிற் சார்ந்த 
னனால் . 

8 
சாந்தங் கினிய தந்தையிரு தாளை வணங்கிச் சாற்றிடு 
வான் , சோாத மாயை யுதிப்பதெங்கன் றோனறி யழிவு தெங் 
ஙனமென் , றோநதிங் கெனக்குச் சுவானுபவ முரைசெய் யென் 
ன வுளமகிழ்வு , கூரந்தங் கறிவு பெறத்தெளிவு கொண்டு வியாத 
முனிகூறும் , 

9 
வந்து மாயை யுதிப்பதுவும் வளர்ந்தங் கழிவும் வரன்மு 
றையே , முந்து பிரமத தனுபவமு மொழிந்தா னதுவுஞ் சுகமு 
னிகேட் , டந்த ஞானஞ சநதேக மகலா திருப்ப வதுகண்டு , சந் 
த மறைதேர் வியாதமுனி சபிகக முனிவு கொண்டன்றே . 10 


மாயா வசத்த னாகவென மறைதேர் வியாதன் சொலச்சி 
நிச் , சேயாஞ் சுகனு மச்சாபச் செயலாற் சென்றக் கவணின்று , 


Av 


வேதாந்த மாகசிந்தாமணி . 699 
தேயா மன்னாய் வைகுந்தத் தென்பால் மருங்கோர் வடநிழற்கீழ் , 
கேயா வசத்தோ டினிதாகி நினறான் தபசு நிலயுற்றே 11 

நீண்ட சாபம் புரிந்திட்ட நெடிய வியாதன் மகற்கிரங்கிக் , 
காண்டல் செய்வான் மிகத்தேடிக கருதிச சுகாவென றிடவொ 
ருக்கால் , வேண்ட வுலகத துயிாயாவு மேனென் றிடலும வியா 
தலுக்தா , னீண்டிப் புதல்வ ரித்தனை தா னெ மககே தென்ன 
வையுற்றே . 

12 


சென்றான் திருமால் வைகுந்தத் தென்பால் மருவும் வடநி 
முற்கீழ்க் , கன்றா னென்னச சுகமுனியைக கருதிப பிறப்போ 
டிறப்பிரண்டும் , வென்றா னிவனே யெனக்கருதி வியப்புற் றுட 
னே வந்தருகில , நினறா னழைததான் செவிகேளா நிலையும் கரு 
த்து மசைந்திலனால் . 

13 
செயல்செய் முனிவன் கடசல ததைத தெளிக்கச சு கன்ற 
னுடன்னையத் , துயில்கொண் டெழுந்தாற் போனினைவு தோன் 
றிப் பொறியிற் புலன்றோன்றி , யியல்கொண் டெழுந்த சுகன்றா 
தை யிருதா டொழுதங் கிறைஞ்சியபின் , மயல்க டவிரந்து தந் 
தையுடன் மகிழ்ந்தோா மாற்ற முரைசெயதான. 

14 
பகரும் பதினா பிரங்கிரந்தம் பததி மார்க்கத துரை ததெ 
னெனச் , சுகனும் வியாத முனிவனுடன் சொல்ல வதுகேட் டம் 
மொழியின , சகல பயனின் சாரமெலாஞ சரிய தாமென றேற் 
நிவற்குப் , புகனா ரதனா னான்முகனாற புகழ்தட் சணமூர்த தியி 

15 


லும் . 


செப்பியவிம மூவர்களா லனுக்கிரகந் தன்னைச் செய்விக் 
கத் தெளிவாக வியாதன் றானுக , தபபுதலில் யாழ்முனிவன் 
சொற்பயனே தென்னிற் சாவமுமே பிரமமய மென்றான் மே 
லும் , அப்பிரமன் சாட்சியே பிரமமய மென்றா னங்குள தட் 
சணமூாத்தி பாவா தீத , மொப்பரிய பிரமமெனறா ரிபபடியே 
மூவ ருகந்துரைத்த வுண்மைதனை யுரைக்கின் றாரே . 16 

"செவ்வியதா வியாதமுனி சுகனைப் பார்த்துச் சிவானுபவு 
சிற்சொருபக் தெளிந்த தோவென் , றிவ்வகைதான் வினவலுமெ 


கண்டு , 


1700 வேதாந்த மநநசிந்தாமணி . 
ய்ச் சுகன்றா னொன்று மெனக்கது தான் தெரியவிலை யென்ன 
லோடு , மவ்வகை கேட் டவனுடைய நிலைமை யெல்லா மடைவுட 
னே கேட்டறிந்து பின்னுஞ சொலவான் , எவவிதத்துந் தந்தை 
குரு வாத லாலே யிவன் மயக்கங் கெடாதிருக்கு மெனவுங் 

17 
தனையனை மா யாவயத்த னாகவென முன்னஞ் சபித்ததற்கு 
மாறாகச சற்குருவி ஞாலே , யனை யமல மாயைமுழு தகன்றொழி 
யக கடவ னாகவிப்போ தெனசசாப பல ததை நீககி , யினை யசு 
கன் முடிமீதிற கரமபா லிததிங் கினிமேனீ சிறசொருப மென் 
று நாமம் , புனைவிததிங் கிசசையிற்சஞ சரித்து வேண்டும் பொ 
ருள 
ளறிவா யெனச்சுகற்குப் போதித தாங்கே. 

18 
உள்ளுறையு மலமாயை கவலை நீக்கி யொளிதிகழுஞ் சுவா 
னுபவ முணர வேணடி , னௌ ளரிய மிதுலையெனும பதியின் 
மேவி யிருநிலங்கண முழுதுபுரந் தளிசுக வலல , வள்ளலெனுஞ் 
சன கபிரான் றன்பால மேவி மன்னவனை யிதுகேளென் றுரைத 
துப் போகத , தெளளிய நற சுகமுனிவன் சனகன் வாழுந் திரு 
மனைக்கோ புரவாயிற சோந்தான மனனோ 

19 
அன்றவன்றூ துவருரைக்கச சனகன் கேட்டே யவனிலை 
யைச் சோதிப்பான கருதி யாங்கே , நின்றநிலை தனிற்சுகனை நா 
ளேழ் வைக்க நினைவுசற்றும் விகற்பமினறி நிற்க வேறாத் , துன் 
றுமிடா தனிலேழநாள் வைககச சிததா துலங்கவாத புரத்தேழ் 
நாள் வைக்க மேலும் , அன்றிருந்த படியிருக்க வப்பா லேழ்நா 
வருநிதிக்க ணமாததவது மறியா னாக 

20 


மின்னிலகு சிறுமருங்குன் மகளிரின்ப மிகச்சிறந்த வுணவ 
ளிக்க வறியானாக , மனன வன்நா திடுபோக மகிழ்சசி யாவும் மன 
தினிற்சற் றினபமுறான மதிப்பி லாம , லன்னவன செய் யவமதி 
பபை யறியா னாக கமமதை யற்றிருத்த லறிந்து மன்னன் , 
இன்னவன்ற னுளமேரு வொப்பா நின்ற திதனையிழுத் தெவர 
சைப்ப தென்றே யுன்னி 

21 
உவமையிலா விவன்கருததை யிருபத் தோர்நா ளுறுதியு 
டன் சோதனையாற சோதித தேதா , னவமதிப்போ டின்பதுன்ப 
மெனும்பற் றின்றி யனந்தகலி யாணசுப குணங்களாகித் , தவ 


வேதாந்த மககசிந்தாமணி . 101 
மகிமை சுத்தநிரு விகாரி யாகிச சசசிதா நந்தமயந் தானாய் 
நின்று , சிவமொளிருஞ் சுபாவவறி விஃதா மெனறு சிறந்தசிமமா 
தனத்திலெழுந் தருளச செய்து . 

ஈங்கவன்ற னிலையையெலா மறிந்தன் போடே யிணையடி 
கள் பணிந்தரச னிதனைக கேட்பான் , தாங்குலகத் தினிற்செய் 
ல்களாசை கோபந் தவிரந்தொன்றாய்ச் சிவானுபவ சுபாவ மாகி , 
யீங்குறும் யாரெனலுஞ சொரூப மியானென றியமபுசுக முனி 
மொழியை யரசன் கேட்டுப் , பாங்குடனச சொரூபமெவ 
னீயென றேதான் பணித்தலுமே சுகமுனிவன் பகர்வ தானான் . 


சாற்றரிய சொரூபநிலை ஜனக னேகேள சர்வபரி பூரணமா 
ய்த தானே தானாய்த , தோற்றி நிறைந் தொன்றினிலும் தாக்கா 
தாகிச் சொல்லரிய மனவாக்குக் கெட்டா தாகி , யேற்றமன 
வாககதனுக கணிய தாக விலகியுல கததினு ககா தார மாகிப் , 
போற்றரிய வணுவுக்கோ ரணுவு மாகிய புகலரிய மகத்துக் 
கோா மகததாய மேலும் . 

24 


இயமபரிதா யினையதென்னத் தேவ ரானு மிணங்குதற்கு 
மெவரானு மெட்டா தாகி , நயம்பெறுமித திரியமன த தொடா 
புக கெட்டா நல்லதுக்கெல் லாநலல நயமாஞ் சோதி , வயமபெ 
றவே போக்குவர வின்றி ஞான மயமாகி பொளிாகின்ற பொரு 
ள தாகிச , சுயம்பறுபல திரிசியமா யதிாச மாகித துணை ககெ 
லாந் துணையான சொரூப மாகி 

25 


ஏகமுமா யனேகமுமா யிரண்டு மற்றிங் கெளிதறியய் பட் 
டதுமாயப் படாதாய் நின்று , போகமுற்ப பெரியோர்க்குச் 
த்தே சித்தாய்ப் பொருந்துமத னாலினப மாகி யெங்கும் , பாக 
முற நித்தசுத்த புத்த மாகிப் பகாவரிய முத்தமுமாய்ச் சிறந்த 
தாகி , யாகமென லின்றியா னநத மாகி யதுவிதுவென் றுறுஞ 
சுட்டு மற்ற தாகி . 

26 
அததுவிதந் தானாகி யதுவு மின்றி யகண்டமுமாய் ரேச 
கபூரகமு மின்றிச் , சித்தமிசை யானந்த மாகி யெந்தச் செயலு 
மின்றிச் சிதாகாச சொரூப மாகிச , சுத்தவிண்ணா யுயர்நதவுப் 
னிடதந் தன்னிற் சொலும் பொருளா யப்பாலுக் கப்பா லாகி , 


102 வேதாந்த மக்கசிந்தாமணி . 
யுத்தமமார் துரியாதீ தப்பொருளா நின்றக் குரையிறந்த வவச 
ரத்து முறுவ தாகி . 

உணர்வுருவந் தரியாமி யாகி யெந்த வுருவமின்றி யதுவிது 
நான் றானென் றோதப , புணாவதுவா யறிஞரா லிதுவா மென் 
னப் புகலுவதே யதன்சொருபம பிறிதன் றென்னக் , குணமிகு 
ந்த சுகமுனிவ னுரைப்பக் கேட்டுக கோதிலாச சனகனுடல் 
குளிர்ந்துள் ளாறி , மணமுமலர் போனிறைந்த பரமா னந்த 
மாதவனை முகநோக்கி மன்னன் கேட்பான் . 

28 


நற்றவனே சத்தாவ தேதுவென்ன நான் பிரம மென்று 
நண்ணி , மெத்தவிசாரித்தறிந்து நிசசயித்து விட்டுவிடா ததுசத் 
தென்றே , உற்றநிலை யிதுவாகு மெனமுனிவ னுரைசெய்ய வுக 
நது மன்னன் , மற்றசுயஞ் சிததாவ தெதுவென்ன வம்முனி 
வன் கூற லுற்றான் . 

29 


மிக்கபல நூலறிவா றான் ஞான சொருபனென விசாரஞ் 
செய்து , தக்கநிலை யிதுவென்று நிச்சயித்த நிச்சயமுஞ் சத்தத் 
தோடே , ஒக்கவொரு வாசனையு மறவொழித்து நின்றதுவே 
யுயாசித் தென்று , சிக்கெனவே முனியுரைக்க மன்னவன்கேட் 
டானந்த நிலையே தென்றான் . 

30 
தேசிகன் சொல் வாக்கியத்தா னூலுணர்வாற் றனதுசித் 
தத் தெளிவி னாறறன் , மாசகலு மான்மாவே யானந்த மென்ற 
றிந்து மாயை நீர் 

மாயை நீங்கி , ஆசறவே யனுபவித்துச் சுகமயம தாநி 
ன்ற வறிவும் போக்கி , சேர்வ மயமாஞா னத்திரமா நின்றதுவா 
னந்த மென்றான் . 

31 


என்று சுக முனியுரைக்க மனனவனு மிகல் தொந்த மதுவே 
தென்றான் , நன்றெனவே சிற்சொருப செயல்மறந்து தான் 
றானே பழமை போலச , சென்றயலே கதியென்று பிறவிதொ 
றுஞ் சுழல்வதுவே தொந்த மாகும் , நின்றுணர்க வெனமுனி 
வன் ஜனகபிரா னுளமகிழ நவிற்றல் செய்தான் . 

32 
மோக்கமென்ற தேதுரைசெய் யெனவினவ மன்னவனும் 
முனிவன் சொல்வான் , தாக்குதலொன் றறரின்ற மானேமெய்ய 


வேதாந்த மாயசிந்தாமணி . 708 
பிரமமெனச் சகமிம் மூன்றும் , நீக்கமற வொருக்குணர்ந்து நிச் 
சயித்த நிச்சயமுங் கழல விட்டிங் , காக்கமுத லறநின்ற தேத 
சவே வீடென்ன வறைந்தா னன்றே. 


33 


அஞ்ஞான மாவதெதிங் குரையென்ன வருந்தவனை யரசன் 
கேட்ப , மெய்ஞ்ஞான மாஞ்சொருபந் தனை மறந்து மடமையி 
னால் விகாரி யாகி , எஞ்ஞான்றும் விடயசுக வாசனையி னினபது 
ன்பத் திடரின் மூழ்கிச , சுஞ்ஞான சுபாவமதை யறியாவஞ் 
ஞானமெனச சுகனுஞ் சொன்னான் . 

34 
சொன்னமொழி கேட்ட்ரச னாவரண மேதென்னச சுகனு 
மோர்ந்து , தன்னுடலே தானென வும் விடையாதி சுகமெனவும் 
தான்மிக கெண்ணி , மன்னியதன் சொருபமதைத தெரியாமல் 
மழைநிசிபோல் மறைத்து மூடும் , அன்ன துவே யாவரண மென 
லாகு மிதுலைநகர்க் கரசே யென்றான் 

35 
மெய்த்தவநீ விட்சேப மாவதெதிங் குரையென்ன வேந் 
தன் கேட்பத் , தத்துவங்க டெரிந்தவன் போல மேலாகத் தன 
க்குமொரு தலைவ னுணடென் , றிததகைமை சுகவிருத்தி தனை 
த்தானென் றிருப்பதெதோ வதுவிட் சேபங் , கொற்றவ நீ யறி 
தியெனக் கோதிலாச சுகமுனிவன் கூறி னானால் 

36 


மெய்த்தவனே பரோட்சமென லெதுவுரைசெய் யெனவர 
சன் வினவ லோடும் , உற்றகுரு முகத்தாலுஞ சுருதிமொழி 
யாலுந்தன் னுணர்வி னாலும் , தததுவசோ தனையாலுஞ சொரூ 
பத்னத யறிவதுவே பரோட்ச மென்ன , லித தகைமை யெனச 
சனக னுளமகிழ வியாதன்மக னியம்பல் செய்தான . 37 

அபரோட்ச மாவதுதா னுரையென்ன வருந்தவனை யா 
சன் கேட்ப , விபரீத மேகமுமற் றெங்குளதாய் வெளியொளி 
யாய் மேலகீ ழின் றிச , சுபசொருப மாததிரமாய்ச சுவானுபவ 
ரசமாகிச் சுத்த மாகி , யுபனிடத மாய்விளங்க லபரோடச் 
மெனசசனகற் குரைத்தா னனறே . 

38 
அநித்தமெது நித்தமெது பிரியாது பிரித்துரை செய்யென் 
னக் கேட்பச் , சனித்தவுட லசத்துயிர்தான் சத்தெனவே நிகழ் 


104 


வேதாந்த மகநசிந்தாமணி 


தலினாற் றடுத்தற் கேதென் , தனித்தசத்தே யசத்தன்றிப் பிறி 
தன்று விசாரணையாற் றெளிதல் வேண்டும் . தொனித்தசத்தே 
நித்தியமா மசத்தனித்த மெனற்பாற்று துணிதி யென்றான் . 89 

ஜனகபிரான் சுகமுனியைத தனிநோககி யானந்தந் தானே 
தென்ன , அனகமுறச சகலவிய ரீதமறத துரியநிலை தேர்ந்து 
சடா சடம தினறிக , கனவுலகாத் தோற்றமய லறவிட்டுத் திரி 
சியங்க ள றிவாக காண , நனவுசததா மாததிரமா விளங்குவுகா 
னந்தமென நவிற்றல செய்தான் . 

40 
ஞானமதற் கதிகாரி யாரென வே நராதிபனற் றவனைக் கே 
ட்ப , வானமதிற கறுப்புறல்போ னான்சீவ னெனச்சொல்லும் 
வாாததை யின்றி , ஈன மற விசாரிததுச சிறககனக தானாக 
விசைந்து நினறோன் , றான வனே யதிகாரி யெனமுனிவன் சனக 
னுக்குச் சாற்றி னானால் 

41 


மன்னவனு மாமுனியைப் பார்த்திதயக கிரந்தியெது 
வகுக்க வென்னத் , தன்னிலைமை யுணராமற் பல நூலாற் றற் 
சொருபந் தன்னை த தேடல் , மன்னுகழுத் தணியரையில் மருவு 
குழ வியைமறந்து மாழ்கித் தேடல் , அன்னதுபோ லிதயமு 
றுக கிரநதியென வருந் தவன் மன னவறகுச சொன்னான , 

. 

42 
மன்னவனுஞ சுகமுனியைச சம்சார மெதுவெனலு மன்னா 
கேளாய் , தன்னுடைய வனுபவததால் மறை நூலாற் சற்குரு 
வால் தன்சொ ரூப , மென்னலெது வென்றுற்று விசாரியா திரு 
ப்பதுசம் சார மாகும , அன்ன தனை யறிதியெனச சுகன்சொல்ல 
வரிதெனவே யரச னோரந்து 


43 


மலடிமைந்தன கானனீ ரிரந்திரசா லமபோல வந்து வந்து , 
உலா தோய்ந்து விருத்தியதா யிருந்து தன்னுள் விளங்குவதே 
சுகம தென்றே , நலமுணருஞ் சுகமுனிவ னவிலகரா திபனு 
மெது துகக மெனன , நிலமுழுதும புரந்தளிப்போ யதன்விபர 
மெல்லாம்யா நிகழ்த்தக் கேண் மோ 

44 


வேறு . 


சுத்தமென்றும் பிரமமென்றுஞ் சொருபமென்றும் துலங் 
கியசின் மயமென்றுக துகளி லாத , நிததமென்றும் புத்தமென் 


வேதாந்த மகாசிந்தாமணி . 105 
லும் நிகரிலாது நிறைந்த சுயஞ் சோதிபென்றும் கொய்ய தாக , 
முததபர மாரத்தமெனறு மொழிவதுகேளாதமுழுதுல கை 
நமபியதில் மோகா தனனால , சித்த முறல துககமெனச சனகனு 
க்கு மாமுனிவன் செவிகுளிரத தெரி .5 த வணணஞ செப்பினா 
னால் , 

43 
மிசவுணருஞ சிறசொருப நிட்டர்க் கெல்லாம விடயமே 
துரையுமென வேந்தன் கேட்ப, இகலறநித தியசொருப மாகி 
யென்று மெங்குமா யிருப்பதுநா னென்று 5 தானே , புகலருசற் 
குருவருளால விசாரா தன்னால போதாத நிததியததைப டொ 
ருநதி நாளு , தகவுண ரு மேலவாககு விடப மெனனச சன க 
னுக்குச் சுகமுனிவன் சாற்றி னானால 

4 ) 


வேறு . 


சாற்றரிய வவ்விடய மேதுரைசெய் யெனமுனிபைச சன 
கன் கேட்ப , ஏற்றியெங்கு மிருபபிறந்து காலமிறரு தமிவிறரு 
துண் டில்லை யென்னு , மாற்றரிய சங்கற்ப வாதனை விட் டே 
ருப மயமாய்த் தானே , தோற்றரவு மாத்திரமாய் நிற்பதுதா 
னவ்விடய மென்றா னீத்தோன் . 

47 


சா 


மாமுனிபைச் சொருபமிட்டா வகுததநிலை யேதென்ன 
மன்னன் கேட்ப , யாமுரைப்ப தது 3 கண் 3 மா சொருபமே தா 
னாயுஞ் சற்சி டாக்கு , நாமுரைப்போ மெனக்தரவா நவின்றநிலை 
யாதென்னில் நானே ப்ரமம , மாமெனநின றகக்குளிந்து சொ 
ல்வதே வகுத்தநிலை யாகு மென்றார் . 


43 


இதததைமை யுடையவாககுத தேசிகனா ரெனசசுகனை 
யிறைவன் கேட்பச் , சிததமுறு சங்கற்ப விகற்பகதீரா தலைபில் 
கட லென்ன ரூப , மற்றகண்ட சசசிதா எந்தபரி பூரணமா 
யமல மாகிச , சுத்தமதாய் நின்றதுவே குருவாமென றரசற்குச் 
சுகனசொன் னானால் . 

49 


அரியசற் குருவை யடைந்திடுஞ சீட னாரென முனிவனை 
வினவ , உரியநா னாரிவ வுடலெதிவ் வுலக மேதென விசாரமா 
நின்று , விரியுமவ் விருத்தி யுராமனன் விட்டை மேவியே 


09 


706 வேதாந்த மக்கசிந்தாமணி . 
* யாவியிற் புனல்போல் , சரியதாய் வகுத்து நிற்பதே சீடன் 
னச சனகனுக் குரைத்தான் . 

50 


வ 


இயலுறுசற் குருவிடத்தில் சீடன் கேட்ப தேதுரை செய் 
யென முனியை யிறைவன் கேட்ப , நயமுறத் தன் சொருபமதை 
நானா பேத நாமரூபங்களினாற் குருவாற் றன்னா , செயலறவே 
கேட்டறிவுற் றங்கா ரத்தைத் தீர்த்தினிமே லிறையேனுஞ் 
சனித்தி டாமல , மயலவே தன்னிலையைக் கேட்ப தென்று 
மாமுனிவன் மன்னனுக்கு வகுத்தல் செய்தான் . 

51 
குருமொழியி னாற் சீடன் கண்ட தேது கூறுகென முனிவ 
னைக்கொற் றவனுங் கேட்ப , அருமறைக ளாகமங்கள் புராணந் 
தன்னா லளந்தறியப் படா விபுவா யறிவுக் கெட்டாப் , பெருமை 
யதாய்ச் சர்வமுந்தான் கண்டு பின்னும் பேதமற விருப்பதெதா 
வதுசொ ரூபம , ஒருமையதா யதைச் சீடன் கண்ட தென்றே 
யுயாமுனிவன் சனகமனனற குரைசெய் தானால . 

52 
காவலனு முனிவன் முகங் கருதி நோக்கிக் காணாத தேத 
னைக கழறு கென்ன , மேவியநீ நான துவென் றிதுவே யென்றும் 
வி ருத்தியினால் தானானமா வெனவா ராய்ந்திங் , காவலுற விசார 
ணைசெய பாத்தோ டத்தி னாலே காண் கின்றது வேயஞ ஞா 
னப் , பாவனையா வ திகாணப் படாத தென்று பார்வேந்தற் கரு 
நதவனும பகாதல் செய்தான் 

58 
அருந்தவனை முக நோக்கிச் சனக மன்ன னறிந்ததே துரை 
செயென வவனுஞ் சொலவான் , பொருந்துசத்தங் களினாலும் 
வேதத தாலும் பொருந்துமனு பவததாலும் போதத் தாலு , 
திருந்து மக்க கருத்தாலு மனுட்டிப் பாலுரு தீர்க்கவறிக திமி 
குந்த தெளிவி னாலும் , வருந்தியறிந் திடுதலிது வாகு மென்றே 
மாதவததோ னரசனுக்கு வகுத்தல் செய்தான் . 

54 
அறியாத தேதுரைசெய் யென்ன வேந்த னருந்தவனை 
வணங்க மகிழ் ; தன பிற கேட்க , நெறியான்மா விதுவென்று மக 
ண்ட மெனறு மிரேசகமா மிதுவென்று நிசவா னநதம் , பிறி 
யாத திது வென்று மகா பிரம மென்றும் பேசரிய நீபிரம மென் 
றுஞ் சொல்லால் , அறிந்திந்த லேயறியா தாகு மென்றிங் கருந் 
வன மன் னவற்குரைத்தா னருமையானே. 

உப்பொடு எனவும் பாடமுண்டு. 


55 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 10 
இவ்விதமாஞ் சொரூபமிட்டர் தாமும் விட்ட தேதுரை 
செய் யெனமுனியை யிறைவன் கேட்பத , திவ்வியசற் குருவிட 
த்தி லனுசா தானச செயலாலு மனுக்கரகத திறத்தி னாலுஞ, 
செவ்வியநா னான்மாவென் றரிதிற றன னுள தரிபன மத மதாரு 
துவிபரீதந் தீர்ந்திங் , கெவ்வமற விருப்பதுவே விட்டதெனறிங் 
கேதமற வாசனுக்கு முனிவன் சொன்னான் . 

56 
இச்சையிலாச் சொருப நிட்டர் விடாத தேதென் றிறைவி 
னவச சுகமுனியை யினிது நோக்கி , யசசெயலோ நானபிரம 
மென்னு நல்ல வனுபவமோ டுரைமொழியு மாசான வாககும , 
நிச்சயமாய்த் தன்னுணாவுங் கலந்தொன்றாய நிரமலமாஞ் சிற 
சொருப நேரே யொத்த , எசசெயலு 5 தானாதல் விடாத தென 
றே யியமபினா னரசனுக்கு முனிவன ராஃன . 

57 
போனது தான் சொருபமிட்டற் கெதுதானென்னப் புரவ 
லனுஞ் சுகமுனியைப் புகழ்ந்து கேடப , ஆனசக சங்கற்ப விக 
றப மற்று யானபிரம மென த திடமா யறதோ ராயந்து , தானத 
னை யுண்மையிலே கரைத்தொன முககல தனிததுழியிற றுயின் 
றவன்கைத தனம போனீங்கும , ஈன மற வகன றவதம்தா வது 
தான் போன தெனசசுகனும் ஜனகமனனற கியம்பல செயதான . 


இததகைய சொருபநிடடா தமக்ககலாத திணண மேது 
ரைசெய் யெனமுனியை யிறைவன் கேடப , உறர குரு வாக்கிய 
த்தாற் சுருதி தன்னா லுணாநததுமன் றிதுவெனறுக கொளவ 
தன்று , சுததவிசா ரணையானிச சயித்த சீடன் தோற்றமழி வி 
லா திருந்த சொருபாதானே , நிததபரி பூரணமா நிலைதான போ 
கா நிச்சயமென் றிறைக்கு முனி நிகழ்த்தல் செய்தான 

59 
பகர்வரிய சொருபநிட்டா புசிப்பதனை யோர்ந்து பகர்தி 
யெனச் சுகனையிறை பரிந்து கேடப்ப , புகலரிய திறையுமலை 
செல்லச் செல்லப் போந்ததுக்கஞ் சற்றமல நிலையு மலல , நிகழ் 
கரண தனுபுவன போகத் தாலும் நினறுபுசி யாததெதோ வது 
தா னாகுஞ் , சுகசொருபப் புசிப்பயலன றென்றே யோரந்து சுக 
முனிவன் சனகனுக்குச் சொல்லி னானால் . 

60 
பதமுடைய சொரூபநிட்டா புசியா தேது பகர் தியென 
முனிவனைப்பார்த் திறைவன் கேட்ப , இதமகித மிஃதெனவும் 


றி 


108 

வேதாந்த மக்கசிந்தாமணி. 
துக்கசுக மிஃதெனவு மிரையுணரத் தககவித மியம்பி மேலும் , 
விதமுடைய பரிபாக னகமமதை யற்றுகின்ற மெட்யுணர்வ னா 
னென்றும் விதங்கள் ஞான , மதமுடனே நின்றது புசியாத 
தெனவறிதி மனனவனே யெனச்சுகனும் வகுத்தல் செய்தான் 

தோற்றமுறுஞ சீவருக்குச் சனன மேது சொல்லுகவென் 
றென சசனகன சுகனைக கேடப , ஏற்றமுறச சனித்தோமென் 

கலசங்கற்ப மெனுமவிருத்தி மறந்து சனிப் பில்லை யென்று , 
மாற்றமுற நிசசயிததா ராயந்து பாாதத மனோவிருத்தி தனிற் 
முன் வா துலதய மாக , ஊ றமுற நின்றதுவே ஜனன மெனறிங் 
குற்றமுனி ஜன கடனன ற குரை செய தானால . 

தெதபரி பூரணறகு மரண மேது நிகழ்த்துகெனச சுகமு 
னியை நிருபன கேடப , உற்ற பரா பரமதுவே பிரம மென்றே 
யுணாநதறந்தா பயந்து விசா ரணைகள செய்து , சுததமென 
நிசசயிதத சொருப , தனனிற று விதமெனும விருத்தியின்னும் 
துடாகதிடாமல , சித்தமய னீக்குவதே மரண மென்று திகழ் 
சனகற கருந் தவனுஞ செப்பினானால . 

63 


62 


வேறு . 


சனக பிரான சுகமுனியைத் தானோக்கி நல்லதெது சாற்று 
கெனன, அனகமுற நான சொரூப மெனவறிந்தா ராய்க துணர் 
நத வதன த தனனுவ , சனிககுமயல திரிசியங்க ளொருங்கே 
நாவுச சாககரைபோற கரைத்தொன் றாக்கித , தினகரனபோ 
னிற்பதுவே நலலதென ச சுகமுனிவன செப்பி னானால் . 64 

பொலலாமை தனையுரைசெய் யெனமுனியைப் புரவலனும் 
புகழ்ந்து சேடபச , சொல்லாத சிறசொருப நிலையறிய விசாரித 
துத தெளிந்த பினனா, வெலலாத வாசனைவக துடன்கூட வதி 
பொருந்தி விசாரந் தன்னில் , செல்லாம னிற்பதுவே பொல்லா 
ங்கா மெனமுனிவன் புகன்றிட டானால் . 

65 


அரியபாா நிட்டருக்குப் பந்துவெதில் கறைதியெனச் சுக 
முனியை யரசன கேட்ப , உரியபர மாவதுதான் கல்யாண குண 
மயமா நிலையதனிற கலந்தொன றாகிப் , பெரியசக வாசனை வந் 
துரறாலுல் கலங்காமல் பிராட்டை தன்னின மூழ்கிக் அரிய 


வேதாந்த மககசிந்தாமணி. 


109 


பர சுகமதுவே தானாய நிலையதெனல் பந்துவெனச் சுகன் 
சொன் னானால் . 

66 
ஆனாலுஞ் சுகமுனியே சொரூப நிட்டர்க் கபந்து வென்ப 
தறைதியென வாசன கேட்பத் , தானான சுகமவேறு தான் வே 
றாச் சங்கற்ப விருத்தியினாற றானன றென்று , நானான வென் 
பூனே தானென்ன மீககொண்ட விபரீத விகாபத தானே , கூனா 
ன வபந்து வென லிதுவாகும் வேல வேந்தே யெனச்சுகனுங் குறி 
த்திட் டானால் . 

07 


செப்பரிய சுகமுனியே. சடமாவ தேததனைத் தெளிவியெ 
னச சனகனுந்தா னிரந்து கேட்க , ஒப்பரிய விசாரணையாற் 
றனைததானென் றுணராம லொழிந்துவிட யப்பயனா லுறவே 
மிககிய , கபபுறமோா விருத்தியினா லிதமக தததாலே யகமக 
மென் றணுவணுவா வளர்ந்தே பாசக் , துப்புறவே ஜனிக்குமது 
செடமா மென்று சுகன்ஜனக மனனனுக்குச் சொல்லி னானே .. 


மான மறுஞ் சுகமுனியே சொரூபருக்கு வருமசட மேதெ 
ன்ன மன்னன் கேட்பத , தானெனலு மற்றுசுகந் தானு மற்றுத் 
தானலா ததுவுமற்று ச சகததா சார , மானதுவுந் தானற்றிங் 
கறிவு மறறே யறிவுக்கு ளறவற்றால் ககண்ட மற்றி.க , கீன மற 
வுயாவற்றுத் தாழ்வு மற்றிங் கிருப்பதுவே யசடமென வயம்பி 

69 


னானே . 


2 


எனறது கேட டிகல வேந்த னெழில முனியைப் பார்ததிவ 
னுக கெது நோ யெனன நனறுணாவாற நன்சொருப நயந்த 
றியா திருந்து பர நானே யென்று , துனறுபரம வேறுதான வே 
றெனனு மனுபவமே வியாதி யாகும் , என்று முனி யரசனுக்குத் 
துலங்கவிதை யினை யதெனச சொலலி னானால . 

70 


ஆரணஞசொல் சுகமுனியே யிநதவியா திககவிழ்த மேத 
றைதி யென வரச னு காது கேட்பக , காரணமாஞ சற்சொருப 
மெனு சொல் லற்றுக் கருதியனு பவிப்பதுமற் றுணாவு மற் 
றுச , சீரணமா மினபதுன பச செயலு மற்றுச சிந்தையுமற் 
மாமன் கண்ட கனாப்போனின்று , பூமணமா யிருப்பதுவே யவி 
ந்த மாகும் புரவலனே யெனசசுகனும் புகறல செயதான . 7 ! 


110 வேதாந்த மக்கசிந்தாமணி . 

இவ்விதமாஞ் சொருபருக்குக் காரணமாந் தேக மேதுரை 
செய் யென முனியை யிறைவன் கேட்ப , எவவமற விசாரததா 
லெதுதானென் றுண்மை யினையதென வறியாமற் கலங்கிநின்று , 
வெவ்வியதோர் சுகவிருத்தி தன்னில் மேவி விளங்கு செயல் கார 
ணதே கந்தா னாதஞ , செவ்வியநற புவியளிக்குஞ் சனக வேந் 
தே தெளிதியெனச சுகமுனிவன் செப்பி னானால . 


12 


3 


னானால . 


சுகமுனியைச சனகபிரான் சூக்கவுட லாவதெது சொல்லு 
கென்ன , அகமகமென் றென விருந்த வகவிருத்தி குன்றாம் லற 
வே நொந்து , சகவிடய வாசனையோ டனுசூத மாயிருந்த சங் 
கற பாதான , பகாவரிய சூக்கவுட லிதுவெனறே யரசனுக்குப் 
பகாநதிட டானால . 

புகலரிய சுகமுனியைப் புரவலனுந் தூலமெது புகல்வா 
யென்ன , அகமகமென் றெனவருந்த வகவிருத்தி மிகவரிதே 
பறப மான , சகவிடய வாசனையே திடமெனனும வாசனையிற் 
சாாசம் கற்ப , மிகு தூல சரீரமிது வெனச்சுகனுஞ் சனகமன்னற் 
தியம்பி னானா 

14 
இனனமுத மாரியெனச சுகமுனிவன் மெய்ஞ்ஞான மியம் 
பக் கேட்டு , மனனனெழுந் தருந்தவனை மலாததாளல் வீழ்ந்தி 
றைஞ்சி வண கை யேத்தித , தன்னிதயத் துவகையுற மெய்ப் 
புளகத் திருந்தவனைத் தழுவிக் கொண்டே , இன்னுமெனக் கரு 
ள செயெனச சுகமுனியை யெதிரநோககிக கேட்டல் செய் 

75 
முன்னெ மக்கு மெய்ஞ்ஞான முழுவதுமவியாக் கியான 
வகை மொழிகின றாறபோற , பின்னெமக்கு யான கேட்ட சங் 
கையெலாம் ஞானமதாய்ப பிணக்கிலாது , சொன்ன மொழியப் 
படியே யிருந்ததெனச சனகபிரான் சொலலிப் பின்னும் , அன் 
னவனை ச சொலமலரா 

சாலமலரா னன மலராற் பூசைசெய்தங் கருச்சித் 
தேததி . 

16 
வேறு 
சிறசொருப மாத்திரமே சரீர மாகிச் சுகப்பிரம முனிவ 
னெனத் தொலபோ பெற்றுத், தற்சொருப மாகிநின்ற நின்போ 
லென்னைத் தானாக்க வேண்டுமெனுர் தகைமை யாலே , சிற்சொ 


தான் . 


வேதாந்த மககசிந்தாமணி. 711 
ருபரகசியத்தை யெனக்கு நன்றாய்ச் செப்புகவென் றிரந்திட 
வத் திகழ்மெய்ஞ் ஞான , நற்சொருப மாகிவந்த புதுமை தானும் 
ன்குலகத் தோரசெய் தவநலமீ தன்றோ. 

77 
என்றுபல துதிசெய்து சனசு வேந்த னெழுந்துசுக முனி 
யடியை யிறைஞ்சி யேத்தி , இன்று தனி லிச்சை வெறுப் புயர்வு 
தாழ்வொன் றுளத்துணரா துத்தமநீ யுவகது நிற்றி , இன்று 
வரும் வாவெனக்கிங் கியம்பு கென்ன வியைந்தசுக முனியதற் 
கிங் கிறைவ கேணி , நன் றுரைசெய் தாயென்றே யுவகை பொங் 
கி நகை புரிந்திங் குளமகிழ நவிற்றல் செய்தான் 

73 
உற்றுவரு மாமாயை யுதிப்ப தெங்ங னுதித்தெழுந்து விளை 
யாடி யொழிவ தெங்ஙன் , உற்றுணர வுரையென்ன முனிவன் 
கேட்ப வுத்தமநீ யறியாத வேறொன் றுண்டோ , பற்றுடைய 
மனமசைவால் மாயை தோன்றும் பரிவான மாயையினாற் சக 
முண் டாகும் , மற்றுமனச் சலகற்ப விகற்பத் தாலே மாறாத 
பலவுலகும் வளருமன்றே 

79 
உலைவறவே மன மடங்கி விண்போ லானா லுற்ரெழுந்த 
மாமாயை யொழிந்து மாயுந் , தலையான மாமாயை யொழிந்தால் 
மோக சங்கற்ப விகற்பமறுஞ் சகமபொய் யாகும் , அலைவான 
மூடமறு மகில மென்னும் வாசனை போம பிறவியறு மாசிலாத , 
நிலையான பரந்தானே யெங்குந் தானாய் நிறைந்திருக்கு மெனச 
சனக னிகழ்ததல் செய்தான் . 

80 
அன்னவுரை கேட்டசுக முனிவ னுளளத் தககணத்தில் 
மெய்ஞ்ஞான வருக்கன் றோன்ற , முன்னமல திமிரமறப் பாச 
பந்த முமமாயை யிருட்டகனறு மோக நீங்கி , மன்னுசரற் கால 
விண்போல் மாசி லாமல் மனந் தெளிய விதையமுறு வனசம் பூப் 
பத , துன்னுபரஞ் சோதியெங்குந் தானாய்த தோன்றத் தூய்ம 
லர்கண் முகிழ்த்திமையாத தோற்ற மானான் . 

அன்னநிலை யாயிரமாந் தெய்வ வாண்டங் ககலாமல் சன 
கனரி யணையின் மீதே , தன்னிலையோ டிருந்துமன மசைவு 
றாமற் சகலகே வலங்களற்றுத் தறிபோ லாகி , இந்நிலையா நிரவி 
கற்ப சமாதி தன்னி லிருந்துதா னெடுங்கால மேகாந்தத்தின 
நன்னிலையாஞ் சுகாதனத்திற் றற்சொரூப நண்ணியிருந் திமை 
யாத 

நாட்ட மானான் . 


81 


1 


112 வேதாந்த மநகசிந்தாமணி . 

அரிதான பரமார்த்தப் பொருள்வே தாந்த வகண்டபரி 
பூரணசச் சிதானந்தத்தின, பெரிதான வாத்துமதத் துவமாய் 
நின்று பிரியாத துரிப்பதப பேத நீங்கிப் , புரிதான மாய்விளங் 
குஞ் சிற சொ ரூப பூரணானந்தமுதப் போதந் தன்னைப் , பரிதா 
ன மாகவுண்டு சுகாநத தததிற பாஞசோதி வடிவமுந் தன் சுபா 

83 


வ மானன் 


வ 


அத்தகையா யிரமருவுந் தெய்வ வாண்டங் ககன்ற தற்பின் 
மெய்ஞ்ஞான வருக்க னீங்கி , விததகமா ஞ சமாதிவிட்டு யோக 
நீங்கி விழிதிறந்தான சுகமுனிவன வேந்தன் கண்டு , சித்தமாகி 
ழ்த தடி யிணையி லிறை ஞசி யேத்தத திகழ்முனிவன முகநோக் 
கிச் சிந்தை கூரப , புத்தமுத வாரியென வினிய நன்சொல் பொ 
ழிந்திடுவான் சுகமுனிவன புகல்கின்றானே . 

84 


மன்னவனே நீயுரைத்த வாய்மை யாலே மாமாயை யொழி 
ங் துமன மயக்க நீங்கி , மின்னுசக சாலமும் போய்ப் பந்த பாசம் 
விட்டகனறங்காசையற்று நிராசை மேவி , அன்ன மனச சாநதி 
யினால திபான போக மடைந்துளததி லிளைப்பாறி யளவி லாத , 
வினனமுத தாரணை பா லெல்லாம் பிர்மம் மெனக்கண்டே னெ 
ன துளத்தி லிணையில் வேந்தே 

85 


வான முதல் வாய்வனனீர் மண்பூ தங்கள் மற்றுமுள சசகம் 
புவனம வரைகள மேரு. தானதிசை யருக்கன்மதி யுடுக்கள் 
வேல சகலவுயிர் தாபரங்கள் சரா சரங்கள , ஊனுயிரக ணரா 
ருக்கருமபா தேவருள் நிலதில் குட்புறம்பு மேலகீ ழெல்லாம் , 
ந ! னீபென் பதுவெல்லாம பிரம மலலா னவிலுதற்கு வேறுள 
வோ நவினீ வேகதே . 

86 


என்று சுக முனிவரனுஞ சனகவேந்து மிருவருமுற் றொரு 
மையதா யிதைய நணிை , நன்றுணாவால் மெய்ஞ்ஞானப் போ 
தந் தன்னை நயந்திருவ ரொத்துமொழி நயந்து பேசி , என்று மு 
ணா போதனையுஞ சிரசொரூப விஞான சாதனையும் பரிவு 
லுனனி, நின்றுணாவி லிரு வோரும் பேரானந்த நிறைந்து திரு 
விளையாடல் நிருத்தஞ செய்தா 

87 


713 


வேதாந்த மகநசிந்தாமணி . 
அஷ்டாவர்க்கிராகீதை. 


அஷ்டாவாக்கிர ரிஷிபானவர் பதரிகாவனத்தி லிருக் 
கின்றகாலத்தில் , பாற்கவனென்கிற முனீந்திரன் அவருக்கு 
நமஸ்காரம்செய்து , சுவாமின் ! யெனக்குத் தத்துவசொரூப 
மறியச் சொல்லுமையா வென்று கேட்கத் , தயவுண்டானவரா 
ய்ச் சமுசயமில்லாத வண்ணம தெரியச்சொல்லுகினறா 


முததியி லிச்சையுண்டானதே யுண்மையானால் , விஷயங்க 
ளிலே இசசையை நிவிர்த்திசெய்து சமதமருசி மாற்கம , தயை , 
சத்தியம் , அமிர்தமபோல பஜனை பண்ணவேண்டும் . 


நீ பிருதிவியுமலல , அப்பு , அக்கினி, வாய்வு , ஆகாசமு 
மல்ல , இவைகட்குச சாட்சியாய் சொல்லக காட்டப்படாத 
சித்துரூபமாக வுனனையறி . 


சரீரததை வேறாக அறிந்து சிறகளையி லேயே பொருந்தி 
யிருந்து பின்னையொன்றும் நினையாமலிருந்தால் , அபபோதே 
பந்தம விடுபட்டுச சுகததையுஞ சாநதியையு மடையும் . 


$ பஞ்சபூதமுமல்ல , இந்திரியங்களா லறியப்படுகிறவனு 
மல்ல , நீ அசங்கன் , நிராகாரன் , இந்தப்பிரபஞ்சத்திறகுசசாட்சி 
நீ , இனி யென்ன சொல்ல வேண்டும் ? 


அதர்மம் , தருமம் , சுகம் , துக்கம் , மனதிலே அடக்கி , 

நீ 
கர்த்தாவுமல்லாமல் , போகதாவுமல்லாமல் , எப்போதும் முக்கி 
யமாகவேயிரு. 


. 


சகலத்திற்கும் வெதிர்த்தமாக யிருக்கிறவனொருத்தனே நீ , 
எப்போதும் முத்தனே ; இப்படியிருந்தும் , மோகத்தினால் வேறே 
திருக்குண்டென்று நினைத்ததே யுனக்குப் பந்தமுண்டாயிற்று 


நான் கருத்தாவென்கிற அகங்கார சர்ப்பத்திற்கு ஏன் பயப் 
படவேண்டும் ? நான் எதுக்கு கருத்தாவலல வென்கிற வமிர் 
தத்தைப் பானம்பண்ணிச் சுமமாவில் ரு 

90 


114 வேதாந்த மதகசிந்தாமணி. 

நானெருக்தனை நிச்சயமாக விமலபோத சொரூபமென் 
கிற அக்கினியினாலே , தொய்தமென்கின்ற காட்டைத் தகித்துச் 
சோகபயத்தை விட்டுச் சுந்ததை அடைவாய் , ஞானபுத்திரா ! 


எந்த வஸ்துவிலே ரச்சுசற்பம் போல , இந்த பிரபஞ்சங் 
காணப்படுகிறதோ , அந்தப் பரமானந்தமாய் பிரகாசிக்கின்ற 
நிசசொரூபமே நீ , அதுவே நாமென்று சுகமாயிரு . 


எப்போது மாங்காரமில்லாத நீ , பெத்தனென்கிற அபிமா 
னத்தினாலே முத்தனுமாய , மனதொதப்படி நினைத்ததோ அரு 
தப்படியாம் 


ஆதமா வொருத்தனே, பூரணன் , சாக்ஷி , சித்து , விபு , அக் 
கிரியன , அசங்கன் , சாந்தன் , இசசையில்லாதவன் , அத்தொய் 
தன் , ஆன , தன் ; இப்படிப்பட்ட நீ , இல்லாத பிராநதியினாலே 
சமுசாரியைப் போலானாய 


இல்லாத பிராநதியினாலே நீ பெத்தனானாய் ; அந்தவாக்கிய 
பாவத்தை விட்டு வுன்னைக கூடஸ்தெனென்றும் அத்தொய்த 
னென்று மறி 


வாரும் ஞானபுத்திரா நீ தேக அபிமான மென்கின்ற பாச 
த்தினாலே கட்டுப்பட்டாய் ; இனி நான பிரஹ்மமென்கின்ற வா 
ளினாம் , அந்த பாசததை யறுதது சுகத்தை அடை . 


நீ , நி 1 அசங்கன் , எப்போது மிச்சையில்லாதவன் , சாரு 
தன , சொபபிரகாசன் , ஞானசொரூபன் , இப்படிப்பட்ட வுன 
ககு சமாதியிலே யிருபபனென்கிறதே பந்தமல்லவோ ? 

இந்த விசுவமெல்லா முன்னாலே யுண்டாயிற்று , வுன்னிடத் 
திலே தரித்திருக்கின்றது , நீ எப்போதுஞ் சுத்த புத்த சொரூ 
பம ; நீ இதரசிகதை நினை யாதே. 


. 


ஒரு அபேக்ஷையுமில்லாமல் விவகாரமு மில்லாமல் , நிற்பய 
னாய் நிரமலனாய்ச சலனமில்லாமல் , அளவில்லாத புத்தியுடனே 
சின்மாத்திர வாசனையைச்செய் . 


வேதாந்த மககக்க்தாமணி 115 
* சாகரம் அசத்தியமென்றறி ; நிராகாரஞ் சத்தியமென்று 
கிச்சயஞ்செய் ; இத்தத்துவ வுபதேசததினால் மறுபடி சென் 
மத்துக் கருகனாகாய் . 


கண்ணாடியில் நிழல் காண்பித்தாற்போலவும் , அந்த நிழலுக் 
குக்கண்ணாடியே ஆதாரமானாற் போலவும் , இந்த சரீரத்திலெங் 
கும 
ம பரமேஸ்வர னிருந்தும் அதிலகப்படான . 


ஏகமாய் , சர்வகெதமாய் , இருக்கின்ற ஆகாசம் கடத்துக் 
குள்ளும் , புறம்பும் , இடையும் , எனறு முள்ளது போல , நித்திய 
மாயுள்ள பிரஹ்மம் சகல பூதங்களினு மிருக்கின்றது . 
களங்கமில்லாமல் போதசொரூபமாய் , பிரகிரு 

பிரகிருதிக்கு வே 
றாய் , சாந்தமாய் , நிரலேபனா யிருக்கனற நான , அக்காவகோ ! 
இததனைநாளும் மோகத்தினாலே அகபபடடாறபோலானேன 


நானொருத்தனே இந்தச சரீரததையுஞ ஜகத்தையும் பிர 
காசிக்கச்செய்கிறவன் ; ஆகையினால , ஜகததெலலாம பெனனு 
டைய பிரகாசவடிவந்தானே , அப்படி யலலவென் மூலும் நல் 
லது தானே . 


சரீரத்துடனே இந்தப் பிரபஞ்சமவிட்டு , நிர்சசலனாப்பபா 
மாத்மாவை யறிந்து கொண்டு , அதசயமான ஆனந்தத்திலே மக 
கினனாகவே யிருக்கின்றேன் . 


ஜலத்திலே அலை நுரை குமிழி அபின்னமாக வுண்டா 
டாகுந் 
தன்மைபோல் , பரமாத்மாவிலே இந்தப் பிரபஞசம அபினனமா 
கவே வுண்டாகிறது . 

நூலைவிட்டு ஆடையில்லாதது போலவே , விசாரிக்குமளவிற் 
சின்மாத்திர சொரூபத்தைவிடப் பிரபஞ்சமில்வேயில்லை. 

கரும்பு ரசத்தினாலே யுண்டான சாககரை , கருமபு ரசமே 
யானாற்போல , பூரணபோத சொரூபமா யிருக்கப்பட்ட என் 
ஞாலே பிரபஞ்ச முண்டாகப்படுகிறது . 


* சாகரம் கசம்சாரம் , 


116 வேதாந்த மநகசிந்தாமணி . 

தன்னுடைய அஞ்ஞானத்தினாலே ஜகத்துக்காண்பிக்கும் ; 
தன்னுடைய ஞானத்தினாலே ஜகத்துக்காண்பியாது ; தன்னுடை 

பிரமையினாலே பழுதை பாம்பாய்த் தோன்றிற்று , பழுதை 
யென்றறிந்தால் பாம்பில்லாதது போல . 

என்னுடைய சொரூபம சொப்பிரகாசம் ; இதைக் காட்டி 
லும் மதிகம் வேறில்லை ; நான் ஆனந்தன் ; ஆனபடியினாலே , எவ் 
வாறு ஜகத்து விளங்கினாலும் நானே விளங்குகின்றேன் . 

மண்ணிலே கடம்போலவும் , பொன்னிலே பூஷணம் போல 
வும் , ஜலத்திலே அலை போலவும் , என்னிடத்திலே யுண்டான 
ஜகதது மென்னிடத்திலே அடங்கும். 

அகோவகோ கற்பிதமான இந்தச ஜகத்து அஞ்ஞானத்தி 
னாலே எனனிததிலுணடாயிற்று ; சுததியில் ரசிதம் போலவும் , 
சூரியப்பிரகாசததிற கண்ட கான றஜலம் போலவும் , பழுதை 
யிற்பாம்புபோலவும் 
உதயாஸ்தமனமில்லாமற சகல ஜகத்தும் நாசமானா 

னாலும் , 
பிரமாதிஸதமப பரியந் தம நானாயிருக்கின்ற யெனககு நானே 

செயவேன் . 
அகோ வகோ தேக காரியாயிருந்தும் போக்கு வருத்தில் 
லாமல இந்த ஜகததை நானொருத்தனே வியாபித்திருக்கின்ற 

னே நமஸகாரஞ் செயவேன் . 


நமஸகாரஞ 


வெனக்கு 


எனக்கு சமமில்லாமல் , அச்ச மற்றவனாய் , சரீரத்துடக்கு 
இல்லாமலிந்தப் பிரபஞ்சமெல்லா மொருததனாகவே தரிக்கின்ற 
யெனக்கு நமஸ்காரம் 


அகோ வகோ ! யெனக்கு இச்சிக்க வேண்டிய தொன்று 
மில்ல ; உண்டாயிருந்தாலும் , சகலமும் யென்னுடைய தாகவே 
பிரத்தியக்ஷமா யறிகிறேன் ; இப்படிப்பட்ட யெனக்கு நானே 


நமஸ்காரம் 


அறிகிறதும் , அறியப்பட்டதும் , அறிகின்றவனும் , இந்த 
மூன்றும் சகதிருஷ்டியினாலே பார்க்கினற காலத்தில்லை ; அஞ் 
ஞானத்தினாலே உண்டெனகின்ற தெலலாம் , நிரஞ்சனனான 
படியிஞலே நானாகவே யிருநதேன் . 


வேதாந்த மககசிந்தாமணி . 717 
அகோ வகோ ! தொய்த மூலாஞ்ஞானம துக்கம் ; அதற் 
கொரு மருந்துண்டு ; அஃதியாதெனின் , திரிசிய மெல்லாம் 
பொய் , நான் சித்ரூபமான அமலனென றறிகினறதுவே 


நான் ஞானமாத்திரம் ; இந்த உபாதி யெனக்கு அஞ்ஞான 
த்தினா லுண்டாயிற்றென்று சிந்திக்கின்ற விசாரமே யெனக்கு 
நிருவிகற்பத்திலே யிருக்கின்றதாயிற்று. 


அகோ வகோ ! இந்த விசுவமெல்லாம் , என்னிடத்திலே 
தானே இருக்கின்றது ? எதார்த்தமாக இல்லை ; எனக்குப் பருநதமு 
மில்லை , மோட்சமுமில்லை , நான் நிருமலனான படியினால ஒனறிலும் 
பற்றுதலுமில்லை , பிரமையுமில்லை. 


இந்தச் சரீரமுஞ் ஜகத்து மெனக்குச் சற்றாகிலும் நிச்சய 
மாகவில்லை ; சுதத சின்மாத்திரமான ஆதமா நான தானே , 
ஆகையினா லொருகற்பனையு மெனக்கில்லை. 


சரீரம் சொற்க நரகம , பந்த மோட்சம் , சிந்தை , பயஞசுகம , 
இது வெல்லாங் கறபனாமா ததிரம; இதனுடைய காரியம , சசசி 
தாநந்தமான எனக்கு எமமாததிரம் ? 


அகோ வகோ தொய்த மில்லாத எனக்கு ஜனமத்தியிலே 
யுஞ் ஜனங்களில்லாத காடுபோல வேறே நான என்ன இசசிககப் 
போகிறேன் ? 


நான் சரீரமுமல்ல , எனக்குச் சரீரமுமில்லை , நான் ஜீவனு 
மல்ல , நான் சின்மயன் ; இதுவே தெளிவு , ஆகையினாலே , நாச 
மடைகிற ஜீவன் இசசை யேன் செய்ய வேண்டும் ? 


ஆனந்தசமுத்திரமா யிருக்கின்ற யென்னிடத்திலே சித்த 
மென்கின்ற வாயுவினாலே நானா புலனகளெனகின்ற அலைகள் 
விசித்திரமாகக் கற்பிக்கப்பட்டது 


ஆன 

னந்த சமுத்திரமா யிருக்கின்ற யென்னிடத்திலே மன 
தென்கின்ற வாயுவடங்கினால் , ஆனியுண்டான சீவவியாபாரி ஐக 
த்தென்கின்ற ஓடத்துடனே கூடி அமிழ்நதிப்போனான் , 


தாமணி 


MIB வேதாந்த மகனிந்தாமணி . 

ஆனந்த சமுத்திரமாயிருக்கின்ற யென்னிடத்திலே , சீவ 
னென்கின்ற அலையுண்டா யிருந்தும் , அடங்கிப்போகிறது அதி 
னுடைய சுபாவமென நினைக்க வேண்டும் . 

ஆத்மாவொன்றே நாசமிலலாத தென்றறிந்து , பிரஹ்ம 
ஞான தீரனாயிருக்கின்ற வுனக்கு விருதா விருதா அபேக்ஷையே 
னுண்டாம ? 


அகோ வகோ! தன்னுடைய அஞ்ஞானமகிமையினாலே விஷ 
யங்களிலே பிரமை தோன்றிற்று ; கிளிஞ்சலானது ஞானமில்லா 
தவனுக்கு வௌளியென்று ஆசை தோன்றினாற்போல 


சமுத்திரத்திலே அலை தோற்றப்படுகிறது போல் , எந்தவஸ் 
துவிலே இந்த விசுவந் தோன்றப்படுகிறதோ , அந்தவஸ்து நீயா 
யிருந்தும் அதின் விருத்தியினாலே ஏன்தாபப்படுகின்றாய் 


தன்னை மனோகரமான சுத்தசைதன்னியமென்று கேட்டும் , 
பிறக்கிறது மிறக்கிறதுமான பந்தத்தினாலே பாவத்தையடை 
கிற மநுடன் தன்னுடைய அஞஞானம் தெரியமாட்டாமல் 
விருதாவிலே கெட்டுப்போகிறான் . 


சகல பூதங்களிலேயுந்தானே இருக்கின்றான் ; பூதகணங்க 
ளெல்லாந் தன்னிடத்திலே இருக்கின்றது ; இவ்வாறிருந்தும் , 
முனீஸ்வரரே அறிவில்லாத பேயன் தான் வேறென்று நினைப் 
பான் . 


பரமார்த்த அத்தொய்தத்தை மனதிலே விசாரித்து , மது 
டன் கருமவசனாய் , அந்தோ ! ஏன் சலனப்படப்போகிறான் ? 

விபரீத ஞானமென்கின்ற சினேகத்துடனே கூடி மந்தப் 
புத்தியையுடையான் சத்துவங்கெட்டு யென்னேரமுங் காமமே 
இச்சிப்பன் ; நல்ல புத்தியுண்டாவன் அதைத் திரணமாக மன 
திலே நினைப்பன் . 


இகலோக பரலோக பலத்தியாகமும் , நிர்மலசித்தமும் , நித் 
யாநித்திய வஸ்து விவேகமும் , உண்டானவனுக்கு மோக்ஷசிந் 
தையே அதிகமாம் 


வேதாந்த மககசிந்தாமணி. 


719 


மன 


தயிரியமுண்டானவன் போகத்தையடைந்தாலும் , அனேக 
துக்கத்தை யடைந்தாலும் , தன்னை நன்றாக வேறென்றறிந்து 
சந்தோஷமுங் கோபமு மில்லாமலே யிருப்பான் .. 

ஆத்ம ஞானியானவன் தன்னுடைய தேகததை யன்னிய 
மாய்ப்பார்த்துத் துதிநிநதைகளிலே சந்தோஷமும் கலககமு 
மில்லா திருப்பன் . 

உற்பத்தியுண்டான இந்தத் திரிசியத்தைச சகசமாகப் பா 
ரான் ; இது ஆகுமென்றும் இது அல்லவென்று மொன்றையும் 
நினையான் . 

திலே இச்சையில்லாமல் ஞானாமிர்தத்திலே திருப்தி 
யடைந்த மகாத்மாவுக்குச் சரியாக வொருத்தருமில்லை 

நினைப்பெல்லாம்விட்டு நிரத்தொந்தனாய் , ஞானசீலனாய் 
இருக்கின்றவனுக்குத் தனக்குத்தானே வந்தபோகத்திலே சுக 
ககஙகளில்லை . 

ஆத்மஞானியாயிருக்கின்ற தீரன் அதி போகங்களை அது 
பவித்துக்கொண்டிருந்து , மூடஜனங்களுடனே கூடிக் கோரசமு 
சாரமென்கின்ற நதியிலே அமிழ்ந்திப்போகான 

எந்தப்பதத்தை யடையமாட்டாமல் , பிரம இந்திராதிதேவ 
தைகள் அத்தியந்த தயினியர்களா யிருபபாாகளோ அப்படிப் 
பட்ட பத்ததை யடைந்தும் யோகீஸ்வரனானவன் அதில் சந் 
தோஷமடையான் 

பிரஹ்ம ஞானியைப் புண்ணியபாவ பலன்கள் தொடர 
மாட்டாது நிரமலாகாசத்தைப் புகை தொடராதது போல . 

இந்த விசுவமெல்லாம் ஆத்மாவாகவே யறிந்த மகாத்மா 
எப்படி நடந்தாலும் அவருக்கு விதிகிஷேதஞ சற்றுமிலலை. 

பிரமாதிஸ்தம்ப பரியந்தமான சதுவித தோற்றங்களிலே 
யுஞ் சற்றும் பிரியாப்பிரிய மில்லாமல் , ஞானி சுகமாகவே சஞ் 
சரிப்பன் 

ஞானாத்தொய்தன் , ஜகத்துக்கெல்லாம் நானே ஈஸ்வரனெ 
ன்றறிந்து திடநிச்சயனாய் , அதை விடாம லிருக்கின்றவனுக்கு 
நானாபவ பந்தபயம் வராது . 


720 


வேதாந்த மககசிந்தாமணி . 


நீ விமலன் ; உனக்கொரு சங்கமுமில்லை ; இந்தப் பிரபஞ்ச 
மெல்லாம் விடவேண்டுமென்று நினைத்தால் , பிரஹ்மத்தினிடத் 
தில் லயமாக வேண்டும் . 

உன்னாலுண்டான ஜகதது சமுத்திரத்திற் குமிழிபோலெ 
ன்றறிந்து , உன்னை வொருததனாகவே பாவித்துப் பரதத்துவத் 
திலே லயமடையவும் 

பிரத்தியக்ஷமாக இருந்தும் , பார்க்க அசத்தியமாய்ப்போ 
கிறதாகையால் , ஜகததே உன்னிடத்தில் இல்லை; அதெப்படி 
யெனறால , ரசசு சாபபமபோல ; ஆகையால் , அதைவிட்டு லய 
த்தை யடையவும் 

சுகதுக்கம வந்ததிலும் ஆசைநிராசையிலும் , நெருங்கிவந்த , 
மிருத்துவினிடததிலுஞ சமனாய் லயத்தையடையவும் 

நான் ஆனந்தன் ; ஆகாசத்தை மேகம் மூடினாற்போல் , இந் 
தச ஜகதது எனனை மூடிற றென்கின்ற விஞ்ஞான யுததனான 
வுனக்கு , விடுகிறது கிரகிக்கின்றது லயம இது மூன்றுமில்லை.. 

நான் மகாசமுத்திரம் போலேயிருக்கினறவன் , இந்தப் பிர 
பஞசம அலைகள போலே காணப்படுகிற தெனகின்ற விஞஞான 
யுததனான வுனககுத , தியாகமுமில்லை , கிரகிக்கின்றது மில்லை , 
லயமுமில்லை 

நான் சுத்தி போலே யிருக்கின்றேன் , என்னிடத்தில் இந்தச 
சகத்து ரசிதமபோற் றோன்றுகிறதென்கிற விஞஞானயுத்தனான 
வனக்கு , விடுகிறது கிரகிக்கின்றது லயம் இந்த மூன்று மில்லை. 

நான் சகல பூதங்களிலேயும் இருக்கின்றேன் ; என்னிடத் 
திற் சகல பூதங்களு மிருக்கின்றன என்கின்ற விஞ்ஞான யுத்த 
னான வுனக்கு , விடுகிறது கிரகிக்கின்றது லயம் இந்த மூன்று 
மில்லை 


ஆன 5 தமாய் மகாசமுத்திர மென்னப்பட்ட என்னிடத் 
திலே விசுவமென்கின்ற ஓடம் மனதென்கின்ற வாயுவினாலே 
யெப்போதுந் திரிகின்றது ; பார்க்குமிடத்து பேர் மாத்திரமே 
யலலாமல் சற்றுமிலலை. 


வேதாந்த மநநசிந்தாமணி . 721 
ஆனந்தமாய் , மகாசமுத்திர மென்னப்பட்ட என்னிடத்தில் , 
பிரபஞ்சமென்கின்ற அலைகள் உற்பத்தி லயததை யடைந்தா 
லடையப்படும் ; எனக்குற்பத்தி நாசமில்லை. 


ஆனந்தமாய் , மகாசமுத்திரமென்னப்பட்ட என்னிட 

ததில் , 
பிரபஞச மென்கின்றது கற்பனையென்றறிந்து , சாந்தனா யெப் 
போதும் நிராகாரனாகவே யிருப்பேன் 


பிரஹ்ம சத்தை யல்லாமல் பாவமேயில்லை ; அந்தபிரஹ் 
மம் நிரஞ்சனமாய் ஆனந்தமா யிருக்கிறதெனறு இசசையிலே 
ஆசகதியிலலாமல நான் உபசாந்தியடைந் திருக்கின்றேன 


அகோ வகோ ! நான் சின மாததிர சொரூபன; நானே யிந் 
தஜகத்து ; இந்திரசாலம்போலே யிருககின்றது ; இப்படி நிரலே 
பனான எனககுக கிரகிக்கிறது விடுகிறதெனகிற கற்பனையே 
யில்லை . 

திரிசியத்தினாற் சித்தமுண்டானால் , அபபோது பந்தமுண் 
டாப ; திரிசியத்தில் மனமில்லாவிட்டால் , அப்போது முத்தி 
யுண்டாம 

எப்போதானாலென்ன ? சிந்திக்கிறதும் , இச்சிக்கிறதும் , 
அங்கலாய்க்கிறதும் , கிரகிக்கிறதும் , விடுகிறதும் , சந்தோஷிக்கிற 
தும் , துககிக்கிறதும் , தயிரியமிலலாமற போகிறதும் , உண்டா 
கிறதோ , அப்போது பந்தப் பிராநதியாம 

எப்போதானாலென்ன ? மனதிலிச்சிக்காமல் , தயிரியப்படா 
மல் , சந்தோஷ துக்கமில்லாமல் , ஜீவசலன மிலலாமல , கோப 
மில்லாமலிருக்கிறதோ , அப்போது முததிப் பிராபதமாம 

எப்போதானாலென்ன ? நானெனகின்ற தில்லாமற் போகின் 
றதோ , அப்போதே மோக்ஷம் ; நானென்கின்றதே பந்தம் ; விவே 
கியானவாளிதையறிந்து வொன்றைக் கிரகிக்கிறதுமில்லை , விடு 
கிறதுமில்லை , இச்சையில்லாதவனான படியினாலே . 

செய்தாலும் , செய்யாம லிருந்தாலும் தொந்தங்களிலே 
சாந்தமெவன் அடைகின்றானோ, அந்தப்படி நீயும் எப்போதுந் 
தியாகபரனாயிருக்கின்ற விரதமாயிரு. 

91 


122 வேதாந்த மக்கசிந்தாமணி . 

இந்தச் சகத்து , அத்தியந்தஞ் சஞ்சலம் , நிஸ்சாரம் , அநித் 
தியம் , தாபத்திரயங்களினால் தூஷிக்கப்பட்டது , துக்க ரூப 
மென்று நிச்சயிதது சாந்த மடையவும். 


காலமும் , வயதும் , தொந்தமும் , தனக்கெப்படி யுண்டா 
மென்று சித்தியடைந்த தத்துவஞானி , சுயேச்சையாக சஞ் 
சரிப்பன் . 


என் தகப்பனே கேள எவனுக்கானாலென்ன ? இந்த லோக 
பிரவாததனை , பார்க்கின்றபோது சீவனத்தின் மேலே சிந்தையும் , 
போகத்தின்மேலே இசசையும் , இல்லாமலிருக்கின்றதே மகா 
ஆசசரியம் 


எதீஸ்சுராளுக் தம யோகீஸ்சுராளுக்கும மதங்கள் நானா 
விதமாகவிருக்கும்; அதுவெல்லாம் பார்த்து மநுடனானவன் 
வேதனையில்லாமற் சாந்தியடையாம லிருப்பானோ? 


தேகத்துவ மெல்லாமறிந்த சேதனத்துக்குக் குரு யாதுக் 
கென்றறிந்த மனுடன் , தனனைச் சேர்ந்தவனை தரிக்கவே பண் 


ணுவான . 


பஞ்ச பூதத்திலே கற்பிக்கப்பட்ட விகாரங்க ளெல்லாம் , 
புத்தியினாலே நன்றாக அறிந்து , தொந்தங்களை நீ விட்டதேயுண் 
டானால் , சோதி சொரூபஞானம் உனக்கு இப்போதே புண் 


வாசனையே சமுசாரம் ; வாசனை யடங்கினதே முத்தி ; 
ஆகையினால் , வாசனையை யடக்கி யதார்த்தமாக இருக்கின்ற 


வனே மகாத்மா . 


அரத்தமானது , அனர்த்த மூலம் , மாயா சொரூபம் , அதிலு 
ஞ்சத்துரு, காமம் , இது இரண்டும் விருதா வென்று முற்றும் 
விட்டு , எப்போதும் இதை அனாதரவு செய்யவேண்டும் . 


க்ஷேத்திரம் , கிரகம் , சினேகிதாள் , பாரி , தன சம்பத்து 
இது முதலான தெல்லாஞ் சொற்பன மாத்திரம் ; இந்திர ஜாலம் 
போலே இன்றைக்கோ நாளைக்கோ தெரியக்கூடாது . 


வேதாந்த மாகசிந்தாமணி 123 
எதின் எதின் பேரிலாசை யுண்டாகிறதோ , அது அது சமு 
சாரம் , அதற்குத்திட வைராக்கியம் அடைந்து , ஆசையை விட்டு 
சசுகத்தை யடையவும் . 

ஆசையே பாதம் , ஆசைவிடுகின்றதே மோக்ஷம் ; ஆகையால் 
ஆத்ம ஞானிக்கு ஆசைவிட்டதே சந்தோஷம் . 

நீ நித்திய சேதனன் ; ஜகத்து அசத்துச் சடம் ; உனக்கவித் 
தையு மில்ல , ஆசையு மில்லை , நிர்மலன் . 

இராச்சியம் , புத்திர களத்திரம் , சுகங்கள் முதலானது சரீ 
ரம விடுகின்றபோது சங்க மாயிருந் தவனுககுச சென்மத்திற்கு 
துக்கமே கொடுக்கும் . 

அர்த்தம் , காமம் , சுகிரதங்கள் முதலானதும் போதும் 
போதும் ; இதனாலே சமுசாரதாபம விடாமல மனது சாநதியு 
மடைய மாட்டாது . 


மனவாக்குக் காயங்களினாலே நான இசசைசெயது , ஆயா 
சமும் , துக்கமுங் கொடுக்கின்ற கன்மம நான ஒருக்காலுஞ் 
செய்கின்றதில்லையென்று நிச்சயித்து நித்திய சுகத்தை யடை 
யவும் . 

பாவா பாவமில்லாமல் , பரமாத்மாவான வஸ்த்து சுபாவ 
மாகவே பிரகாசிக்கிற தென்றறிந்த மகாததுமா , ஒருவிகாரமும 
ஒரு விசாரத்தையும் அடையாமற் சுகிப்பன் ,. 

ஈஸ்வரனே சகலத்தையும் நிரமிக்கினறவன் ; அவரைத்தவிர 
சற்றாகிலும் இல்லை , இது நிசசய மெனறு , சகல ஆசையையும் 
முற்றும் விட்ட பரம சாந்தன் பந்தத்தை யடையான் . 

ஆபத்து வந்தாலும் , சம்பத்து வந்தாலும் , தெய்வ யெத்த 
னமென்று திருப்தனாய் ஜிதேந்திரியனாயிருக்கின்றவன் , சுகதுக்க 
ங்களிலே யகப்படான் . 


சுகதுக்கம் , சென்மம் , மிருத்து தோன்றினாலுந் தெய்வயெத் 
தன மென்று மெய்யாக அறிந்து யத்தனமும் ஆயாசமும் மில் 
லாமற் கருமஞ் செய்தாலும் கருமபலத்தை யடையான் , 


124 வேதாந்த மங்கசிந்தாமணி . 

சிந்தையினாலே துக்கம் வருமே யல்லாமல துக்கத்துக்கு 
வேறே வர ஏது வில்லை ; ஆகையினால் , சிந்தையை விட்டு இச்சை 
யிலே அகப்படாமற் சாந்தனானவன் திடசுகத்தையடைவன் . 

நான் தேகமுமல்ல , எனக்குத் தேகமுமில்லை , என்றறிந்தவன் 
ஒரு காரியஞ் செய்ததும் , செய்யாததும் , இரண்டும் நினையாமற் 
கேவலம் சுகத்தை யடைவான் . 

பிரஹமா திஸ் தமப பரியந்தம நானே என்னும் திடநிச்ச 
யாத்மக விாததியையுடையவன் பிராாததி யபிரார்த்தி பலத் 
திலே அகப்படான் 

வெகுவிதமாய ஆசசரியமா யிருக்கின்ற இந்தப்பிரபஞ்ச 
மெல்லா மொன்று மில்லை யென்று பயம் விட்டுப் போயிருக்கின் 
றவன , வாசனையிலே அகபபடாமற சுத்தஞான சொரூபனாகவே 
இருபபன 

* தேகமானது சிறிது காலங்கிரியா ரூபமாயிருக்கும் ; அதின் 
பிறகு வாாததை சொலலிக்கொண்டிருக்கும் ; அதின் பிறகு சிக 
தனை செய்யும் ; அது யெப்படி யிருந்தாலும் நான் அப்படியிருந் 


தேன் . 


பிரீதியிலலா திருநதால ஆதமாவுக்குச சததாவிருத்தியி 
ல்லை ; அதிசயமானபடியினாலே அதை அறிந்து யேகாக்கிர சித்த 
னாய் நானெனறும அறியாம லிபபடியே யிருக்கின்றேன் . 

ஆச்சிரமம் , அனாசசிரமம் இல்லாத தியான நிஷ்டையிலே 
சித்தததிலே தாரணையும முற்றும் விட்டு , ஒரு விகற்பமுமில்லா 
மல ஒருத்தனாய்ச் சுகமாய் நானிப்படியே யிருக்கின்றேன் . 

சிந்திககபபடாத வஸ்துவைச சிந்திக்கின்றே னென்கின்ற 
வனே சிந்தையுடனே கூடினவன ; அந்த ஆயாச பாவனையை 
விட்டு நானிப்படியே யிருக்கின்றேன் . 

இப்படி எவனாலே அநுபவிக்கப் பட்டதோ , அவனே கிரு 
பார்த்தன் ; இப்படிப்பட்ட சுபாவமுண்டானவனே மகாபுத்தி 
யுண்டானவன் . 

* தேகம் = ஈணடு அவித்தியா சகித அந்தக்கரண விர்த்தி . 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 725 
தன் ஐஸ்வரியங் கௌபீன முதலாய் , இல்லாததாகையால் , 
தியாகந்தான மிரண்டும் விட்டு நான் யிதரசுகததை அடைாதி 
க்கின்றேன் . 

பார்க்கிறது யெதையாகிலும் பார்க்கட்டும் , சிங்கவை யெ 
தையாகிலு மிச்சிக்கட்டும் , சித்தம யெதையாகிலுஞ் சிந்திக்கட் 
டும் , இதற்கெல்லாம வேறாய் , தத்துவத்திலே நான் சுகித்துக் 
கொண்டு இதரசுகமாயிருக்கின்றேன் .. 

நான் செய்ய வேண்டிய தொன்றுங் காணே னென்கின்ற 
நிச்சயத்தினாலே , ஒன்றிலு மிச்சையில்லாமல் , தனக்குத்தானே 
வந்ததாகையினாலே , நானெனகின்ற அபிமான மிலலாமல புசித 
துசசுகமாக விருககின்றேன் . 

தேகாபிமானமுண்டான யோகி , கருமபந்தத்தினாலே கட்டு 
பபடுவன் ; அப்படி வியோகம அபியோக மிரண்டு மிலலாமல் 
நான் சுகமாயிருக்கின்றேன் 

எப்போதும் பந்தமில்லாமலிரு கினற எனக்கு , அருத்தமு 
மில்லை , அனா ததமுமில்லை ; நடக்குமபோதும் , இருக்கும்போதும் 
நித்திரை செய்யும் போதும் , நான இதரசுகமா யிருக்கினறேன் 

போகும்போதும் எனக்கு ஆனியுமில்லை, எததனம்பண்ணு 
கின்றதிலே எனக்குச் சித்தியுமில்லை, ஆகையால நஷ்டமும 
லாபமுமில்லாமலே யிதரசுகமா யிருக்கின்றேன் 

சுகமுதலான ரூபாதிகளுடைய பாவம் , விசாரித்துப் பார் 
த்து அதிலே சுபா சுபங்கள் விட்டு நான் இதர சுகததை அடை 
ந்திருக்கின்றேன் . 

பாவமெல்லாம அஞஞான பாவ மெனறறிந்து நிததிரை 
யிலே விழித்திருக்கின்றாப்போல் , சமுசார மிலலாமலே இருக் 


கின்றேன் . 


தானமேது , சினேகிதாளேது ,விஷயமேது , சாஸ்திரமேது , 
விஞ்ஞானமேது , இதுகளுடைய மகத்துவ மெல்லாமறிந்து 
வாஞ்சைவிட்ட யெனககு . 

சாக்ஷி புருஷனாய்ப் பரமாத்மாவான ஈஸ்வரனையறியும் 
போது , பந்தமோக்ஷமிரண்டு மிலலாதே போயிற்று ; முக்திக் 
காகச் சிந்தனை ஏதுக்கு ?? 


சுபாவ 


126 வேதாந்த மங்கசிந்தாமணி . 

ள்ளே ஒரு விகற்பமுமில்லாமல் , வெளியிலே இதா இச் 
சையாகச் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின் றவனுடைய 
த்தை , அப்படிப்பட்டவன் அறிவானே யல்லாமல் பின்னையொ 
ருத்தன் அறியமாட்டான் . 

உள்ளபடி மகாத்மாவினுடைய தத்துவ உபதேசத்தினாலே 
தத்துவ புத்தியுண்டானவனாய்க் கிருதார்த்தனாவன் ; தானாக 
ஜீவ பரியந்தம விசாரித்தாலும் அறியமாட்டான் 


விஷயத்தை விட்டதே மோக்ஷம் ; விஷயத்திற்கூடுகின்றதே 
பந்தம் ; இதுவே விசேஷ ஞானம , இதிலே உனக்கு யெப்படித் 
தோன்றிறறோ, அப்படியே செய் . 

நன்றாகப் பேசுகின்றவன் , பிரக்ஞை யுண்டானவன் , நன்றாக 
உத்தியோகம் செய்கின்றவன் , இப்படிக்கொத்தவனை வூமைபோ 
லவும் , பேயன் போலவும் , இப்படிச செய்யும தத்துவ ஞானம் , 
அவனைப் பிராகிருதாள தங்களிலே கட்டார்கள் . 

நீ சரீரமுமல்ல ; உனக்குசசரீரமுமில்லை ; நீ கருத்தாவுமல்ல , 
போக்தாவுமலல ; நீ விசுவசாக்ஷி ; நீ சித்து ரூபன் ; ஆசையில்லா 
மற் சுகமாயிரு . 

இராகத்துவேஷம் , மனோதர்மம் ; உனக்கு மனதுமில்லை, 
விகற்பமுமில்லை ; நீ போதசொரூபன் ; ஆகையால் விகாரமில்லாத 
சுகத்தை அடை , 

பூதங்களிலே தானிருக்கின்றே னென்றும் , தன்னிடத்திற் 
பூதங்களிருக்கிறதென்று மறிந்து , அகங்காரமும் மமதையும் 
விட்டு சுகத்தை யடையவும் , 

சமுத்திரத்திற் தோன்றும் றிவலைகள் போல் எந்தவஸ்து 
விலே இந்த ஜகத்துத்தோன்றிற்றோ அந்த வஸ்துவே நீ , நீயே 
ஞானசொரூபன் ; இதுவே சத்தியம ; உன்மனதிலே தாபத்தை 


தகப்பனே ! நன்றாகத் திரிவித கரணத்திலும் விசுவாசம் 
வை , இதிற் சமுசயமில்லை ; நீ சின்மாத்திர சொரூபன் , பகவந்த 
னன் , நீ மாயைக்கு அப்பாற்பட்ட ஆத்மா. 


வேதாந்த மாகசிந்தாமணி . 


சரீரங் குணங்களோடு கூடினது ; வருகிறதும் போகிறது 
மாயிருக்கும் ; ஆத்மா போக்குவருததற்றது ; இதிலே ஏன் விசா 
ரப்பட வேண்டும் ? தேகங்கற்பாந்திரமா இருக்கட்டும் , அல்லது 
இப்போதே போகட்டும் , சின்மாத்திர சொரூபமாயிருக்கின்ற 
உனக்கு ஆனிலாபமில்லை. 

ஆனந்த சமுத்திரமாயிருக்கப்பட்ட உன்னிடத்திலே , ஜகத் 
தென்கின்ற அலையுண்டானாலும் லயமுண்டானாலும் , உனக்கு 
ஆனிலாப மில்லாமலே இருப்பாய் 

தகப்பனே ! சின்மாத்திர சொரூபமா யிருக்கின்ற உனக்கு , 
ஜகத்துச்சின்மாத்திர சொரூபமே யல்லாமல் வேறல்ல ; இப்ப 
டிப்பட்ட உனக்கு , வற்சிதம் அவற்சிதம் யெப்படி வரப்போகி 


ஒருத்தனாய் , அவ்வியனாய் , சாந்தனாய் , சிதாகாசமாயிருக் 
கின்ற உனக்குச் சென்மமுமில்லை, கருமமுமில்லை , அகங்காரமு 
மில்லை . 

நீ யெதைக் கண்டாலு மதிலே நீ யொருத்தனே தோன்று 
கின்றாயல்லாமல் , உன்னைத்தவிர எதுவும் இல்லை. சொர்னத்தை 
த்தவிரப் பூஷணம் வேறல்லாதது போல 

இவனவனானது இதுவென்கின்ற விகாரமெலலாம விட்டுச 
சகலமும் ஆத்மாவே யென்கின்ற நிசசயததினாலே சங்கறப தே 
சில்லாமற் சுகமாயிரு. 

உன்னுடைய அஞ்ஞானத்தினாலே ஜகத்துண்டாயிற்று ; பா 
மார்த்தனாக நீயொருத்தனே சஞ்சரி; ஆகையால் , சமுசாரியும் 
அசமுசாரியும் நீ யொருத்தனே 

இந்தப் பிரபஞ்சம் பிரமை மாத்திரமே யல்லாமல் வேறொ 
ன்றுங் காணேன் ; ஆகையால் , நீ யொருவாசனை யோடுங் கூடா 
மற் சின் மாத்திரமாய்ச் சுகமாயிரு. 

தம்பி ! நீ யொருத்தனே சமுசாரமென்கின்ற சமுத்திரத் 
திலே முன்னு மிருக்கின்றாய் இப்போது மிருக்கின்றாய் இனி 
மேலுமிருக்கப் போகின்றாயாகையால உனக்கு பந்தமோக்ஷம் 
களே யில்லை ; கீ கிருத கிருத்தியனே சரி . 


128 வேதாந்த மநகசிந்தாமணி . 

சின்மயமா யிருக்கின்ற சித்தம் சங்கற்பங்களினாலே அலைப் 
பிக்காமல் , அகங்காரம விட்டு ஆனந்த சொரூபமாய்ச் சுகமாக 
யிரு . 

நீ யெச்சரிக்கையாயிரு ஒன்றும் மனதிலே நினையாதே ; சாத் 
தியமாய்ச் சொல்லுகின்றேன் , நீயே ஆத்ம சொரூபம் ; நீயே முக் 
தன் ; இனி அறிகின்ற தென்ன P 

தகப்பனே தினந்தோறும் நானாசாஸ்திரம் பார்த்தாலும் , 
கேட்டாலும் , சொன்னாலும் , உனக்குச் சாந்தி வரப்போகிறதி 
ல்லை ; ஆனபடியால் , மனதிலே நினைக்கினறது மறந்தாலொழிய, 
சித்தத்திலே இசசையானது விட்டு நிர்மல ஞானியாக யிருந்துக் 
கொண்டு காமஞ்செய்தாலும் , யோகத்திலே யிருந்தாலும் , சமா 
தியிலே யிருந்தாலும் நல்லது 

ஆயாசத்தினா லுண்டாகும் துக்கம சகலமும இராகவச 
மாயிருககும ; இதை மூடன் அறியான் ; விவேகியானவன் ஆயா 
சமில்லா மல நாசமில்லாத பதததை யடைவான் . 

நிமிஷா நிமிஷமானாலும் வியாபாரம் விட்டு துக்கமில்லாம 
லெவனிருக்கின்றானோ அவனுக்குச் சுகமுண்டு ; வியாபாரத்துட 
னேகூடினவனுக்கு ஒருக்காலுஞ சுகமில்லை 

இது செய்தேன் செய்ய வில்லை யென்கின்றதே தொந்தம 
இது எப்போது மனதிலே இலலாமற போயிற்றோ, அப்போது 
அந்தமனதுக்குத் தருமாதரும கருமமோக்ஷங்களுமில்லை. 

விரக்தன் விஷயங்களுடனே கூடான் ; ராகியானவன் விவு 
யங்களைப் போகிப்பான் ; பந்த மோக்ஷமிரண்டு மில்லாதவன் 
ராகியுமல்ல விரகதனு மலல . 

தளளுகிறதிலும் கிரகிக்கிறத்திலும் , நினைவு எம்மட்டும் 
இருக்குமோ, அமமட்டும் ஞானத்திறகு ஆனியுண்டு ; அதுவே 
சமுசார விருக்ஷத்திற்கு முளை 

பிரவிர்த்திகளிலே ராகாதிகளுண்டாம் அதையறிந்து சிசு 
போலே தொந்தங்களில்லாமற் சுகமாயிரு. 

ராகமுண்டானவன் துக்கநிவர்த்திககாக சமுசாரம் விட 
வேண்டுமென்று நினைபரான ; ராகமிலலாதவன் துக்கமிலலாமலே 
யிருந்து சமுசாரம விடவேண்டுமென்கின்ற நினைவேயடைவான் 


வேதாந்த மககசிந்தாமணி . 729 
தேகத்திலேயும் , மோக்ஷத்திலேயும் யானெனதென்கிற 
மமத்துவ மிருக்கின்றவன் யோகியுமலல , ஞானியுமல்ல , அவன் 
பின்னும் துக்கமும் பந்தமு முண்டானவன் . 

அரி யர பிரமாதிகளுனக்கு உபதேசங் கொடுத்தாலும் , 
உன்மனதிலே சகலமும மறவாதேபோனா லுனககு லாபமில்லை . 

திருப்தியடைந்தவன் , இந்திரிய செயமுண்டானவன் , ஆசை 
யில்லாத தததுவசமனன் , ஏகாங்கியாய் யாதொருத்த னிருக் 
கின்றானோ, அந்த ஞானி ஒருத்தருக்கு மெட்டப்படாத யோக 
ஞான பலத்தை யடைவான் . 

இந்த ஜகத்திலே தததுவ ஞானியானவன் , விஞஞானானர் 
தத்திலே சற்றாகிலுந் துக்கத்தை யடையான ; அப்படிப்பட்ட 
ஒருததனாலே , இந்தப் பிரமாண்ட மண்டலம பூரணமாக விருக் 


கின்றது . 


ஆத்மராமனா யிருககின்றவனை விஷய சுகஞ் சந்தோஷிப் 
பிக்கமாட்டாது ; அது எப்படி யென்றால் , நல்ல கொழுந்துகள் 
தின்கின்ற யானையை , வேப்பல கொழுந்துகள சந்தோஷிக்கப் 
பண்ணமாட்டாதது போல . 

அடையப்பட்ட போகங்களிலேயும் , அடையப் படாத 
போகங்களிலேயும் , எவன் ஆசததியிலலாம லிருக்கின்றானோ, 
அவனே இந்த ஜகத்திலே கிடையாதவன் 

சமுசாரியானவன் எப்படி போகம் எப்போ வருமென்று 
இச்சித்திருப்பானோ, அப்படியே முமூடசு மோக்ஷ மெப்போ 
வருமென்று இச்சிப்பன் 

போக மோக்ஷ மிரண்டிலு மிசசையில்லாதவனே சாக்ஷாத் 
காரமான பிரஹ்மம் ; அவனே மகாதமா 

தருமார்த்த காமமோக்ஷங்களிலும் , ஜீவததுவததிலும் மிரு 
த்தியுத்துவத்திலும் , கிரகிக்கிறதிலும் , விடுகிறதிலும் இச்சை 
யில்லாமல் எந்தத தயிரிய புருஷனிருக்கின்றானோ, அவன் இந்த 
லோகத்திலே கிடையாதவன் . 

இந்த விசுவமெல்லாம் லயமானாலும் , சந்தோஷமில்லாமல் , 
நிறைந்திருந்தாற் றுக்கமு மில்லாமல் , இப்படி மகாசுகத்தை 

92 


180 


வேதாந்த மமசிந்தாமணி. 


அடைந்த தீரன் , ஒருத்தனாகவே சஞ்சரிப்பன் , அப்படிப்பட்ட 
ஞானத்திலே கிருதார்த்தன ஆசையில்லாத புருஷன் ; புத்திவிக் 
ற்பமெல்லாம விட்டுப் பாாககும போதும், கேடகும போதும் , 
கிராணமறியும போதும் , ரசனையறியும் போதும் , ஆறுகின்ற 
தறியும போதும் , எதார்த்த சுகத்தை அடைந்தே யிருப்பான் . 

சமுசார சாகரத்தைக் கடந்திருக்கின்ற யோகிக்கு , விரக்தி 
யுமில்லை , சந்தோஷமு மில்லை , இந்திரியப் பிரவிரத்தியுமில்லை , 
திருஷ்டியுமில்லை 

நித்திரையுமில்லை , சாககிரமுமில்லை , கண் மூடுகின்றது 
மில்லை , திறக்கின்றது மில்லை ; ஒகோ இப்படிப்பட்ட வவஸ்தை 
முததி சேதனனுககே சொல்லும் 

ஒருத்தனை நிந்திக்கிறதுமில்லை , புகழ்கிறது மில்லை , சந்தோ 
ஷமுமில்லை, கோபமுமில்லை , கொடுக்கிறது மிலலை , வாங்குகிறது 
மில்லை , இப்படி யொன்றிலும் ஆசையில்லாதவன் ஜீவன முகதன் . 

ஜீவன முக தனான மகாத்துமா , பிரியவஸ்து விலே சந்தோ 
ஷியான் ; மிருத்து கிட்ட வந்தாலுங் கலக்கப்படான் ; எப்போ 
தும யெதாாததமாகவே யிருப்பன 

சாவத்கிர சமதிருஷ்டியுண்டான தீரனுக்கு , புருஷனிடத் 
திலும் ஸ்திரீயினிடத்திலும் , சுகதுககம , ஆபததுச சம்பத்துக 
ளினும் , ஏற்றத்தாழ்சசி யில்லாமற் சுகமாக இருப்பான் . 

சமுசார ஜீரணமான புருஷனுக்கு இமிசையுமில்லை , தயை 
யுமில்லை, கிருபையு மிலலை , ஈனத துவமுமில்லை , சந்தோஷமுமி 
ல்லை , துக்கமுமில்லை.. 

சித்தமெதிலுங்கூடாத சிற்சொரூபன் விஷயமுண்டானவ 
னுமல்ல , இல்லாதவனுமல்ல , பெத்தனுமல்ல , முத்தனுமல்ல , 
பிராப்தியான திற் சந்தோஷமுமில்லை துக்கமுமில்லை. 

சமாதான மில்லாமற் சூனியசித்தனான புருஷன் மோக்ஷம 
வந்து முனனே நின்றாலு மறியான் . 

மோகம் , அகங்காரமில்லாமற் சகலத்தையும் விட்டு விட்ட 
யோகீஸ்வரன் , ஏது செய்தாலு மதின பலத்தை யடையான் . 


4 


வேதாந்த மக்கசிந்தாமணி 181 
மனதில்லாதவனாய் , மோகஞ சொற்பன செடத்துவமில்லா 
தவனா யொவவொரு மகா புருஷன் மஹா தமததை யறிந்து 
லோகத்திலே சஞ்சரிப்பன. 

எவனுக்கு எந்தமட்டில் ஞான முதயமாகிறதோ , அவவள 
வுக்குப் பிரமை சொற்பன ம போலே பிரமிககசசெயயும் ; அப்ப 
49UULL 

ட கேவல சுக சொரூபமாய்ச சாந்தமா யிருக்கின்றதே 
இதற்கு நமஸ்காரம் . 

சகல பதாாத்தலகளையு மாற்சிததுத தனக்கு வேண்டிய 
போகங்களையெலலா மநுபவித்தும் , புத்திவந்தனானவன் சீக்கிர 
மாக அவைகளை விட்டு நீங்கினாலன்றி 

ங்கினாலன்றி சுகங்காண மாட்டான் 
சமுசார மெனகினற கோடைகாலதது வெப்பலிலே 
தெத்த மானவனுக்கு , எந்தவிதததிலேயுஞ சமமெனகின்ற 
அமிர்தவருஷத்தினாலே நனைததாலொழியக குளிராமை பொருந் 
திச்சுகத்தை யடைய மாட்டான . 

ஜகத்து , பாவனை மாத்திரமே யல்லாமல் பரமார்த்தமாக மற 
றொனறையுங் காணேன் ; பாவாபாவ மெப்போதும விவேகித் 
தறிகிறவன் சுபாவமடைவன் ; ஆதமபதததை அடைந் தவனுக்கு 
அது தூரமுமல்ல , சமீபமுமல்ல ; நிரவிகற்பம , நிராயாசம , நிரா 
காரம் , நிரஞ்சனமாக இருக்கும் . 

மோகத்தை மாத்திரம் விட்டுச் சொரூப வாசனையடைந்த 
புத்திவந்தன் , சமுசயந்தீர்ந்த தெளிவிலே சற்றாகிலுந் துக்க 
மடையான் . 

நத ஜகத்து கற்பனா மாத்திரம் ; ஆதமா நிததியமுக்த 
னெனறறிந்த தீரன , சமுசயமிலலாதவனாகையால , குழந்தை 
போலும் ஒன்றாலும் பற்றுதலில்லை. 

தானே பிரஹம் மென்றறிந்து , உண்டானதும் இல்லாதது 
மாகிய இரண்டுங் கற்பிதமென்று நிச்சயித்து , நிஷ்காமனாயிருக 
கின்றவனுக்கு , அறிகிறது மிலலை , சொலலுகிறது மில்லை , கிரி 
யையுமில்லை . 

இது நான் , இதுசானல்ல வென்கின்ற விகற்ப மில்லாமல் 
சகலமும் பிரஹ்மமே யென்னும் நிச்சயத்தினாலே உத்தமமான 
யோகி சும்மாயிருப்பான் 


. 


- 


182 வேதாந்த மக்கசிந்தாமணி . 

உபசாந்த முண்டான யோகீசுரனுக்கு , விக்ஷேபமுமில்லை, 
விரக்தியுமில்லை, தெளிவுமில்லை, மூடமுமில்லை , சுகமுமில்லை , துக் 
கமுமில்லை . 

தன்னுடைய ராச்சியத்திலும் , பிக்ஷாவிர்த்தியிலும் , செல்வ 
த்திலும் , வறுமையிலும் , புகழ்ச்சியிலும் , இகழ்ச்சியிலும் , சனங் 
களிலும் , வனத்திலும் , நிர்விகற்பமான யோகீசுரன் அசங்கமாக 
வேயிருப்பான் . 

தொந்தங்களில்லாத யோகிக்கு தருமமேது ? அதர்ம்ம 
மேது ? காமமேது ? விகற்ப மேது ? இது லபித்தது இது லபிக்க 
வில்லை யென்கிறதேது ? 

செய்ய வேண்டிய காரியமுமில்லை ; மனதுக்கு இஷ்டமான 
காரியமு மில்லை ; சுயேற்சையாக , சொப்பிரயோசனத்தோடும் 
ஜீவனஞ் செய்துக்கொண்டு ஜீவன் முக்தனானயோகி சிற்சொரு 
பமாகவிருப்பான் . 

சாந்தமாய் சகல சங்கற்பங்களும் துரிசறவிடுத்த யோகீ 
சுரனுக்குப் பிரபஞ்சமேது P மோகப்பிராநதியேது ? தியான 
மேது ? முகதியேது ? 

பிரஹமததைப் பார்க்கின்ற மனதுண்டானவனுக்கு , நானே 
பிரஹமமெனறு சிந்திககலாம . இவ்வண்ணமே வஸ்துவைக் 

நிரமல மன துண்டானவன எதை சிந்திக்கப்போகிறான் ? 
ஆதமவிடக்ஷேபமுண்டானவன் சரீரமும் மனதும் நிரோ 
தனஞ செய்ய வேண்டும் ; * தயிரியமுண்டான புருஷனுக்குச 
சாதிக்கவேண்டிய தொன்றுமில்லை , விட்க்ஷேபமுமில்லை. 

தயிரிய புருஷன் லோக விருத்தமாய் லோகத்தார் போல் 
சஞ்சரிப்பான் , அதற்குள்ளானவனல்ல ; அவனுக்குச் சமாதியு 
மில்லை , விட்க்ஷேபமுமில்லை. 

பாவா பாவ மறியாமல் ஒரு வாசனையோடுங் கூடாமலிருக் 
கின்ற யோகி , லோக திருஷ்டிக்கு கருமஞ்செய்தாலுஞ் செய் 


காணாத 


தி 


தவனல்ல 


* தயிரியம் = அபரோட்சாநுபவம் . 


வேதாந்த மக்கசிக்தாமணி . 133 
தயிரிய புருஷனுக்குப் பிரவிர்த்தி நிவிர்த்திகளிலே * ஆக் 
கிரகமில்லை ; வேண்டியதை செய்துக்கொண்டு ஒன்றிலும் பற் 
றில்லாமற் சுகமாயிருப்பன் . 

விவேகியானவன் சகலவாசனைகளி னின்றும் விடுபட்டு , 
பாவமில்லாமல் , முததியிற பந்தமுடையவனாய , சுகமாகயிருந்து 
கொண்டு காற்றிலகப்பட்ட உலாந்த சருகுபோல சமுசாரமென் 
கின்ற வாயுவினாலே சஞ்சரிப்பன . 

சமுசாரதுக்கங்களாயிரம் வந்தாலும் , சம்பந்தங்கள் வந்தா 
லும் , சுக துக்கங்கள் தோன்றாம் லெப்போதுஞ் சாந்த சித்த 
முண்டானவன் , விதேகி போலே பிரகாசிப்பன் 

மனது சாந்தமடைந்து ஆதமராமனாயத தயிரிய புருஷ 
னானமகாத்மா சாகிறதும் பிழைக்கிறது மிரண்டு மிலலாம 
லிருப்பன் . 

எதார்த்தமாக சூனிய சித்தனாய் , இசசையில்லாத தயிரிய 
புருஷன் எதைச செயதாலும் , அஞஞானி போலே மானாவமா 
னத்திலே கட்டுப்படான . 


சகல கருமங்களையுஞ சரீரம் செய்கினறது ; சுத்த சொரூப 
னாயிருக்கின்ற நான , ஒருகருமமுஞ செயயவில்லை யென்கின்ற 
ஞானி , சகல கருமங்களும் செய்துஞ் செய்யாதவனே . 

மூடன் , எந்த விதி கருமங்களை செய்தாலும் பெத்தனே 
யல்லாமற் கிருத கிருத்தியனாகமாட்டான ; ஜீவன முகதன் எந 
தக்கருமஞ் செய்தாலுஞ் சுகானுபவியாய் கிருத கிருத்தியனா 
கவேயிருபபன் . 

புத்திவந்தனானவன் , நானாவிகாரம் விட்டுக் கலகக மில்லா 
மல ஒன்று நினையாமல் , தன்மயமாய் வேறே யொன்றறியாமற் 
சும்மாயிருப்பான் . 

சமாதியுமில்லை , விட்சேபமுமில்லை , தான் முமுக்ஷவுமல்ல , 
அன்னியனுமல்ல ; கற்பனை , விருத்தி , நாசங்களுண்டானாலும் , 
அகர்த்தாவானவன எப்போதும மகாதமாவாகவே இருப்பன் , 


* ஆக்கிரகம் = அகங்காரம் . 


134 

வேதாந்த மாகசிந்தாமணி 
உள்ளே அகங்காரத்துடனே இருக்கின்றவன் , கருமஞ் 
செய்யாதிருந்தாலுஞ் செய்தவனே ; அகங்கார மில்லாத தீரன் , 
செய்துஞ் செய்யாதவனே . 

முகதனான புருஷனுடைய சித்தங்கலங்காது , அசையாது , 
சந்தோஷப்படாது , சமுசயமிராது , ஒரு கருமமுஞ செய்யாது 


தியானியாது , சேஷ்டை செய்யாது , சிற்சொரூபமான 
சித்தம் எதற்காகச சேஷ்டை செய்கின்றது ? எது நிமிததியந்தி 
யானஞ் செய்கினறது ? 

மூடனானவன் தத்துவத்தைக் கேட்டு மூடபாவத்தையே 
யடைவன் ; விவேகியானவன சமுசய முண்டானாலும் , எதார்த் 
தமாகவே யிருப்பானே யல்லாமல் , மூடன்போல் போகான் . 


மூடரானபோ, யேகாக்கிர சித்தமும் , வாயுநிரோதமும் , 
அப்பியாசமெனறு செய்வார்கள ; தீர புரஷனானவன் ஒரு கரும 
மும் செய்யான் ; நித்திரையிலே சொற்பன சேஷ்டைபோல 
இருப்பன் . 

மூடனானவன் , எத்தனஞ் செய்தாலும் , செய்யாதிருந்தா 
லும் , முகதியடைய மாட்டான் ; பிரக்ஞையுண்டானவன் தத் 
துவநிச்சயத்தினாலே மோக்ஷத்தை யடைவான் . 

நிரமலமாய , பரிபூரண மாத்திர நிட்பிரபஞ்சனாய் , பிரிய 
சொரூபனாய் , ஆனந்தனாய் , நிராமயனாய்ப பிரகாசித்துக் கொண் 
உருக்கின்ற பரமாதமாவை , மூடாளான பேர் அப்பியாசஞ்செய் 
தும் அறியமாட்டார்கள். 

அப்பியாசரூபமான கருமத்தினாலே மூடனானவன் மோக்ஷ 
மடைய மாட்டான் ; விவேகியானவன் ஞான மாத்திரத்தினாலே 
கிரியை யில்லாமல் முகதியை யடைவான் . 

பிரஹ்மத்தை யடைகின்றேனென்று மூடனானவன் நினை 
த்து அடைய மாட்டான் ; தீரனான புருஷனானவன் , நினையாமலே 
பிரஹ்ம சொரூபத்தை யடைவான் . 

அகங்கார யுகதமான ஜெனங்களாச்சரிய மில்லாமலே சமு 
சார விருக்ஷத்தை விர்த்தி செய்வார்கள் ; புத்திவந்தனானவன் 


வேதாந்த மலகசிந்தாமணி. 785 
சமுசாரம முற்று துக்கமானபடியினாலே , அதினுடைய மூல 
ததை 

விவேகமென்கின்ற கோடாலியாலே வெட்டிப் போடுவான் . 


மூடனானவன் எத்தனை நியமஞ்செய்தாலும் , சாந்தியடைய 
மாட்டான் ; தீரபுருஷனானவன் தத்துவ நிச்சயஞ்செய்து சகலத் 
தையு மறிந்து எப்போதுஞ் சாந்தனாகவே யிருபபன் . 


பாகிய திருஷ்டியினாலே பிரமததைப் பார்ப்போ மென்கி 
வனுடைய எத்தனம் , விருதா எத்தன ம ; அதை விஞ்ஞ னியா 
யிருக்கின்ற பேர்கள் கைப்பிடியாாகள் ; தன்னை அவ்வியய 
னாகவே யெப்போதும் பார்ப்பன் . 


மூடனானவன சரீரத்தைப் பிடித்துக் கொண்டிருந்ததினா 
லே தத்துவயோகத்தை யடையமாட்டான் ; தீரனுக்குக் கிரியை 
விட்டு விட்டதே மனோகிரோதம் 

ஒருததன் மன திலே என்நேரமும பாவனை செய்வன் , 
மற்றொருத்தன் பாவனை செய்யாதிருப்பன் , இந்த விரண்டும் 
விட்டவனே முக்தி சுகத்தையடைவன் . 

கேவலம அசுத்தமான தொய்தததைப புததியீனா பாவ 
னைசெய்வார்கள் ; அப்படி சீவன பரியந்தம பாவனை செய்தாலும் 
முகதி அடையமாட்டார்கள் . 


மோக்ஷ இசசை யுண்டான வனுக்கு , புத்திசாலமபமாக 
விருக்கும் ; நித்திய முகதனான நிஷ்காமனுக்குப் புத்தி நிராலம் 
பமாகவிருக்கும் ; விஷய மெனகினற காட்டைப்பார்த்துச்சனங் 
கள்பயாது , விஷயநிரோத மாகிறதற்கு ஞானததைச சரண 
மடைந்தார்கள் .. 


வாசனை என்கின்ற சிங்கத்தைப்பார்த்து , விஷயமென்கி 
ன்ற யானை நிர்வகிக்க மாட்டாமற் பயந்தோடிப்போம் . 

சமுசயா தீர்ந்து யுக்த சிததனானவன் முக்தித திசையைய 
டைந்து சந்தோஷிப்பன் ; பார்க்கும் போதும் , கேட்கும் போதும் , 
பரிசமறியும் போதும் , ஆக்கிராணமறியும் போதும் , ரசனையறியும் 
போதும் பிராப்தியானதைககொண்டு சுகமாயிருப்பன் , 


736 வேதாந்த மகநசிந்தாமணி . 

புத்திவந்தனானவன் வஸ்துவைச்சிரவணஞ் செய்த மாத்தி 
ரத்தினாலே அவவஸ்துவே தானென்னும நிச்சயத்துடன் இருப் 
பான் ; இது ஆசாரம அனாசார மெனறும பாரான் . 

எப்போது யென்ன செய்யவேண்டுமோ , அப்போதே சுப 
பலம லபிததாலுஞ் செய்துவிடுவன் ; சிசுககளைப் போல் 

தன ககெப்போதுங் கருத்தத்வ , போக்தத்துவங்களில்லை 
யென்றறிந்த புத்தி வந்தனானவனுக்கு , சகலசித்த விருத்திகளும் 
அந்தக்ஷணமே நாசமடையும் 

ஆசையில்லாமல் விஞஞானநிதியா யிருக்கின் 
புததி * சவுமியமாக விருக்கும் ; ஆசையுண்டான மூடனுடைய 
புததி யெப்போதுங் குரூரமாயிருக்கும் , 

அத்தியந்தபோக மநுபவித்தாலும் , குகையிலே சஞ்சரித் 
தாலும் , கற்பனையில்லாத பெதீசுரனுக்குப் பரு தமுகதி இல்லை. 

தயிரியவந்தனான புருஷன் , தெய்வத்தை , சோஸ்திரியாளை , 
தீர்த்தத்தை , இராஜாவை , ஸ்திரீகளைபபாாததுத தோத்திரஞ் 
செய்தும் , ஒன்றோடுங் கூடாமலிருப்பன் . 

யோகீகரனானவன் புததிர களத்திராள , தன்னுடையகோத் 
திரவாககம , தன்னை சேவிததபேரெல்லாரும் , அவன் பேய 
னென்று துரத்திவிட்டாலும் விசாரத்தையடையான் . 

திருத்தியடைந்ததினாலே சந்தோஷமுமில்லை , துக்கம் வந்த 
போது துக்கமில்லாமலும் இப்படிப்பட்ட ஆச்சரிய திருஷ்டியு 
ண்டான புருஷனை, தம்பி ! அப்படிப்பட்டபேரே அறிவார்கள் . 

தயிரியனான புருஷன் , சகசமாக நிராகாரியாய் , சூனியாகா 
ரியாய் , அவிகாரியாய் , நிராமயனாக விருக்கின்றான் ; ஆகையால் , 
சமுசார கிருததிய மொன்றுஞ செய்யப்போகான் ; மூடபாவ 
முண்டானவன் , கருமங்களைச் செய்யாதிருந்தாலுஞ் செய்த 
வனே . 


சிற்சொரூபமாக விருக்கின்றவன் , செய்யாமலிருந்தும் லோ 
கத்தார்போல வியாகூலமிலலை . 


* சொமியம் - சாந்தம் . 


வேதாந்த மநாசிந்தாமணி . 737 
சாந்த புருஷனானவன் , சகலவியவகாரத்திலுமிருந்தாலும் , 
சுகமே அநுபவிபபன் ; சுகமாகவே வருவன ; சுகமாகவே போ 
வன் ; சுகமாகவே படுத்துக்கொள்வன் ; சுகமாகவே பேசுவன் ; 
சுகமாகவே அநுபவிப்பன் 


விவேக புருஷனானவன் , லோகததாா போலத் துககததை 
(படையான் ; மனதிலே சலனமில்லாமல் நிறைந்த சமுத்திரம் 
போல விருப்பன் . 

மூடனுக்கு நிவிாததிவந்தாலும் , அவன் பிரவிாததி மார்க 
கமே போவன் ; நிரமலசித்தமுண்டானவனுக்குப் பிரவிரததியுண் 
டானாலும் அவன் நிவிரததிமாரக்கமே போவன . 


மூடனானவன் வைராக்கியம் கொண்டிருபபன் ; சரீரமில்லா 
மற் போகிறவிடத்தில் ராகமெங்கே ? மூடனுக்குப் பாவனை 
பாவிக்கின்றவிடத்தில் அந்தத் திருஷ்டி தெளிவுக்கு வாராது ; 
ஞான புருஷனுக்குப் பாவிககததகக பாவனை , நிரமலமாகச் 
சூனிய திருஷ்டியாம் . 

குழந்தை போலச் சகலத்திலும் நிஷகாமனாயிருக்கின்ற முனீ 
சுரன் சகல கருமங்களையுஞ்செய்தாலும் ஒருகருமத்தையு மடை 
யான் ; சகலபாவங்களிலும் சமத்துவமாயிருக்கினற மகாததுமா , 
ஆதமஞானத்தினால் , பாாககும போதும் , கேட்கும் போதும் , ஆக் 
கிராணிக்கும் போதும் , பரிசமறியும போதும் , சூனியசித்தனாயச 
சுகமே யநுபவிப்பன . 

ஆகாசமபோல எபபோதும நிரவிகற்பமாயிருக்கின்ற தீர 
புருஷனுக்கு மறப்பெங்கே ? சாதிக்கப்பட்டதெங்கே ? சாதனை 
யெங்கே ? 


பாமமாய் , ஆநந்த ரூபத்திலேயிருந்தும் , பிரவிருத்தியில் 
லாத விவேகிக்கு , பந்த மோக்ஷங்களில்லை ; அநுஷ விஷாதமு 
மில்லை ? 

இடைவிடாமல் , குரூரமாகாமல யாதொருத்தனுக்குச் 
சமாதி அப்பியாசமிருக்கிறதோ அவனே சலனமிலலாத நிச்சல 
சொரூபன் ; அவனே பூரணன , அவனே ஆபதசன்னியாசி . 

93 


188 வேதாந்த மகஙசிந்தாமணி 

ஐயா ! வெகு பாவவிசேஷ முடையானுக்கு , எதற்குச் 
சொல்ல வேண்டும் ? ஆத்மதததுவத்தை யறிந்த மாகாத்மா , 
போகமோக்ஷங்களிலே * காங்கிஷையான் ; எல்லாவற்றிலும் 
நிரஞ்சனனாகவே யிருபபன் 

துவைதமாயிருக்கின்ற மகதாதி ஜகத்து , சின் மாத்திர 
சொரூபமாக விசிரிமபித்திருக்கிறது ; அதை விட்டுச சுகபோத 
சொரூபமாயிருக்கின்ற மகாதமாவுககுச செய்யவேண்டிய காரி 
யம் ஒன்று மில்லை . 

இந்தப்பிரபஞ்சம் பிராந்தி மாத்திரம் ; பிராந்தியை விட்டு 
விட்டால் ஒன்று மில்லை யென்றறிந்த சிற்சொரூபன் , சுபாவ 
மாகச் சாந்தியை யடைவான் 

ஆபாசமாக விருக்கின்ற திருசியத்தைப் பாராமல் விமல 
போத சொரூபமா யிருககினறவனுக்கு விதிநிஷேதமுமில்லை,, 
சாந்தியு மில்லை, ராக விகாரங்களுமிலலை 

புத்தி வந்தனான மகாத்துமா , புத்திகற்பிதமான சம்சாரம் 
மாயாமய மாததிரமென்றறிந்து மோகம் , அகங்காரம் , ஆசை 
முதலானவற்றை விடுத்துச் சுகமாயிருபபன் 

நாசமில்லாத ஆதமஞானி விசுவமாயறிதல் மாயை அகங் 
காரத்துவ முதலானவையில்லாமலிருப்பான் . 

மகாத்துமாவா யிருக்கின்ற புருஷன் , க்ஷணமாத்திரமானா 
லும் விரோதமான கருமஙகள செய்யான் ; விருதாக்கதை 
கள் நிஸ்சாரமென்றறிந்து வாசிககான் . 

மூடனானவன் , தத்துவத்தைச சிரவணம் பண்ணினாலும் , 
அதன் விசேஷததை யறியமாட்டாமல் , விஷயங்களுடனே கூடி , 
மூடத்துவமே அடைவன் ; ஞானத்தினாலே விடுபட்ட கன்ம 
முண்டானவன் , லோகத்தாா போலத தானுங்கருமஞ் செய் 
வான் ; பலனிச்சியான் ; ஒன்றுஞ் சொல்லப்போகான் . 

சற்றும மனதிலே கலக்கமிலலாமல் நிரவிகற்பமா யிருக் 
கின்ற மகாத்துமாவுக்கு , இருட்டு மில்லை , வெளிச்சமுமில்லை, 
லயமுமில்லை, பின்னையொன்று மில்லை 

* சாங்கிஷையான் = இசசியான் .. 


ஆதம் 


, 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 739 
அநிர்வாச்சியமா யிருக்கின்ற சுபாவமான யோகிக்குத் 
தயிரியமுமில்லை , விவேகமுமில்லை , பயமுமில்லை . 

யோக திருஷ்டியினாலே கருமபலததை அடையாதவனுககுச 
சுவாக்கமுமிலலை , நரகமுமில்லை , ஜீவன முகதியுமிலலை . 

சாந்தி யென்கின்ற அமிர்தத்தினால் திருப்தியடைந்த தயி 
ரிய புருஷனுக்கு , லாபாலாபங்களிலே அனுஷவிஷாதங்களில்லை. 

நிஷ்காமனாய்ச சந்தோஷத்தை யடைந்த முனீசுரன் , 
தனைப்பார்த்து பூஜிக்கின்றது மிலலை , குரூரனைப்பார்த்து நிந்திக் 
கின்றது மில்லை , சுகதுக்கங்களில் சமனாய ஒருகிரியையும் பண் 
ணாதிருப்பன் 

தயிரிய புருஷனானவன் , சமசாரம் விட்டால் , தன்னைப் 
பார்க்கிறதுமில்லை , சந்தோஷ துகக தோஷங்களிலே விடுபட்டுப் 
பிழைத்தவனுமல்ல , செததவனு மலல . 


சாரு 


ஆசையில்லாமற பிரகாசிததுக கொண்டிருக்கின ற மகாத 
மாவுக்குப் புத்திராதிகளிலே சினேகமுமில்லை, விஷயங்களிலே 
இச்சையுமில்லை. 

தயிரிய புருஷனானவன் எங்குஞ சுகமாயிருப்பன ; பதித 
னைப்போலேயு மிருபபன் ; யதேசசையாகச் சஞ்சரிப்பன ; சய 
னாதி சுகனாதி சுகங்களிலே ஆசகதி செய்யான . 

சோபமான இடத்திற் சேர்ந்து ஒரு விஷயமும் அறியாம 
லிருக்கையில் சரீரமுணடானாலும் , லயமானாலும் , அந்த மகாத 
மாவுக்கு அந்தச் சிந்தையில்லை. 

சாந்தனாய் , அன்னிய மில்லாமல் , இதர விசசை சஞ்சாரி 
யாய் , தொந்த ரகிதனாய்ச் சகல பூதங்களிலும் ஆசக்தியில்லாமல் 
மகாத்மாவான யோகியானவன் ரமிபபான . 

சிதானந்த சொரூபமா யிருக்கின்ற மகாத்மா , பொன்னும் 
ஓடுஞ் சமமாக வெண்ணி மமத்துவமிலலாமல இருதயககிரந்தி 
யறுத்துப்போட்டு , இராசத தாமதங்களிலலாமற சுகமாயிருப் 
பன் , 


740 வேதாந்த மநநசிந்தாமணி. 

எப்போது முக்தாத்மாவாகித் திருப்தியடைந்த மகாத்மா 
வுக்கு , ஒன்றிலே அவதானமுமில்லை, வாசனையுமில்லை , அவனுக்கு 
இணை லோகத்திலே யொருத்தருமே யில்லை 

அறிந்து மறியா திருப்பன் ; பாாததும் பாராதிருப்பன் ,, 
சொல்லியுஞ் சொல்லாதிருப்பான் ; இப்படிப்பட்ட நிர்வாசனை 
யுண்டான வனுக்கு இணை யொருததரு மில்லை . 

பிச்சைக்காரனானாலும் , இராஜாவானாலும் , நிஷ்காமனாயிருக் 
கின்றவன் பிரகாசிப்பன ; பாவங்களிலே கூடாத புத்தி யாதொ 
ருததனுககுண்டாகிறதோ அது சுகவேதுவாம் . 

சகசமாகக கிருதார்ததனான யோகீசுரனுக்குத் தத்துவ நிச 
சயாாததம விஸ்தாரமு மலல , கொஞசமு மலல . 

துக்கததை யடையாமல் நிராசையுடைததானவனாய் , ஆத 
மசொரூபத்திலே திருபதியடைந்தவனது , அந்த யோகரூபமான 
சுவா நுபவத்துக்குச் 

ச சமம் ஒன்று மில்லை 
சுழுத்தியிலிருந்துஞ் சுழுத்தியடையான் ; சொப்பனத்திலி 
ருந்துஞ சொப்பனமடையான ; சாக்கிரத்திலிருந்துஞ் சாக்கிரம 
டையான ; இப்படித திருபதியடைந்த தயிரிய புருஷன் மகிமை 
யொருத்தராலுஞ சொல்லக் கூடாது 

ஞானபுருஷன சிந்தித்துஞ் சிந்தித்தவனல்ல ; இந்திரியங்க 
ளுடனே கூடியுங் கூடினவனல்ல ; அகங்காரத்துடனே கூடியுங் 
டினவனலல . 

விரக்தியுமல்ல , ராகியுமல்ல , சுகியுமல்ல , துக்கியுமல்ல , 
முமுடசுவுமல்ல , முகதனுமல்ல , பின்னை யொன்றுமல்ல . 

சிதத விடசேபததை யடைந்து மடைந் தவனலல , சமாதி 
யிருந்துஞ் சமாதியுததனல்ல , மூடனாக விருந்தும் மூடனல்ல 
பண்டிதனாக விருந்தும் பண்டிதனல்ல . 

முக்தனானவன் , எப்போதுமபோலத் தீரமாக விருப்பான் ; 
ஒருகாலும் பெத்தனாகான் ; எப்போதுஞ் சந்தோஷமடைந்து 
சாவசமனாயத தன னுடைய கிருத்தியா கிருத்தியம் நினையா 
திருப்பன் . 


கூ 


741 


வேதாந்த மநநசிந்தாமணி . 
தயிரிய புருஷனானவனுக்குத , துதி செய்தவன் மீது சந்தோஷ 
முமில்லை , நிந்தனை செய்தவன் மீது கோபமுமில்லை , சாகின்றதி 
லும் பிழைக்கின்றதிலும் பய மோகங்களில்லை. 


20 


சாந்தியடைந்த புருஷனானவன் , வனத்திலிருந்தாலும் , சன 
நிகளிடத்திலிருந்தாலுஞ சரியாகப்பாாபபன் ; யதேச்சையாக 
வேண்டியபடி சஞ்சரிப்பன் . 


தத்துவஞான மென்கின்ற கரணத்தினாலே சிததததிலே 
நாட்டியிருக்கின்ற அநுறபூத வாசனையாகிற வெலும்புகளைப் 
பிடுங்கிப் போட்டு நான் நிரபபயமாக விருந்தேன் . 


என்னுடைய மகிமையினாலே யென்னிடததி லிருக்கின்ற 
வெனக்குத தாமார்தத காமங்களுமிலலை , துவைதாத துவைதங் 
களுமில்லை 

என்னுடைய மகிமையினாலே யிருக்கின்ற வெனக்கு , பூத 
பௌஷியவாததமானமுமில்லை , இருக்கின்ற விடமுமில்லை , இல 
லாதவிடமுமில்லை. 

னுடைய மகிமையினாலே யிருககின்ற வெனககு , ஆதமா 
வுமில்லை , அனாதமாவுமிலலை , சுபா சுபஙகளுமிலலை, சிந்தனா சிங் 
தனையுமில்லை. 

என்னுடைய மகிமையினாலே யிருககினற வென ககு , சாக 
கிரசொப்பன சுழுததியு மிலலை , துரியமுமிலலை , பயமுமில்லை 


என்னுடைய மகிமையினாலே யிருக்கின்ற எனக்கு , தூரமு 
மில்லை , சமீபமுமிலலை , உளளுமில்லை , புறமபுமிலலை , தூலமு 
மில்லை , சூக்குமமுமில்லை 

என்னுடைய மகிமையினாலே யிருககின்ற வெனககு , மரண 
முமில்லை, பிழைக்கின்றதுமில்லை , லோகமுமில்லை , லோக காரிய 
முமில்லை , லயமுமில்லை, சமாதியுமில்லை 


பரமாத்மாவினிடத்தி லிருக்கினற வெனக்கு , இந்திரியங்க 
ளுடைய கதையும போதும் , 

யோகத்தினுடைய கதையும் 
போதும , ஞானகதையும போதும் . 


142 

வேதாந்த மநகசிந்தாமணி 
நிரஞ்சனமாயிருக்கின்ற எனக்கு , பூதங்களுமில்லை , தேகமு 
மில்லை , சித்தமுமில்லை , இந்திரியங்களுமில்லை, மனதுமில்லை , சூனி 
யமுமில்லை, விரக்தியுமில்லை. 

தொந்த முக்தனாயிருக்கின்ற வெனக்கு , சாந்தி யெங்கே ? 
விஞ்ஞானமெங்கே ? நிர்விஷய சிதத மெங்கே ? நியமமெங்கே ? 
திருப்தியொகே ? ஆசையெங்கே ? 

சொசசொரூபமா யிருக்கின்ற வெனக்கு ஞானாஞ்ஞானங் 
களெங்கே ? நானென்கின்ற தெங்கே ? பந்த மோக்ஷமெங்கே ? 

எப்போதுஞ் சுபாவமாயிருக்கின்ற வெனக்கு , கர்த்திருத் 
துவ மெங்கே ? போக்திருத்துவமெங்கே ? கிரியையில்லாத ஸ்மா 
ணையெங்கே ? பரோக்ஷபலமெங்கே ? 

நிர்விஷயமா யிருக்கின்ற வெனக்குப் பிராரத்துவமெங்கே? 
ஜீவன் முகதியெங்கே ? விதேகமுகதி யெங்கே ? 

அத்வைதமா யிருககின்ற சொச்சொரூபத்திலே லோக 
மெங்கே ? முமுடசுத்துவமெங்கே ? ஞானபோகங்களெங்கே ? 
மோக்ஷங்களெங்கே ? 

அத்வைதமா யிருககின்ற சொச்சொரூபத்திலே , சிருட்டி 
சங்காரமெங்கே ? சாததிய சாதன மெங்கே ? சாதகங்களெங்கே? 
சித்தி யெங்கே ? 

? 
எப்போதும் சுயமாக நிஷ்கிரியனாக விருக்கின்ற வென் 
னிடத்திலே விக்ஷேப வைராக்கிய மெங்கே ? போத சடத 
துவமெங்கே ? பிறப்பெங்கே ? அனுஷ விஷாத மெங்கே ? 

நிரஞ்சன மாயிருக்கின்ற வென்னிடத்திலே , பிரமாதாவெங் 
கே ? பிரமாண பிரமேயமெங்கே ? பிரமை யெங்கே ? சமமெ 
ங்கே ? அதிகமெங்கே ? அற்பமெங்கே ? 

ஆரோபிதமான இந்த வியவகாரமும் , பரமார்த்தமும் , சுக 
துக்கங்களும் , இதுவந்திலே விசாரமில்லாத வெனக்கு , எங் 

எங்கே 
யுண்டாம் ? 

எப்போதும் நிர்மலமாயிருக்கின்ற வெனக்கு , மாயை யெங் 
கே ? மறப்பெங்கே ? பிரீதி யெங்கே ? விரக்தியெங்கே ? ஜீவனே 
ங்கே ? பிரஹம மெங்கே ? 


வேதாந்த மநகசிந்தாமணி. 143 
கூடஸ்தனாய் , அகண்ட மாத்திரமாயிருக்கின்ற வெனக்கு , 
பிரவிருத்தி யெங்கே ? நிவிருத்தி யெங்கே ? பந்த மெங்கே ? 
மோக்ஷமெங்கே ? 

நிருபாதிக ஜீவனாயிருக்கின்ற வெனக்கு , குருவெங்கே ? 
சிஷிய னெங்கே ? உபதேசமெங்கே ? சாஸ்திர மெங்கே ? புரு 
ஷார்த்த மெங்கே ? 

அமல ஆத்மாவா யிருக்கின்ற வெனக்கு , உண்டென்கின்ற 
தெங்கே ? இல்லையென்கின்ற தெங்கே ? ஒன்றென்கின்ற தெங் 
கே ? இரண்டென்கின்ற தெங்கே ? இந்த வெகு பேசசு எனன 
த்துக்குச் சொல்லவேண்டும் ? 


அபரோக்ஷானுபூதி 


இயமம , நியமம் , தியாகம . மௌனம , தேசம , காலம் , ஆச 
னம் மூலபந்தம் , தேகசமததுவம் , பாாவைநிலை , பிராணாயாமம் , 
பிரத்தியாகாரம் , தாரணை , ஆதமத்தியானம் , சமாதி என அங் 
கங்கள் கிரமமாகச சொல்லப்பட்டன 


சாவம் பிரஹ்ம மென்னும் விஞ்ஞானத்தால் , இந்திரிய சமூ 
கத்தையடக்குதல் இயம மெனப்படும் ; இஃது , அடிசகடி அப் 
பியசிக்கத் தககதாம . 

* சஜாதீயப் பிரவாகமும் , விஜாதீய திரஸ்காரமும் , நியம 
மாம் ; நியமத்தினால் , விவேகிகளாற் பரமானந்தம் செய்யப்படு 


கின்றது . 


தாத்மாநு சந்தானத்தால் ; பிரபஞ்ச ரூபத்தை விடுதல் 
எதுவோ, அதுதியாகமாம அஃது அநுசந்தான காலத்திலேயே 
மோக்ஷமய மாதலால் , மகத்துக்களால் பூஜிக்கப்படுவதாம் 

எதனின்றும் வாக்கானது மனதோடு அடையாது திரும்பு 
கின்றதோ , எம்மௌனம யோகிகளா லடையத் தக்கதோ, * 
அஃதாக வேண்டு மென்றும் அறிஞன என்பதாதல் ; வாககு எத 

* ஓரினமாகிய ஆத்மாகார விருத்தியின் தொடர்பும் , வேறினமாகிய 
அசாத்மாகார விருத்தியின் நீக்கமும் நியமமாம் . 

* பிரசித்தமான மௌனமாக வேண்டும் . 


744 வேதாந்த மகநசிந்தாமணி 
னின்றும் நிவிர்த்தி யாகின்றதோ , அதனைச்சொல்ல எவனால் 
முடியும் ? பிரபஞ்சஞ் சொல்லப் படுமாயின் , அதுவும் சாத்த 
மின்றியதாம் என்பதாதல் ; சத்துக்களிடத்துப் பிரசித்தமாகிய 
மௌனமாம் வாக்கு மௌனம் சிறுவர்களுக்காமென்று பிரஹ்ம 
வாதிகளால் சொல்லப்படுகின்றது 

ஆதியிலும் , அந்தத்திலும் , மத்தியிலும் எதில் ஜனங்க 
ளிருப்பதில்லையோ, எதனால இஃது ( உலகம் ) எப்போதும் லியா 
பிக்கப்பட் டிருக்கின்றதோ , அததேசம் நிரஜனப பிரதேச 
மெனப்படும் 

பிரமா முதலியோரின் நிமிஷ முதல் சகல பூதங்களின் 
சிருஷ்டி திதிலயங்களுக்கு ஆதாரமாயிருததலால , அகண்டா 
நநத அதவயம் ( பிரஹமம் ) கால சபதததினாற் சொல்லப்படு 


கின்றது 


எதன்கண் இடைவிடாப் பிரஹம் சிந்தனம் சுகமாகவே 
யுண்டாகுமோ , அஃது ஆசனமென்றறியத் தக்கதாம் ; மற்றவை 


சுகாசனமனறு 


எது சகல பூதாதி ஜகத்திற்கும் அதிஷ்டானமான அவ்வி 
யயமோ , அது சித்தமாம ; அல்லது எதனகண சித்தாகள் செவ் 
வையா யிருககின்றாகளோ, அது சித்தாசனமா மென்றறிக. 

எது சகலபூதங்களுக்குங் காரணமோ , சித்தத்தின் பந் 
னம் எதற்குக் காரணமோ , அஃது என்றும் சேவிக்கத் தக்க 
மூலபந்தமாம் ; இஃது , இராஜயோகிகளுக குரியதாம 

அங்கங்களின சமததன்மையை யறியின் , அங்கங்களின் 
விஷமத்தன்மை சமமாகிய பிரஹமத்தில் ஒடுங்கும் ; ஒடுங்க 
விலலையாயின் ( சமமாகிய பிரஹ்மரூபமாக நிற்கவில்லை யாயின் ) 
உலாநத விருக்ஷமபோல சரளத்தன்மையும் சமானத்தன்மையு 
மில்லை . 

* சப்தப் பிரவிருத்தி நிமித்தமில்லாமையால் வாக்கிற்கு விஷயமாகா 
ததுபோல நாம ரூப சாதியாதி பிரபஞ்சமும் சத்து அல்லது அசத்து என் 
றல் முதலியனவாகச் சொல்லக் கூடாமையின் , வாக்கிற் கதீதமாம் . முற் 
கூறிய மௌனம பதினான்காவதங்கமாகிய தியான மாகத தோன்று கின்ற 
தெனச் சஙகையுணடா மெனக்கருதி யிவ்விரண்டா மௌனஞ் சொல்லப் 


பட்டது . 


வேதாந்த மகநசிந்தாமணி . 145 
ஞானமாகிய திருஷ்டியை ( அகண்ட பிரஹ்மாகார விருத்தி 
யைச் ) செய்து ஜகததைப் பிரஹ்ம மயமாகககாண்க ; அதுவே 
பரம உதாரமான திருஷ்டியாம் ; நாசி நுனியைப் பார்த்தல் 
திருஷ்டியன்று . 

அல்லது , காண்பான் , காட்சி , காணப்படு பொருள் என் 
வற்றின் இலயம்யாண்டுண்டாகின்றதோ , ஆண்டெதிருஷ்டி ( அந் 
தக்காண விருததி ) வைக்கத தக்கதாம ; நாசி நுனியைப் பார்த் 
தல் திருஷ்டியன்று. 

சித்த முதலிய சாவபாவங் (இருப்பு ) களிலும் பிரஹ்மத் 
தன்மையாகப் பாவித்தலாற சகல விருத்திகளையும் நிரோதித்தல் 
எதுவோ , அது பிராணாயாம மெனப்படும் . 

பிரபஞ்சத்தை நிஷேதித்தல் இரேசக மென்னும் வாயு 
வாம ; பிரஹ்மமே யானென்னும் விருத்தியாதோ , அது பூரக 
வாயுவெனப்படும் 

அதன்பின் , அவ்விருத்தியின் நிச்சலத்தன்மை கும்பகப் 
பிராணாயாமமாம் ; இது விவேகிகளுக்காம் ; மூக்கைப் பிடித்தல் 
அஞ்ஞர்களுக்குத் தகுதியாம் 

விஷயங்களில் , ஆத்மத்தன்மையை யறிந்து மனம் சித்தில் 
அழுந்து தல பிரத்தியாகாரமென்று அறியத தககது . அது 
முமுட்சுக்களால் அப்பியசிககத்தககதாம . 

யாண்டு யாண்டு மனஞ் செல்லுகின்றதோ , ஆண்டு ஆண்டு 
பிரஹ்மத்தைக் காண்டலால் மனதை நிறுததுதல எதுவோ, 
அது மேலாகிய தாரணை யென்று மதிக்கப்படுகினறது .. 


பிரஹமமே யான் எனனும் * சதவிருத்தியினால் நிராலம் 
பத்தன்மையாக நிற்றல் எதுவோ , அது பரமாநந்தத்தைத் தரு 
வதாய்த் தியான சத்தத்தால சொல்லப்படுகின்றது . 

நிர்விகாரத் தன்மையினால் மீண்டும் விருத்தியின் பிரஹ்மா 
காரத் தன்மையாக - செவ்வனே தியேயாகார விருத்தி சூனிய 

* வேறு பிரமாணங்களால் பாதிக்கப்படாத விருத்தியினால் . 
t செவ்வனே = பிரபஞ்ச சமஸ்கார மின்றி . 

94 


148 வேதாந்த மக்கசிந்தாமணி . 
மாயிருத்தல் ( துவைதா நுசந்தான மின்மை ) எதுவோ அது 
ஞானமெனப் பெயரிய சமாதியாம். 


இது சுவசொரூபானந்தத்தை விளக்கும் நிதித்தியாசன 
மாம் ; எந்த க்ஷணம் வரையில் புருடன் பொருத்தப்பட்டவன 
ய்த் தானே வசியனாகின்றானோ , அது வரையிற் செவ்வையாக 
அப்பியசிக்கவேண்டும் . 


அதன்பின் சாதன மின்றியவனாய் யோகீசுவரன் சித்தனாகின் 
றான் ; இந்த யோகிககு அதுவே (வேதாந்த பிரசித்தபிரஹமமே ) 
சொரூபமாம் ; இவனுடைய மனதிறகும் வாக்கிற்கும் விஷயமா 
தலில்லை 


சமாதி செய்யுங்கால் விக்கினங்கள் வலியவரும் ; அநுசந் 
தானமின்மை , ஆலசியம் , போகவிச்சை , இல்யம் , தமசு , விக்ஷே 
பம் , ரசாஸ்வாதம் , சூனியத்துவம் என்று இவ்வாறு வரும் விக் 
கின மிகுதியைப் பிரஹமவித்துக்கள் மெல்ல விடவேண்டும் . 


* பாவவிருத்தியினால் பாவத்துவமும் , சூனிய விருத்தியி 
னால் சூனியதது வமும உண்டாவது , உலோகப் பிரசித்தம் ; அது 
போல , பிரஹம விருத்தியினால் பூரணத்துவம் உண்டாவது 
ஞானிகளிடத்துப் பிரசித்தம் , ஆதலால ; பூரணத்தன்மையை 
அப்பியசிக்க வேண்டும் 


. 


எவர்கள் இந்த மேலான பரிசுத்தமாகிய பிரஹ்ம மென்னும் 
விருத்தியை விடுகின்றார்களோ , அப்பசுக்களுக்குச் சமமான 
நரர்கள் வீணாகவே ஜீவிக்கின்றார்கள் . 


எவர்கள் இவ்விருத்தியை யறிகின்றார்களோ, அறிந்து எவ 
ர்கள் விருத்தி ( யதிகரிக்கச ) செய்கின்றார்களோ , அவர்களே சத் 
புருஷர்கள் ; தன்னியர்கள் ; மூவுலகத்தினும் பூஜிக்கப்படு பவர் 


கள் . 


* பாவ விருத்தியினால் = கடர் தியாகார விருத்தியினால் . பாவத்துவ 
மும் = தன்மயத்துவமும் . 


வேதாந்த மதகசிந்தாமணி. 747 
எவர்களுடைய விருத்தி சமமாயும் , விருத்தி யடைந்த 
( அதிகரித்த ) தாயும் , பரிபக்குவமானதாயு மிருக்கின்றதோ , 
அவர்களே சத்தாகிய பிரஹ்மததை யடைநதோா ; சபதவாதிக 
ளாகிய மற்றையோ ரடைந்தவ ரலலர் . 


பிரஹ்மத்தைப்பற்றிப் பேசுவதில் சமாத்தாகளாயும் , நல்ல 
ராக முள்ளவர்களாயு முள்ளவாகள எவாகளோ , அவாகள மீண் 
டும நிச்சயமாக அஞ்ஞானிகளாக வருகின்றாகள ; போகின் 
மூாகள் . 


பிரமாதியரும் , சனகாதியரும் , சுகாமுதலியோரும் இரும் 
பது போலப் பிரஹ்மமயமாகிய விருத்தியின்றி அரை நிமிஷ 
மும் நிற்பதில்லை ; எப்போதும் பிரஹமமயமான விருத்தியோடு 
இருக்கின்றாரென்பது பொருள் 


காரியத்தில் காரண த தன்மை வருகின்றது ; காரணததில் 
காரியததனமை வருவதில்லை ; ஆதலால விசாரத்தினால் காரியத 
தன்மை இல்லாததாகவே , காரண ததனமை பொயயாகின்றது . 


பின்னர் ( காரிய காரணத்தன்மையின் நீக்கத்தில் ) வாக்கிற் 
கெட்டாத வஸ்து எதுவோ , அதுவாகின்றான் ; மணகுட திரு 
ஷ்டாந்தத்தினால் ( வேற்றுமை தோன்றாவண்ணம் ) அடிக்கடி 
காணவேண்டும் 


இவ்விதததினானே சுத்த சித்த முளளார்க்கு விருத்தி 
ஞானம் உதிக்கின்றது ; அதன் பின் பிரஹமாகார விருத்தி 
உண்டாகின்றது . 

புருடன் ஆதியில காரண ததை வியதிரேகமாக ( காரிய மின் 
றியதாக ) விசாரிக்கக கடவன் ; மீண்டும் , அக்காரண ததை அந்வ 
யத்தால் காரியத்தினும் நித்தியமாகக் காணகினறான் . 


பின் 


அல்லது , ஆதியில் காரியத்தில் காரணத்தைப் பார்க்க ; 
னர்க் காரியத்தை நீக்கிவிடுக ; அதனால ( காரியததை விடுவதால் ) 
காரணத்தன்மை தானே போய்விடுகின்றது ; போகவே , மிஞ்சி 
யதாகின்றான் முனி ( மனன சீலன் 


) 


748 வேதாந்த மக்கசிந்தாமணி . 

நிசசய புத்தியுடையவனால் எந்தவஸ்து தீவிர வேகமாய் 
( இரவும் பகலும் ) பாவிக்கப்படுகின்றதோ , அந்த ஞேயவஸ்து 
வாகினறான ; " பிரமர கீடமபோல . 


அதிருசியமும் ( பரோடசமும்) பாவ ரூபமு ( பிரத்திய 

யக்ஷ 
மு ) மாகிய யாவும் சிறசொரூபமாம் , அறிஞன் சாவதானமாக 
நிததியம தனது ஆதமாவையே பாவிககக கடவன் . 


திருசியத்தையும் அதிருசியத் தன்மையையும் விட்டுப் பிரஹ் 
மாகாரமாகச சிந்திக்கவேண்டும் ; அதனால் , விததுவான் ஞானரச 
பூரணமான புத்தியோடு நித்திய சுகத்தில் நிற்கக்கடவன் . 


இவ்வங்கங்களோடு கூடியது இராஜயோக மெனப்படும் ; 
சொற்ப - பக்குவ கஷாய முடையார்க்கு ஹடயோகத்தோடு 
கூடிய இது , வேதாந்தத்திற சொல்லப்பட்ட யோகமாம் . 


பரிபக்குவ மனமுடையவாககு இது (ராஜயோகம் ) மாத்தி 
ரமே மோக்ஷ சித்தியைத் தருவதாம் குருவினிடத்தும் தெய் 
வத்தினிடத்தும் அன்புள்ளாா யாவர்க்கும் செவ்வனே சீக்கிரத் 
தில் சாதிககத தககதாம் . 


* ஞேயவஸ்து = அபரோக்ஷமா யறியத்தக்கவஸ்து , 

t பிரமா டேம்போல = பிரமரமாகிய வண்டினால் ஓரிடத்திருந்து 
கொண்டு வந்து உயிரோடு அதன் கூட்டில் வைக்கப்பட்ட புழுவானது , 
பயத்தினால் வணடைத் தியானித்து , அதன் வடிவேயாய் விடுகின்றது ; 
அது போல் , என்பதாம் 

1 பக்குவகஷாயம் = தஹிக்கப்பட்ட இராகாதிகள் ; அவற்றை யுடை 
யோர் பக்குவ கஷாய முடையோர் . 

யஸ்யதேவே பராபக் திர யதாதேவே ததாகுரௌ - தஸ்யைதே கதி 
தாஹயாதாஹ ப்ரகாஸாதே மஹாத்மனஹ-- எவனுக்குத் தெய்வத்தினிடத் 
தில் மேலான பக்தியும் , தெய்வததினிடத்திற் போலக் குருவினிடத்து 
மேலானபகதியு மிருக்கின்றதோ , அம்மகாதமாவிற்கே சொல்லிய விவ் 
வர்த்தங்கள் பிரகாசிக்கு மெனனும் சுவேதாசுவதர சுருதி பிரமாணமாம் . 


வேதாந்த மககசிந்தாமணி. 


1749 


பட்டிணத்துப் பிள்ளையார் பாடல் . 
( திருக்கழுமல மும்மணிக்கோவை ) 


செருக்குட னிகலித் தருக்கமே தேற்றி 
யெமம னோரி னிறந்து பிறந்துழலு 
மம்மரிற் பெரிய வானவர் குழுவை 
மெய்ப்பொரு ளென்று கைப்பொருளுதவியும் 
வழுத்தியு நெஞ்சத தழுததியும் வறிதே 
புறவார் பசும்புற் கறவாக கற்பசு 
வாயிடைச செருகித தூய நீ ருதவி 
யருஞ்சுவைப் பாலகொளப் பெருஞ்சுரை வருடும் 
பேதையர் போலவு மோதுநஞ் சமரு 
மெட்டியை விரும்பி மட்டுநீரத தேக்கி 
யீதுழை கல்லா மேனிமிர் வேலி 
யுறும்படி யமைதது நறுநகனி கொள்ளக் 
கறுதி முயலுந் திருவிலி போலவு 
மிலகுவா லரிசி யுலைபெய வெணணி 
வெற்று மிகுற்றும் பற்றிலர் போலவு 
மருநில முழுத்தி னெருமிகப் பெயது 
வித்திட் டாங்கே விளைபயன் கொள்ளச 
சித்தத் துன்னு மததா போலவும் 
வாழ்நா ளனைத்தும் வீழ்தா ளாக்கி 
யிம்மையு மறுமையுஞ் செமமையிற் பொருந்தா 
டருறு மாந்தர் புடவியிற் பலரால் 
அன்னவா றெளியனு முன்னிமதி மயங்கா 
தெய்ப்பினி லுதவு மெய்பபொரு ளாகி 
என்றுமோ ரியல்பொடு நின்றகா ரணநின் 
சேவடித் தாமரைப் பூவினைப் புனைந்து 
நாத்தழும் பேற வேத்தியுள் ளுருகிப் 
பெருகிய வன்பென வருநீர் நிறைந்த 
விதய வாவிப் பதுமமா மலரின் 
குணனெனப் பொருந்து மணமா நன்னைக் 
கண்டிறு மாந்து பண்டைவா தனை தீர்ந் 


வேதாந்த மாகசிந்தாமணி . 
தறைகட லழுந்து நிறைகுட மதுபோன் 
றசைவற் றிருகக விசையத தருதி 
நிலைமிகப பொருந்திப் பலமுறை சாரலா 
லுந்திய வன்ன வுருமரு வுதலான் 
மந்திரத் துறுசுடா மகத்துயர் தலினா 
லிதம்பயி லிசைகொள் பதங்கலந் துறலால் 
வேதமே யொப்பென வோதுகோ புரமும் 
ஒழுக்கு நெறி சிறிதும வழுககில வதனால் 
நாறபதப் பிரிவினின் மேற்பத மதனாற் 
பலகலை யொளிர்மதி நிலவிய வதனான் 
முத்தரை வியக்கும பத்திமை யதனாற் 
சிவாகம மெனவொளிர் தவாமணி மேடையும் 
வெள்ளை வாரணமேற் கொள்ளுமாங் கதனாற் 
கட்டா மரைபல மட்டாா தலினா 
லஞ்சுமந் தாரம விஞசுயோங் குதலா 
லிந்திர னெனப்பொலி யந்திர வாவியும் 
மெங்கணு நிறைந்த வெங்குரு நாதா 
கருவலி தொலைககும பெருமலை மருந்தே 
கருணை சூற கொண்ட பெரியவான் முகிலே 
சிற்றிடைக் கருங்கட் பொற்றொடிக் கரத்தா 
ளாகமார் வனமுலை யணையும 
போகமா ரிதழிப் பூங்கண் ணியனே 

( திருவிடை மருதூர் மும்மணிக் கோவை ) 
மருதமுஞ் சூழ்ந்த மருத வாண 
சுருதியுந தொடராச் சுருதி நாயக 
பத்தருக் கெய்ப்பினில் வைபபென வுதவு 
முத்தித் தாள மூவா முதல்வரின் 
றிருவடி பிடித்து வெருவரல் விட்டு 
மக்களு மனைவியு மொக்கலுந் திருவும் 
பொருளென நினையா துன்னரு ளினைநினைந் 
திந்திரச செல்வமு மெட்டுச் சித்தியும் 
வந்துழி வந்துழி மறுததன ரொதுங்கிச 
சின்னச் சீரை துன்னற் கோவண 


வேதாந்த மககசிந்தாமணி . 


751 


மறுதற் கீளொடு- பெறுவது புனைந்து 
சிதவலோ டொன்று தவுழி யெடுத்தாங் 
கிடுவோ ருளரெனி னிலையினின் றயின்று 
படுதரைப் பாயலிற் பள்ளிமேவி 
யோவாத் தகவெனு மரிவையைத தழீஇ 
மகவெனப் பல்லுயி ரனை ததையு மொககபபார்ககுமின் 
செல்வக கடவுட டொண்டா வாழ்வும் 
பற்றிப் பார்க்கி னுற்றா யேற்குக 
குளப்படி நீரு மளப்பருந் தன்மைப் 
பிரளயச சலதியு மிருவகைப் பொருளு 
மொப்பினு மொவ்வாத துப்பிற் றாதலி 
னின்சீ ரடியார் தஞ்சீ ரடியார்க் 
கடிமை பூண்டு நெடுநாட பழகி 
முடலை யாக்கை யொடு புடைபட் டொழுகியவர் 
காற்றலை யேவலென் னாய்ததலை யேற்றுக 
கண்டது காணி னல்ல தொன 
றுண்டோ மற்றெனக் குள்ளது பிரிதே 


உழப்பின் வாரா வுறுதிக ளுளவோ 
கழப்பின் வாராக கையற வுளவோ 
அதனால் , 
நெஞ்சப் புனத்து வஞ்சக் கட்டையை 
வேரற வகழ்ந்து போக்கித் தூர்வைசெய் 
தன்பென் பாத்தி கோலி முன்புற 
மெய்யெனு மெருவை விரிததாக கையமில் 
பத்தித் தனி விததிட்டு நிததலு 
மார்வத் தெண்ணீர் பாய்சசி நோ நின்று 
தடுக்குநர்க் கடங்கா திடுக்கண் செய்யும் 
பட்டி யஞ்சினுக் கஞ்சி யுட்சென் று 
சாந்த வேலி கோலி வாய்ந் தபின 
ஞானப் பெருமுளை நந்தாது முளைத்துக் 
கருணை யிளந்தளிர் காட்ட வருகாக் 
காமக் குரோதக் களையறக் களைந்து 


தோ 


ராளி , 


752 

வேதாந்த மககசிந்தாமணி . 
சேமப் படுத்துழிச் செம்மையி னோங்கி 
மெய்ம்மயிர் புளக முகிழ்த்திட் டமமெனக் 
கண்ணீ ரரும்பிக் கடிமலர் மலர்ந்து 
புண்ணிய 
வஞ்செழுத் தருங்காய் தோன்றி நஞ்சு பொதி 
காள கண்டமுங் கண்ணொரு மூன்று 

ரு நான்குஞ் சுடர்முக மைந்தும் 
பவளநிறம் பெற்றுத் தவள நீறுபூசு 
யறுசுவை யதனினு முறுசுவை யுடைத்தாய்க் 
காணினுங் கேட்பினுங் கருதினுங் களிதருஞ் 
சேணுயா மருத மாணிககத் தீங்கனி 
பையப் பையப் பழுத்துக் கைவர 
வெம்ம னோாக ளினிதினி தருந்திச 
செம்மாந் திருப்பச சிலரிதின் வாராது 
மனமெனும் புனததை வறும் பாழாக்கிக 
காமக் காடு மூடித் தீமை செய் 
யைம்புல வேட ராலலைத தொழுக 
வின்பப் பேய்ததே ரெட்டா தோடக் 
கல்லா வுணர்வெனும் புல்வா யலமர 
விசசைவித் துதிாததுழி யானெனப் பெயரிய 
நச்சு மாமர நனிமிக முளைத்துங் 
பொய்யென் கவடுகள் போக்கிச் செய்யும் 
பாவப் பஃறழை பரப்பிப் பூவெனக் 
கொடுமை யருமபிக கடுமை மலாந்து 
துன்பப பலகாய் தூககிப் பின்பு 
மரணம் பழுதது நரகிடை வீழ்ந்து 
தமக்கும் பிறர்க்கு முதவா 
திமைப்பிற் கழியு மியறகையோ ருடைத்தே ; 
மேவிய புன்மயிாத தொகையோ வம்மயிர 
பாவிய தோலின் பரப்போ தோலிடைப 
புகவிட்டுப் பொழிந்த புண்ணோ புண்ணிடை 
யூறு முதிரப் புனலோ கூறுசெய் 
திடையிடை நிற்கு மெலும்போ வெலும்பிடை 
முடைகெழு மூளை விழுதோ வழுவழுத் 


153 


வேதாந்த மநநசிந்தாமணி . 
துள்ளிடை யொழுகும் வழும போ மெள்ளநின் 
வாரும் புழுவி னொழுங்கோ நீரிடை 
வைத்த மலத்தின் குவையோ வைத்துக் 
கட்டிய நரம்பின் கயிறோ வுடம்பிற்குட 
பிரியா தொருக்கும் பிணியோ தெரியா 
தின்ன தியானென் றறியே னென்னை 
யேதினுந் தேடினன் யாதினுங் காணேன 


முன்னம் 


வரைத்தனி வில்லாற புரத்தை யழலூட்டிக 
கண்படை யாகக காமனை யொருநா 
ணுண்பொடி யாக நோக்கி யண்ட த்து 
வீயா வமார் வீயவந் தெழுந்த 
தீவாய் நஞசைத் திருவமு தாக்கி 
யிருவா தேடி வெருவர நிமிரந்து 
பாலனுக் காகக காலனைக் காய்ந்து 
சந்தன சரள சண்பகவ 

வகுள் 
நந்தன வனததிடை ஞாயிறு வழங்காது 
நவமணி முகிழ்தத புதுவெயி லெறிப்ப 
வெண்ணருங் கோடி யிருடி கணங்கட்குப் 
புண்ணியம் புரக்கும பொனனி சூழல் த 
திருவிடை மருத பொருவிடைப் பாக 
மங்கை பங்க ! கங்கைநாயக நின் 
றெய்வத திருவருள் கைவந்து கிடைத்தலின் 
மாயப் படலங் கீறித தூய 
ஞான நாட்டம் பெற்றனன் பெற்றபின 
னின் பெருந் தன்மையுங் கண்டேன் காண்டலு 
மென்னையுங் கண்டேன் பிறரையுங் கணடே 
னின்னிலை யனைத்தினுங் கண்டே னென்னை 
நின்னைக் காணா மாந்தா 

தன்னையுங் காணாத் தன்மை யோரே . 
சூதுற்ற கொங்கையும மானார் கலவியுஞ சூழ்பொருளும் 
போதுற்ற பூசலுக் கென்செயலாஞ் செய்த புண்ணியத்தால் 
தீதற்ற மன்னவன் சிந்தையி னின்று தெளிவதற்கோ 
காதற்ற ஆசியைத் தந்துவிட் டானென்றன் கைதனிலே . 3 

95 


154 


வேதாந்த மகநசிந்தாமணி . 


போ 


5 


வாதுற்ற திண்புய ரண்ணாமலையர் மலர்ப பதத்தைப் 

பாதுறறெப் போதும் புகலுநெஞ்சே யிந்தப் பூதலத்திற் 
றீதுற்ற செல்வமென றேடிப் புதைத்த திரவியமென் 
காதற்ற ஆசியும் வாராது காணுங் கடைவழிககே . 

4 
வேதததி னுட்பொருண் மண்ணாசை மங்கையை விட்டுவிடப் 
போதித்த வன்மொழி கேட்டிலையோ செய்த புண்ணியத்தா 
லாதிததன சந்திரன் போலே வெளிசசம தாமபொழுது 
காதற்ற ஆசியும வாராது காணுங் கடைவழிககே . 
மாடுண்டு கன்றுண்டு மககளுண் டென்று மகிழ்வதெல்லாம் 
கேடுண் டெனும்படி கேட்டுவிட்டோ மினிக் கேண்மனமே 
யோடுண்டு கநதையுண் டுள்ளே யெழுத்தைந்து மோதவுண்டு 
தோடுண்ட கண்ட னடியாா நமக்குத் துணையுமுண்டே . 6 
ஆறுண்டு தோப்புண் டணிவீதி யம்பலா தானுமுண்டு 
நீறுண்டு கநதை நெடுக நோ வணமுண்டு நிததமித்த 
மாறுண் டுலாவி மயங்கு நெஞ்சே மனைதோருஞ் சென்று 
எறுண்டு தூங்கிப்பின் சுமமா விருககச சுகமுமுண்டே 


சோ 


உடுக்கக் கவிக்கக் குளிர்காற்று வெய்யி லுடங்கிவந்தாற் 
றடுக்கப பழைய வொரு வேட்டியுண்டு சகமுழுதும் 
படுக்கப் புறந்திணணை யெங்கெங்கு முண்டு பசித்துவந்தாற் 
கொடுக்கச சிவனுண்டு நெஞ்சே நமக்குக் குறைவில்லையே . 8 
நாட்ட மென றேயிரு சற்குரு பாதத்தை நம்புபொம்ம 
லாட்ட மென்றேயிரு பொல்லாவுடலை யடர்ந்த சந்தைக் 
கூட்ட மென்றேயிரு சுற்றத்தை வாழ்வைக் குடங்கவிழ்நீ 
ரோட்ட மென்றேயிரு நெஞ்சே யுனக்குப் தேசமிதே. 9 
ஒன்றென்றிரு தெய்வ முண்டென் றிருவுயர் செல்வமெல்லா 
மன்றென்றிரு பசித்தோர் முகமபார் நல்லறமு நட்பு 
நன்றென்றிரு நடு நீங்காமலே நமக கிட்டபடி 
யென்றென் றிருமன மேயுனக் கேயும் தேசமிதே. 
கண்ணுண்டு காணக் கருத்துண்டு நோக்கக் கசிந்துருகிப் 
பண்ணுண்டு பாடச் செவியுண்டு கேட்கப் பல்பச்சிலையா 


10 


- 


155 


வேதாந்த மககசிந்தாமணி . 
லெண்ணுண்டு சாத்த வெதிர்நிற்க வீசனிருக கையிலே 
மண்ணுண்டு போகுதை யோகெடுவீ ரிந்த மானிடமே .. 

கோயில் நான்மணி மாலை . 


11 


நினையார் மெலியார் நிறையழியா வாளாப 
புனைவார்க்குக் கொன்றை பொது வோ -வ னவீரு 
மெச்சியே காண வியனறில்லை யானருளென 
பிசசியே நாளைப் பெறும் , 


12 


திருக்கழுமல மும்மணிக் கோவை 
பொருளாசை பெண்ணாசை பூவாசை யெனனு 
மருளாசை யாமாசை மாற்றித் - தெருணஞான 
வேந்தராய் வாழலா மெய்யனபா னனனெஞ்சே 
பூந்தராய் நாதரைநீ போற்று . 


13 


கண்டேன் புகலிக் கருத்தனைத்தன் மெய்ஞஞான 
வண்டேனுண் டேமகிழும வணடானேன - பண்டே 
யளியனுமா னேன்மனமெய யார்பதம்வே றினறிக் 
குளிர்சிவா னந்தமிலங் கும் . 


14 


விடையம் பொருளென் றுணராத மார்ககம விரும்புமழுப 
படையம் புயக்கரத தெந்தாதை ஞான பரமவெனறெண் 
சடையம் புனலணி வேணு புரேசனந தானமலா தூ 
விடையம் பொருளென் றிருநீ யெனறுண்மை விளமபினனே .15 

திருவிடைமருதூர் மும்மணிக் கோவை . 
வருந்தே னிறந்தும் பிறந்து மயககும புலன்வழி போய்ப் 
பொருந்தே னாகிற் புகுகின்றி லேனபுகழ மாமருதிற 
பெருந்தேன் முகந்து கொண்டுண்டு பிறிதொனற லா சையின்றி 
யிருந்தே னினிச்சென் றிரவே னொருவரை யாதொன்றுமே . 16 


இருக்கு மருதினுக் குள்ளிமை யோர்களு நான்மறையு 
நெருக்கு நெருக்கத்து நீளகத்துச சென்று மீளவொட்டாத் 
திருக்கு மறுத்தைவர் தீமையுரு தீர்த்துச செவ்வே மனத்தை 
யொருக்கு மொருக்கத்தி னுள்ளே முளைக்கினற வொண்சுடரே. 

. 


156 


வேதாந்த மககசிந்தாமணி . 


திருவேகம்ப மாலை . 


அறந்தா னியற்று மவனிலுங் கோடி யதிகமில்லந் 
துறந்தா னவனிற் சதகோடி யுள்ளத் துறவுடையோன் 
மறந்தா னறக்கற் றறிவோ டிருந்திரு வாதனையற் ( னே . 
றிறந்தான் பெருமையை யெனசொல்லு வேன்கச்சி யேகமப 


நல்லா ரிணக்கமு நினபூசை நேசமு ஞானமுமே 
யல்லாது வேறு நிலையுளதோ வகமும் பொருளு 
மில்லாளுஞ் சுற்றமு மைந்தரும் வாழ்வு மெழிலுடம்பு 
மெல்லாம் வெளிமயககே யிறைவா கச்சி யேகம்பனே 


19 


20 


மாயநட் போரையு மாயா மலமெனு மாதரையும் 
வீயவிட் டோட்டி வெளியே புறப்பட்டு மெய்யருளாந் 
தாயுடன் சென்றுபின் றாதையைக் கூடிப்பின் றாயைமறக் 
தேயுமதே நிட்டை யென்றா னெழிறகசசி யேகமபனே . 
பொருளுடை யோரைச செயலினும வீரரைப் போர்க்களத்துந் 
தெருளுடை யோரை முகத்தினுந் தேர்ந்து தெளிவதுபோ 
லருளுடை யோரைத் தவத்திற் குணத்தி லருளி லன்பி 
லிருளறு சொலலினுங் காணதத குங்கச்சி யேகம்பனே . 21 


அப்பென்றும் வெண்மைய தாயினு மாங்கந் நிலத்தியல்பாய் 
தபபின்றி யேகுண வேற்றுமை தான பல சாாதலினாற் 
செப்பி லபக்குவம் பக்குவமா யுள்ள சீவரி 
மிபபடி யேநிறப னெ நதை பிரானகச்சி யேகமபனே . 22 
பூதங்களற்றுப் பொறியற்றுச் சாரைம் புலன்களற்றுப் 
பேதங் குணமற்றுப் பேராசை தானறறுப பின முனறறுக் 
காதல கரணங்களுமற்ற வானந்தக் காட்சியிலே 
யேதல களை ந திருப் பேனிறைவா கசசி யேகமபனே . 23 

திருத்தில்லை 
ஓடாமற் பாழுக் குழையாம லோர முரைப்பவர்பாற் 
கூடாம னல்லவர் கூட்டம் விடாமல்வெங் கோபநெஞ்சி 
னாடாம னன்மை வழுவாம லின்றைக்கு நாளைக்கென்று 
தேடாமற் செல்வா தருவாய் சிதமபர தேசிகனே . 24 


25 


வேதாந்த மநகசிந்தாமணி . 157 
பிறவா திருக்க வரம்பெறல் வேண்டும் பிறந்து விட்டா 
லிறவா திருக்க மருந்துண்டு காணிது வெபபடியோ 
வறமார் புகழ்ததில்லை யம்பல வாண ரடிக்கமல 
மறவா திருமன மேயது காணன் மருந்துனககே 

திருவெண்காட்டுத் திருவிசைப்பா 
பூதமுங் கரணம் பொறிகளைம் புலனும் பொருந்திய குண 
ஙகளோர் மூன்றும் , நாதமுங் கடந்த வெளியிலே நீயுநானுமாய் 
நிற்குநா ளுளதோ, வாதமுஞ் சமய பேதமுங் கடந்த மனோலய 
வின்பசா கரனே , ஏதுமொன் றறியேன் யாதுநின் செயலே 
யிறைவனே யேகநாயகனே 

26 
திருவிடைமருதூர் 
சுடப்படு வாரறி யாாபுர மூனறையுஞ் சுட்டபிரான் 
றிடப்படு மாமதிற் றென்னொற்றி யூரன் றெருப்பரப்பி 
எடப்பவர் பொற்பத நந்தலை மேற்பட நன்குருண்டு 
கிடப்பது காண்மன மேவிதி யேட்டைக் கிழிப்பதுவே. 27 

கைலாயம் . 


ன 


இல்லந் துறந்து பசி வந்த போதங் கிரந்துதின்று 
பல்லுங் கறையற்று வௌவாயு மாயொனறிற் பற்றுமின்றிச் 
சொல்லும் பொருளு மிழந்து சுகானந்தத தூக்கத்திலே 
யல்லும் பகலு மிருபபதென றோகயி லாயததனே . 

28 
சினந்தனை யற்றுப் பிரியமுந் தானற்றுச் செய்கையற்று 
நினைந்தது மற்று நினையா மையுமற்று நிரச்சிந்தனாய்த 
தனந்தனி யேயிருந் தானந்த நித்திரை தங்குகினற 
வனநதனி லென் றிருப பேனதத னே கயி லாயததனே 

29 
நீறாதத மேனியு ரோமஞ சிலாததுள நெக்கு நெக்குச் 
சேறாய்க் கசிந்து கசிந்தே யுருகிநின் சீரடிக்கே 
மாறாத தியானமுற றானந்த மேற்கொண்டு மாாபிற்கண்ணீ 
ராறாய்ப் பெருக்க கிடப்பதென றோகயி லாயத்தனே . 30 


பொது . 


வினைப்போக மேயொரு தேகங்கண் டாய்வினை தானொழிந்தாற் 
றினைப்போ தளவுநில லாதுகண்டாய் சிவன் பாதநினை 


32 


158 வேதாந்த மநகசிந்தாமணி. 
நினைப்போரை மேவு நினையாரை நீங்கி நெறியினின்றா 
லுனைப்போ லொருவருண் டோமனமே யெனக் குற்றவரே . 31 
ஒன்றென் றிருதெய்வ முண்டென் றிருவுயர் செல்வமெல்லா 
மன்றென் றிருபசித் தோாமுகம பாரால் லறமுநட்பு 
நன்றென் றிருநடு நீங்காமலே நமக கிட்டபடி 
யென்றென் றிருமன மேயுனக் கேயுப தேசமிதே . 
நாட்டமென் றேயிரு சற்குரு பாதத்தை நம்புபொம்ம 
லாட்டமென் றேயிரு பொல்லாவுடலை யடர்ந்த சநதைக் 
கூட்டமென் றேயிரு சற்றத்தை வாழ்வைக் குடங்கவிழ்நீ 
ரோட்டமென் றேயிரு நெஞ்சே யுனக்குப் தேசமிதே 32 
விட்டே னுலகம் விருமபே னிருவினை வீனருடன் 
கிட்டே னவருரை கேட்டும் ரேனமெய் கெடா தமிலை 
தொட்டேன் சுகதுக்க மற்றுவிட் டேன்சொல்லை நான் மறைக்கு 
மெட்டே னெனும்பர மெனனிடத்தே வந்திங் கெய்தியதே. 34 
அட்டாங்க யோகமு மாதார மாறு மவத்தையைந்தும் 
விட்டேறிப் போன வெளிதனி லேவியப பொன்று கண்டேன் 
வட்டாகிச செம்மதிப் பாலூற லுண்டு மகிழ்ந்திருக்க 
வெட்டாத பேரின்ப மென்னை விழுங்கி யிருக்கின்றதே . 

85 
சுரப்பற்று வலவினை சுற்றமு மற்றுத் தொழில்களற்றுக் 
கரப்பற்று மஙகையா கையிணக் கற்றுக கவலையற்று 
வரப்பற்று நாதனை வாயார வாழ்த்தி மனமடங்கப் 
பரப்பற் றிருப்ப தன்றோ பரமாபர மானந்தமே . 

86 
செல்வரைப் பின்சென் றுபசாரம பேசித் தினந்தினமும் 
பல்லினைக் காட்டிப் பரிதவி யாமற் பரானந்தத்தி 
னெல்லையிற் புக்கு நல் லேகாந்த மாயெனக் காமிடத்தே 
யல்லலற் றென் றிருப் பேனால நீழ லரும்பொருளே . 37 
ஓங்கார மாய்நின்ற வத்துவி லேயொரு வித்துவந்து 
பாங்காய் முளைத்த பயனறிந் தாற்பதி னாலுலகு 
நீங்கா மனீங்கி நிறையா நிறைந்து நிறையுருவா 
யாங்கார மானவர்க் கெட்டாக் கனிவாக தமர்ந்திடுமே. 


759 


வேதாந்த மககசிந்தாமணி . 
விதியார் படைப்பு மரியா ரளிப்பும் வியன்கயிலைப் 
பதியார் துடைப்பு நம்பாலணு காதுப ரானந்தமே 
கதியாகக் கொண்டு மற றெல்லாந் துயிலிற் கனவென நீ 
மதியா திருமன மேயிது காணன் மருந்துனககே . 


39 


அஞ்சக் கரமெனுங் கோடாலி கொண்டிந்த வைம்புலனாம் 
வஞ்சப் புலக்கட்டை வேரற வெட்டி வளங்கள் செய்து 
விஞ்சத் திருத்திச சதாசிவ மெனகின்ற விததையிட்டுப் 
புஞ்சக்களை பறித் தேன்வளாத தேனசிவ போகத்தையே 40 


வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம வேறொருவர்க் 
கெட்டாத புட்ப மிறையாத தீர்தத மினிமுடிந்து 
கட்டாத லிங்கங் கருதாத நெஞ்சங் கருத்தினுள்ளே 
முட்டாத பூசையன் றோகுரு நாதன மொழிந்ததுவே. 


41 


உளியிட்ட கல்லையு மொப்பிட்ட சாநதையு மூததையறப் 
புளியிட்ட செம்பையும் போற்றுகி லேனுயா பொனனெனவே 
யொளியிட்ட தாளிரண டுளளே யிருததுவ துண்மையென்று 
வெளியிட்டடைத்து வைததேனினிமேலொன்றுமவேண்டிலனே . 


திருவாரூர் 
ஆரூர ரிங்கிருக்க வவவூரத் திருநாளென் 
வாரூாக டோறு முழலுவீர் - நேரே 
யுளக்குறிப்பை நாடாத வூமர்கா ணீவிர 
விளக்கிருக்கத் தீததேடு வீர . 


43 


எத்தனை நாள் கூடி யெடுத்த சரீரமிவை 
யத்தனையு மண்டின்ப தல்லவோ - விததகனா 
காலைப் பிடித்து மெள்ளக கங்குல்பக லற்றிடத்தே 
மேலைக் குடியிருப் போமே . 


44 


எச்சிலென்று சொல்லி யிதமகிதம் பேசாதீர் 
யெச்சி லிருக்கு மிடமறியீ - ரெச்சிறனை 
யுய்த்திருந்து பார்த்தா லொருமை வெளிப்படும் பின் 
சித்த நிராமய மாமே . 


45 


760 


வேதாந்த மககசிந்தாமணி. 


46 


நெஞ்சொடு புலம்பல் . 
அஞ்சருளைப் போற்றி யைந்து புலனைத் துறக்க 
நெஞ்சே யுனக்கு நினைவுநான் சொல்லுகிறேன் 
வஞ்சகததை நீககி மறுநினைவு வாராமல் 
செஞ்சரணத் தாளைச் சிந்தை செய்வாய் நெஞ்சமே . 
ஓட்டைத் துருத்தியை யுடையும் புழுக்கூடடை 

டுஞ சிவசித்த ரருளைமிகப் போற்றியே 
வீட்டைத் திறந்து வெளியையொளி யாலழைத்துக் 
காட்டும் பொருளிதென்று கருதிலையே நெஞ்சமே. 
ஊன முடனே யுடையும புழுக்கூட்டை 
மானமுட னேசுமந்து மணணுலகின் மாளாமல 
ஆனதொரு பஞச வாக ளாண்டிருந்த தேசம்விட்டுப் 
போனது போலே நாம போய்ப் பிழைத்தோ மில்லையே . 


47 


48 


பூரணமாலை 


1 


2 


8 


மே . 


4 


ஊனுக்கு ணீநின்று லாலினதைக காணாமல 
நானென் றிருந்து நலனழிந்தேன் பூரணமே 
தனிமுதலைப் பாாததுத தனித்திருந்து வாழாமல் 
அநியாய மாய்பபிறா திங் கலைந் துநின்றேன் பூரணமே . 
உடலுக்கு ணீநின் றுலாவினதைக காணாமல் 
கடமலைதோ றுந் திரிந்து காலலுததேன் பூரணமே 
என்னை யறியாம லெனக்குளளே நீயிருக்க 
உன்னை யறியாம லுடலிழந்தேன் பூரண 
எனக்குள்ளே நீயிருக்க வுனக்குள்ளே நானிருக்க 
மனக்கவலை தீர வரமருளவாய் பூரணமே . 
எழுவதைத தோற்றத திருந்துவிளை யாடினதைப் 
பழுதறவே பாராமற் பயனிழந்தேன் பூரணமே. 
அண்ட பிண்ட மெல்லா மணுவுக் கணுவாக 
கொண்ட வடிவின் குறிப்பறியேன் பூரணமே. 
ஐந்து பொறியை யடக்கியுனைப் போற்றாமல் 
நைந்துருகி நெஞ்ச நடுங்கினேன் பூரணமே. 


5 


6 


8 


வேதாக்த மநநசிந்தாமணி . 


761 


9 


ன்றா யுயிரா யுடல்தோறு நீயிருந்தும் 
என்று மறியார்க ளேழைகள் தாம பூரணமே . 
நானே நீ நீயே நா னாமிரண்டு மொன்றானால் 
தேனின் ருசியதுபோற் றெவிட்டாய் ேபூரணமே, 
முடிவிலொரு சூனியத்தை முடித்துநின்று பாராமல் 
அடியிலொரு சூனியத்தி லலைந்தேனே பூரணமே. 


10 


11 


நெஞ்சொமேகிழ்தல் . 


1 


2 


3 


4 


பாராமற் பதையாமற் பருகாமல யாதென்றும் 
ஓரா துணர்வுடனே யொன்றினையே நெஞ்சமே 

. 
களவிறந்து கொலையிறந்து காண்பனவுங் காட்சியும்போ 
யளவிறந்து நின்றதிலே யன்புற்றாய் நெஞ்சமே 
பேச்சிறந்து சுட்டிறந்து பின்னிறந்து முன்னிறந்து 
நீச்சிறந்து நின்றதிலே நேசமுற்றாய் நெஞ்சமே . 
விண்ணிறந்து மண்ணிறந்து வெளியிறந்து வொளியிறந்து 
எண்ணிறந்து நின்றதிலே யேகரித்தாய் நெஞ்சமே 
பார்த்தவிட மெங்கும் பரமெனவே யுட்புறம்புங் 
கோததபடி யுணமையெனக கொணடனையே நெஞ்சமே. 
ஊரிறந்து பேரிறந்து வொளியிறந்து வெளியிறந்து 
சீரிறந்து நின்றதிலே சேர்ந்தனையே நெஞ்சமே 
விருப்புவெறுப் பிலலாத வெட்ட வெளியதனில 
இருப்பே சுகமென் றிருந்தனையே நெஞ்சமே. 
நீரொடுதண் ணாலி விண்டு நீரான வாறேபோல் 
ஊரொடு பேரில்லானோ டொன்றினையே நெஞ்சமே . 
மேலாம் பதங்களெல்லாம விட்டுவிட் டாராய்ந்து 
நாலாம் பதததி னடந் தனையே நெஞ்சமே , 


. 


5 


6 


7 


8 


9 


உள்ளும் புறம்பு முவட்டாத வானந்தக 
கள்ளருந்தி நின்றதிலே கண்ணுற்றாய் நெஞ்சமே 

96 


10 


162 


வேதாந்த மத நசிந்தாமணி . 


கோயிற்றிருவகவல் . 


நினைமின் மனனே நினைமின் மனனனே 
சிவபெரு மானைச் செம்பொனம் பலவனை 
நினைமின் மனனே நினைமின மனனே 
அலகைத தேரி ன லமரு காலின் 
உலகப் பொய்வாழ்க்கையை யுடலை யோம்பற்க 
பிறந்தன விறக்கு மிறந்தன பிறக்கும் 
தோன்றின மறையு மறைந்தன தோன்றும் 
பெறுத்தன் சிறுககுஞ் சிறுததன பெருக்கும் 
உணர்ந்தன மறக்கு மறந்தன வுணரும் 
புணாநதன பிரியும் பிரிந்தன புணரும் 
அருந்தின மலமாம் புனைந்தன வழுக்காம் 
உவப்பன வெறுப்பாம் வெறுப்பன வுவப்பாம் 
என்றிவை யனை தது முணாந தனை யன்றியும 
பிறந்தன பிறந்தன பிறவிக டோறும் 
கொன்றனை யனை தது மனைதது நினைக்கொன்றன 
தின்றனை யனைத்து மனைத்து நினைத்ததின்றன 
பெற்றளை யனை தது மனை தது நினைபபெற்றன 
ஓம்பினை யனைத்து மனைத்து நினையோமபின 
செல்வத்துட் களித்தனை தரித்திரத் தழுங்கினை 
சுவர்ககத திருநதனை நரகிற கிடந் தனை 
இன்பமுந் துனபமு மிருநிலத் தருந்தினை 
ஒன்றொன் றொழியா துற்றனை யன்றியும் 
புற்புதக் குரம்பைத் துசசி லொதுக்கிட 
மென்னநின் றியங்கு மிருவினைக் கட்டைக் 
கல்லினும் வலிதாக் கருதினை யிதனுள் 
பீளையு நீரும் புறப்படு மொருபொறி 
மீளுங் குறும்பி வெளிப்படு மொருபொறி 
சளியு நீருந் தவழு மொருபொறி 
உமிழ்நீர் கோழை யொழுகு மொருபொறி 
வளியு மலமும் வழங்கு மொருவழி 
சலமுஞ சீயுஞ் சரியு மொருவழி 
உள்ளுறத் தொடங்கி வெளிப்பட நாறுஞ் 


வேதாந்த மங்கசிந்தாமணி . 


703 


2 வ 


சட்டக முடிவிற் சுட்டெலும் பாகும் 
உடலுறு வாழ்க்கையை யுள்ளுறத தேர்ந்து 
கடிமலாக் கொன்றைச சடைமுடிக கடவுளை 
ஒழிவருஞ் சிவபெரும் போக வினபததை 
நிழலெனக் கடவா நீரமையொடு பொருந்தி 
எனதற நினைவற விருவினை மலமற 
வரவொடு செலவற மருளற விருளற 
இரவொடு பகலற விகபர மறவொரு 
முதல்வனைத் தில்லையுண் முளைத்தெழுஞ் சோதியை 
அமபலத் தரசனை யானந்தக கூததனை 
நெருப்பினி லரக்கென நெக்குநெக குருகித 
திருசசிற் றம்பலத தொளிருஞ சிவனை 
நினைமின் மனனே நினைமின மனனே 
சிவபெரு மானைச செமபொனம பலவனை 
நினைமின் மனனே நினைமின் மனனே . 


பத்திரகிரியார் அருளிச்செய்த 

மெய்ஞ்ஞானப் புலம்பல் . 


1 


2 


ஆங்கார மும்மடக்கி ஐம்புலனைச் சுட்டறுத்துத் 
தூங்காமற் வாங்கிச சுகமபெறுவ தெக்காலம் 
நீங்காச் சிவயோக நித்திரை கொண டேயிருந்து 
தேங்காக் கருணை வெள்ளந் தேக்குவது மெக்காலம் . 
சேயாய்ச் சமைந்து செவிைேம போற்றிரிந்து 
பேய்போ லிருந்துன் பிரமைகொளவ தெககாலம் . 
பேய்போற் றிரிந்து பிணமபோற் கிடந்து பெண்ணைத் 
தாய்போல் னினைத்துத் தவமுடிப்ப தெககாலம் 
ஆமை வருமாட்கண் டைந்தடக்கஞ் செய்தாற்போல் 
ஊமை யுருக்கொண் டொடுங்குவது மெக்காலம் . 
அத்த னிருப்பிடத்தை ஆராய்ந்து பார்த்து நிதஞ் 


3 


5 


8 


8 


12 


164 வேதாந்த மகாசிக்தாமணி. 
வேதாந்த வேதமெல்லாம் விடடொழிந்தே நிட்டையிலே 
ஏகாந்த மாக யிருப்பதினி யெக்காலம் . 
மற்றிடத்தைத் தேடியென்றன் வாழ்நாளைப் போக்காமல் 
உற்றிடத்தைத் தேடி யுறங்குவது மெக்காலம் 
கூறியதால் வேதங் கூப்பிட்டுக் காணாத 
பாராரகசியத்தைப் பார்த்திருப்ப தெக்காலம் 

9 
தெளியத் தெளியத் தெளிந்தசிவா னந்தத்தேன் 
பொழியப பொழியமனம பூண்டிருப்ப தெக்காலம் 

10 
கட்டறுக்க வொண்ணாக கருவிகர ணாதியெல்லாம 
சுட்டறுத்து நிட்டையிலே தூங்குவது மெக்காலம் . 

. 

11 
கள்ளக கருததையெல்லாக கட்டோடு வேற்றுத்திக் 
குள்ளக் கருத்தை யுணர்ந்திருப்ப தெககாலம் 
தேதான்றாசை மூன்றுந் தொடாந்துவந்து சுற்றாமல் 
ஊன்றாசை வேரையடி யூடறுப்ப தெக்காலம் . 

13 
ஐந்து பொறிவழி போ யலைந் துமிந்தப் பாழ்மனதை 
வெந்து விழப்பாாதது விழிப்பதினி யெக்காலம் . 

14 
இனமாண்டு சேர்ந்திருந்தோ ரெல்லாருந் தான்வரண்டு 
சின மாண்டு போகவருள் சோந்திருப்ப தெககாலம் . 15 
அமையா மனதமையு மானந்த வீடுகண்டால் 
இமையாம நோககி யிருப்பதினி யெக்காலம் 

16 
கூண்டு விடுஞ் சீவன் மௌளக கொட்டாவி கொண்டாற்போல் 
மாண்டுவிடு முன்னனான் மாண்டிருப்ப தெக்காலம் . 

17 
க வெளிக்குள்ளே யடங்காப் புரவிசெல்ல 
ஏக வெளியி லிருப்பதினி யெக்காலம் . 

18 
ஓடாம லோடி யுலகவலம வந்துசுற்றித் 
தேடாம லென்னிடமாய்த் தெரிசிப்ப தெக்காலம் , 19 
மலமுஞ சலமுமற்று மாயையற்று மானமற்று 
நலமுங் குலமுமற்று நானிருப்ப தெக்காலம் 
வெல்லுமட்டும் பார்த்து வெகுளியெல்ாம விட்டகன்று 
செல்லுமட்டுஞ சிந்தை செலுத்துவது மெக்காலம் , 91 


20 


வேதாந்த மநநசிந்தாமணி 165 
கனவு கண்டார் போலெனக்குக் காட்டி மணந் தேயிருந்த 
நினைவைப் பரவெளிமேல் நிறுததுவது மெக்காலம . 

12 
மும்பாழும் பாழாய் முதற்பாழுஞ் சூனியமா 
யப்பாழும் பாழா யன்புசெய்வ தெககாலம். 

23 
என்மயமாய்க்கண்டதெல்லாமெண்ணியெண்ணிபார்த்ததற்பின் 
தன்மயமாய்க் கொண்டதிலே சார்ந்துநிற்ப தெக்காலம் . 24 
ஒளியிட்ட மெய்ப்பொருளை யுள்வழியி லேயடைந்து 
வெளியிட்டு சாததிவைத்து வீடுறுவ தெக்காலம் 

25 
பிததாயங் கொண்டு பிரணவ்ததை யூடறுத்துச 
செத்தாரைப் போல திரிவதினி யெக்காலம் . 

26 
சாவாமற செத்திருந்து சற்குருவின் பொன்னடிக்கீழ் 
வேவாமல் வெந்திருக்க வேண்டுவது மெக்காலம் 

27 
வாசித்துங் காணாமல் வாய்விட்டும் பேசாமல் 
பூசித்துத் தோன்றாப் பொருளகாண்ப தெக்காலம் 28 
வேதாந்த வேதமெல்லாம் விட்டேறி யேகடந்து 
நாதாந்த மூல நடுவிருப்ப தெக்காலம் 

29 
அல்லும் பகலுமென்ற னறிவையறி வாலறிந்து 
சொல்லு முரையிறந்து தூங்குவது மெக்காலம் . 

30 
என்னைவிட்டு நீங்காம லென்னிடத்தி னீயிருக்க 
வுன்னைவிட்டு நீங்கா தொருப்படுவ தெக்காலம் 

81 
மனதை யொரு வில்லாககி வான்பொறியை நாணாக்கி 
யெனதறிவை யம்பாக்கி யெய்வதினி யெக்காலம் . 

32 
என்னையிறக்க வெய்தே யென்பதியை யீடழித்த 
உன்னை வெளியிலவைத்தே யொளித்துநிறப தெக்காலம் . 38) 
கடலி லொளித்திருந்த கனலெழுந்து வந்தாற்போ 
லுடலி லொளித்தசிவ மொளிசெய்வ தெக்காலம் , 

84 
பொரன்னிற் பலவிதமாய் பூஷணமுண் டானது போல் 
உன்னிற் பிறந்ததுன்னி லொடுங்குவது மெக்காலம் . 35 
இருளை வெளிவிழுங்கி யேகவுருக் கொண்டாற்போல் 
அருளை விழுங்குமிரு ளகன்று நிற்ப தெக்காலம் . 

86 


166 


வேதாந்த மககசிந்தாமணி. 


37 


28 


39 


40 


41 


42 


ஊமைக் கனாக்கண் டுரைககறியா வின்பமதை 
நாமறிந்து கொள்வதற்கு நாள்வருவ தெக்காலம் . 
எங்கும் பரவடிவா யென்வடிவு நின்வடிவாய்க் 
கங்குல்பக லின்றியுனைக் கண்டிருப்ப தெக்காலம் . 
சத்தம் பிறந்தவிடந் தன்மயமாய் நின்றவிடஞ் 
சித்தம் பிறந்த விடந் தோந்தறிவ தெக்காலம் 
போக்கும் வரவும் புரம்புமுளளு மாகிநின்றும் 
தாக்கு மொரு பொருளைச் சந்திப்ப தெக்காலம் . 
நானெனவு நீயெனவு நாமிரண்டு மற்றொன்றும் 
நீயெனவே சிந்தைதனி னேர்படுவ தெககாலம் . 
பிறப்பு மிறப்பு மற்றுப் பேச்சு மற்று மூச்சுமற்று 
மறப்பு நினைப்புமற்று மாண்டிருப்ப தெக்காலம் ,. 
மன்னும் பரவெளியை மனவெளியி லடைத்தறிவை 
யென்னு மொருநினைவை யெழுப்பிநிற்ப தெக்காலம் . 
என்னை யென்னி லேமறாதே யிருந் தபதி யுமமறந்து 
தன்னையுந்தா னே மறந்து தனித்திருப்ப தெக்காலம் . 
கள்ளுண் டவர்போற களிதருமா னந தமதாற் 
றள்ளுண்டு நின்றாடித தடைவிடுவ தெக்காலம் 
ஐயாறு மாறு மகன்று வெறுவெளியில் 
மையிருளில் நினறமன மாளவதினி யெக்காலம் . 
எவரெவர்க ளெப்படிகண் டெந்தப் படிநினைத்தார் 
அவரவருக் கப்படிநின் றாமென்ப தெக்காலம் . 
ஆயுங் கலைகளெல்லா மாராய்ந்து பார்த்ததற்பின் 
நீயென்று மில்லா நிசங்காண்ப தெக்காலம் . 


43 


44 


45 


46 


47 


48 


வேதாந்த மநநசிந்தாமணி . 


767 


தாயுமான சுவாமிகள் பாடல் , 


திருவருள் விலாசப பரசிவ வணக்கம் . 


அங்கிங் கெனாதபடி யெங்குமபர காசமா 

யானந்த பூாத்தியாகி 
யருளொடு நிறைந் ததெது தன்னருள வெளிக்குளே 

யகிலாண்ட கோடியெல்லாக 
தங்கும் படிக்கிசசை வைத்துயிரக குயிராய்த 

தழைத்ததெது மனவாக்கினில் 
தட்டாம னின்றதெது சமயகோடிகளெலாந் 

தந்தெய்வ மெந்தெய்வமென் 
றெங்குந் தொடாந்தெதிர வழக்கிடவு நின்றதெது 

வெங்கணும பெருவழககாய் 
யாதினும் வலலவொரு சித்தாகி யினபமா 

யென்றைக்கு முள்ளதெதுமேல 
கங்குல்பக வறநின்ற வெல்லையுள தெதுவது 

கருத்திற் கிசைந்தததுவே 
கண்டன வெலாமோன வுருவெளிய தாகவுங் 
கருதி யஞசலிசெய்குவாம 


1 


ஊரனந்தம் பெற்ற பேரனந்தஞ் சுற்று 

முறவனந தமவினையினால் 
உடலனந் தஞ்செயும் வினையனந் தங்கருத 

தோவனந் தமபெற்றபோ 
சீரனந் தஞ்சொர்கக நரசமு மனந்தநற் 

றெய்வமு மனந்தபோதம் 
திகழ்கின்ற சமயமு மனந்தமத னான் ஞான 

சிற்சத்தி யாலுணர்ந்து 
காரனந் தங்கோடி வருஷிதத தெனவன்பர் 

கண்ணும்விண் ணுந்தேககவே 
கருதரிய வானந்த மழை பொழியு முகிலைநங் 
கடவுளைத் துரியவடிவைப் 


வ 


2 


768 வேதாந்த மககசிந்தாமணி . 
பேரனந் தம்பேசி மறையனந் தஞ்சொலும் 

பெரியமௌனத்தின்வைப்பைப் 
பேசரும னந்தபத ஞானவா னந்தமாம் 

பெரிய பொருளைப்பணிகுவாம் . 
அத்துவித வத்துவைச் சொப்ரகா சத்தனியை 

யருமறைகண் முரசறையவே 
யறிவினுக் கறிவாகி யானந்த மயமான 

வாதியை யநாதியேக 
தத்துவ சொரூபத்தை மதசம்ம தமபெறாச் 

சாலம்ப ரகிதமான 
சாசுவத புட்கல நிராலமப வாலம்ப 

சாந்தபத வ்யோமநிலையை 
நித்தநி மலசகித நிஷ்பரபஞ் சபபொருளை 

நிர்விஷய சுததமான 
நிர்விகா ரததைத் தடத்தமாய் நின்றொளிர் 

நிரஞ்சன நிராமயத்தைச் 
சித்தமறி யாதபடி சித்தத்தினின்றிலகு 

திவயதே சோமயத்தைச 
சிற்பர வெளிக்குள் வளா தற்பரம தானபர 
தேவதையை யஞ்சலிசெய்குவாம் . 

பரிபூரணானந்தம் 
வாரா தெலாமொழிய வருவன வெலாமெய்த 

மனது சாட் சியதாகவே 
மருவநிலை தந்ததும் வேதாந்த சித்தாந்த 

மரபுசம ரசமாகவே 
பூராய மாயுணர ஆகமது தந்ததும் 

பொய்யுடலை நிலையன்றெனப் 
போதநெறி தந்ததுஞ் சாசுவத வானந்த 

போகமே வீடென்னவே 
நீராள மாயுருக வுள்ளன்பு தந்தது 

நின்னதருளின்னுமின்னு 
நின்னையே துணையென்ற வென்னையேகாக்கவொரு 
நினைவுசற்றுண்டாகிலோ 


3 


769 


வேதாந்த மநநசிந்தாமணி . 
பாராதி யறியாத மோனமே யிடைவிடாப் 

பற்றாக நிற்கவருளவாய 
பார்க்குமிட மெங்குமொரு நீக்கமற நிறைகின்ற 
பரிபூர ணானந்தமே. 


4 


ஆழாழி கரையின்றி நிற்கவிலையோ கொடிய 

வாலமமு தாகவிலையோ 
அக்கடலின் மீதுவட வனநிற்க வில்லையோ 

வந்தரத் தகிலகோடி 
தாழாம நிலைநிற்க விலலையோ மேருவுரு 

தனுவாக வளையவிலையோ 
சப்தமே கஙகளும வசரதர னாணையிற் 

சஞ்சரித்திட வில்லையோ 
வாழாது வாழவே யிராமனடி யாறசிலையு 

மடமங்கை யாகவிலையோ 
மணிமந்தர மாதியால வேண்டுசித திகளுலக 

மார்க்கத்தில் வைக்கவிலையோ 
பாழான வென் மனங குவியவொரு தந்திரம் 

பண்ணுவ துனக் கருமையோ 
பார்க்குமிட மெங்குமொரு நீக்கமற நிறைகின்ற 
பரிபூர ணானந்தமே . 


5 


பொருள் வணக்கம் . 


நித்தியமாய் நிர்மலமாய் நிட்களமாய் நிராமயமாய் 

நிறைவாய் நீங்காச 
சுத்தமுமாய்த தூரமுமாய்ச் சமீபமுமாய்த துரியநிறை 

சுடரா யெலலாம 
வைத்திருந்த தாரகமா யானந்த மயமாகி 

மனவாக கெட்டாச 
சித்துருவாய் நின்றவொன்றைச சுகாரமாப் பெருவெளியைச் 
சிநதை செய்வாம, 

6 


யாதுமன நினையுமந்த நினைவுக்கு நினைவாகி 
யாதின் பாலும் 

97 


. 


270 


வேதாந்த மகநசிந்தாமணி . 


பேதமற நின்றுயிருக் குயிராகி யன்பருக்கே 


பேரானந்தக 


கோதிலமு தூற்றரும்பிக் குணங்குறியொன் றறத் தன்னைக் 

கொடுத்துக் காட்டுந் 
தீதில்பரா பரமான சித்தாந்தப் பேரொளியைச் 
சிநதை செய்வாம , 

7 
பெருவெளியா பைம்பூதம பிறப்பிடமாய்ப் பேசாத 

பெரிய மோனம் 
வருமிடமாய் மனமாதிக கெட்டாத பேரின்ப 

மயமாய் ஞானக் 
குருவருளாற் காட்டிடவு மன்பரைக்கோத தறவிழுங்கிக் 

கொண்டப் பாலுந் 
தெரிவரிதாய்க் கலந்ததெந்தப் பொருளந்தப் பொருளினையாஞ் 
சிந்தை செய்வாம . 

8 


இகபரமு முயிர்க்குயிரை யானென தற் றவருறவை 

யெந்த நாளுஞ் 
சுகபரிபூ ரணமான நிராலம்ப கோசரததைத் 

துரிய வாழ்வை 
யகமகிழ வருந்தேனை முக்கனியைக் கற்கண்டை 

யாதை நாடி 
மொகுமொகென விருவிழி நீர் முத்திரைப்பக் கரமலர்கண் 

முகிழ்த்து நிற்பாம் . 


9 


சாதிகுலம் பிறப்பிறப்புப் பந்தமுத்தி யருவுருவத் 

தன்மை நாம 
மேதுமின்றி யெப்பொருட்கு மெவ்விடத்தும் பிரிவறநின் 

றியக்கஞ் செய்யுஞ் 
சோதியை மாத் தூவெளியை மனதவிழ நிறைவான 

துரிய வாழ்வைத் 
நீதில்பர மாமபொருளைத் திருவருளே நினைவாகச் 

சிநதை செய்வாம் , 
இந்திரசா லங்கனவு கானலினீ ரெனவுலக 

மெமக்குத் தோன்றச் 


10 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 11 
சந்ததமுஞ் சிற்பரத்தா லழியாத தற்பரத்தைச் 

சார்ந்து வாழ்க 
புந்திமகி ழுறநாளுந் தடையறவா னந்த வெள்ளம் 

பொலிக வென்றே 
வந் தருளுங் குருமௌனி மலாத்தாளை யநு தினமும் 
வழுத்தல செய்வாம . 

11 
பொருளாகக் கண்ட பொரு ளெவைக்கு முதற் பொருளாகிய 

போத மாகித 
தெருளாகிக் கருதுமன்பர் மிடி தீரப் பருகவந்த 

செழுந்தே னாகி 
யருளானோர்க் ககமபுறமென் றுன்னாத பூரணவா 

னந்த மாகி 
யிருடீர விளங்குபொரு ளியாதந்தப் பொருளினையா 
மிறைஞ்சி நிற்பாம் . 

12 


அருமறையின் சிரப்பொருளாய் விண்ணவாமா முனிவாசித்த 

ராதி யானோர் 
தெரிவரிய பூரணமாய்க் காரணங்கற பனை கடந்த 

செல்வ மாகிக் 
கருதரிய மலரின் மண மெள்ளிலெண்ணெ யுடலுயிாபோற 

கலந்தெந் நாளும் 
துரியாடு ஆடிருந்த பெரியபொரு ளியாததனைத் 
தொழுதல் செய்வாம் . 

13 
விண்ணாதி பூதமெல்லாந் தன்னகத்தி லடக்கிவெறு 

வெளியாய் ஞானக் 
கண்ணாரக் கண்டவன்பர் கண்ணூடே யானந்தக் 

கடலாய் வேறொன் 
றெண்ணாத படிக்கிரங்கித் தானாகச் செய்தருளு 

மிறையே யுன்றன் 
றண்ணாருஞ் சாந்தவரு டனை நினைந்து கரமலர்க 
டலைமேற் கொள்வாம் . 

14 
விண்ணிறைந்த வெளியாயென் மனவெளியிற் கலந்தறிவாம் 

வெளியி னூடும் 


1102 வேதாந்த மநநசிந்தாமணி . 
தண்ணிறைந்த பேரமுதாய்ச் சதானந்த மானபெருந் 

தகையே நின்பா 
லுண்ணிறைந்த பேரன்பா லுள்ளுருகி மொழிகுழறி 

யுவகை யாகிக் 
கண்ணிறைந்த புனலுகுப்பக் கரமுகிழ்ப்ப நின்னருளைக் 

கருத்தில் வைப்பாம் . 


15 


வேறு . 


ஆதியந்தங் காட்டாத முதலா யெமமை 

யடிமைககா வளாததெடுத்த வன்னை போல 
நீதிபெறுங் குருவாகி மனவாக கெட்டா 

நிசசயமாயச சொசசமதாய் நிமல மாகி 
வாதமிடுஞ் சமயநெறிக கரிய தாகி 

மௌனததோர பாலவெளியாய் வயங்கா நின்ற 
சோதியையென னுயிர்த்துணையை நாடிக் கண்ணீர் 
சொரியவிரு கரங்குவித்துத் தொழுதல செய்வாம் . 16 


கரவுயி ரெழுத்தனைத்து மாகி வேறா 
யமாந்ததென வகிலாண்ட மனைத்து மாகிய 
பகாவனவெல லாமாகி யல்ல தாகிப் 

பரமாகிச சொல்லரிய பான்மை யாகித 
துகளறு சங கற்பவிகற் பங்க ளெல்லாந் 

தோயாத வறிவாகிச சுதத மாகி 
நிகரிலபசு பதியான பொருள நாடி 
நெட்டுயிரத்துப் போன்பா னினை தல செய்வாம் .. 


17 


கூடுத லுடன் பிரித லற்றுநிர்த தொந்தமாய்க் 

குவிதலுடன் வரிதலற்றுக 
குணமற்று வரவினொடு போககற்று நிலையான 

குறியற்று மலமுமற்று 
நாடுதலு மற்றுமேல கீழ்நடுப் பக்கமென 

நண்ணுதலு மற்று விந்து 
நாதமற றைவகைப் பூதபே தமுமற்று 
ஞாதுருவின் ஞானமற்று 


வேதாந்த மநநசிந்தாமணி. 


103 


வாடுதலு மற்றுமே லொன்றற் றிரண்டற்று 

வாக்கற்று மனமுமற்று 
மன்னுபரி பூரணச சுகவாரி தன்னிலே 

வாய்மடுத் துண்டவசமாய்த் 
தேடுதலு மற்றவிட நிலையென்ற மௌனியே 

சித்தாந்த முததிமுதலே 
சிரகிரி விளங்க வரு தக்ஷிணா மூாததியே 
சின்மயா னந்தகுருவே . 


18 


ஐந்துவகை யாகின்ற பூதமுத னாதமு 

மடங்க வெளி யாகவெளிசெய் 
தறியாமை யறிவாதி பிறிவாக வறிவாாக 

ளறிவாக நின்ற நிலையிற 
சிந்தையற நிலலென்று சுமமா விருததிமேற 

சின்மயா னந்த வெள்ளம் 
தேக்கித திளைத்துநா னதுவா யிருகக நீ 

செய்சிதர மிகநன் றுகா 
ணெநதை வட வாற்பரம குருவாழ்க வாழவரு 

ளியநந்தி மரபுவாழ்க 
வென்றடியா மனமகிழ வேதாக மத்துணி 

பிரண்டிலலை யொனறெனனவே 
வந்தகுரு வேவீறு சிவஞான சித்திநெறி 
மௌனோப தேசகுருவே 

வேயோக தந்தரகுருவே மூலன் 
மரபிலவரு மௌனகுருவே 


மந்த்ரகுரு 


19 


நிர்க்குண நிராமய நிரஞ்சன நிராலம்ப 

நிர்விஷய கைவலயமா 
நிஷ்கள வசங்கசஞ் சல்ரகித நிர்வசன 

நிர்த்தொநத நிததமுதத 
தற்பரவிஸ் வாதீத வ்யோமபரி பூரண 

சதானந்த ஞானபகவ 
சம்புசிவ சங்கர சாவேச வென்றுனான் 
சர்வகாலமு நினைவனோ 


வேதாந்த மநகசிந்தாமணி . 
வற்புத வகோசர நிவர்த்திபெறு மன்பருக் 

கானந்த பூர்த்தியான 
வத்துவித நிச்சய சொரூபசா க்ஷாத்கார 

வனுபூதி யனுசூதமுங் 
கற்பனை யறக்காண முக்கணுடன் வடநிழற் 

கண்ணூ டிருந்த குருவே 
கருதரிய சிற்சபையி லானந்த நிர்த்தமிடு 
கருணாகரக் கடவுளே . 


20 


பட்டப் பகற்பொழுதை யிருளென்ற மருளர்தம் 

பக்ஷமோ வென து பக்ஷம் 
பார்த்தவிட மெங்கணும் கோததநிலை குலையாது 

பரமவெளி யாகவொருசொற் 
றிட்டமுடன் மௌனியா யருள் செய் திருக்கவும் 

சேராம லாறாகநான் 
சிறுவீடு கட்டியதி னடுசோற்றை யுண்டுண்டு 

தேக்குசிறி யார்களபோல 
கட்டணைய தாக்கற்ற கலவியும் விவேகமு 

நன்னிலய மாகவுன்னி 
நானெனறு நீயென் றிரண்டில்லை யென்னவே 

நடுவே முளைத்தமனதைக் 
கட்டவறி யாமலே வாடினே னெப்போது 

கருணைக் குரித்தாவனோ 
கருதரிய சிறசபையி லானந்த நிர்த்தமிடு 
கருணாகரக் கடவுளே . 


91 


எண்ணரிய பிறவிதனில் மானிடப் பிறவிதா 

னியாதினு மரிதரிதுகா 
ணிப்பிறவி தப்பினா லெப்பிறவி வாய்க்குமோ 

வேதுவருமோ வறிகிலேன் 
கண்ணக னிலத்துநா னுள்ளபொழு தேயருட் 

ககனவட்டத்தினின்று 
காலூன்றி நின்றுபொழி யானந்த முகிலொடு 
கலந்துமதி யவசமுறவே 


1975 


வேதாந்த மநகசிந்தாமணி . 
பண்ணுவது நன்மையின் நிலைபதியு மட்டுமே 

பதியா யிருந்ததேகப் 
பவுரிகுலை யாமலே கௌரிகுண் டலியாயி 

பண்ணவித னருளினாலே 
விண்ணிலவு மதியமுத மொழியாது பொழியவே 

வேண்டுவே னுமதடிமைநான் 
வேதாந்த சித்தாந்த சமரசநன் னிலை பெற்ற 
விததகச் சித்தர்கணமே. 


22 


பொற்பினொடு கைகாலில் வளளுகிர் படைத்தலாற் 

போந்திடை யொடுக்கமுறலாற் 
பொலிவான வெண்ணீறு பூசியே யருள் கொண்டு 

பூரித்த வெண் ணீர்மையா 
லெற்பட விளங்குகக னத்துளிமை யாவிழி 

யிசைந்துமே னோக்கமுறலா 
லிரவுபக லிருளான கனதந்தி பட நூறி 

யிதயங் களித்திடுதலாற் 
பற்பல விதங்கொண்ட புலிகலையி னுரியது 

படைத்துப் ப்ரதாப முறலாற் 
பனிவெயில்கள் புகுதாம னெடியவான் றொடர்நெடிய 

பருமர வனங்களாகும் 
வெற்பினிடை யுறை தலாற் றவராஜ சிங்கமென 

மிககோ ருமைப்புகழ்வர்காண் 
வேதாந்த சித்தாந்த சமரசநன் னிலை பெற்ற 
வித்தகச் சித்தர்கணமே 


23 


காராரு மாணவக் காட்டைக் களைந்தறக் 

கண்டகங் காரமென்னுங் 
கல்லைப் பிளந்து நெஞ் சகமான பூமி வெளி 

காணத் திருத்திமேன்மேற் 
பாராதி யறியாத மோனமாம் வித்தைப் 

பதித்தன்பு நீராகவே 
பாய்ச்சியது பயிராகு மட்டுமா மாயைவன் 
பறவையணு கா 

காதவண் 


ண 


106 வேதாந்த மநநசிந்தாமணி. 
நேராக நின்றுவிளை போகம புசித்துய்ந்த 

நின்னன்பர் கூட்டமெய்த 
நினைவின் படிக்கு முனனின்று காபபதே 

நின்னருட் பாரமென்று 
மாராரு மறியாத சூதான வெளியில்வெளி 

யாகின்ற துரியமயமே 
யண்டபகி ரண்டமு மடங்கவொரு நிறைவாகி 
யானந்த மானபரமே 


24 


பற்றுவன வற்றிடு நிராசையென் றொருபூமி 

பற்றிப் பிடிக்குமியோகப் 
பாங்கிற் பிராணலய மெனனுமொரு பூமியிவை 

பற்றின் மன மறுமென்னவே 
கற்றையஞ் சடைமௌனி தானே கனிந்தகனி 

கனிவிக்க வந்தகனிபோற 
கண்டதிந் நெறியெனத் திருவுளக கனிவினொடு 

கனிவாய் திறந்துமொன்றைப் 
பெற்றவனு மலலேன் பெறாதவனு மலலேன் 

பெருக்கத் தவித்துளறியே 
பெண்ணீர்மை யெனனவிரு கண்ணீரிறைத்து நான் 

பேய்போ லிருககவுலகஞ 
சுற்றிநகை செய்யவே யலையவிட் டாயெனிற 

சொல்லவினி வாயுமுணடோ 
சுத்தநிர்க குணமான பரதெய்வமே பரஞ் 
சோதியே சுகவாரியே 


25 


பாராதி யண்டங்க ளத்தனையும் வைக்கின்ற 

பரவெளியி னுண்மைகாட்டி | 
பற்றுமான வெளிகாட்டி மனவெளியி னிற்றோய்ந்த 

பாவியேன் பரிசு காட்டித்த 
தாராள மாய்நிறக நிறசிநதை காட்டிச 

சதாகால நிட்டையெனவே 
சகசநிலை காட்டினை சுகாதீத நிலையா 
தனைக்காட்ட நாள் செலலுமோ 


வேதாந்த மகாசிந்தாமணி. 


காரார வெண்ணரு மனந்தகோ டிகணின்று 

காலூன்றி மழைபொழிதல போற 
கால்வீசி மின்னிப் படர்ந்துபர வெளியெலாங் 

கமமியா நந்தவெள்ளஞ் 
சோராது பொழியவே கருணையின் முழங்கியே 

தொண்டரைக கூவுமுகிலே 
சுத்தரக் குணமான பரதெய்வ மேயரஞ 
சோதியே சுகவாரியே 


26 


அண்டமுடி தன்னிலோ பகிரணட மதனிலோ 

வலரிமண்டல நடுவிலோ 
வனனடுவிலோ வமிாத மதிநடுவிலோ வனப 

ரகமுருகி மலாகடூவித 
தெண்டமிட வருமூாததி நிலையிலோ திக்குத் 

திகநதததி லோவெளியிலோ 
திகழ்விந்து நாதநிலை தன்னிலோ வேதாந்த 

சிததாநத நிலைதன்னிலோ 
கண்டபல பொருளிலோ காணாத நிலையெனக 

கண்டசூ னியமதனிலோ 
காலமொ 
லமொரு மூன்றிலோ பிறவிநிலை தனனிலோ 
கருவிகர ணங்களோயந்த 
தொண்டர்க ளிடத்திலோ நீவீற் றிருப்பது 

தொழுமபனேற் குளவு புகலாய 
சுததநிர்க் குணமான பரதெய்வ மேபரஞ 
சோதியே சுகவாரியே 


27 


எந்நாளு முடலிலே யுயிரா முனைபபோ 

லிருக்கவிலை யோமனதெனும 
யானுமென் னட்பாம பிராணனு மெமைசசடம 

தென் றுனைச் சித்தென்றுமே 
யநநாளி லெவனோ பிரித்தா னதைககே 

ககேட்ட 
வன்று முத லின்றுவரையு 
மநியாய மாயெமை யடக்கிக குறுக்கே 
யடர்த்தரசு பண்ணியெங்கண் 

98 


778 


வேதாந்த மநேசிந்தாமணி . 


முன்னாக நீயென்ன கோட்டைகொண் டாயென்று 

மூடமன மிகவுமேச 
மூண்டெரியு மனலிட்ட மெழுகா யுளங்கருகன் 

முறைமையோ பதினாயிரம் 
சொன்னாலு நின்னரு ளிரங்கவிலை யேயினிச் 

சுகமவருவ தெப்படி சொலாய் 
சுத்தநீர்க் குணமான பரதெய்வ மேபரஞ் 
சோதியே சுகவாரியே . 


28 


அவனனறி யோரணுவு மசையா தெனும் பெரிய 

வாப்தர்மொழி பொன்று கண்டால் 
அறிவாவ தேதுசில வறியாமை யேதிவை 

யறிந்தராக ளறியாாகளார் 
மவுன மொ டிருந்ததா ரென்போ லுடம்பெலாம 

வாயாய்ப் பிதற்றுமவரார் 
மனதெனவு மொருமாயை யெங்கே யிருந்துவரும் 

வனமையொ டிரக்கமெங்கே 
புவனம படைப்பதென காத்தவ்ய மெவ்விடம் 

பூதபேதங்க ளெவிடம் 
பொய்மெயித மகிதமேல் வருநன்மை தீமையொடு 

பொறைபொறாமையுமெவவிடம் 
எவர்சிறிய ரெவாபெரிய ரெவருறவ ரெவர்பகைஞர் 

யாதுமுனை யனறியுண்டோ 
இகபர மிரண்டினிலு முயிரினுக் குயிராகி 
யெங்குநிறை கின்றபொருளே . 


29 


உன்னிலையு மென்னிலையு மொருநிலை யெனக்கிடக் 

துளறிடு மவத்தையாகி 
உருவு தான் காட்டாத வாணவமு மொளிகண் 

டொளிக்கின்ற விருளென்னவே 
தன்னிலைமை காட்டா தொருங்கவிரு வினையினாற் 

றாவுசுக துக்கவேலை 
தட்டழிய முற்றுமில் லாமாயை யதனாற் 
றடித்தகில பேதமான 


Twg 


வேதாந்த மககசிந்தாமணி . 
முன்னிலை யொழிந்திட வகண்டிதா காரமாய் 

மூதறிவு மேலுதிப்ப 
முன்பினொடு கீழ்மே னடுப்பக்க மென்னாமன் 

முற்றுமா னந்தநிறைவே 
என்னிலைமை யாய்நிறக வியல்புகூ ரருள வடிவ 

மெந்நாளும் வாழி வாழி 
இகபர மிரண்டினிலு முயிரினுக் குயிராகி 
யெங்குநிறை கின்ற பொருளே . 


30 


தந்தைதாய் தமாதார மகவென்னு மிவையெலாஞ் 

சந்தையிற் கூட்டமிதிலோ 
சந்தேக மிலலை மணி மாடமாளிகை மேடை 

சதுரங்க சேனையுடனே 
வந்ததோர் வாழ்வுமோ ரிந்தரஜா லக்கோலம் 

வஞ்சனை பொறாமைலோபம் 
வைத்தமன மாங்கிருமி சோநதமல பாண்டமோ 

வாஞ்சனை யிலாதகனவே 
யெந்தநாளுஞ்சரி யெனததோந்து தோந்துமே 

யிரவுபக லில்லாவிடத் 
தேகமாய் நின்றநின் னருள் வௌள மீதிலே 

யானென்ப தறவுமூழ்கிச 
சிந்தைதான் றெளியாது சுழலுமவகை யென்கொலோ 

தேடரிய சத்தாகியென 
சித்தமிசை குடிகொண்ட வறிவான தெயவமே 
தேசோ மயானந்தமே 


31 


கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாங் 

கரடி வெம் புலிவாயையுங் 
கட்டலா மொருசிங்க முதுகின்மேற் கொள்ளலாங் 

கட்செவி யெடுததாட்டலாம் 
வெந்தழலி னிரதம்வைத் தைந்துலோ கத்தையும் 

வேதித்து விற்றுண்ணலாம் 
வேறொருவர் காணாம லுலகத் துலாவலாம் 
விண்ணவரை யேவலகொளலாஞ 


780 வேதாந்த மநநசிந்தாமணி . 
சந்ததமு மிளமையொ டிருக்கலா மறறொரு 

சரீரத்தினும் புகுதலாம் 
சலமே னடக்கலாங் கனன்மே லிருக்கலாந் 

தன்னிகரில் சித்திபெறலாம் 
சிந்தையை யடக்கியே சுமமா விருக்கின்ற 

திறமரிது சத்தாகியென் 
சிததமிசை குடிகொண்ட வறிவான தெய்வமே 
தேசோ மயானந்தமே. 


32 


வேறு . 


காக மோடுகழு கலகை நாயநரிகள் 

சுற்றுசோ றிடுது ருததியைக் 
காலி ரண்டுநவ வாசல் பெற்றுவளா 

காம வேணடன சாலையை 
மோக வா சைமுறி யிட்ட பெட்டியைமு 

மலமி குநதொழுகு கேணியை 
மொய்தது வெங்கருமி ததது குமபியை 

முடங்க லார்கிடை சரக்கினை 
மாக விந்தரதனு மின்னை யொததிலக 

வேத மோதிய குலாலனார் 
வனைய வெய்யதடி கார னானயமன 

வந்த டிக்குமொரு மட்கலத் 
தேதக மானபொயை மெயயெ னக்கருதி 

யைய வையமிசை வாடவோ 
தெரிவ தற்கரிய பிரம மேயமல 

சிற்சு கோதய விலாசமே 
ஐந்து பூதமொரு கான னீரென 
வடங்க வந்தபெரு 

தபெரு வானமே 
ஆதியந்த நடு வேது மின்றியரு 

ளாய் நிறைந்திலகு சோதியே 
தொந்த ரூபமுட னருப மாதிகுறி 

குணமிறந்து வளா வஸதுவே 
துரியமே துரிய வுயிரினுக் குணர்வு 
தோன்ற நின றருள சுபாவமே 


38 


181 


34 


வேதாந்த மநகசிந்தாமணி . 
எந்தநாளு நடு வாகிநின் றொளிரு 

மாதியே கருணை நீதியே 
எநதையே யென விடைந் திடைந துருகு 

மெளிய னேன் கவலை தீரவும் 
சிந்தை யானதை யறிந்து நீயுனருள 

செய்ய நானுமினி யுய்வனோ 
தெரிவ தற்கரிய பிரமமே யமல 

சிற்சுகோ தயவி லாசமே 
மத்தர் பேயரொடு பாலர் தன்மையது 

மருவி யே துரிய வடிவமாய 
மன்னு தேசமொடு கால மாதியை 

மறந்து நின்னடிய ரடியிலே 
பத்தி யாய்நெடிது நம்பு மென்னையொரு 

மைய றந்தகில மாயையைப் 
பாரு பாரென நடத்த வந்ததென 

பார தத்தினுமி துள்ளதே 
சுத்த நித்தவியல பாகு மோ வுனது 

விசுவ மாயை நடு வாகவே 
சொல்ல வேணும்வகை நல்ல காதிகதை 

சொலலு மாயையினு மிலலையென 
சித்த மிப்படி மயங்கு மோவரு 

நமபி னோர்கள் பெறு பேறிதோ 
தெரிவ தற்கரிய பிரமமே யமல 
சிற்சு கோதய விலாசமே 


85 


அனந்தபத வுயிாகெடொறு முயிரா யென்று 

மானந்த நிலையாகி யளவைக கெட்டாத 
தனந்தனிச்சின் மாத்திரமாய்க் கீழ்மேல காட்டாச 

சதசததா யருட்கோயிற றழைத்ததேவே 
இனம்பிரிந்த மான்போனா னிடையாவண்ண 

மின்பமுற வன்பாபக்க லிருத்தி வைத்துக் 
கனந்தருமா கனமேதண் ணருளிற் றானே 
கனிபலித்த வானந்தக் கட்டிப் பேறே . 


36 


18 

வேதாந்த மககசிந்தாமணி. 
பேறனைத்து மணுவெனவே யுதறித் தள்ளப் 

பேரின்ப மாகவந்த பெருக்கே பேசா 
வீறனைத்து மிநநெறிக்கே யென்ன வென்னை 

மேவென்ற வரத்தேபாழ் வெய்ய மாயைக் 
கூறனை ததுங் கடநதவெல்லைச சேட மாகிக் 

குறைவறநின் றிடுநிறைவே குலவா நின்ற 
ஆறனைத்தும் புகுங்கடலபோற் சமய கோடி 

யத்தனையுந் தொடர்ந்து புகு மாதி நட்பே 
ஆதியந்த மெனுமெழுவா யீறற் றோங்கி 

யருமறையின் னமுங்காணா தாற்ற நானா 
பேதமதங் களுமலைய மலைபோல் வாதப 

பெற்றியரும வாய்வா தப் பேய ராகச 
சாதகமோ னத்திலென்ன வடவா னீழற் 

றண்ணருட்சந் திரமௌலி தடக்கைக் கேற்க 
வேதகசின் மாத்திரமா யெம்ம னோர்க்கும் 
வெளியாக வந்தவொனறே விமலவாழ்வே . 


37 


38 


ஒன்றாகிப் பலவாகிப் பலவாக் கண்ட 

வொளியாகி வெளியாகி யுருவு மாகி 
நன்றாகித் தீதாகி மற்று மாகி 

நாசமுட னுற்பத்தி நண்ணா தாகி 
இன்றாகி நாளையுமாய் மேலு மான 

வெந்தையே யெம்மானே யென்றென் றேங்கிக் 
கன்றாகிக் கதறினர்க்குச் சேதா வாகிக் 

கடிதினில்வந் தருளகூருங் கருணை விண்ணே .. 89 
செப்பரிய சமயநெறி யெல்லாக தந்தம 

தெய்வமே தெய்வமெனுஞ் செயற்கையான 
அப்பரிசா ளருமஃதே பிடித்தா லிப்பா 

லடுத்தவந்தூல் களும் விரித்தே யறுமா நா 
ஒப்பவிரித் துரைப்பரிங்ஙன் பொய்மெய் யென்ன 
வொன்றிலையொன் றெனப்பார்ப்ப தொவ்வா தார்க்கும் 
ப்பரிசாஞ் சமயமுமா யல்ல வாகி 
யாதுசம யமும்வணக்கு மியல்ப தாகி 

40 


வேதாந்த மக்கசிந்தாமணி. 188 
சன்மார்க்க ஞானமதின் பொருளும் வீறுஞ் 

சமயசங்கே தபபொருளுந் தானொன் றாகப் 
பன்மார்க்க நெறியினிலுங் கண்ட தில்லை 

பகர்வரிய தில்லைமன்றுட் பார்த்த போதங் 
கென்மார்க்க மிருக்குதெல்லாம வெளியே யென்ன 

யெச்சமயத் தவர்களுமவா திறைஞ்சா நிற்பா 
கன்மார்க்க நெஞ்சமுள வெனக்குந் தானே 
கண்டவுட னானந்தங் காண்ட லாகும் . 

41 


காண்டல் பெறப் புறத்தினுள்ள படியே யுள்ளும் 

காட்சிமெய்ந்நூல் சொலும்பதியாங் கடவு ளேநீ 
நீண்டகெடு மையுமகலக் குறுக்குங் காட்டா 

நிறைபரிபூ ரணவறிவாய் நித்த மாகி 
வேண்டுவிருப் பொடுவெறுப்புச் சமீபந் தூரம் 

விலகலணு குதன் முதலாம விவகா ரங்கள் 
பூண்டவள வைகண் மனவாக் காதி யெலலாம 
பொருந்தாம லகமபுறமும் புணர்க்கை யாகி 


43 


வந்தெனுடல் பொருளாவி மூன்றுந் தன்கை 

வசமெனவே யத்துவா மாகக நோக்கி 
ஐந்து புல னைம்பூதங் கரண மாதி 

யடுத்தகுண மத்தனையு மல்லை யல்லை 
இந்தவுட லறிவறியா மையு நீ யல்லை 

யாதொன்று பற்றினத னியல்பாய் நின்று 
பந்தமறும் பளிங்கனைய சித்து நீயுன் 

பக்குவங்கண் டறிவிக்கும் பானமை யேம்யாம் . 
அறிவாகி யானந்த மயமா யென்று 

மழியாத நிலையாகி யாதின் பாலும் 
பிறியாமற் றண்ணருளே கோயி லான 

பெரியபரம் பதியதனைப் பெறவே வேண்டின் 
நெறியாகக் கூறுவன்கே ளெந்த நாளு 

நிர்க்குணநிற் குளம்வாய்த்து நீடு வாழ்க 
செறிவான வறியாமை யெல்லா நீங்கச் 
சிற்சுகம்பெற் றிடுகபந்தர் தீர்க வென்றே . 


44 


184 வேதாந்த மநநசிந்தாமணி . 
பந்தமறு மெஞ்ஞான மான மோனப் 

பண்பொன்றை யருளியந்தப் பண்புக் கேதான் 
சிந்தையில்லை நானென்னும் பான்மை யில்லை 

தேசமில்லை காலமில்லை திக்கு மில்லை 
தொந்தமில்லை நீக்கமில்லை பிரிவு மில்லை 

சொல்லுமில்லை யிராப்பகலாக தோற்ற மில்லை 
அந்தமிலலை யாதியில்லை நடுவு மில்லை 
யகமுமில்லை புறமுமிலலை யனை தது மில்லை . 


45 


இல்லையில்லை யென்னினொன று மில்லா தல்ல 

வியல்பாகி யென்றுமுள்ள வியற்கை யாகிச் 
சொல்லரிய தனமையதா யானறா னென னத 

தோன்றாதெல லாம்விழுங்சஞ் சொரூபமாகி 
அலலையுண்ட பகல்போல வவிததை யெலலா 

மடையவுண்டு தடையறவுன னறிவைத் தானே 
வெல்லவுண்டிங் குன்னையுந்தா னாகக கொண்டு 
வேதகமாயப் பேசாமை விள + குரு தானே . 


46 


47 


தானான தன்மயமே யலலா லொன்றைத் 

தலையெடுக்க வொட்டாது தலைப்பட டாங்கே 
போனாலுங் கர்பபூர தீபம் போலப் 

போயொளிப்ப தலலாது புலம வேறின்றாம 
ஞானாகா ரத்தினொடு ஞேய மற்ற 

ஞா துருவு நழுவாம னழுவி நிற்கு 
மானாலு மிதன பெருமை யெவாககார சொல்வா 

ரதுவானாலதுவாவ ரதுவே சொல்லும் . 
அதுவென்றா லெதுவென வொன நடுககுஞ சங்கை 

யாதலினா லதுவெனலு மறவே விட்டு 
மதுவுண்ட வண்டெனவுஞ் சனகனா 

னாதி 
மன்னவர்கள் சுகாமுதலோா வாழ்ந்தா ரென்றும் 
பதியிந்த நிலையெனவு மென்னையாண்ட 

படிக்குநிரு விகற்பத்தாற் பரமா னந்தக் 
கதிகண்டு கொள்ளவுநின னருள் கூ ரிந்தக 
கதியன்றி யுறங்கேன்மேற் கருமம் பாரேன் . 


48 


வேதாந்த மககசிந்தாமணி . 


785 


தேன்முகம் பிலிற்றும் பைந்தாட் செய்யபங் கயத்தின் மேவு 
நான்முகத தேவே நின்னா னாட்டிய வகிலமாயை 
கான் முயற் கொம்பே யொன்கோ கானலம் புனலே யென்கோ 
வான்முக முளரி யென்கோ மற்றென்கோ விளம்பல் வேண்டும் . 


கண்டன வல்ல வென்றே கழித்திடு மிறுதிக் கண்ணே 
கொண்டது பரமா னந்தக் கோதிலா முத்தி யத்தாற 
பணடையிற் படைப்புங் காப்பும் பறந்தன மாயை யோடே 
வெண்டலை விழிகை காலில் விளங்கிட நின்றான் யாவன் . 


50 


வேறு. 


திரையில்லாக் கடல்போலச் சலனந் தீர்ந்து 

தெளிந்துருகும் பொன்போலச செகததை யெல்லாங் 
கரையவே கனிந் துருக்கு முகத்திலே நீ 

கனிந்தபர மானந்தக் கட்டி யிநநாள 
வரையிலே வரக்காணே னெனனாற் கட்டி 

வார்த்தை சொன்னாற் சுகமவருமோ வஞசனேனை 
யிரையிலே யிருததிமிரு விகற்ப மான 
வின்பநிட்டை கொடுப்ப தையா வெந்தநாளோ. 51 


வேறு . 


நினைவொன்று நினையாம னிற்கினக மென்பார் 

நிற்குமிட மேயருளா நிட்டையரு ளொட்டுந் 
தனையென்று மறந்திருப்ப தருள்வடிவானது மேற 

றட்டியெழுந் திருக்குமினபந் தன்மயமே யதுவாம் 
பினையொன்று மிலையந்த வினபமெனு நிலயம் 

பெற்றாரே பிறவாமை பெற்றார் மற்றுந் தான் 
மனையென்று மகவென்றுஞ் சுற்றமெனறு மசுத்த 
வாதனையா மாசையொழி மன்னொருசொற் கொண்டே . 


ஒருமொழியே பலமொழிக்கு மிடங்கொடுக்கு மந்த 
வொருமொழியே மலமொழிக்கு மொழிக்குமென மொழிந்த 
குருமொழியே மலையிலக்கு மற்றைமொழி யெல்லாங் 
கோடின்றி வட்டாடல் கொள்வதொக்குங் கண்டாய் 

99 


786 வேதாந்த மநநசிந்தாமணி 
கருமொழியிங் குனக்கில்லை மொழிக்கு மொழி ருசிக்கக் 

கருமபனைய சொற்கொடுனைக் காடடவுங்கண் டனைமேற் 
றருமொழியிங் குனக்கில்லை யுன்னைவிட்டு நீங்காத் 
தற்பரமா யானநதப பொற்பொதுவாய் நில்லே . 

53 


நில்லாத வாககைநிலை யன்றெனவே கண்டாய் 

நேயவருண் மெய்யன்றோ நிலயமதா நிற்கக் 
கல்லாதே யேன்படிததாய் கற்றதெல்லா மூடங் 

கற்றதெல்லா மூடமென்றே கண்டனையு மன்று 
சொல்லாலே பயனில்லை சொன்முடிவைத் தானே 

தொடர்ந்து பிடி மர்க்கடம்போற் றொட்டது பற்றாநில் 
லெலலாரு மறிந்திடவே வாய்ப்பறைகொண் டடினீ 
யிராப்பகலில் லாவிடமே யெமக்கிடமென் றறிந்தே. 54 


இடமபொருளே வலைக்குறித்து மடம்புகுநா யெனவே 

யெங்கேயகப்பட்டா யிங்கே நீவாடா 
மடமபெறுபாழ் நெஞ்சாலே யஞ்சாதே நிராசை 

மன்னிடமே யிடமிந்த மாநிலததே பொருளும் 
திடம் பெறவே நிற்கினெல்லா வுலகமும்வந் தேவல் 

செய்யுமிந்த நிலைநின்றோர் சனகன் முதன் முனிவர் 
கடம்பெறுமா மதயானை யென்னவுநீ பாசக் 
கட்டான நிகளபந்தக் கட்டவிழப் பாரே . 

55 
பாராதி யண்டமெலாம் படாகானற சலம்போற் 

பாரத்தனையே முடிவினின்று பாரெதுதா னின்ற 
தாராலு மறியாத சததன்றோ வதுவா 

யங்கிருநீ யெங்கிருந்து மதுவாவை கண்டாய் 
பூராய மாகவு நீ மற்றொன்றை விரித்துப் 

புலம்பாதே சஞசலமாய் புத்தியை நாட்டாதே 
யோராதே யொன்றையு நீ முன்னிலை வையாதே 

யுள்ளபடி முடியுமெலா முள்ளபடி காணே .. 56 
உள்ளபடி யென்னவு நீ மற்றொன்றை தொடர்ந்திட் 

இளங்கருத வேண்டாநிட் களங்கமதி யாகிக் 
கள்ளமனத் துறவைவிட்டெல் லாந்துறந்த துறவோர் 
கற்பித்த மொழிப்படியே கங்குல் பகலற்ற 


வேதாந்த மருநசிந்தாமணி. 787 
வெள்ள வெளிக் கடன் மூழ்கி யின்பமயப் பொருளாய் 

விரவியெடுத் தெடுத்தெடுத்து விள்ளவும் வாயின்றிக் 
கொள்ளை கொண்ட கண்ணீருங் கம்பலையு மாகிக் 
கும்பிட்டுச் சகம்பொயெனத் தம்பட்ட மடியே. 57 


வேறு . 


ஆவி யேயுனை யானறி வாய்நின்று 
சேவி யேன்களச சிந்தை திறைகொடேன் 
பாவி யேனுள பான்மையைக் கண்டு நீ 
கூவி யாளெனை யாட்கொண்ட கோலமே . 


58 


என்று முன்னை யிதய வெளிக்குளே 
துன்ற வைத்தன னேயருட் சோதி 
நின்ற தன்மை நிலைக்கென்னை நேர்மையா 
நன்று தீதற வைதத நடுவதே 


59 


அண்ண லேயுன் னடியவர் போலருட் 
கண்ணி னாலுனைக காணவும வாவெனப 
பண்ணி னாலென் பசுத்துவம் போயுயும 
வண்ண மாக மனோலயம் வாய்க்குமே . 


60 


கண்ணு ணின்ற வொளியைக் கருத்தினை 
விண்ணு ணின்று விளங்கிய மெய்யினை 
யெண்ணி யெணணி யிரவும் பகலுமே 
நண்ணு கின்றவர் நான்றொழுத தெய்வமே, 


61 


வேறு . 


அறிவிற் கறிவுதாரகமென் றறிந்தே யறிவோ டறியாமை 
நெறியிற் புகுதா தோர்படித்தாய் நின்ற நிலையுநதெரியாது 
குறியற் றகண்டா தீதமயக் கோதிலமுதே யெனை ககுறுகிய 
பிறிவற் றிருக்க வேண்டாவோ பேயேற்கினிநீ பேசாயே . 


62 


இன்பக் கடலிற் புகுந்திடுவா னிரவும் பகலுந்தோற்றாமல் , 
அன்பிற் கரைந்து கரைந் துருகி யண்ணா வரசே யெனக்கூவிப் , 
பின்புற் றழுஞ்சே யெனவிழி நீர் பெருக்கிய பெருக்கிப் பித்தா 
கித் , துன்பக் கடல்விட் டகல்வேனோ சொரூபா னந்தச சுடர்க் 
கொழுந்தே . 

68 


788 வேதாந்த மநநசிந்தாமணி. 

சூட்டி யெனதென் றிடுஞ்சுமையைச் சுமத்தி யெனையுஞ் 
சுமையாளாக் , கூட்டிப் பிடித்து வினைவழியே கூத்தாட் டினையே 
நின தருளால், வீட்டைக் கருது மபபோது வெளியா முலக விய 
ப்பனைத்து , மேட்டுக் கடங்காச் சொபபனம்போ லொதா யிரு 
ந்த தென்சொல்வேன் . 

64 


உனக்குநா னடித்தொண் டாகி யுன்னடிக் கன்பு செய்ய 
எனக்கு நீ தோற்றி யஞ்சே லென்னுநா ளெந்த நாளோ 
மனக்கிலே சங்க டீாநத மாதவாக கிரண்டற் றோங்குக 
தனக்குகே ரில்லா வொன்றே சசசிதா னந்த வாழ்வே . 


65 


ஆதியாய் நடுவா ய 5 தமாய்ப பாதம யாவுமற் றகம்புற 
நிறைந்த , சோதியாய்ச் சுகமா யிருந்தவெம பெருமான் றொண் 
டனேன் சுகத்திலே யிருக்கப , போதியா வண்ணங் கைவிடன் 
முறையோ புன்மையே னென்செய்கேன் மனமோ , வாதியா 
நின்ற தன்றியும புலன்சோ வாயிலோ தீயினுங் கொடிதே. 66 

ஞானமே வடிவாய்த தேடுவார் தேடு நாட்டமே நாட்டத்து 
ணிறைந்த , வானமே யெனக்கு வந்துவா தோங்கு மார்க்கமே 
மருளாதா மறியா, மோனமே முதலே முததிால வித்தே முடி 
விலா வினபமே செய்யுந் , தானமே தவமே நின்னைநா னினைந் 
தேன் றமியனேன றனை மறப பதறகே . 

7 
மறமலி யுலக வாழ்க்கையே வேண்டும் வந்துநின் னன்பர் 
தம பணியா , மறமது கிடைக்கி னனறியானந்த வற்புத நிட்டை 
யினிமித்தந , துறவது வேண்டு மௌனியா யெனக்குத் தூயநல 
லருடரி னினனம , பிறவியும் வேண்டும யானென திறக்கப பெற் 
றவர் பெற்றிடும் பேறே 

68 
பே 
வரும்போ மென்னு மிருநிலைமை மன்னா தொருதன் மைத் 
தாகி , கரும்போ தேனோ முக்கனியோ வென்ன வென்னுட் கல 
துநலந் , தருமபோ ரின்பப் பொருளே நின் றன்னை நினைந்து நெக் 
குருகே , னிருமபோ கலலோ மரமோவென் னிதய மியாதென் 
நறியேனே . 


69 


வேதாந்த மநகசிந்தாமணி . 189 
உய்யும் படிக்குன் றிருக்கருணை யொன்றைக கொடுத்தா 
லுடையாய் பாழும் , பொய்பு மவாவு மழுக்காறும் புடைபட் 
டோடு நன் னெறியா , மெய்யு மறிவு பெறும் பேறும் விளங்கு 
மெனக்குன் னடியார்பாற் , செய்யும் பணியுங் கைகூடுஞ் சிந் 
தைத் துயருந் தீர்ந்திடுமே 

70 


பொருளைப் பூவைப் பூவையரைப் பொருளென் றெண்ணு 
மொருபாவி யிருளைத் துரந்திட் டொளிநெறியை யென்னுட் 
பதிப்ப தென்று கொலோ தெருளத தெருள வனபர் நெஞ்சந் 
தித்தித் துருகத் தெவிட்டாத , வருளைப் பொழியுங் குணமு 
கிலே யறிவா னந்தத் தாரமுதே . 

11 


ஆசையெனும் பெருங்காற்று டிலவம்பஞ் செனவுமன 
தலையுங் கால , மோசம்வரு மிதனாலே கற்றது கேட் டதுந் தூர 
ந்து முத்திக் கான , நேசமுநல வாசமும் போய்ப் புலனாயிற் 
கொடுமைபற்றி நிற்பரந்தோ , தேசுபழுத தருள் பழுத்த பரா 
பரமே நிராசையின்றேற் றெய்வ முண்டோ. 

72 


முன்னிலைச்சுட் டொழுதியெனப் பலகாலு நெஞ்சே நான் 
மொழிந்தே னேநின , றன்னிலையைக் காட்டாதே யென்னையொ 
ன்றாச் சூட்டாதே சரணான் போநத , வருநிலையே நிலையந்த நிலை 
யிலே சித்திமுத்தி யனைத்தும் தோன்று , நன்னிலையீ தன்றியிலை 
சுகமென்றே சுகர்முதலோர் நாடினாரே . 

13 
பொறியிற் செறியைம புலக்கனியைப் புந்திக் கவராற் புகு 
ந்திழுத்து , மறுகிச் சுழலு மனக்குரங்கு மாள வாளா வி 
பேனோ , வறிவுக் கறிவாய்ப் பூரணமாய கண்டானந்த மயமாகிப் , 
பிறிவற் றிருக்கும் பெருங்கருணைப் பெம்மானேயெம பெரு 
மானே , 

14 


இருப 


வேறு . 


உரையுணர் விறந்து தம்மை யுணாபவ ருணர்வி னூடே 
கரையிலா வின்ப வெள்ளங் காட்டிடு முகிலே மாறாப் 
பரையெனுங் கிரணஞ் சூழ்ந்த பானுவே நின்னைப் பற்றித் 
திரையுலா நீர்போற் சித்தந் தெளிவனோ சிறிய னேனே . 


75 


190 வேதாந்த மநநசிக்தாமணி . 
கேவல சகல மின்றிக் கீழொடு மேலா யெங்கு 
மேவிய வருளின் கண்ணாய் மேவிட மேலா யின்பம் 
தாவிட வினபா தீதத தனியிடை யிருத்தி வைத்த 
தேவெனு மௌனி செம்பொற் சேவடி சிந்தை செய்வாம் . 76 


வேறு . 


போதமென்பதே விளக்கொவ்வு மவித்தைபொய் யிருளாந் 
தீதிலாவிளக் கெடுததிரு டேடவுஞ் சிக்கா 
தாதலாலறி வாயநினற விடத்தறி யாமை 
யேதுமில்லையென் றெமபிரான் சுருதியே யியம்பும . 


77 


காந்தமதை யெதிரகாணிற் கருந்தாது செல்லுமந்தக் காந் 
தத் தொன்றா, தேயாதவிட மெங்கேதா னங்கேதான் சலிப்ப 
றவு மிருக்கு மாபோற் , சாந்தபத பரம்பொருளே பற்றுபொரு 
ளிருக்கு மத்தாற் சலிககுஞ சிததம் , வாய்ந்த பொரு ளில்லையெ 
னிற் பேசாமை நின்றநிலை வாயக்குமன்றே. 

78 


சொல்லாலும் பொருளாலு மளவை யாலும் 

தொடாவொண்ணா வருணெறியைத் தொடர்ந்து நாடி 
நல்லார்க ளவையகததே யிருக்க வைத்தாய் 

நன்னா நெஞசந் தன்னலமு நணுகுவேனோ 
இல்லாளி யாயுலகோ டுயிரை யீன்றிட் 

டெண்ணரிய யோகினுக்கு மிவனே யென்னக் 
கல்லாலின் கீழிருந்த செக்கர் மேனிக் 
கற்பகமே பராபரமே கயிலை வாழ்வே . 

19 


-- 


குலமிலான் குணங் குறியிலான் குறைவிலான் கொடிதாம் 
புலமிலான் றனக்கென்னவோர் பற்றிலான் பொருந்து 
மிலமிலான் மைந்தர் மனைவியில்லா னெவனவன் சஞ் 
சலமிலான் முத்திதரும் பரசிவ னெனத் தகுமே . 

நானெனவு நீயெனவு மிருதன்மை நாடாம னடுவே சும்மா , 
தானமரு நிலையிதுவே சத்தியஞ்சத் தியமென நீ தமியனேற்கு, 


80 


வேதாந்த மநநசிந்தாமணி 


791 


மோனகுரு வாகியுங்கை காட்டினையே திரும்பவுநான் முளைத் 
துத் தோன்றி , மான தமார்க் கம்புரிந்திங் கலைந்தேனே பராதே 
னே வஞ்சனேனே 

81 


வேறு , 


தன்மயஞ் சபாவஞ் சுத்தந் தண்ணருள் வடிவஞ் சாந்த 
மின்மய மான வண்ட வெளியுரு வான பூர்த்தி 
யென்மய மெனக்குக் காட்டா தெனையப கரிக்க வந்தே 
சின்மய மகண்டா காரந் தக்ஷிணா திகக மூர்த்தம் . 


82 


வான்பொருளாகி யெங்குகியிருப்ப வந்தெனைக் கொடுத்து 
நீயாகா, தேன்பொருள் போலக் கிடக்கின்றேன் முன்னை யிரு 
வினை வாதனை யென்றோ, தீன்பொரு ளான வமிர்தமே நின்னைச் 
சிந்தையிற் பாவனை செய்ய , நானபொரு ளானே னல்லனல் 
லரசே நானிறந் திருப்பது நாட்டம் 

83 


ம . 


வேறு . 


உளவ றிந்தெலா நின்செய லாமென வுணாநதோர்க் 
களவி லானந்த மளித்தனை யறிவிலாப் புன்மைக் 
களவு நாயினேற் கிவ்வண மமைத்தனை கருத்துத் 
தளருந் தன்மையிங் காரொடு புகலுவேன் றக்கோய் . 


84 


வேறு . 


பரவரிய பாசிவமா யதுவெனலாய் நானெனலாய்ப் பாச 
சாலம் , விரவிநின்ற விசித்திரத்தை யைக்யபதத் தினிதிருந்த 
விவேகா தன்னை , விரவுபக னினைப்புமறப் பெனுந்தொந்த மறி 
யாரக ளிதயம வேதச , சிரமெனவாழ் பராபரத்தை யானந்த நீங் 
காத சிதாகா சத்தை . 


85 


அத்துவித வனுபவத்தை யனந்தமறை யின்னமின்ன மறி 
யே மென்னு , நித்தியத்தை நிராமயத்தை நிர்க்குணத்தை தன் 
னருளா னினைவுக் குள்ளே , வைத்துவைதது பார்ப்பவரைத் தா 
னாக வெநநாளும் வளாத்துக காக்குஞ், சித்தினைமா தூவெளி 
யைத் தன்மயமா மானந்தத் தெய்வந் தன்னை . 

86 


192 வேதாந்த மநநசிந்தாமணி. 

ன்னிலே தானாக நினைந்து கனிந் தவிழ்ந்து சுக சமாதி யா 
கப் , பொன்னிலே பணிபோலு மாயை தரு மனமேயுன் புரைக 
உர்ந்தா , யென்னினோ யான் பிழைப்பே னெனக்கினியா ருன் 
போல்வா ரில்லையில்லை , யுன்னிலோ திருவருளுக் கொப்பாவா 
யென்னுயிர்க்கோ ருறவு மாவாய் 

87 
உறவுடலை யெடுத்தவரிற் பிரமாதி யேனுமுனை யொழிந்து 
தள்ளற் ,, கறவுமரி தரிதன்றோ விகபரமு முன்னையன்றி யாவ 
துண்டோ , வறிதிலுனை யசத்தென்னல் வழக்கன்று ச 
வும் வாழ்தது வேனென் , சிறுமைகெடப் பெருமையினின் சென் 
மமதே யத்தினினீ செல்லல் வேண்டும் . 

88 


வேறு. 


நடக்கினு மோடினு நிற்கினும் வேறொரு நாட்டமின்றி 
கிடக்கினுஞ செவவி திருக்கினு நல்லருட் கேள்வியிலே 
தொடக்குமென னெஞச மனமற்ற பூரணத தொட்டிக்குளே 
முடக்குவன் யான்பர மானந்த நித்திரை மூடிடுமே . 89 
எண்ணாத தெண்ணிய நெஞ்சே துயரொழி யென்னிரண்டு 
கண்ணே யுறங்குக வென்னாணை முக்கட் கருணைப்பிரான் 
தண்ணார் கருணை மொளனத்தி னான் முத்தி சாதிக்கலாம் 
நண்ணாத தொன் றில்லை யெலலா நலமு நமக்குளவே . 


90 


நா 


மற்றச் சடலத்தை யொன்பது வாச னடைமனையைச் 
சோற்றுப் பசையினை முமமல பாண்டத் தொடக்கறையை 
யாற்றுப் பெருக்கனன கன்மப பெருக்கை யடர்கிருமிச் 
சேற்றைத துணையென்ற நாப்க்குமுண் டோகதி சேர்வதுவே , 
சித்த மவுனி வடபான் மவுனிநா தீபகுண்ட 
சுத்த மவுனி யெனுமூவ ருக்குந் தொழும்பு செய்து 
சத்த மவுனமு தன்மூன்று மௌனமுந் தான்படைத்தே 
னித்த மவுனமல் லாலறி யேன்மற்றை நிட்டைகளே . 92 


சொல்லாற் றொடர்பொரு ளாற்றொட ராப்பரஞ் சோதிநின்னை 
வல்லாளர் கண்ட வழிகண்டி லேன்சக மார்க்கத்திலுஞ் 
செல்லாதென் சிந்தை நடுவே கிடந்து திகைத்துவிம்மி 
யல்லா ன துபக லானதும் வாய்விட் டாற்றுவனே . 


798 


வேதாந்த மககசிந்தாமணி . 
சும்மா விருக்கச் சுகஞ்சுக மென்று சுருதியெல்லா 
மம்மா நிரந்தரஞ் சொல்லவுங் கேட்டு மறிவின்றியே 
பெம்மான் மௌனி மொழியையுந் தப்பியென் பேதமையால் 
வெம்மாயக் காட்டி லலைந்தே னந்தோவென் விதி வசமே . 94 


95 


எல்லாஞ் சிவன்செய லென்றறிந் தாலவ னின்னருளே 
யல்லாற் புகலிடம் வேறுமுண் டோவது வேநிலையா 
நில்லா யுன்னாற்றமி யேற்குக் கதியுண்டிந் நீணிலத்திற் 
பொல்லா மயக்கத்தி லாழ்ந்தாவ தென்ன புகனெஞ்சமே . 
மறக்கின்ற தன்மை யிறத்தலொபபாகு மனம தொனறிற் 
பிறக்கின்ற தன்மை பிறத்தலொப் பாகுமிப் பேய்பபிறவி 
இறக்கின்ற வெல்லைக் களவில்லை யேயிந்தச சனமவல்லல் 
துறக்கின்ற நாளெந்த நாள்பர மேநின் றொழுமபனுக்கே . 
கற்றும் பலபல கேள்விகள் கேட்டும் கறங்கெனவே 
சுற்றுந் தொழில்கற்றுச சிற்றின்பத தூடு சுழலினெனனாங் 
குற்றங் குறைந்து குணமே லிடுமன்பர் கூட்டததையே 
முற்றுந் துணையென நம்புகண் டாய் சுத்த மூடநெஞ்சே. 


96 


97 


உடல் பொய் யுறவாயி னுண்மை யுறவாகக் 
கடவாரார் தண்ணருளே கண்டாய்- திடமுடனே 
யுற்றுப்பார் மோன னொரு சொல்லே யுண்மை நன்றாப் 
பற்றிப்பார் மற்றவெல்லாம் பாழ் . 

98 
பாராதி பூதமெல்லாம் பார்க்குங்கா லப்பரத்தின் 
சீராக நிற்கும் திறங்கண்டாய் - நேராக 
நிற்குந் திருவருளி னெஞ்சேயா நிற்பதல்லாற் 
கற்குநெறி யாதினிமேற் காண் . 

99 
கேட்டலுடன் சிந்தித்தல் கேடிலா மெய்ததெளிவால் 
வாட்டமறா வுறபவநோய் மாறுமோ- நாட்டமுற்று 
மெய்யான நிட்டையினை மேவினர்கட் கன்றோதான் 
பொய்யாம் பிறப்பிறப்பும் போம் . 

100 
அற்ப மனமே யகிலவாழ் வத்தளையுஞ் 

[ன் 
சொற்பனங்கண்டாயுண்மை சொன்னேனான் - கற்பனையொ 

100 


101 


194 வேதாந்த மநகசிந்தாமணி. 

றில்லா விடத்தே யெனைச்சும்மா வைத்திருக்கக் 
கல்லாய்நீ தானோ கவி . 
அப்பொருளு மான் மாவு மாரண நூல் சொன்னபடி 
தப்பிலாச் சித்தொன்றாஞ் சாதியினா- லெப்படியுந் 
தேரிற் றுவிதஞ் சிவாகமமே சொல்லுநிட்டை 
யாருமிடத தததுவித மாம 


102 


அறிவி லறியாமை யற்றறிவாய் நின்று 
பிறிவறவா னந்தமயம் பெற்றுக் - குறியவிழ்ந்தா 
லனறைக் குடலவேண்டே னையாவிவ் வாக்கையையே 
யென்றைக்கும வேண்டுவனே யான் . 


103 


அறிந்த வறிவெல்லா மறிவன்றி யில்லை 
மறிந்த மன மற்ற மவுனஞ- செறிந்திடவே 
நாட்டினா னாநாத நாட்டிற் குடிவாழ்க்கை 
கூட்டினான் மோன குரு . 


104 


வேறு . 


இருப்பா யிருந்திடப்பே ரின்ப வெளிக் கேநமக்குக் 
குருபபாாவை யல்லாமற் கூடக் கிடைத்திடுமோ 
அருட்பாய் நமக்காக வாளவந்தார் பொன்னடிக்கீழ் 
மருடபேயர் போலிருக்க வாகண்டாய் வஞ்சநெஞ்சே. 105 
வந்த வரவை மறந்துலகாய் வாழ்ந்து கன்ம 
பந்த முறவுன்னைப் படிப்பிக்கக் கற்றவாயா 
ரிந்தமதி யேனுனக்கிங் கென்மதிகே ளென்னாலே 
சந்ததெநெஞ் சேபரத்தின் சாரினின்ப முண்டாமே. 106 


காடுங் கரையு மனக்குரங்கு கால்விட்டோட வதன்பிறகே , 
யோடுந தொழிலாற பயனுளதோ வொன்றாய்ப் பலவா யுயிர்க் 
குயிரா , யாடுங் கருணைப் பரஞ்சோதி யருளைப் பெறுதற் கன்பு 
நிலை , தேடும் பருவ மிதுகண்டீர் சேர வாருஞ் சகத்தீரே . 107 

காக முறவு கலந்துண்ணக்கண்டீ ரகண்டா காரசிவ , போக 
மெனும் பேரின்ப வெள்ளம பொங்கித் ததும்பிப் பூரணமா , யேக 


வேதாந்த மககசிந்தாமணி . 795 
வுருவாய்க் கிடக்கு தையோ வின்புற் றிடநா மினியெடுத்த , தே 
கம் விழுமுன் புசிப்பதற்குச சேர வாருஞ் சகததீரே . 108 


வாவிக் கமல மலர்வண்டாய்த் துவண்டு துவண் 
டாவிக்கு ணின்றவுனக் கன்புவைத்தார்க கஞ்சலென்பாய் 
பூவிற்கும வான்கடையிற் புலவிறபோா போலவொன்றைப் 
பாவிக்க மாட்டேன் பதியே பராபரமே . 

109 
ஆக்குவை மாயை யாவு நொடியினி லவற்றை மாள 
நீககுவை நீக்க மில்லா நினைப்பொடு மறப்பு மாற்றிப் 
போக்கொடு வரவு மின்றிப் புனிதநல் லருளா னந்தந் 
தாக்கவுஞ் செய்வா யன்றோ சச்சிதா னந்த வாழ்வே 110 


நெறிபார்க்கி னின்னையன்றி யகிலம் வேறோ 
நிலநீர் தீககால் வானு நீயலாத 
குறியாது மில்லை யென்றால் யாங்கள் வேறோ 
கோதையொரு கூறுடையாய கூறாய கூறாய் . 


11 


பொருளே நின்பூரண மேலிட்ட காலம் 
போக்குவர வுணடோதற போத முண்டோ 
விருடானுண் டோவலலால் வெளிதா னுண்டோ 
வின்பமுண்டோ துன்பமுண்டோ யாமங் குணடோ . 112 


பாாத்தனவெல லாமழியு மதனாற் சுட்டிப் 
பாராதே பார்த்திருக்கப் பரமே மோன 
மூர்த்திவடி வாயுணர்த்துங் கைகாட்டுண்மை 
முற்றியென தலலல்வினை முடிவ தென்றோ 


113 


உரையிறந்த வன்பருளத தோங்கொளியா யோங்கிக் 

கரையிறந்த வின்பக் கடலே பராபரமே 


1 


திக்கொடுகீழ் மேலுந் திருவருளாம் பொற்பறிந்தோர் 

கைக்குள் வளர் நெல்லிக கனியே பராபரமே , 


2 


196 வேதாந்த மக்கசிந்தாமணி 
வாக்காய் மனதாய் மனவாக கிறந்தவர்பாற் 

றாக்காதே தாக்குந் தனியே பராபரமே . 
வானந்த மண்ணினந்தம் வைத்துவைத்துப் பார்க்கவெனக் 

கானந்தந் தந்த வரசே பராபரமே .. 
வானமெல்லாங் கொண்ட மௌன மணிப் பெட்டகத்துக் 
கானபணி யான வணியே பராபரமே . 

5 
ஓடு மிருநிதியு மொன்றாகக் கண்டவர்க 
ணாடும் பொருளான நட்பே பராபரமே . 

6 
சொல்லும் பொருளுமற்றுச் சும்மா விருப்பதற்கே 
யல்லும் பகலுமெனக காசை பராபரமே , 

7 
நேச நிருவிகற்ப நிட்டையலலா லுன்னடிமைக் 
காசையுண்டோ நீயறியா தன்றே பராபரமே . 

8 
இரவுபக லற்றவிடத் தேகாந்த யோகம் 
வரவுரு திருக்கருணை வையாய் பராபரமே . 

9 
முன்னொடுபின் பக்க முடியடி நாப் பண்ணறகின் 

றனனொடுநா னிறபதென்றோ சாற்றாய் பராபரமே . 10 
ஆங்கார மற்றுன் னறிவான வன்பருக்கே 
தூங்காத தூககமது தூக்கும் பராபரமே . 

11 
கெட்டியென்றுன் னன்பர்மலங் கெட்டயர்ந்தோர் பூரணமார் 

தொட்டிலுக்குட் சேய்போற றுயின்றா பராபரமே . 12 
ஒன்றைநினைந் தொன்றைமறந் தோடுமன மெல்லா நீ 

யென்றறிந்தா லெங்கே யியங்கும் பராபரமே . 13 
கொழுந்தில் வயிரமெனக கோதறவுள் ளன்பி 

லழுந்து மவாக்கே சுகமுண் டாகும பராபரமே . 14 
அல்லும் பகலு மறிவாகி நின்றவர்க்கே 

சொல்லும் பொருளுஞ் சுமைகாண் பராபரமே . 15 
அந்தக் கரண மடங்கத் துறப்பதுவே 
யெந்தத் துறவினுநன் றெந்தாய பராபரமே . 

16 
தன்னை யறிந்தாற் றலைவன் மேற் பற்றலது 

பின்னை யொரு பற்றுமுண்டோ பேசாய் பராபரமே , 11 


வேதாந்த மககசிந்தாமணி 


197 


தன்னை யறிந்தருளே தாரக மாநிற்பதுவே 
யுன்னை யறிதற் குபாயம் பராபரமே . 

18 
கற்றகலை யானிலைதான் காணுமோ காண்பதெல்லா 
மற்றவிடத்தே வெளியா மன்றோ பராபரமே . 

19 
வான் காண வேண்டின் மலையேற லொக்கு முன்னை 

நான்காணப் பாவனை செய் நாட்டம் பராபரமே . 20 
மாயா சகமிலையேன் மற்றெனக்கோர் பற்றுமிலை 
நீயேநா னென் றுவந்து நிற்பேன் பராபரமே . 

21 
வண்டாய்த் துவண்டு மௌன மலரணை மேற் 

கொண்டார்க் கோவின்பங் கொடுப்பாய் பராபரமே . 22 
பார்க்கினண்ட பிண்டப பரபபனைத்து நின்செயலே 
யார்க்குஞ் செயலிலையே யையா பராபரமே . 

23 
விரிந்த மனமொடுங்கும் வேளையினா னாகப் 
பரந்தவருள் வாழி பதியே பராபரமே , 

24 
பாலரொடு பேயர்பிததர் பான்மையென நிற்பதுவே 
சீலமிகு ஞானியாதஞ் செயகை பராபரமே , 

25 
கங்குல்பக லற்ற திருக் காட்சியாகள் கண்டவழி 

யெங்குமொரு வழியே யெந்தாய் பராபரமே . 26 
காயநிலை யல்லவென்று காணபா ருறங்குவரோ 

தூயவருட் பற்றாத் தொடாவார் பராபரமே . 
பஞ்சசுத்தி செய்துநின்னைப் பாவித்துப் பூசை செய்தால் 
விஞ்சிய ஞானம் விளங்கும பராபரமே , 

28 
அன்பர்பணி செய்யவெனை யாளாக்கி விட்டுவிட்டா 
லின்பநிலை தானேவந் தெய்தும் பராபரமே 

29 
மூர்த்தி தலந் தீர்த்த முறையாற் றொடங்கினர்க்கோர் 

வார்த்தை சொலச் சற்குருவும் வாய்க்கும் பராபரமே . 30 
விரும்புஞ் சரியைமுதன் மெய்ஞஞான நான்கு 

மரும்புமலர் காய்கனிபோ லன்றோ பராபரமே. 81 
வந்ததையும் போனதையும் வைத்துவைத்துப் பார்த்திருந்தாற் 
சிந்தை விதமகிதஞ் சேரும் பராபரமே . 

32 


27 


34 


198 வேதாந்த மககசிந்தாமணி. 
ஏறுமயிர்ப் பாலமுணர் விந்தவிட யங்கணெருப் 
பாறெனவு நன்றா வறிந்தேன்பராபரமே. 

33 
மாய மயக்கொழிந்தார் மெற்றொன்றை நாடுவரோ 

நேயவரு ணிலையி னிற்பார் பராபரமே . 
நித்திரையிற் செத்தபிண நேருமுடற் கிச்சைவையாச் 
சுததாகளே நல்ல துறவோர் பராபரமே. 

35 
நீர்ப்புற் புதமாய் நினைவருட்கே நின்றழியப்ப 

பார்ப்பதல்லால் வேறொன்றைப் பாரேன் பராபரமே . 36 
நீர்க்குமிழி போலென் னினைவுவெளி யாய்க்கரையப் 

பார்க்குமிட மெல்லா மென்பாாவை பராபரமே . 37 
எல்லாரு மின்புற றிருக்க நினைப்பதுவே 
யல்லாமல் வேறொன் றறியேன் பராபரமே , 

88 
தேடாத தேட்டினரே செஙகை துலாக்கோல்போல் 
வாடாச சமனிலையில் வாழ்வார் பராபரமே . 

39 
படிப்பற்றுக் கேள்வியற்றுப் பற்றற்றுச் சிந்தைத் 

துடிப்பற்றாக் கன்றோ சுகங்காண் பராபரமே . 40 
சித்திநெறி கேட்டல் செகமயக்கஞ் சன்மமற 

முத்திநெறி கேட்டன் முறைகாண் பராபரமே . 41 
கண்டவடி வெல்லாங் கரைக்கின்ற வஞ்சனம்போ 

லண்டமெல்லா நின்னருளே யன்றோ பராபரமே . 42 
கொலைகளவு கட்காமங் கோபமவிட் டாலன்றோ 

மலையிலக்கா நின்னருடான் வாய்க்கும் பராபரமே . 43 
சொல்லிப் பதர்களைந்து சொன் முடிவு காணாதார் 
நெல்லிற் பதர்போல நிற்பார் பராபரமே . 

44 
அழுக்காற்றா னெஞ்ச மழுங்கிய புன்மாக்க 

ளிழுக்காற்றா லின்பால மெய்தார் பராபரமே . 45 
குற்றங் குறைய குணமே லிடவருளை 
யுற்றவரே யாவிக் குறவாம் பராபரமே . 

46 
சென்றவிட மெல்லாந் திருவருளே தாரகமா 
நின்றவர்க்கே யானந்த நிட்டை பராபரமே . 

47 


வேதாந்த மகாசித்தார்கள் . 


799 


48 


49 


50 


51 


காட்டத் திலங்கி கடைய வந்தா லென்னவுன்னும் 

நாட்டத்தி லூடுவந்த நட்பே பராபரமே . 
இன்பநிட்டை யெய்தாமல் யாதெனினுஞ் சென்றுமனம் 

துன்புறுதல் வன்பிறவித் துக்கம் பராபரமே . 
தன்மயமாய் நின்றநிலை தானேதா னாகிநின்றா 

னின் மயமா யெல்லா நிகழும் பராபரமே . 
சிநதையுமென் போலச செயலற் றடங்கிவிட்டால் 

வந்ததெலா நின்செயலா வாழ்வேன் பராபரமே . 
காச்சச சுடர் விடும்பொற் கட்டிபோ னின் மலமாய்ப 

பேச்சற் றவரே பிறவார் பராபரமே . 
பற்றொழிந்து சிந்தைப் பதைப் பொழிந்து தானேதா 

னற்றிருப்ப தென்றைக் கமைப்பாய் பராபரமே. 
பட்டப் பகல்போலப் பாழ்த்தசிநதை மாளினெலலாம் 

வெட்ட வெளியாக விளங்கும பராபரமே 
நீயே நானென்று நினைப்பு மறப்புமறத் 

தாயே யனையவரு டந்தாய் பராபரமே 
நித்திரையும் பாழ்த்த நினைப்புமற்று நிற்பது 

சுத்த வருணிலைநீ சொல்லாய் பராபரமே . 


52 


50 


54 


55 


பதுவோ 


56 


அந்த முடனாதி யளவாம லென்னறிவிற 

சுநதரவான் சோதி துலங்குமோ பைங்கிளியே. 57 
தூங்கிவிழித் தென்னபலன் வாங்காமற் றூங்கிநிற்கும் 

பாங்குகண்டா லன்றோ பலன் காண்பேன் பைங்கிளியே . 58 


வேறு 


நீர்க்குமிழி பூணமைத்து நின்றாலு நில்லாமெய் 

பார்க்கு மிடத்திதன்மேற் பற்றறுவ தெந்தாளோ . 59 
வேட்டைப் புலப்புலையர் மேவாத வண்ணமனக 

காட்டைத் திருத்தி கரைகாண்ப தெந்தாளோ 60 
எல்லா மிறந்தவிடத் தெந்தைநிறை வாமவடிவைப் 
புல்லாமற் புல்லிப் புணருநா ளெந்நாளோ 

61 
குற்றச் சமயக் குறமபடாந்து தற்போத 

மற்றவர்கட் கற்றபொருட் கன்புவைப்ப தெந்நாளோ, 62 


கற்பதெல்லாங் கற்றேமுக் கண்ணுடையாய் நின்பணியாய் 
கண்டவிட மெல்லாங் கடவுண்மய மென்றறாது ( ளோ . 

கொண்டநெஞ்சர் நேயநெஞ்சிற் கொண்டிருப்ப தெந்தா 
பாக்கியங்க ளெல்லாம் பழுத்து மனம்பழுத்தோர் 

நோக்குந் திருக்கூத்தை நோக்கு நா ளெநநாளோ . 64 , 
எவ்வுயிருந் தன்னுயிர்போ லெண்ணுந் தபோதனர்கள் 

செவ்வறிவை நாடிமிகச் சிந்தைவைப்ப தெந்நாளோ . 65 
இருநிலனாய்த் தீயாகி யென்ற திருப்பாட்டின் 

பெருநிலையைக் கண்டணைந்து பேசசறுவ தெந்நாளோ . 66 
உன்னினுன்னு மென்ற வுறுமொழியா லென்னிதயந் 

தன்னிலுன்னி நன்னெறியைச் சாருநா ளெந்தாளோ . 67 
நினைப்பறவே தானினை நதே னென்ற நிலைநாடி 

யனைத்துமா மப்பொருளி லாழுநா ளெந்தாளோ . 68 
திரையற்ற நீர்போற் றெளியவெனத் தோந்த 

வுரைபற்றி யுற்றங் கொடுங்குநா ளெந்தாளோ . 69 
அறிவோ டறியாமை யற்றறிவி னூடே 
குறியி லறிவுவந்து கூடுநா ளெநநாளோ 

70 
போக்குவர வற்றவெளி போனிறைந்த போதநிலை 
நீக்கமறக் கூடி நினைப்பறுவ தெந்நாளோ 

71 
ஓராமன் மந்திரமு முன்னாம னம்புரனைப் 
பாராமற் பார்த்துப் பழகுநா ளெந்தாளோ , 

72 
என்ன தியா னென்பதற வெவவிடமு மென்னாசான் 

சன்னிதியாக கண்டுநிட்டை சாதிப்ப தெந்தாளோ 73 
முச்சகமே யாதி முழுதுமகண் டாகார 
சச்சிதானந்தசிவந் தானென்ப தெந்நாளோ 

74 
வெவ்வடியும் பூரணமா மெந்தையுரு வென்றிசைந்த 

வவ்வடிவுக் குள்ளே யடங்குநா ளெந்நாளோ . 
15 
தூங்காமற் வாங்கி சுகப்பெருமா னின்னிறைவி 
னிங்காமனிற்கு நிலைபெறவுங் காண்பேனோ 

16 
கண்ணாடி போலவெல்லாங் காட்டுந் திருவருளை 

உண்ணாடி யையா வுருகவைத்தா லாகாதோ. 77 


. 


நிற்பது கற்றன்றோ நிருவிகற்ப மாவதுவே 


வ. 


18 


சங்கர சங்கர சம்பு -சிவ 
சங்கர சங்கர சங்கர சம்பு. 


சங்கர . 


குஞ் , 


சங்கர 


ஆதி யனாதியு மாகி - எனக் - கானந்த மாயறி வாய்நின்றி லவ் 

சோதி மௌனியாய்த் தோன்றி - அவன் - சொல்லாத வாரத் 
தையைச் சொன்னாண்டி தோழி . 

சங்கா 
சொன்ன சொல் லேதென்று சொல்வேன் - என்னைச்-சூதாய்த் 
தனிக்கவே சும்மா விருத்தி , முன்னிலை யேதுமில் லாதே - சுக - 
முற்றச்செய் தேயெனைப் பற்றிக் கொண்டாண்டி , சங்கர 

பற்றிய பற்றற வுள்ளே-தன்னைப் பற்றச்சொன் னான்பற்றிப் 
பார்த்த விடத்தே , பெற்றதை யேதென்று சொல்வேன் - சற்றும் - 
பேசாத காரியம் பேசினான் தோழி . 

பேசா விடும்பைகள் பேசிச் சுத்தப் பேயங்க மாகிப் பிதற் 
றித் திரிந்தேன் , ஆசா பிசாசைத் துரத்தி - ஐய னடியிணைக் 
கீழே யடக்கிக் கொண்டாண்டி . 

சங்கர 
அடக்கிப் புலனைப் பிரித்தே - அவ - னாகிய மேனியி லன்பை 
வளர்த்தேன் , மடக்கிக்கொண் டானெனனைத் தன்னுட் - சற் 
றும் - வாய்பேசா வண்ண மரபுஞ் செய்தாண்டி 

சங்கா 
மாபைக் கெடுத்தனன் கெட்டேன் - இத்தை வாய்விட்டுச் 
சொல்லிடின் வாழ்வெனக் கில்லை , கரவு புருஷ னுமல்லன் - என் 
னைக் - காக்குந் தலைமைக் கடவுளகாண் மின்னே . சங்கர 

கடலின் மடைவிண்ட தென்ன - இரு - கண்களு மானந்தக் 
கண்ணீர் சொரிய , உடலும் புளகித மாக - என - துள்ள முருக 
வுபாயஞ் செய்தாண்டி . 


சங்கா 


வ 


உள்ளது மில்லது மாய்முன் - னு - ணர்வது வாயுன் னுள 
கண்ட தெல்லாம் , தள்ளெனச் சொல்லியென் னையன் - என்னைத 
தானாக்கிக் கொண்ட சமர்த்தைப்பாா தோழி சங்கர 

பாராதி பூதநீ யல்லை - உன்னிப் - பாரிந் திரியங் கரணநீ யல்லை , 
யாரா யுணர்வும் யென்றான் - ஐய - னன்பா யுரைத்தசொல் லானந் 

சங்கர 


1 


802 


வேதாந்த மநகசிந்தாமணி 


. 


சங்கர 


அன்பருக் கன்பான மெய்யன் - ஐய - னானந்த மோன னருட் 
குரு நாதன் , தன்பாதஞ் சென்னியில் வைத்தான் - என்னைத் - தா 
னறிரு தேன் மனந தானிறரு தேனே . 

சங்கர 
இறப்பும் பிறப்பும் பொருந்த - எனக - கெவ்வண்ணம் வந்த 
தென் றெண்ணியான் பார்க்கின் , மறப்பு நினைப்பு மாய்கி 
ன்ற -வஞ்ச- மாயா மனத்தால் வளர்ந்தது தோழி . சங்கா 

மனதேகல் லாலெனக் கன்றோ-தெய்வ -மௌன குருவாகி 
வந்துகை காட்டி , எனதாம் பணியற மாற்றி - அவ - னின்னருள் 
வெள்ளத் திருத்திவைத் தாண்டி 
அருளா லெவையும பாரென்றான் - அத்தை 

அத்தை - யறியாதே 
சுட்டியென் னறிவாலே பார்த்தேன் , இருளான பொருள் கண்ட 
தல்லால் - கண்ட- வென்னையுங் கண்டில னென்னடி தோழி . சங்க 

என்னையுந் தன்னையும் வேறா உள்ளத் - தெண்ணாத வண்ண 
மிரண்டற நிறகச , சொன்னது மோவொரு சொல்லே - அந்தச் 
சொல்லால் விளைந்த சுசததையென் சொல்வேன் சங்கர 

விளையுஞ் சிவானந்த பூமி - அந்த - வெட்டவெளி நண்ணித் 
துட்டவிருளாக , களையைக் களைந்து பின் பார்த்தேன் - ஐயன் 
களையன்றி வேறொன்றுங் கண்டிலன் தோழி . 

சங்கர 
கண்டாா நகைப்புயிர் வாழ்க்கை -இரு கண்காண நீங்கவுங் 
கண்டோன் துயிறான் , கொண்டார் போற போனாலும் போகும் 
இதிற் - குணமேது நலமேது கூறாய் நீதோழி . 

நலமேது மறியாத வென்னைச - சுத்த - நாதாந்த மோனமா 
நாட்டந் தந்தேசஞ் , சலமேது மில்லாம லெல்லாம் - வல்லான் - 
றாளாலென் றலைமீது தாக்கினான் தோழி . 

தாக்குதல் லானந்த சோதி - அணு- தன்னிற்சிறிய வெனைத் 
தன்னருளாற , போக்கு வரவற் றிருக்குஞ்-சுத்த - பூரண மாக்கி 
னான புதுமைகாண் மினனே . 

சங்கர 
ஆக்கி யளித்துத் துடைக்குந் - தொழி - லத்தனை வைத்து 
மெள்ளததனையேனு 5 , தாக்கற நிற்குஞ் சமர்த்தன்-உள்ள சாட் 
சியைச் சிந்திக்கத் தக்கது தோழி . 

சங்கா 


சங்கர 


சங்கா 


சங்கா 


சங்கர 


லல 


வேதாந்த மககசிந்தாமணி . 808 
சிந்தை பிறந்தது மாங்கே - அந்தச் - சிந்தை யிறந்து தெளிந் 
ததுமாங்கே , எந்த நிலைகளு மாங்கே - கண்ட - யான்றா னிரண்டற 
றிருந்தது மாங்கே . 

ஆங்கென்று மீங்கென்று முண்டோ- சச்சி , தானந்த சோதி 
யகண்ட வடிவாய் , ஓங்கி நிறைந்தது கண்டாற் - பின்ன - ரொன் 
ரென்றிரண்டென் றுரைத்திடலாமோ , 

என்று மழியுமிக் காயம் - இத்தை - யேதுக்கு மெய்யென் றிரு 
ந்தீ ருலகீர் , ஒன்று மறியாத நீரோ- யம - னோலைவந் தாறசொ 
வுத்தரமுண்டோ. 

சங்கர 
உண்டோ நமைப்போல வஞ்சர்- மல -மூறித் ததும்பு முடலை 
மெய்யென்று , கொண்டோ பிழைப்பதிங் கையோ - அருட - 
கோலத்தை மெய்யென்று கொள்ள வேண்டாவோ . சங்கர 

வேண்டா விருப்பும் வெறுப்பும் - அந்த - வில்லங் கத்தாலே 
விளையுஞ் சனனம் , ஆண்டா னுரைத்த படியே -சற்று - மசையா 
திருந்து கொள் ளறிவாகி நெஞ்சே. 

சங்கர 
அறிவாரு மில்லையோ வையோ - எனனை - யாரென மறியாத 
வங்க தேசத்தில் , வறிதேகா மததீயிற் சிக்கி-உள்ள , வான்பொரு 
டோற்கவோ வநதேனான் றோழி . 

வந்த வரவை மறந்து - மிக்க - மாதா பொன் பூமி மயக்கத்தி 
லாழும் , இந்த மய்க்கை யறுகக - எனக , கொதை மெயஞஞான 
வெழில்வாள் கொடுத்தான் . 

வாளாருங் கண்ணியா மோகம் - யம - வாதைக் கனலை வளா 
க்குமெய் யெனறே , வேளா னவனுமெய விட்டான் - எனனின் - 
மிக்கோர் துறக்கை விதியனறோ தோழி . 

விதிக்கும் பிரபஞ்ச மெல்லாம் - சுதத -வெயினமஞ்ச ளென் 
னவே வேதாக மங்கள , மதிககு மதனை மதியா- அவா- மார்க்க 
துன்மார்க்கஞ் சன்மார்க்கமோ மானே . 

துன்மார்க்க மாதர் மயக்கம் - மனத்- தூயர்க்குப் பற்றாது 
சொன்னேன் சனகன் , தன்மார்க்க நீதிதிட் டாந்தம் - அவன . 
னானந்த மான சதானந்த னன்றோ. 

சங்கா 


சங்கர 


சங்கர 


சங்கர 


சக்கர 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 
அன்றென்று மாமென்று முண்டோ-உனக் - கானந்தம் வே 
ண்டி னறிவாகிச் சற்றே , நின்றாற் றெரியு மெனவே- மறை - நீதி 
யெம் மாதி நிகழ்த்தினான் றோழி . சங்கர சங்கர சம்பு . 


வ 


தேவிகாலோத்திரம் . 


ஆசைபய மையமாங் காரமுயிரக் கச்சமின்றிப் 
பாசம்விடல் கருணையுட னொருமைபத்தி ஞானமுத்திக் 
காசைமிக வுடையார் யோகதற் பாருமாய்ப் 
பேசியகா லோத்தரத்தின் வழிநிற்பா பெரியோரே . 

1 
வாயுவென மறுவுகின்ற மனமடங்கும் வகைதடுப்பா 
னாயவவ னரிபிரம னிநதிரன்சண் முகன் குருவு 
மேயபல தேவதைகள் யோகிதபோ தனனறிஞ 
னாயினெல்லா முடையானு மவனணங்கு நுணங்கிடையாய் . 2 
அறிவுநிலை தவமடக்கம் புண்ணியந்தியா னங்குணங்கள் 
நெறியுடைய பத்தி நெறிவுபா யநனைக்கின் 

றுகும்வளி யனையமன மடங்குவதன் றியாததுவே 
யறிவுடையோர் யிவையனைத்து மாமென்றே யறைகுவரால் . 3 
கருத்தடங்கின் முத்தியது கையகலிற் கட்டாகும் 
ரித்தபொரு ளிதுவென்ன வறிவுடைய மேதக்கோர் 
திருத்தகுநல் லறிவாலே சித்தத்தைத் திறம்பாம் 
லருத்தியுட னிலைநிறுத்து மதுவறிவின் பயனாமால் . 

4 


ம 


வேறு . 


ஒரு பொரு ளெக்காலத்து முளதாகிச் சிறப்பு டைத்தா 
பிருவினை யின்றி மேலா மின்பத்தை யளிப்ப தாகும் 
பொருவிலா விதன்மே லன்பு பொருந்திடா தாரு முண்டே 
திருவுலா வகன்ற கல்விச் சிறந்தசான் றோர்க டாமே . 


5 


யானெனு மதனை நீக்கி யேகமாய் நின்ற ஞான 
மாளவவ் வொளியாய்த் தோன்று மதுமுத்தி வித்து மாகித் 


வேதாந்த மககசிந்தாமணி . 

805 
தேனமர் கரிய கூந்தற் செய்யவாய்ப் பரந்து நீண்ட 
மானமர் விழியாய் மேலாம் யோகவத் தகமு மாமால் . 6 
மந்திரஞ் செபந் தியானம் பூசனை வணக்கம் வேண்டா 
வந்தமி லாத முத்திக் குபாயமே யறிய வேண்டும் 
சிந்தனை புறமே செல்லிற் றுயரமே திரிய மீட்கின் 
பந்தமாந் துன்ப நீங்கிப் பரமான வின்பஞ் சேர்வார் . 
புறனகங் கீழ்மேல் பக்கம் புணர்வதோர் பொருளுமில்லைத் 
திறனுடை யுருவ மெல்லாந் தானாகித் தேக மினறா 
யறன்முறை யடங்கு ஞான யோகினா லறியப் பட்ட 
விறன்மலி ஞானா நந்த மேன்மையாய் விளங்கா நிற்கும் . 8 


வேறு . 


எந்த வாருயிர் யாதொர பொருளினைச 
சிந்தை யாற்பற்றிக காரியஞ் செய்திடி 
னந்த யோனிய தாமென றறிவினால் 
பந்தமில பொருள் பற்றுத றக்கதே . 


9 


வேறு . 


கன்மபல மேதுமில்லைச் சுபாவமே காணுங்கால் 
தொன்மையுல குயிரில்லைத் தோன றுவதெல் லாமசத்து 
நன்மையினைத் தோற்றுவித்துப் பறறில தாய் நணுகரிய 
தென்னவறிந் தானுலகு மிலதாகிச் சுத்தனுமாம் 


10 


வானம் போல வடிவில் தாயெங்கும் 
ஆன தாகத் தியானமபண் ணாதவன் 
கானந் தன்னி லுலண்டெனக் கட்டுப்பட் 
டீன மான பிறப்பிறப் பெய்துமே . 


11 


யாவ ராயினு மெப்பிறப் பெய்தினும் 
ஆவ தாவ தருந்துய ராதலால் 
தீய துன்பஞ் செறுத்தற் பொருட்டந்தத் 
தூய ஞானச் சுடரைத் தொடர்வரே, 


12 


வேதாந்த மககசிந்தாமணி 


13 


மருவிய பொருண்மே லன்பாய் வானரம் போற் சரித்துத் 
திரியுமச சித்தந் தன்னைத் திருத்திச் சூனியத்தே நின்றால் 
மருவினோர் பிரித லின்றி வானவ ரறிவுக் கெட்டாப் 
பொருவிலா நித்த சுத்தப் பொருளினை யடைவ ரன்றே . 
மேலாய வின்ப மாகி விண்போலுட் புறம்ப தாகிக் 
காலாதி ததது வங்கள் கலவாது காய மின்றி 
மாலாய கரண மின்றி யறிவாகி யெங்குக காணும 
சீலாய ஞானஞ் சேர்ந்தோர் திரியா வா நந்தி யாவார் . 


14 


மூண்டு பற்றி முழங்கி யெழுங்கன 
லீண்டு காட்ட மிலதே லிலதாகும் 
தீண்டு மபபொரு ளின்றெனிற் சித்தமும் 
மாண்டு தோற்ற மிலதாய் மடிந்திறும் . 


15 


மோக மூர்ச்சிகை மாயை முதற்கன 
வாய சாக்கிர மல்லாச சுழுததியு 
மேய வெண்ணு மவததைக ளியாவையும் 
வீய நோற்பவர் வீடு விடாதவர் . 


16 


உடம்பி ரண்டு முயிர்பபுட னுள்ளமும் 
மடம்ப டும்மகங் காரமும் புந்தியும் 
திடம்ப டத்தன்னில் வேறெனச் சிந்திப்பா 
னுடம்பி லாஞான வுள்ளொளி யுள்ளுறும 


17 


திருத்தகு சமாதியைச் செய்யுங் காலத்துக் 
கருத்தெழுந் தடங்காது கலங்கும் மாயினும் 
வருத்தமா நித்திரை மருவு மாயினும் 
திரித்தறி வுறுத்துத்தன்னி லையிற் சேர்க்கவே . 


18 


ஆராத சித்தம் யாதோர் காலத்தி லடங்கு மானால் 
பேராமல் வருந்திக் காத்துப் பின்னைச்சிர் தனைகள் சென்று 


வேதாந்த மநகசிக்தாமணி . 


807 


சாராமல் வல்ல வாறு தடுத்துச்சார் வான வெல்லாஞ் 
சேராமன் மயக்க நீக்கித் திடமாகச் செய்து கொள்வான் . 19 
பற்றினாற் சலிக்கு முள்ளம் பற்றாதே பண்ணிக் கொள்க 
நிற்றலின் றெனினுந் தத்த நிலையினி னிறுத்திக் கொண்டால் 
பெற்றன மென்று பேணிப் பின்னைப்பே ராமற் காக்கும் 
நற்றவ ரன்றி யிந்த வுலகினி னல்லோ ரியாரே , 


20 


வேறு . 


பிறந்து பெற்ற வறிவாற் பெறும்பயன் 
நிறைந்த நீர்முகி னீங்கிய வானென 
வறிந்து தன்னை யமல வியாபகம் 
செறிந்து நல்ல தியானத் திருத்தலே 


21 


வேறு . 


வளியென மறுகுஞ் சித்த நெஞ்சிலே மருவி நிற்கும் 
தெளிவுற நடுவு கீழ்மேற் செலா வகை நிறுத்திக் கொண்டா 
லொளியுறு முள்ள மொன்றும் பாவியா துறவே நோக்கி 
யெளியவப் பொருண்மேல் பற்றற் றிருப்பவன் யோகி யாவான் . 


நித்திரையும் பராக்கினையு நீக்கிச் சித்த 

மொருநிலையு நீங்காமல் நிறுத்திக கொண்டாற் 
சித்தமொரு பொருளினை யுஞ் சேரா தாகிச 

சேரும்வகை சேராமற் செலல நின்று 
மத்தமன முதலான வவத்தை யொன்று 

மருவாத வகைநிற்கு மதுவே யா 
யாகும் 
முத்திநெறி யென்றுமறை யிடை விடாது 

முறையிடவு மாகமங்கண் மொழியுங் காணே . 23 
பொருண்முழுது மடையாமன் மனத்தை வாங்கி 

நெஞ்சகத்தே பொருந்துவித்த பொழுது தோன்றும் 
இருளறுநன் ஞானவொளி யது விளங்க 

வெப்பொழுதும் வா தனையே யியற்றிக் கொள்க 
பரமதுவா யிலதாகி யங்க மின்றிப் 
பற்றின்றி யவத்தையின்றி நின்ற வொன்றை 


வேதாந்த மநகசிந்தாமணி 
யுரனுடைய தியானிகளா யுறைகின் றாரே 
பிறப்பிலா வதநிலத்தை யுறுகின்றாரே . 

24 
துக்கசுக மாசைவெறுப் பென்று கூடுக 

துவந்துவங்க ளிரண்டவை போற் சொல்லப் பட்ட 
மிக்கதெய்வ மடவார்க டன்மா தன்ம 

மெய்ப்பலன்கள் பெறுவபே றுளவா மென்று 
தொக்கவுள மதுவாகும் பிற பை யாக்குந் 

தொடர்பெனவே துணிந்தந்தத் தொடாபை யாக்கும் 
தக்க பொருள் சார்வுயிரச்சார் வடைய நீக்குந் 
தவத்தோர்பாற் சிவம்வந்து சாருங் காணே . 25 


வேறு . 


ஆகத்தே யாங்கார வடிவதாகி யருவினை செய் தகங்கார 
மாகுமாய , மோகத்தைத் துறக்கின் மொழி யிற்படாத முத்தி 
தல மினிதளிக்க மொழிந்த தன் றிச , சோகத்தைத் தருமுடலை 
யெல்லாம் விட்டுச் சேராத வறிவாகிச சுத்தரூப , மாகத்தான் 
பாவித்தாற் சத்தியெல்லா மறவிடுகை பரமார்த்த மறிவார் 
தாமே. 

26 


வேறு . 


வைய மாச்சிர மம்மென வைத்தவுஞ் 
செய்ய சாதி குலமெனச் சேர்த்தவு 
மைய மின்றி யறவிட் டறிந்தவர் 
செய்ய ஞானத் திரளைச் சிந்திக்கவே 


27 


வேறு . 


கடைபடு முலகிய றன்னைக் காண்குறி 
னுடையவ ரெனையிலை யானுடையாரிலை 
யடையவு மெனக்கிலை யானு மன்னதே 
நடையிது நிலையெனிற் றமிய னானரோ. 


28 


வறு . 


நித்தனாம் பரமேசன் யானென்று நிச்சயிக்கின் 
முத்தனல னெனினுமவன் முத்தனா முயிருடம்பின் 
பெத்தமற ஞானத்தாற் காட்சி பெற்ற சாந்தியுடைச் 
சித்தனாய்ப் பொருட்பற்றுத் தீர்ந்து வீட்டையுமால் . 29 


30 


வேதாந்த மநநசிந்தாமணி . 809 
அறிவாகிச் சுத்தனா யறிவானாய் வேறாகிக் 
குறியாது கொளல்வீடு கூடாது கூறுங்கா 
லறிவாாதா மிலராகிச சோகாதி யடையானாய்ப 
பிறியாத பரப்பிரம மெனநிற்பன பெண்ணணங்கே .. 
நீடிய தலைகாலெங்கு நிறைமயிர்த் தோலினாலே 
மூடிய வுடலுங்காணுங் கனவெனு முளத்தனாகிக் 
கூடிய விதனின் ஞானக் குறியுடைத் துயிரேயெனறுங் 
கேடிலா தென்று நோக்கிற் கேடிலா ஞானமாகும் . 

31 
நிற்பனவு நடப்பனவு மாயிங்கு நீடுயிரகட் 
கொப்புடைய தாய் தந்தை யீசனுமா யுள்ளேனான் 
கைப்படவு முத்தியினிற காமராயத துரியததே 
நிற்பவர்க ளருசசனையா யென்னையே நினைவரால . 38 
ஆனநிலை யாவுடைய பூதங்க ளனைத்துநா 
னேனையவை யாவையுள யெவையுநான் றாலநுண்மை 
யானவியா வையுமல்லே னெனையறியி னறிவோர்க்கு 
ஞானமொன்று மென்னுருவ நானேயெவ வுயிர்க்குறவும் , 


வேறு . 


ஒன்றுடனுர் தோய்விலலா னொத்தாாமிக காரில்லா னுலக 
மில்லான் , நின்றநினைவுககெட்ட நித்தன் காணப் படானெஞ்சி 
னிற்பான் , பொன் றுபிறப பிலிமுதலா மறிவினனிட களன்பழை 
யோன் பொருள்க ளில் லோன் , பென்று நினைத தடி ககடியும் பிற 
மமென நோக்குதலே யியலப தாகும் 

34 


வேறு . 


. 


சமயா சாரசங் கற்ப விகற்பமு 
மமையா தாங்குல வாசார மானதும் 
மமையா தாரும் விடாதவில் வாழ்ககையு 
மமையார் தோளாய விடுதலா சாரமே 

35 
பல்வகை சித்திகளும பாதளத்திற செலவும் 
சொல்லறிய பொருண்முழுதுஞ் சோராமற் பெற்றிடினு 
மெல்லையில் வின்பமா முதத்பெற வெண்ணுமவன் 
அல்லறருஞ் சிற்றின்ப மடையவவா வொழிப்பான் . 

36 
102 


வேதாந்த மககசிந்தாமணி . 


37 


யாதொரு விடயந்தன்னா லவத்தையை யெய்தினாலும் 
காதலால் யோகந்தன்னைக் கருதுவான் பிறிதோர்தேசந் 
தீதிலாப பீடந்தன்னிற் சிறப்புடைத் தெனினுஞ்சித்தத் 
தாதர வடையுமாசை யடையாம லாக்கிககொள்வான் . 
அளியமர் குழலாய்வீட்டை யடையவே கருதுநல்லோர் 
நெளிவன பறப்பவூர்வ நிற்பன முதலவாகிக் 
களியுடை யுயிர்க்குத் துன்பங் காண்கிலா வாழ்க்கையானா 
லளியினா லருளையென்று மாக்குவ தழகிதாமால் . 


38 


வேறு . 


1 


யோகி யாகி யொழுகு மியல்பினோன் 
போக மாற்றி பொருண் மேற் புலன்களை 
வேக மாய பயமும வியப்பும் போய் 
மாகர் காணா சுகததை மருவுவான் . 


89 


வேறு . 


வாதுரை பயனில்சொல்லும் பிறருடன் மகிழ்ந்திருத்தல் 
பேதுரு பிணக்கநீங்கிப் பெரியவ னருளினாலே 
ஓது நூ லோதலோவி யுலகினி னன்றுதீதென் 
ராதியி லுரை தததெல்லா மறவிட்டே யமர்ந்திருப்பான் . 40 
ஐவகை பூத காரியமென்னு மவ்வுடம்பில் 
மெய்வகையாஞ் சிவனிற்குஞ் சிவமுதலா மேதினியீ 
றிவ்வகையா வுலகங்க ளனைத்தினையு மிறையுருவென் 
றுய்வகையா யுணாந்தானே யெமையுணாந்தா னுமைகேணீ . 41 


ஆசை கோபம பயஞ்சோக ராகமாம 
மாசு மாட்சியுள் ளோராக்க மாற்றாமை 
பேசு தீமை பிறர்க்குத் தமக்கில்லாத் 
தேசி ழுக்குடன் றீர்வார் சிறந்தவர் . 


42 


811 


வேதாந்த மககசிந்தாமணி . 

நிஷ்டானு பூ தி . 


நித்தனை யுமையா ளடிபணிந் தெனக்கு நிட்டைசா தனைநி 
கழ்த் தெனவே , யத்தனு மகிழ்ந்தே நீவினா விடுத லாருயிர்த் 
தொகைகண்மெய் யுணர்வான் , முத்தியை யடையுங் காரண 
மாமான் மொய்குழற் செய்யவாய்ப பசுநதோள் , வித்தகி சாவ 
தானமாய்க் கேட்டி யென்றிறை விளம்பிடு மன்றே 

றே . 

1 


3 


ஒருமொழி யாலே சுருதியா கமநூ லுயர்புரா ணமுமெலா 
மொழியு, மொருமொழி யாலே சரியைநற கிரியா யோகபா 
வனையெலா மொழியு , மொருமொழி யாலே யண்டபூதங்க 
ளொடுங்கிடுந் தன்னிலை தோன்று , மொருமொழி சும்மா விருத 
தலா மதனா லொப்பிலாச் சிவபத மடைவார் . 

2 
சரியையின் றொழிலி னாலுஞ் சற்கிரி யையினும் யோகம் , 
புரிதரு முயற்சி யானும் பொருந்தொணா தென்பர் மோலோ , ருரி 
யதே சிகனுரைக்கு மொருமொழி யுண்மை யாலே , யரியமெய் 
ஞ்ஞான வீடிங் கடைவது திண்ண மாமே . 

கட்டறத் துறந்தே யுயிர்பொருட் சார்பைக் கருதிடும 
வாசனை யனைத்து , மொட்டற விடுதது ஞான நூ லனைத்து மோர் 
ந்திடி லென்பய னுதவு , மெட்டுதற் கரிய சற்குரு வருளா லியம் 
புமோர் மொழியினைப் பெற்றே , நிட்டைசா திததே சகலகே வல 
ங்க ணீங்கிடிற் பிறப்பிறப் பறுமே . 

4 
வித்தக மாகப் பலகலை பயின்று மேவுநற் பயன்களை யறிந் 
துந் , தத்துவ முழுதுங் கசடற வுணாநதுந தனனிலை யறிவதற் 
கரிதாஞ், சுத்தமெய்ஞ் ஞான தேசிகன் மகிழ்ந்தே சொல்லாமற் 
சொல்லுமோர் மொழியா , முத்திரை மோன நிலையினா லன்றி 
முத்தியி னிலைகிடை யாதே . 

5 


வேறு . 


முத்திரைகளோர் மூன்றா மொழிந்திடிற் 
சுத்த சாம்பவி சொல்லும் பைரவி 
மெத்து கேசரி யென்று விளங்கிடு 
மித்தை யார்க்கு மியம்பவொண் ணாதரோ ,, 


812 


வேதாந்த மநகசிந்தாமணி . 


வேறு. 


இந்தநன் னிலையி லிருந்துசா தித்தோ ரெவரென வுமைய 
வள் வினவச் , சுந்தர வாம தேவமா முனிவர் சுகர்முதன் முனிவ 
ரென் றறிதி , கந்தடு கரியின் கையினைப் புறங்காண் கவா லுடை 
மலைதரு மயிலே , நிந்தையி னிட்டைக் குரியவா தனமு நிகழ்த் 
துவ னன்புட னீகேள் , 

T 


உத்தர திசைபார்த திருப்பதாங் கலையி னுரிவையோ குழு 
வையி ன தளுஞ, சிததிரா தனமவெண் டுகில்குசை யைந்துந் திண் 
புவி மிசைவிரிப பனவாம , பத்திரம் வீரங் குக்குட மரிய பங்க 
யங் கோமுக மைந்தும் , வித்தக மான வங்கவா தனமாம் விம 
லைநீ யறிகென விளமபும் 


8 


இயம்புமா தனங்க டமமிலொன் றுறவே யிடைகளஞ் சிர 
ங்கணூ னேராப் , வயமபெறத தமப மெனநிறீஇ யிருந்தே மன 
மது வடிவினை யுறாம , னயமபெற வுன்னா துன்னியெப் போது 
நடுகிலை தன்னை நீங் காமற் , மயங்கிய சுத்த மசுத்தமல் லாத தனி 
நிலை பொருந்துதல் சமாதி 

9 


விண்ணை மூடக கவுசனையை விரிக்கு மொருவன் விரகதே 
னப் , பண்ணும் யோகத் துறநினைவோன் பவனற் றடுக்கு மது 
விடுததே , யெண்ணுங் கருததை முனனடக்க வியங்கும் வளியும் 
பின்னடங்குங் , கணணை மறைக்க வான் மறையுங் கணக்கரம் 
படி நீ கண்டு கொள்ளே . 

10 


அலையு மனத்தை யகத்தடக்கு மவனே சரியை கடந்தோனா 
மலையு மன ததை யகத்தடக்கு மவனே கிரியை முடிந்தோனாமலை 
யுமனத்தை யகத்தடக்கு மவனே யோக தற்பானா , மலையு மன 
த்தை யகத்தடககு மவனே ஞானியதிசூரன் . 

11 


அடக்கிக் கருத்தி னலைவறுப்போ னவனே சகல தியாகியா 
மடக்கிக கருத்தி னலைவறுபபோ னவனே பொன்றாப் பொதிளு 
டையோ , னடககிக் கருததி னலைவறுப்போ னவன பேரின்பவ 
னுபவியா , மடக்கிக கருததி னலைவறுபபோ னவன் வீட்டின்ப 
மடைபவனே . 

12 


வேதாந்த மநநசிந்தாமணி 818 
வெறிகொள் குரங்கு மயக்குஞ்சொல் விளம்பி யருந்தினால 
துவு , நெறிதான் மயங்கிச் சுழல்வதுபோ னிமிடந் தானு நிலாம 
னத்தைக் குறியில் சமாதி யெனுங்கயிற்றாற் குறுகப் பிணிப்போ 
ரெவரவர்தா , மறிவோ டறியா மைகளிறந்த வரிய முத்தி தனை 
யடைவார் . 

13 
பங்கயா தனத்திற் படியவே யிருந்து பரமசற் குருவினைத் 
தொழுதே , யிங்கிரு விழியும் விசும்புற நிறுவி யெழுங்கருத் 
தினையக மாக்கி , யங்குறு நிலையா லடங்கிடா மனத்தி னலைவறு 
த்தறிவறி யாமை , துஙகமா யொழியச் சாதனை புரிந்தே தூங்கா 
மற் றூங்குக மாதோ . 

14 
ஆதனத் திருந்தே சாதனை புரிந தா லடங்கிடாப் பொறிபுல 
னடங்கு , மாதன த திருநதே சாதனை புரிந்தா லடங்கிடு மனோ 
விட யங்க , ளாதன த திருநதே சாதனை புரிந்தா லறிவறி யாமை 
களொழியு, மாதனத் திருந்தே சாதனை புரிந்தா லகணடவீ 
டடைவது நிசமே . 

15 


உலையாப் பொறியைம் புலனடக்கி யொன்று மனத்தி லுன் 
னாதே , தலையா கியபே ரானந்தந் தலைப்பட் டதனிற் றான் மூழ்கி , 
யலையா யோக மம்புவிடு நேர மரைமாத திரையேனு , நிலையா நிற் 
போர் வீட்டைவா நிலத்திற பிறவா ரிறவாரே . 

16 
நிட்டை நிலையீ தென்றுரைப்பா நிகழும் வாயு தாரணையை 
நிட்டை யதுதா னலதென்றே நிலவு மேலோா புகலுவார் , னிட் 
டையாதல் கருத்தடங்க நிறுத்தலதுவே சிவயோக , நிட்டை 
விடாது 
து சாதிப்போர் நிதத மெய்வீ டுறுவாரே . 

17 
நிட்டை சாதித்தா னீங்குமைம் பொறியொடு புலனு , நிட் 
டை சாதித்தா னெஞ்சமு முளத்திடை யொடுங்கு , நிட்டை 
சாதிததா னினைப்பொடு கேவல மொழியு, நிட்டை சாதித்தா 
னிமல் வீடடைவது நிசமே . 

18 


நீங்காக் கருத்தை யகத்திருத்தி நிகழ்சாம் பவியாற் ககன 

நீங்கா நிட்டை சாதிததா னீங்கும் பொறியைம புலன் 
கரண , நீங்கா நிட்டை சாதிததா னினைப்பு மறப்பு மறங்கு, 
நீங்கா நிட்டை சாதித்தா னித்த முத்திப் பேறடைவார் . 19 


دم 
ما 


. 


21 


814 வேதாந்த மக்கசிந்தாமணி . 

உத்தா முகமா யாதனத் திருந்தே யுயர்குரு பதமலர் 
தொழுதே , முத்திரை யெனுஞ்சாம் பவியினைப் பொருந்தி மோ 
னமா மக்கிலை வழாமற் , சித்திர தீபம் போலசை வறவே சிந்தை 
யினசை வறுப் பவனே , யததன தடியை யடைவனென் றுரை 
க்கு மண்ணலா கமமெலா மெடுத்தே . 

20 
இருந்தான் சமாதி போலென்றே யிந்த வுலகோ ரியம்பவுங் 
கேட் , டிருந்துஞ்சமாதி தனிலுழையா தென்னோ வென்போ 
லிருந்தானே , யிருந்தான் சமாதி தன்னிலையி லிருந்தே யிலாமை 
தனை நீக்கி , யிருந்தா னவனே யிருந்தானே யின்ப மளவி லின் 
பத்தே . 

அருந்துபோ னகமும் பாதியா நீரு மதனினும் பாதிய தா 
கப் , பொருந்துநா ளொன்றுக கொருபொழு தருந்தல் புரிகமற் 
றெவ்விடத் தெனுந்தா , னிருந்திடி னும்பி னெழுகினும் புவிமீ 
தேகினு மாதாக டமமைப் , பரிந்து கூடினுமெய்ஞ் ஞானமுத்தி 
ரையிற் படிவது யோகிதன் பரிசே . 

22 
இத்திற மான யோகசா தனையி லிருந்து சா திப்பவர் தமக் 
குச் , சுத்தமா நாதத் தொனிகளும் பலவாத் தோன்றிடு மணிக 
டன் மேக , மத்தளம் பேரி யாழொலி சிலம்பு வளையளி தாளமே 
ன்றுமையாட் , கத்தனு மொழிந்தானன்றியு முரவோ ராய்ந்தெடு 
த்துரைத்தன ரன்றே . 

23 
ஒத்தவந் நாதந் தோன்றிய பொழுதே யொலியினா னியர்ந் 
தெழு படம் போற் , றத்துவஞ் சகல கேவல நீங்கித் தனையறிபவ 
ர்க்கிலை மூட , மித்திற மலாது சகலத்து மெய்தா திரும்பா கே 
வலத் தடையா , மத்தியத் தந்த மூடமே யுற்றால் வகையதற் 
குரைக்குது மன்றே . 

24 
துன்னிய வந்த மூடநீங் கிடமெய்த் தூயசற் குருவினைத் 
தொழுதே , மன்னுகா ரணமா மனுவினைப் பெற்றே மனம்விட 
யத்துறா திருந்தே , யந்நிலைப் பதினா யிரந்தரஞ் செபிக்க வகன்றிடு 
மகன்றிடா துறுமேற் , பின்னுமச் செபத்தை யொருபதாண்டள 
வும் பெட்புடன் செபிக்கநீங் கிடுமே . 

25 
இந்தமெய்ச செபமுங் குருபதத் தன்பு மிடைவிடா தேயு 
குற் றுவரேல் , வந்திடுஞ் சனனந் தன்னிலே யுறுவர் மன்னுமெ 


வேதாந்த மககசிந்தாமணி . 


815 


ய்ஞ் ஞானநிட் டையினை , யுந்துமம் மூட மிலாதவர் தம்மை யுத் 
தம் பக்குவ ரெனலா , முந்து சற் குரவ னல்குமுத் திரையான் 
மோனவீடுறுவர்க ளன்றே. 

26 


இயம்புநன் னிலையினிட்டைசா திப்போர்க் கினனொளிகோ 
டிக ளொன்றாய் , வயங்குவ போல வகக்கணிற் றோன்று மற்ற 
தும் பொருளல வென்றே , தயங்குற வெந்தையுமைக்குரைத்திட 
வே தலைவிகேட் டதனைத் தெளிய , நயமபெறப் புகறி யென்னவே 
வினவ நாதனும் தெளிவுற நவிலும் . 

27 


இலங்கிய மோன முத்திரை யதனி லிருந்திடும் பொழுதி 
லைம் புலனி , னலந்திகழ் மூன்று புலனொடுங் கிடுமா னவிலவை 
யெவை யெவை யென்னிற் , றுலங்கிய ரூப மிரதநற் கந்த மென் 
றுசொற் றிடுவாமற் றிரண்டு, புலன்களிற் பரிசந் தரிசனந் தோ 
ன்றிற் போயிடு மென்பர்புண் ணியரே .. 

28 


பேசரிய வனுபோக மாகுங் காலைப் பிறங்குசத்தத் தக்கர 
ங்க டோன்றுமாயி , னீசமாம பொறிபுலன்க ளவையுநதோன்று 
நிலவுபொழு தகமுகம தாக வுய்த்தே , பாசமிறே சிகன் முன்னம் 
பகர்ந்த வாறே பதுமவா தனமுமபார் வையுநீங் காம , லாசிலந் 
நிலையிலுற வஞ்செழுத்து மிலலென் றறையக்கேட் டவைபோமா 
றியம்பு கென்றாள் . 

29 


நகரமொடு மகரமது சடந்தருங்கா ரணமா நாடுமவை நீங்கி 
யிடும் வகையை நவிலுதுங்கேள் , வகரததி னகரமுதல் யகரத்திற் 
மானே மகரமுமிங் கிடுமரிய சிகரமனுத தன்னால் , யகரலயம வகர 
முந்தான் சிகரத்தி லொடுக்க மாகுமிறை நீங்கவுயிர முத்தியெய்து 
மென்றே , தகராறுங் கரியகுழ னகமாதுக் கிறைவன் றனது திரு 
வுள மகிழ்ந்து சாற்றினனன் குணர்ந்தே . 

30 


ஆதனத் திருந்தே சாதனை செயும்போ தலைதரு மனமடங் 
காமற் , போதுமே யெனினுங் கேவல மயக்கம் புரியுமே யெனினு 
மங் கெழுந்து , நீதியினையீ ரடியுலா வந்தே நிலவுமா தனத்தினிற் 
பொருந்தி , யோதுசா தனையி லுறுதியோ டிருப்ப தியோகியர்க் 
தியல்பதா மன்றே , 

31 


816 வேதாந்த மகநசிந்தாமணி . 

இந்நிலையா கியபரம கேவலத்தி னாளுமெழு நிதித்தி யாச 
னத்தி லிராமலிருந் திடுவோ , னந்நிலையே யுடலினொடு சீவன்முத்தி 
யடைவ னதுவுமெவ விதமென்னி லறைகுது நீ கேளாய் , துன்னி 
யதோ யததினொடு தோயமுறல போலுஞ சுவைதருகீரததினொ 
டு கீரமும்போற கலாதே , யெந்நிலையுக தோன்றாம லிருந் திடவிவ் 
வுலகி லிறப்பினொடு பிறப்புமறுத் திணையிலின்பத் தொளிரவான் 


அஞ்செழுத் தின் விதி யெவ்வித மென்னி லரிய தூலமொடு 
சூக்கும் மேவும் , பிஞசெ ழுத்தினைத் தள்ளிமே னின்ற பெரியெ 
ழுததினைப் பினுமுனு நிறுவி , யெஞச லிலலுயிா நடுவினி னிலவ 
விசைத்தல் காரண மாகுமென் றறிதி , விஞ்சு நல்லருளிறையதா 
மிதனை விளங்கு பக்குவாக கருளவது விதியே . 


33 


இந்தவஞ செழுததி லிரண்டெழுததொழிப்ப தென்னை 
யென்றுமையவள் வினவ , வந்தமி லின்ப துன்பவே தனையி லழு 
த்துவ திரணடெழுத தாமால , சிந்தனைக் கரிய சிவமிரு பாலுஞ் 
சோந்துயிர் நடுவணைந் திலங்கு , மைந்தெழுத் தினையே காரண 
மெனலா மதுமுததிக குறுதுணை யாமால 

34 


விதிசேர் பஞ்சாக கர தன்னை விளங்க வுரைத்தோ மேலிய 
ம்பல் , பதியின் மனுவாமதையுளத்திற் பதிததோர் பரமபதமடை 
வர் , கதிசேர் செபமு நீங்காதோர் கருதும் பலனே யடைவரென , 
மதிசேர் சடையெம மண்ணலுமை மகிழ வுரைத்தான் வாய்மல 
ர்ந்தே . 

35 


சினத்தி னிடத்து முவகையினுஞ சிநேக னிடத்து மனையி 
டத்து , மனத்தான் மொழியாற் கரததிடையு மருளுஞமலி யிட 
த்தினுந்தா , னெனைத்து நழுவ விடாதகத்தி னிடையே யுய்ப்பா 
னிறையெழுத்தை, மனதுக் கரிய னாமவனே யென்றான் பரமன் 
மலைமகட்கே 

36 


பதியெழுத்தை விடுத்தவர்கள் பண்ணும்பூசை யவமாகும் , 
பதியெழுத்தை விடுத்தவர்கள் பண்ணுஞ்செபமு மவமாகும் , பதி 
யெழுத்தை விடுத்தவர்கள் பண்ணுந் தவமு மவமாகும் , பதியெழு 
த்தை விடுத்தவர்கள் பண்ணுமரங்களவமாமே, 

. 

37 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 817 
இந்நிலையா மிறையெழுத்தை யுளத்தடக்கு மவனே யிவ்வு 
டம்பினுடனிருந்து மிலங்குபர கதியை , யந்நிலையே யடைவனெ 
ன வண்ணன்மலை மாதுக் கறைந்தனனா லஃதுமோ ராணடுளதது 
ளடக்குந் , தந்நிலைமை யுடையவர்க்குப் பரகுரவன் மகிழ்ந்தே 
சாற்றுகமா காரணத்தைத் தமதுளத்து ளடக்கா , நன்னிலையாம் 
பக்குவரல்லாதவர்க்குத் தானே , நவின்றிட வொண்ணாதெனவே 
நவிலுவர் நல்லவரே . 

38 
இப்படி யாய வுபயநன் மனுவை யெழிற்குரு வருளிடப்பெ 
ற்றுச , செப்பருஞ செபமுஞ் செபியாது செபிக்கச சிந்தையு 
மோயும தோய்ந்தா , லப்படி தானே யாதனங் கட்டி யசைவற 
விருப்பதே நிட்டை , துப்புறு கரண மசையுமே யானாற் றுரிசுள 
வநிட்டை யென் றுணரே. 

39 
உற்றமெய் நிட்டை விடாதுசா தித்தோ ருறுவாரன் முத் 
தியை யென்றும் , மற்றவம மூட நீங்கிலார் முத்தி மறுபவத் துறு 
வரென் றுரைத்தீர் , குற்றமி னிட்டை யடையுங்கா ரண ததைக் 
குழகனே யுரையென வினவப் , பற்றறு பரம னுமையவண் மகி 
ழப் பண்பொடு பகர்தன்மே யின்னால் 

40 
ஞான நிட்ட னிருக்குமந் நாட்டினின் , மோன வார்த்தை 
மொழியவே கேட்டவன் ; றானு முப்பதா மாகா தவததினா, லான 
முத்திப் பதத்தை யடைவனால் . 

41 
செப்பு நிட்டா பரர்க்குச் சிந்தையா , லொப்பின் மாட் மொ 
டுக்கமுஞ் செய்பவ , னிப்பு விக்க ணிருபத்தெட்டாம்பவந் , தப் 
பிலா தெமெய் முத்தியைச் சாருமால் . 

48 
ஞான நிட்டா பராக்கு நாடொறும் , போன மாதி பொருந்த 
வுதவுவோ , னீன மில்லா விருப்பத்தைந் தாம்பவ , மான முத்தியை 
மன்னுத றிண்ணமே . 

43 
நிட்டை மேவு நிருமல யோகியர் , கட்ட வோற் கலைக ளுத 
வுவோ, னிட்ட மாயிரு பத்திரண் டாம்பவத , தெட்டரும்பத் 
மெய்துவ துண்மையே . 

44 
சாத னைக்குண் முயலுந் தகைமையோர் , பாத முச்சிப் படி 
யப் பணிபவ , ரோது மங்க மொருப திரட்டியிற் , றீதில் வீடு பெ 
றுவது திண்ணமே . 

45 
103 


ما 


818 வேதாந்த மநநசிந்தாமணி 

சாற்று நிட்டையைச் சார்ந்தமெய்ஞ் ஞானிபா , லாற்று நற் 
பணி யன்பொடு செய்பவ , னேற்று மீரா றியன்ற தனுவினிற் , 
போற்றும் வீடு பொருந்துவ துண்மையே . 

46 
ஓது சாதனை யுற்றவா சேவடிச, சீத நீரொடு சேடமு மார் 
பவன் , நீதி லெட்டாக தனுவிற் றிகழ்தரு , மேதின் மெய்வீ 
டெய்து மினிதரோ. 

47 
ஒப்பி லாதுய ருண்மைநிட் டார்தமக் , கப்பொ டன்ன 
மாசசித் துதவியே , தப்பி லேவலுந் தாஞ்செயும் புண்ணியர்க , 
கெய்ப்பின் முத்தி யெடுக்கும் பவத்தினே 

49 
இந்நி லைத் திருப பணியெலாஞ செய்பவர்க் கிசைய , வந்தி 
லைப்பர குருவருள சுரநதினி தாக , வுனனு தறகரு மொருமொ 
ழியருளினா லுதவித , தனனி லைப்பர நிடடையி லிருத்துவன் 
றயையால . 

49 
இப்படி நிடடை தனனிலே யிருந்து மியல்பொடுந் தன் 
னது பவத்தை , யொப்பிலா வரசற் கமைசசுரைப் பதுபோ லுய 
ர்குரு பரற்குரை த தளவின , மெய்பபடு குரவன் பின்னிகழ் வத 
னை விளம பிடககேட் டறிகுநரே , ஒப்பின் மாயோக ரலாதவா 
கிரியா காண்டியென் றுரைத்திடப் படுமால 

50 
உன்னரு ஞான நிடடையை யடிக ளுரைத்திடக் கேட்டுள 
மகிழ்ந்தேன் , பன்னருங் கிரியா யோகமென் றுரைக்கப படுவ 
தை யெனக்கு விரிததே , நன்னய மாக வுரைத்திட வேண்டு மெ 
ன்றுமை நாதனை வணங்க , வினனமு தொழுகும் மதியணி சடை 
யோ னிறைவியைப் பாாததினி துரைப்பான் 

51 


ம 


பங்கமுற மனங்கொண்டு சுவாசந் தன்னைப் பந்தனஞ்செய் 
தருங்கற்பம் பலவ யின்றே, யங்கமதைத் தான் சுழற்றி யபானவ 
ழிதன்னா லயம்வாங்கி யவ்வழியா னதைமீள விடுத்து , மிங்கிவை 
பலவியற்ற லட்டமா யோக மென்பரிவை சிவயோக மியற்றுவோ 
ர்க்கிலையாற் , நங்குசிவ யோகத்தா லாக்கமுட னழிவுந் தானி 
லாப் பரமசா யுச்சியந்தா மடைவார் . 

52 
புத்திகொள் கிரியா யோகசா தனையைப் புரிந்திடு பவர்களி 
வ்வுலகி , லெத்தனை கால மிருப்பினு மீண்டு மிறப்பொடு பிறப்பி 


வேதாந்த மகாசிந்தாமணி 


819 


1 


னையடைவார் , சத்திய மாக வறிதிநீ யிந்தத் தனிச்சிவ யோகசா 
தனையை , இத்தனை வயதிற் போதிப்ப தென்றே யிறையவ னுமை 
தனக் கிசைததான் . 

53 
இந்தநன் னிட்டை யேழுநான் காண்டி லியமபுத லுத்தம 
மாகு , முந்திய வையா றாண்டினி லாசான் மொழிகுதன மததிம 
மாகு , மாதமி லாறா றாண்டினிற் புகற லறைதரு கனிட்டம 
தாமா, லுந்துமிப் பருவங் கடந்தவாக கதன யுரை ததிடத தகா 
தென வுணரே. 

54 
ஞான நிட்டையை நலகுநற றேசிகன் , மான முற்றிடு மானி 
ட னல்லனால் , வான முற்று வளர்கயி லைப்பரன் , றானெ னததின 
ஞ்சாற்றிடலாகுமால் . 

55 


வள்ளலார் சாத்திரம் 


சத்தியஞான போதம் - பதியியல் . 
நீரிடை யுப்பும் பாரிடை யப்புந , தாயிடைச் சூலுந் தளி 
ரிடைத துவளும் , தீயிடை வெமமையுஞ் செறிந்தாக கன்ன , வ 
றிவிடை யீச னமர்ந்தாங் குறலே. 

1 
அத்துவி தம்பெற வாங்காங் கிருப்பினு, மாருயி ரறிவா 
லறிதரப் படாஅ , ஆனக் கண்ணுக கொளியா தொளித்து , ஞான 
க்கண்ணின் வெளிப்படு நாதன் , 

2 
ஐயரி நாப்ப ணைந்தவித் திருப்பினு, மிருகா லடக்கியொ 
ருகா னிற்பினுஞ், சேயிழை மாதரைத் தீரத் தணப்பினு , முடை 
யைத் துறக்கினு முணவை மறப்பினு , மமமா செய்மாயை மழுங் 
கா தம்ம , குருபர னோக்கிற் குழையு மன்றே . 

3 
மாரியை நோக்கும் வனப்புட் போலும் , பாரியை நோக்கும் 
பாவலர் போலும் , கொழுநனை நோக்குங் குலமகள் போலுந் , 
தேசியை நோக்குஞ் சீடன் றெரிவே. 

4 
பசுவியல் . 
விந்து மோகினி மானென விரிந்த , தத்துவக் காட்டிற் றனி 
த்திடு முயிரை , யாணவ வேங்கை யொருபா லடர்ப்ப , மாயைக் 


820 : 


வேதாந்த மருநசிந்தாமணி 
குடாவடி யொருபான் மயக்கக் , காமியக் கடமா வொருபாற் 
கறுவ , விருவினை மலைப்பாம் பொருபா லிழுக்க, வாசையா மண் 
ணை யொருபா லறையக் , குலமெனு ஞமலி யொருசார் குரைப் 
பக் , கல்விக் கானியா றொருசார் கவரச் சமயச் சூறையொருசார் 
தாக்க , வவாவெனும் படுதீ யறிவைக் கொளுவ , மாயாவாத வன 
சரர் வெருட்ட , வின்னண மாவி யிடருருங் காலை, யுயிரிடை யொ 
ளிபுக் கிருந்த வொருவரத் , தாயினுஞ சாலத்தயாநிதி பிரங்கிக் , 
கட்கடை வாளாற் காடற மாற்றலு , முட்கின யாவு முயிர் பிழை 
தன்றே 

5 
பாசவியல் . 
கதிரிடைக் கலந்த கண்ணொளி யொப்ப , வைவகை யவத்தை 
யான்மா நீங்கிச , சிவத்தொடுங் கலந்த தேற்ற மென்ப , நோக்கா 
நோக்க நோக்கு மன்றே . 

6 
சடததிர ணீப்பத் தனித்திடு மான்மாச் , சோகம பாவனை 
தொககிய பின்றைக் , கருடனை நினைப்பான் கடுக்கழன் றன்ன , 
வுபாதி நீங்கி யுணர்வா யினவே . 

7 
அறிவறி யாமை யகலா தகன்ற , வறிவே சிவமெனு மாகம 
முடிவே , 

8 
உபதேசவியல் . 
ஐம்புலனறிதலி னவத்தைப் படுதலி , லுணராக் கால முடற் 
சவ மாதலி , னருத்தா பத்தியி னாலுள னான்மா . 

9 
பிறத்தலு மிறத்தலு பெருகலுஞ் சுருங்கலும் , போதலும் 
வருதலும் புணாவு நீக்கமு , மன்ன மயத்துக் கடுத்தன வாதலி , 
னன்னமய கோச மான்மா வன்றே . 

10 
சிவனீ யானா யென்னுந் திகழ்வுஞ்,சிவனா னானே னென்னுந் 
திறமுஞ் , சிவனே யாவினு முளனெனுந் திருவுஞ் , சிவனே காட் 
டித் தெளித்தன னெனக்கே . 

11 
அறிவா காரனா னெனவறிந் துணர்தல் , செறிபாப் பிரமம் 
யானெனத் தேற , லறைசிவ னருளி லடங்கா தடங்க, லுருவ 
தெரிசனஞ் சததியு முயிரக்கே . 

12 
அஞ்செழுத் துண்மை யறையுங் காலே , சிவாய நமவெனுக் 
திருவாக் கியத்திற் , சிவமரு ளான் மா திரோதை மலமிவை , பார் 


ம 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 8911 
தளை நலியாப் பருவிடம் போன்றச் , சிவன் றனை மறையாச் சீவனை 

றைக்கு , மதோமுக மாகி லறிவை மயக்கு , மூர்த்த முகத்தி 
ஒருவழிந் தனவே . 

18 
அணைந்தோரியல் - முதற்காண்டம் . 
பூரண போதப் பொருடா னாகலி , னாண மாகம மவர்க் 
கென் செயவே . 

14 
நினைப்பு மறப்பு நீத்தமை யாலே , யனைத்துங் கண்டுங் கண் 
டில ரன்றே . 

15 
சிதம்பர மாதலிற் சோவிட மில்லை , யவனிவ னாதலி னணு 
கலு மில்லை , யறிவுரு வாதலி னாக்கையு மின்றே 

16 
ஒன்றே யாதலி ணுணர்பவ னின்று , நானது வாதலின் ஞா 
னமு மின்றே . 
சத்தஞ் சோ 

சோதிடந் தருக்கங் காவியங் , கொக்குவம் பரதங் 
கோதெனத் தள்ளாப் , பித்தர்க் கிந்நூல் பேசிற் பிழையே . 18 

நுனாதிக மின்றி நுண்ணுணர் வாகி , யனாதி முதத னருளிய 
வாகமா , தந்திர கலையெனச சாற்றலு மாமே . 

19 
மனாதிக ளொடுக்கி மறைமுடி வுணர்ந்து , வழிபடன் மந்திர 
கலையென மதியே . 

20 
அறியா வறிவ னருளிற் கலந்தாங் , காதவ னொளிபுக் கழுந் 
திய கண்ணாய் , மும்மைப் பாழு முறைமுறை கடவா , வபரவப் 
பாழி னடங்கா தடங்க , லுபதே சக்கலை யிஃதென வுணரே. 21 

கேவல ஞானக் கிழவ னாளுடைப் , பிள்ளை நா வரச பேரா 
ரூா , னரதன வாக்கிய னருந் தமிழ் மூலன் , சீவன் முத்தர் திரு 
வாய் மலர்ந்த , நூல்பவ நோய்க்கு நுண்ணிய மருந்தே 22 


17 


இரண்டாங் காண்டம் . 


உடலெனும் பெண்ணை யுயிரெனு நாயக , னெந்தாள் விடுவ 
னெவ்வழி யானே , விடுவ தில்லை விதியுள ளளவும் , விதிவச மின் 
றேல் வெறுப் புற்றிடுமே , வெறுப்பும் விதியின் மேம்பா டாமே , 
யறிந லிடத்து மற்றவ ரிடத்து , மாக்கை வெறுப்பு மகங்கா 
வானியு , முறுமெனக் கண்டாங் கொழிந்திடு மாணா 28 


26 


820 வேதாந்த மக்கசிந்தாமணி . 

நீரிடை யிருப்ப னிலத்திடை யிருப்பன் , காற்றிடை பிருப் 
பன் கனலிடை யிருபபன் , விண்ணிடை யிருப்பன் வெயிலிடை 
யிருப்பான் , மதியிடை யிருபபன் மனத்திடை யிருப்பன் , ரதி 
யிடை நெய்போற் சங்கரன் றானே . 

24 
உருவோ வருவோ வுபயப் பெருக்கோ, காணும் பொருளோ 
காணாப் பொருளோ , கரியோ செய்யோ கைகா லுண்டோ, 
வுண்பது முறக்கமு முடையு முண்டோ , கண்டவ ருண்டோ 
கழறுமி னீரே . 

25 
அதிதிதன் மைந் த ரலமரு காலைப் , பிரமகீதையைப் பேசின 
னெவனோ, சிதாகா யத்திற் றிருவுருத் தாங்கி , மறலியை முனிந்த 
வரத னெவனோ, வரன்முறை யுலகம் வயின்வயி னுதிக்க , நான் 
முகத் திருந்து நான் மறை யுரைத்தன் , றுபனி டத்தி லொளித் 
தவ னெவனோ, வவனே பிரம மென்றறி மன்னே . 

மூலமென் றழைத்த முனைக்கொம் பியானை , வருத்தந் தீர்ப் 
பான் வந்தவனெவனோ, தூணிலு மிருப்பன் றுரும்பிலு மிருப் 
பன் , எனுமழ சொல்லுக்கெதிரநதவ னெவனோ, துகிலுரி காலைத 
துருவதன் மகட்கு , மாளாத துகிலை வருத்தின னெவனோ, வருச 
சுனற் காக வமரிடை யிருநதாங் , குணர்மெய்ஞ் ஞான முரைத் 
தவ னெவனோ, வனே பிரம மென்றறி மனனே . 

27 
கல்லா லின்கீழ்க் கடவு ளாகிப் , பொல்லா ஞானம் புரிந்தவ 
னெவனோ, மாலவரை வில்லாய் வலியவா புரங்க , ணீரெழ வொரு 
க்கி நின்ற மூவரைச , சேவடி நிழலிற் சோத்தவ னெவனோ, கால 
னை மாட்டிக் கவின்சிறு பாலன் , மரணந் தவிர்ப்பான் வந்தவ 
னெவனோ, வவனே பிரம மென்றறி மன்னே . 

28 
ஊனோ பிரம முயிரோ பிரமம் , வானோ பிரம மறையோ 
பிரம , நானோ பிரம நாடுங் காலே . 

29 
வடிவோ பிரம மதியோ பிரம , மொலியோ பிரம முணர்வோ 
பிரம , மறிவோ பிரம மாயுங் காலே . 

30 
ருமல வழக்கு மிருவினைத் தொடரு , மும்மலச் செருக்கு 
நால்வகை வாக்கு , மைவகைப் பொறியு மறுவகைக் குற்றமு , 
மற்றா லன்றி யறிவா காயே , 


வேதாந்த மகநசிந்தாமணி . 823 
வானோ வளியோ மறுகனல் புனலோ , மண்ணோ மதியோ 
வளரென் மாழோ , யானோ பரம்பொரு ளெட்டும் பிரிவே , தா 
னே யதுவே யதுதா னென்ப , மானா ததுவும் வழக்கச் சொல்லே , 
நானே யதுவென நாடலு மாமே , 

32 
பதிபசுபாச விளக்கம் 
அறுவித சமயத் தோர்க்கு மறுமுக சாமி யாகிச் 
செறிபரப் பிரமம யானே யென்றுசின் மயிலி லேறிக் 
குறுமுனிக் கருளிச் சீவக் குகைதொறும் வீற்றி ருந்த 
மறுவிலாக் குகனைப் போற்றி மாயத்தனென் பிறவி யெல்லாம் . 
பாசமைநதையுந் தனித்தனிப் பரிந் திட நீககி 
நேசமாகிய வறிவுரு நீயெனக காட்டிப் 
பேசுமேழ்வகைப் பிறப்புனக் கிலையெனப பேசித் 
தூசு நீக்கிய சுயம்பிர காசனைத் தொழுவாம 

34 
உலக நெருப்பைக் கடந்தொழியா ஞானவுத்தி மடுப்பேனோ 
விலகு குடும்பத் துயாநீங்கி யெநநாட் டுறவி யாவேனோ ( னோ 
திலக மறையின பொருளிதெனத தேற்றும் குரவன காண்பே 
கலக வுடலப் பிணிதணந்து கடவு டனையான் காண்பேனோ 
மருவிய வுடல் வெறுப்பும் வையக வெறுப்பும் வந்தா 
லிருவினை யொபபு மங்க ணெய்திடு மெய்துங் காலைக் 
கருமல பாக முண்டாம் பாகத்தாற் கடிதிற் சேரும் 
திருவருட் சத்தி பாதஞ் செறிந்திடுங் குருவு மனறே 

86 
முத்தரை பகைவ ரென்று மூாக்கரை யுறவ ரென்றும் 
பெததனா யனேக காலம பிறந் திறந் தெய்ததிட டேற்குப் 
பத்தியான் ஞானங் காட்டி ஞானத்தாற் பரனைக் காட்டும் 
சத்திய ஞானானந்த சற்குரு நாதா போற்றி 

87 
பொசசையா முடலங் காட்டிப் பொறிபுலன் கரணங் காட்டி 
யிசசையா ருயிருங் காட்டி யெழிற்றிரு வருளுங் காட்டி 
யச்சமி னிலையங் காட்டி யகமபுறந் தானாக காட்டி 
சச்சிதா னந்தங் காட்டு சற்குரு நாதா போற்றி 

33 
குரூபதேசம் 
அஞ்செ ழுத்தினி லொருபுடை யரும்பதி யமரும் 
வஞ்ச முற்றுள வொருபுடை பாசமாய் வதியுந் 


82A 


வேதாக்த மககசிந்தாமணி , 


39 


துஞ்ச லின் றிய வொருபுடை பசிவெனத் துலங்கு 
மஞ்செ ழுத்தினின் முமமுத லறிந்தவர் பிறவார் . 
பானுவா மிறை யெழுதது வதனொளி பரை யெழுத்து 
வூனமில் கண்ணே யாகு முயிரெனுந் தனி யெழுத்துத் 
தீனமில் விளக்கே யாகுஞ் செப்பிய திரை யெழுத்து 
நானெனு மிருளே யாகு நவையுறு மல வெழுத்தே. 


40 


நகரமாகிய சேரியை நஞ்சென வெறுத்து 
மகரமாகிய மயலெலாம் வேரொடுங் களைந்து 
வகரமாகிய வனத்தினி லிருந்திளைப் பாறிச் 
சிகரமாகிய நகரியை யடைந்தனன் சீவன் . 


41 


பாச மாகிய விரண்டையும் படிறெனத் தள்ளி 
நேச மாகிய விரண்டையு நெஞ்சிடை யழுத்திக் 
காச நீங்கிய கண்ணென முத்தியைக் காண்பா 
யாசை நீங்கிய நிலையிது விதற்கிலை யையம் . 


42 


தசகாரியம் 


தா 


தத்துவா தீதந் தன்னிற் சகசவா ணவமலந் 
னுற்றிடு மிதற்குச் சாக்கி நானென லுயிர்க்குரூபஞ் 
சித்துரு நானேயென்று தேறலே தெரிசனந்தான் 
முற்றுண ரீசன் முன்னர் முகிழ்த்திடா தடங்கல்சுத்தி . 43 


நின்மல சொப்பனம் 


ஐம்பொறியா லைம்புலனகளாரத்தான் புசித்தாலு மறிவான் 
மிக்கோ , ருமபர் பிரான றிருவடிக்கீ ழுள்ள ததை வைத்தங்கே 
யுறங்கா நிறபர் , நமபனை நீத தொரு சோர நாயகனை விருப்புற்ற 
நாரி வேண்டு , மன் பவன் றன் பாற்கிடக்கு மாக்கையிவன் பாற் 
கிடக்கு மதுபோலன்றே. 


44 


காண்பதுங் கேட்பதுங் கருத்துஞ் சொப்பனம் 
பூண்பதும் புனைவதும் புசிப்புஞ் சொப்பனஞ் 
சேண்படு நாகமுஞ் செகமுஞ் சொப்பனம் 
விண்படு மிவைக்கெலாம விசுத்த னானரோ . 


A 


45 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 895 

நின்மல சுழுத்தி . 
குடும்ப பாரமு ஞானமுங் கொண்டவனின்பு 
மடங்க நீத்துய ரறிவினை யடைந்தவனின்பு 
நடந்து றங்குவோ னின்பமு நாண் மலர்ப் பாயல் 
கிடந்து றங்குவோ னின்பமு மானுமே கிளக்கில் 46 

நின்மல துரியம் 
மண்ணொடு மண்ணார் போனார் வளியொடு வளியார் போனார் 
தண்ணொடு தண்ணார் போனார் தழலொடு தழலார் போனார் 
விண்ணொடு விண்ணார் போனார் விளங்கறி வுருவாய் நின்ற 
நுண்ணிய நானே யெங்கு நுழைந்திடா திருக்கின் றேனே . 47 

நின்மல துரியாதீதம் . 
போக்கிலை வரவிலை புணரக் கையிலை 
தாக்கிலை யேக்கிலை சரிக்கக் காலிலை 
மோக்குற மூக்கிலை முகிழ்க்கக் கண்ணிலை 
வாக்கிலை மனமிலை யதீத வாழ்விலே . 

48 
இத்துரியாதீ தத்தி லிமைக்கொட்டு மளவா னாலும் 
முற்றகண் ணாடி தன்னி லுளுந் துருள பொழுதா னாலுங் 
கைத்தலத் தாலா வின்பால கறக்குறுங் கால மேனுஞ 
சித்துரு வாகி நிற்போர் சின்மய வீடு காண்பார் 

49 
பதி விளக்கம் . 
நிராமயமாய் நிட்களமாய் நித்தியமாய் நின்மலமாய் 
புராதனமா யசஞ்சலமாய்ப் பூரணமாய்ப் புனிதமாய்ச 
சராசரமாய்ச் சாக்கியாய் சத்தியமாய்ச சித்துருவாய் 
பராபரமாய் வெறுவெளியா யிருக்குமந்தப் பரமசிவம் . 50 
சொல்லாலு மனனாலுந் தொடராத சூக்குமமாய்ப் 
பல்லான்ற கேள்வியரு மீதென்று பகர்வரிதா 
யொல்லாத பரஞ்சுடரா யுயிரக்குயிரா யுண்மையா 
யெல்லாமா யல்லவுமா யிருக்குமாதப் பரமசிவம் . 

51 
ஒன்றாயும் பலவாயு முருவாயு மருவாயுங் 
குன்றாயு மணுவாயுங் குணமாயுங் குணியாயு 

104 


வேதாந்த மநகசிந்தாமணி . 


. 


நன்றாயுந் தீதாயு நானாயுந் தானாயு 
மின்றாயு முளதாயு மிருக்குமா தப் பரமசிவம் .. 

52 
சிவனறிந் தருளுவன் சீவ ராசியைச் 
சிவன்றனை யறிந்திடாச சீவ ராசிகள் 
சிவனிலா விடமிலை செடசித் தெங்கணுஞ் 
சிவனிலா விடிலுயிா செகமற் றில்லையே , 

53 
அவனவளது வெனு மகில பாசமே 
யவனவளதுவென வறைப வன்பசு 
வவனவளது வினை யாக்கு வான்பதி 
யவனவளதுவறி லறிவைக் காணலாம் . 

54 
அவவனசைந் திடிலொரு வணு வசைந்திடு 
மவனசை யாவிடி லணு வசைந்திடா 
சிவன்சததி யோடுறிற செகம விரிந்திடுஞ் 
சிவன் றனித் திடில்விரி செக மொடுங்குமால் . 

55 
சாக்கிர சொப்ப னங்க ளிரண்டை யுந் தாண்டிப் போனாற் 
சூக்கமாஞ் சுழுத்தி வந்து தொல்லிரு ளாகி மூடு 
மாக்கமு மழிவு மில்லா வறிவினா லதுவும் போனாற் 
போக்கொடு வரவு மிலலாப பூரணப் பொருள்வாக தெய்தும் . 56 
காணுறு புலன்கள் போகிற் கரிசுறு மனம் போம் போனா 
லாணவம் போகும் போனா லாருயிரப போதம் போகுஞ் 
சேணுறு மொளிக்கு மேலாஞ் சிவப்பிர காசா தோன்றும் 
மாணனே யிதுவே முததி நிலையென மதித்தி டாயே . 57 
மாசறப் படித்தா னேனு மயலறத தெளிந்தா னேனு 
மாசறத் துறந்தா னேனு மஞ்செழுத் துணர்ந்தா னேனு 
மீசன்வே றியான் வே றென்னு மிருமையுங் கழலா னாகிற் 
பாசமுங் கழல்வ தின்றாம் பதித்துவா தானு மின்றே . 58 

பசு விளக்கம் 
பாசத்தாற் பசுவெனப் பகரப் பட்டன 
பாசந்தா னிரிதரப் பதியெனப் படுங் 
காசத்தாற் குருடெனக் கழறப் பட்டன 
காசந்தா னிரிதரக் கண்ணெனப்படும் . 

59 


60 


61 


வேதாந்த மநகசிந்தாமணி . 

897 
எஞ்ஞான்று குடும்ப பார மேகுமென் றிரங்க வேண்டா 
மஞ்ஞான மெம்மட் டுணடோ வம்மடடுங் குடுமப பாரம் 
மெய்ஞ்ஞான முண்டேன் முத்தி மேவுதற் கைய மில்லை 
சுஞ்ஞானத் தாலஞ் ஞானஞ் சுருங்குமந் நிலையே முத்தி . 
சீவனா மிந்த வான்மா வியற்கையைத் தெரிக்குங் காலைக் 
கேவலன் சுத்தன் சாநதன சூக்குமன் கிளா சனாதன் 
பாவமில் சர்வா னந்தன் பகாருஞ சாவ சாக்கி 
மேவுசின் மாத்திரத்தன் மிகுசுக சொரூபனாமால் 

ஆகையா னானா முயற்சியி னாலு மவிழ்ந்தபே ராதரவா 
லுங் , கோகன கத்தா டருகுர வனபாற் குறைவறு பத்தியினா 
தும் , மோகமே விளைக்கும பிரகிருதியினறன பாவனை முழுதை 
யுந் தணந்திட் , டேகமாஞ் சிவனே நானெனச சிந்தித திடரொ 
ழிந் திருந்திடத் தகுமால் 

62 
யாவ னொருவன் றன்னிடத்திலிருக்குஞ் சிவனை விட்டயலே 
மேவி யிருக்குஞ் சிவனை நனி பூசிப் பவன்றன் வியன் கையிற் 
பாவி யிருக்கும் பாயசத்தை விட்டுக் கூன்கை பரந்தோடித் 
தூவுந் துளியை நாநுனியாற் றுய்க்கு மவனே சொல்லுங்கால் . 
சகல தங்க டோறுஞ் சாக்கியாய் விசுத்த தேசாய்த் 
தகுஞான தேகி யாகித தங்கிய பரமான் மாவை 
யகமுக மாக வுள்ளும் புறமபு மொன்றா யறிந்து 
பகவற யாவன் பாரப்பா னாங்கவன் முழுதும் பார்த்தான் . 64 


ஆணவ விலக்கணம் 


சரிதையி லாணவங் கால் சரிந்திடுங் 
கிரியையி லரைமலங் கெடுதி யுற்றிடு 
மருவுயோ கத்தின் முக் கான்ம டிந்திடும் 
விரிசிவ ஞானத்தின் முற்றும் வீயுமே . 


65 


காமத்தா லிந்திரன் கலக்க மெய்தினான் 
காமத்தா லிராவணன் கருத்த ழிந்தனன் 
காமத்தாற் கீசகன் கவலை யுற்றனன் 
காமத்தா லிறந்தவர் கணக்கி லார்களே , 


60 


898 வேதாந்த மக நசிந்தாமணி . 

கோபத்தாற் கௌசிகன் றவத்தைக் கொட்டினாள் 
கோபத்தா னகுடனுங் கோல மாற்றினான் 
கோபத்தா லிந்திரன் குலிசம் போக்கினான் 
கோபத்தா லிரந்தவர் கோடி கோடியே . 

67 
கோபமே பிறவியைக் கொடுக்குங் கொள்கையாங் 
கோபமே யறிவினைக் குறைக்குங் குட்டநோய் 
கோபமே தாயையுங் கொல்லுந் திண்படை 
கோபமே தவத்தினைக் குலைக்கும் பேயரோ . 

68 
ஆசையாற் சந்திர னங்கந் தேய்ந்தனன் 
ஆசையாற் சவுபரி யறிவை நீங்கினான 
ஆசையா னராசுர னாவி போக்கினான் 
ஆசையால் வாலியு மழிந்து போயினான் . 

69 
ஆகையா லிந்த மாயை யறிவினை முழுது மூடித் 
தேகமே யான்மா வென்றுஞ் சேயிழை மடவார் தங்கள் 
போகமே மோக்க மென்றும் புந்தியைத் திரிவு பண்ணுஞ் 
சோகம்பா வனையா லித்தை தொலைப்பர்கள் சீவன் முததர் . 70 

கன்ம விலக்கணம் . 
வினையினால் விகார முண்டாம விகாரத்தால் விருப்புண் டாகு 
முனலுறும் விருப்ப நானா விதவுல கங்க ளுண்டா 
நனியுல கத்தான் மெல்ல நானெனு மகமுண்டாகும் 
துனியுடை யகங்கா ரததா மஞசலும் பிறப்பு முண்டாம் , 71 
ஊழ்வினை யாலு டம்பு முடம்பினா லூழு மாகித் 
தாழ்வினை யிரண்டாய் மூன்றாய் சதுாவித மாகி யோங்கி 

ழவொடு வழமை யாகி மனனுயிா தொறும் வதிந்து 
காழ்மரம் விதையும் போலாங் கன்மம் கண்டு கொள்ளே . 72 
சஞ்சிதந் திருநோக் காற்போம் பிராரத்தந் தனுவோ டேகும் 
விஞ்சுமா காமி யந்தான் விளங்கு ஞானத்தி னாற்போஞ் 
செஞ்சயான் செய்த தெல்லாஞ் சிவன செய்த தென்றுணர்ந்தால் 
பஞ்சனே வினைத் திறங்கள் வந்துனைச் சந்தியாவே . 73 

ஞானதீக்கை யிலக்கணம் 
பூசையால் விரதந் தன்னாற் புண்ணிய தீர்த்தந் தன்னா 
வாசறு தருமர் தன்னா லளவறு வேள்வி தன்னாற் 


வேதாந்த மக்கசிந்தாமணி. 

300 
பாசபர் தங்கள் பொன்றா பாரிடை நம்போல் வந்த 
தேசிக னருளு ஞான தீக்கையாற் பொன்று மன்றே 14 

ஆசாரிய னிலக்கணம் . 
மண்ணலை நீரலை வளி நெருப்பலை 
விண்ணலை மதியலை விரிந்த பானலை 
பெண்ணலை யாணலை பேடு மல்லையா 
லண்ணலே நீயென வறைபவன் குரு . 

75 
யானென தெனுஞ் செருக்கை யிரித்தொளி யாயெறிக்கு 
ஞானதே சிகற்குத் தன்னை நதிர்கொடுத் திறைஞ்சாநின்ற 
வானமா ணாக்கற் கிந்த வனுபவ மறையலாகு 
மேனையோரக் குரைப்பினன்னோனிருளபுரை நிரையத்தெய்தும் . 

சீடனிலக்கணம் . 
பூதகா ரியங்க ளெலலாம் பொய்ம்மை மெய்ப் பூதநாத 
னாதலால் புவனத் தாசை யந்தரத் தாசை யற்ப 
மோதறு வகைச் சமபத்து முயாமுத்தி விருப்பு மிந்தச் 
சாதன நான்குந் தானே சீடற்குச சடல மெனப . 

7 
கடப்பருங் கடல் கடத்துங் கருணையா ரியன் முனிநதே 
யடித்துதைத் தருவ ருத்திட் டக்கிர மஞ்செய் தாலு 
முடற்பிணி யகற்ற வலல வுததம னிவனே யென்று 
திடப்படு சிரத்தை யுள்ளோன சீடனென் றுரைக்கும் வேதம் . 
மன்னர்முன் காலன் முன்னு மகிழ்ச்சியைப் பிரிக்க வந்த 
தன்னிகர் நோயின் முன்னுந் தானடங் கிடுவார் போல 
மின்னமர் கயிலை நீத்து மெய்யுடை யார் போல் வந்த 
கொன்னமர் குரவன் முன்ன ரடங்குவான் குலமாணாக்கன் . 19 
நானார் கொல்லோ வென்றனக்கு நாதனார் கொலலோ வெனக்கிங் 
கானாப் பிறப்பு மிறப்புமிவ ணடைந்த தென்கொலோவென்று 
தானே தனக்கிவ் விசாரங்க டலைப்பட்டிடலுந் தேசிகனைத் 
பேதனா ரளிபோற் றேயமெலாந் தேடு மவனே சற்சீடன் . 80 


ஞானகுரு மான்மியம் . 


எந்தா ளிருப்பினு மிறப்பது நிசசயம் 
பொன்னாட்டி லிந்திர னாயினும் பொன்றுவ 


1 


82 


84 


வேதாந்த மககசிந்தாமணி . 
னன்னாட் கழியுமுன் ஞானத்தினாலே 
தன்னா லறிவது சற்குரு பாதமே . 

81 
சித்தஞ் சிவத்தோ டொருக்கிச் சிவமான 
முத்தன் சிவமென மொழிந்திடு மாகமஞ் 
சத்தியஞ் சீவன் சங்கர னென்றெ 
குற்றமினான்மறை கூறும் வகுத்தே 

கொல்லா விரதம் . 
ஆமுயிர்க் கொலாத மேலோ ரறிவினை யறிந்த நல்லோர் 
தீமன மொடுக்க வல்லோ ரிவாகளே தேவ ராவர் 
காமராய்க் கற்பழித்தோர் களவுசெய் துடல் வளர்த்தோர் 
மாமிசா தின்போ ரெல்லா மானிடப் புலைய ராவார் . 83 
அறியவாக் கையின் மானிட வாக்கையே யாக்கை 
விரியு நோன்பினி லுயிர்க்கொலா விரதமே விரதங் 
கருதிற் றெய்வதங் கண்ணுதற் றெய்வமே தெய்வம் 
தெரியிற் றேவிகா லோததர தேற்றமே தேற்றம் . 
அம்மா வெனவலற வாருயிரைக் கொன்றருந்தி 
பிம்மா னிடரெல்லா மின்புற் றிருக்கின்றா 
ரமமா வெனுஞ்சததங் கேட்டகன்ற மாதவர்க்கும 
பொய்ம்மா நிரையமென்றாற புசித்தவர்க்கென் சொல்லுவதே . 
கங்கையிற் படிந்திட் டாலுங் கடவுளைப் 

வுளைப் பூசித் தாலு 
மங்குல்போற் கோடி தன்மம வள்ளலாய் வழங்கி னாலுஞ் 
சங்கையில் லாத ஞான தத்துவ முணர்ந்திட் டாலும் 
பொங்குறு புலால் புசிப்போன் போய் நர கடைவ னன்றே . 86 
கொலையிலா னுதவு மன்னங் கூறிற்பே ரமுத மாகுங் 
கொலையுளா னுதவு மன்னங் கூறிற்பேர் விடம தாகும் 
புலையர் தம் மனையி லுண்போன் புலையனா மாறு போலக் 
கொலைஞர் தம் மனையி லுண்போன் கொலைஞனே யாவ னன்றே. 
கலையெலா முணர்ந்தா னேனுங் கரிசறத் தெளிந்தா னேனு 
மலையென வுயர்நதா னேனு மனமய லகன்றா னேனு 
முலகெலாம் புகழப் பல்லோர்க் குதவிய கைய னேனு 
மிலகிய விரக்க மின்றே லெழுநர கடைவ னன்றே . 88 


90 


| வேதாந்த மக்கசிந்தாமணி . 881 
இத்திற னருள்கைப் பற்றி யுயிர்க்கெலா மிதத்தைச் செய்க 
சத்திய விரக்க மின்றேன் முத்தியைச் சாரா னாகும் 
பத்தியால் யோகஞ் சாரும் யோகத்தாற் பரம ஞானஞ் 
சிததியா மிதற்கா தாரஞ் சீவகா ருணிய மன்றே . 

89 
ஆக்கை யருமை . 
மக்க ளாக்கையிற் பிறத்தலே யரிதுமற் றதிலுந் 
துக்க கூன் குரு டூமையைத் துறத்தலு மரிது 
நற்கு லத்திடை வருதலு மரிதுஞா னததான 
மூக்க ணீசனுக் காட்படல் முற்றிலு மறிதே 
உடம்பெலா நீங்கிநல் லுடம்பு பெற்றவ 
ருடம்பினா லுறுபய னொன்று மோாகிலா 
ருடம்பினா லுறுபய னாவதே தெனி 
லுடம்புயி ருணர்வையு மோர லாகுமே 

91 
அரிது மானிட யாக்கையிற் பிறத்தன் மற்றதினு 
மரிது வேத நூல் சைவ நூ லாலகந் தெளித 
லரிதவ் விசனே நாமென வறிவு மேலிடு 
த 
லரிது வாய்ப்பறை யறைந்திடா ததினடங் கிடலே 92 

சரிதை கிரியாயோக விலக்கணம் 
எங்கணு நிறைந்து நின்ற வீசனோ டொன்ற லாலே 
சங்கர னாமே யென்னச சமாதி யோகம் புரிந்து 
துங்கவெண் மதிபோ லுள்ளந் துலங்கிடச சுவானு பூதி 
யங்குதித் திடவா னந்த மடைவதே யமல யோகம் . 93 
ஒருகண மிருப்பன் றெய்வ வுருலினி லீசன் றான்மற் 
றிருகணஞ் செங்கோ லோசசு மிறையவா பாலிருப்ப 
னருமறை யவாகு மாத்து ளமபுவீ முளவி ருப்பன் 
துரிய யோகிக ளுளததிற வாங்குவ னிருநதெப் போதும் . 94 

ஞானநிட்டை யிலக்கணம் . 
சராசரப பொருள்க டோறுந் தங்கிநின் றவற்றின் றன்மை 
விராவுத லின்றி யொன்றாய் விமலமாய் விண்ணி னொய்தாய்ப் 
பராபர வெளியாய் நீங்காப் பாச சாலங் கடந்த 
நிராமய சிவந்தா னாகி நிற்பது ஞான நிட்டை , 

95 


839 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 


மத்திம வுடறா னாகா வளர்கா ணந்தா னாகா 
மொய்த்தவிந் தியந்தா னாகா மூலவா யுவந்தா னாகா 
சித்திர தீபம் போலச சீவ பாவங் கழன்று 
நித்திய சிவந்தா னாகி நிற்பது ஞான நிட்டை 

96 
மக்களு மனையு நீத்து மாதரா ராசை நீத்துச் 
சொர்க்கமே லாசை நீத்துச் சுத்தனாய்ப் பற்றொன் றின்றிக் 
கற்கவேண் டியது நீத்துக் கருதிரு வினையு நீத்து 
நிர்க்குண சிவா தானாகி நிற்பது ஞான நிட்டை , 

97 
சிந்தனை புறஞ்செலாச சிவோகம பாவனை 
சந்தத முஞற் றிடிற் சாமதி வந்துறு 
மாதநற சமாதியா லறிவு மேலிடு 
மிந்தநன் னிலையிலே யிருக்கற் பாலையே . 

98 
பாவனா தீதந் தன்னி னாடொறும் பதிந்து நிற்பாய் 
பாவனா தீதா தன்னி னெஞ்சகம் பதியா தாயின் 
பாவனை தனிலே நெஞ்சைப் பழககிடு பழுத்த காலை 
பாவனா தீதம வந்து பதிந்திடும் பான்மை யோடே 99 

ஐம்புலனால்வரு மிலக்கணம் . 
சத்தத்தா லசுண மாயும் பரிசத்தாற் றந்தி மாயும் 
வெற்றிசே ருருவத் தாலே விட்டிலம் பறவை மாயும் 
பற்றியா ரிரதத் தாலே பாணிமீ னங்கண் மாயும் 
மொய்த்தகந் தத்தி னாலே மூசுவண் டினங்கண் மாயும் . 
ஓதியவசுண மாதி யொன்றொன்றா லழியா நிற்கும் 
காதினாற் றொக்கான் மூககாற் கண்ணினா னாவா லிந்தச் 
சாதிமா னிடர்க ளெல்லா மஞ்சினாற் சாகா நிற்பர் 
போதமே விட்ட காலம் புலன்வழிப் போகா ரன்றே . 101 

ஐம்புலன் வென்ற வறிஞரிலக்கணம் . 


ஐம்புல னடக்கலாலு மறிவினை யறிதலாலு 
மின்பதுன் பங்களெல்லா மியல்பென வொறுத்தலாலுஞ் 
செம்பொரு ளறைதலாலுஞ் சிவோகமபா வித்தலாலும் 
நம்பனை யகத்துணர்ந்த ஞானியென் றறியலாமே . 


102 


வேதாந்த மருநசிந்தாமணி. 833 
வேதநூ றுணர்தலாலும் விதிவழி யொழுகலாலுஞ் 
சூதகந் துறத்தலாலுஞ் சுகமய மாதலாலும் 
பேதமற் றிருக்கையாலும் பெரியவர் கூட்டத்தாலும் 
நாதனை யகத்துணர்ந்த ஞானியென் றறியலாமே . 

103 
சந்நியாசி யிலக்கணம் 
ஆக்கைக்குஞ் சாக்கினாமே யனைத்திற்குஞ் சாக்கினாமே 
போக்கொடு வரவுமில்லை புண்ணிய பாவமில்லை 
வாக்கொடு மனமுமில்லை மந்திரந் தியானமில்லை 
சாக்கிமாத் திரமேயென்று தெளிந்தவன் சநநியாசி 

104 
அறிவி லறிவா யகண் டிதமா யனந்தா னந்த மயமாகிச் ,, 
செறியும் பரம் சிவந் தன்னைத் தன்னுட் கண்டு தியானித்துக், 
கறவை யருந்தப் பால் சுரககுங் கால மேனுக் கடைப்பிடிப் 
போர் , பிறவிக் கடலைக் கடந் தோர்க ளவரே யுலகிற் பெரி 
யோரே . 

105 
மண்போற் பொறுமை யுடையோரு மதிபோற் சாந்த 
முடையோரும் , புண்போ லுடலைப் புனைந்தோரும் புனல்போ 
லொழுக்கம் பூண்டோருங் , கண்போ லிரக்க முற்றோருங் கனல் 
போற் புசிக்குக் கதியோரும் , விண்போ லறிவை யறிந்தோரும் 
பிறவா ரிந்த மேதினிககே . 

106 
அதிவன்னாச்சிரமி யிலக்கணம் 
ஊன்று மூன் றவத்தைக் கபபா லுயாமுத்த னாகி யந் 

பந்த 
மூன்றவத் தைக்குஞ் சான்றாய் முதலொளி யாய்ப் பிறங்கித் , 
தோன்றுமா தேவ தேவை யெவன்சும்மா வனுப விப்போ , னான் 
றவ னவனே மேலா மதிவன்னாச் சிரமி யாவான் . 

107 
நிறைந்தமா கடற்போ லுயாநெடு மறைமுடியிற் 
சிறந்த போதமா வாக்கிய சிரவணத தாலே 
யிறந்த சிந்தையி னாற்றனை யீச்சுர னாக 
வறிந்த வன்சொலு மதிவன்னாச் சிரமி யாவான் . 

108 
வருணமாச் சிரம மாகி மலினதே கத்தின் கண்ணே 
கருமலி மாயை தன்னாற் கற்பிக்கப் பட்ட தெல்லாம் 
பொருவரு போத னாமெற் கெப்போது மில்லை யென்றே 
யருமறை யானு ணர்ந்தோ னதி வன்னாச் சிரமி யாவான் . 109 

105 


பேத மகன்ற வுள்ளத்தாற் காணும் பெரிய வாககியமே . 
884 வேதாந்த மங்கசிந்தாமணி. 
சொன்னத்திற் கடக மாதி சூழணி தோன்று மாபோ 
லென்னிடத் தகில மெல்லாங் கற்பிக்கப் பட்ட தென்றே 
பன்னுமா மறையந் தத்தாற் பகுத்தறிந் தனுப வித்திங் 
கன்னிய மிலாமை கண்டோ ன திவன்னாச் சிரமி யாவான் . 110 
ஆதித்தன் சன்னி தானத் தகிலஞ்சேட்டிக்கு மாபோற் 
போதத்தென் சனிதானத்திற் புவனஞ்சேட்டிக்கு மென்றே 
வேதத்தி னந்தத் தாலே மெய்ப்பட வறிந்து ணர்ந்தோ 
னாதிதத னிவனே யென்ன வதிவன்னாச சிரமி யாவான் . 111 
இப்பியிற் பிராந்தி யாலே யிரசிதந் தோன்று மாபோன் 
மெய்பபடு மென்னி லிருத வியன்சக முதிதத தென்றே 
யிப்படி யாவ னேனு மெழினமறை முடி வி னாலே 
யற்புத வறிவு ணாந்தோ னதிவன்னாச சிரமி யாவான் . 112 
பறையர் தம் முடம்பின் கண்ணும் பசுவாதி யுடம்பின் கண்ணு 
மறையவ ருடம்பின் கண்ணும் வானவ ருடம்பின் கண்ணு 
நிறையுமா காயம் போல நிற்குமா தேவன் றானென் 
ற்றிவினா லறிந் துணர்ந்தோ னதிவன்னாச சிரமி யாவான் . 118 
பாம்பிதென் றுணர்ந்த போது பழுதையே யில்லை வெய்ய 
பாம்பிதன் றெனவு ணாநதாற பழுதையே யானற 

போலச் 
சோம்புறு குழும்பி யென்னிற் றுகளுறு சீவ னாகுஞ் 
சோம்புறாக் குடும்பி யென்னிற் றுகளறு பிரம மாவான் . 114 

மகாவாக்கிய விலக்கணம் 
ஆதி திருநான் மறைமுடியி லறையுந தததுவ மசியென்றே 
யோதி லது ேயானாயென் றுரைக்கு மும்மைப் பதமாகப் (பேன 
போத முடையோ யிதன் பொருளை யெவ்வாறெடுத்துப் போதிப் 

115 


கன்னனான் புளிஞ னென்றே கவலையுற் றழுங்குங் காலைக் 
கன்ன நீ கிராத னன்று கௌந்திபுத திரனென் றாற்போ 
லன்னிய வுடனா னென்றே யயர்ந்துள மழியேன் மைந்த 
வன்னிய மென்று கண்ட வறிவு நீ யுணாநது கொள்ளே .. 
ஒருவ னொருதே யத்திற் பிரம சரியா யுற்றான் 
மருவி மற்றோர் நாட்டகத்தின் மகிழ் கிரகி யாயினான் 


116 


117 


வேதாந்த மககசிந்தாமணி 
பரவி பின்னோர் மண்டலத்திற் பகர் துதவி யாய் நடித்தான் 
விரவிய கோலம் போக்கின் வேறில்லை யவ னிவனே . 
ஓடுமா நதிக டந்தோ ரொன்பது பேரை யெண்ணித் 
தேடும்பத் தானைக் காணான் றிகைத்துநின் றலறா நிற்ப 
நீடிய வொருவ னாலே பேத்தா னென்ன லோடும் 
டிய துயர மெல்லாம் வியப்பினை யடைந்தா னன்றே . 118 
அன்னிய கருவி யெல்லா நாமல் வென்ற றிந்தோன் 
பின்னரக் கருவி யெல்லாம் பிரித்தவன் றனை மறப்ப 
மன்னிய சேட நீயே யென்றுமா தவத்தின் வந்த 
செந்நிலைக் குரவன் சொல்லாற் றெளிவது ஞான மாமே 119 
மச்சுககூப் பிட்டு தென்றே மதிப்பவ ருண்டோ வந்த 
மச்சுளே யொருவ னன்றி மசசுககூப பிடுமோ பேதாய 
கச்சிய தேக சேடடை யாவையு நாடிப் பார்க்கி 
லச்சுளே நின்ற வான்மா வாலென வாய்ந்து கொள்ளே . 120 


பொன்னை யன்றி பூணில்லை பூணை யன்றிப் பொன்னில்லை 
யென்னை யன்றி சிவனில்லை சிவனை யனறி யானில்லை 
யின்ன வண்ண மறிந்தோனே யீசன றனையு மறிந்தோனா 
மின்ன வண்ண மறியாதா னீசன் றனையு மறியானே . 

121 
நிறையறி வாயி 

ருந்து 

நின்மலன் றன்னைத் தேடி 
மறைமுத னூலா ராய்ந்தும் பின்னரு மயங்கும் தன்மை 
யிறைவனே யென ககு நாககுண் டிலலையோ வென்று கேட்க 
வறைவது நாக்கே யெனன வகநதெளி யானைப் போலும் . 122 
ஆதவன் றன்னைப் பார்த்திட் டகிலத்தைப் பார்த்த போது 
வாதவ னொளிமே லிட்டே யகிலந்தோன் றாத வாபோற 
சேதனச் சிவத்தை நோக்கிச் செகத்தினை நோக்குங் காலைச 
சேதனச் சிவ மே லிட்டுச செகமெலா மறைந்து போமே . 

123 
என்று மிருந்த படியிருக்கு மியல்பே யென்னு மொரு வேத 
மொன்றே யொழிய விரண்டாமவத் தில்லை யென்னு மொருவே 
வென்றிப் பரமு நீயும்வே றில்லை யென்னு மொரு வேதம் 

[தம் 
துன்று மதுவே நீயானா யென்றே சொல்லு மொரு வேதம் .124 


838 


வேதாந்த மககசிந்தாமணி 


அனுபவ விலக்கணம் . 
ஊசலா ளெமு மின்றி யுருவரு வுபய மினறிக் 
கோசர வகோசரங்கள் குறிகுண பேத மின்றிப் 
பாச சாலங் கடந்து பராபரைக் கப்பா னின்ற 
வீசனை யறிந்த ஞானிக் கினிப்பிறப் பில்லை யன்றே , 125 
சிறையறக் கட லொடுங்குஞ் செறிந்திக் குலங்கள் போலு 
மறுகுறு வேடு நீக்க மன்னனைக் கூடல் போலு 
மறிவறி யாமை நீங்க வறிவினு ளறிவாய் நின்ற 
விறைவனைக் கூடு ஞானிக கினிப்பிறப் பில்லை யன்றே 126 

அரியணையி லிருந்துலக வரசாட்சி புரிந்தாலு மங்கை யே 
ற்றுத , தெருவுதொறுந் திரிந்திரநது தின்றாலு மிளம்பருவத் 
தெரிவை மாரைப , பிரியாம லிருந்தாலும் பிரிந்து தவம் புரிந் 
தாலும் பேசிறறெல்லாம் , விரிசீவன் முத்தனுக்கிங் குடம்பாடே 
பன்றி யொன்றும விரோத மின்றே, 

127 


ஆயிர மடந்தைய ராகா தோய்ந்துநான் 
றாயவ னென்றுமால் சூளுஞ் சாற்றினான் 
காயமுங் கரணமுங் கடந்த தன்மையா 
னீயுமந் நிலையிலே நிற்கப் பாலையே . 


123 


அறுசுவை யடிசிலை யார வுண்டவன் 
வெறுமுப வாசிநா னென விளக்கினான் 
சிறுநுதற் பேதையைத் தினமுஞ் சேர்ந்தவன் 
றுறவிநா னெனவுளந் துலங்கக காட்டினான் . 

சிவயோக விலக்கணம் . 


129 


180 


காமமா திகளை நீத்துக் காணவா தனை கடந்து 
நாமது வெனுஞ்சம் பந்த ஞானமே ஞான மாகி 
யோமொழிப் பொருளைத் தேறி யுணர்வுண ராமை போக்கி 
யாமைபோ லைக் தடக்கி நிற்பதே யமல யோகம் . 
அறுவகைச் சமயத் தோர்க்கு மதீதமா யகள மாகி 
மறுவறு பொருளா யொன்றாய் மனபதை தொறு நிறைந்து 
குறைவறு பிரம நாமே யென்றுகோ சங்க ணீங்கி 
பறிவுரு வாகி நிற்ற லழகிய யோக மாமே . 

1211 


1 


83V 


வேதாந்த மநகசிந்தாமணி . 
உடறொரு முயிரு மாகி புயிர்தொறு முணர்வு மாகிச் 
சடமச டங்க டோறுஞ் சாக்கியு மாகி நின்ற 
வடல் புனை சிவனார் நம்மை யன்றி வே றில்லை யென்றே 
புடைகுட விசும்பு போலொன் றாதலே யோக மாமே 


133 


ஆகையாற் கருத் தடங்கி யசைவற லியோக மாகு 
நாகமார் முழைஞ்சு பூங்கா நதிபாழுங் கோயி லாதி 
யோகதா னங்கள் புக்கி யுயாசிவோ கம்பா வித்துத் 
தேகமா திகணானல்ல வென்றுசித் திரம் போனிற்பாய் . 


134 


இம்முறை சிவயோ கத்தி லிருப்பவா சீவன் முத்தர் 
நனமையி னாதந் தோன்று நவவிதங் கடந்து போனாற் 
செம்மைய சுவானு பூதி செனித்திடு மனந்தா னந்த 
விம்மிதா தோய்ந்து தோயா திருப்பர்கள் விதேக முத்தர் , 


காசியி லிறக்க முத்தி கமலையிற் பிறக்க முத்தி 
தேசுறு தில்லை மன்றுட் டெரிசிக்க முத்தி யென்ப 
ராசையை யிறக்க முத்தி யாருயிர் பிறக்க முத்தி 
யீசனைக் காண முத்தி யெதுவரி தான முத்தி . 


185 


சுவானுபவ விலக்கணம் . 


பிண்டமா முடனா னல்லேன் பிராணவாயுவுநா னல்லே 
கண்டவைம் பொறியு மல்லேன் கரணமோர் நான்கு மல்லேன் 
பண்டைய வறிவ னானென் றுன்னருள் கொண்டு பார்க்கி 
லெண்டிசை கீழ்மே லெங்கு மேகனா யிருக்கின் றேனே . 136 


கானலை நீரென் றுன்னிக் காதலித் திடுவார் போல 
னுட னானென் றுன்னி யுணாவினைப் பிரிந்திருந்தேன் 
கானலை நீரன் றென்று கைவிடு வார்கள் போல 
ஆனுட னானன் றென்றே யுணாவொடு முறங்கி னேனே . 


137 


ஊனுடல் பொறி பிராண னுறுகர ணங்க ளென்னுங் 
கானகங் கடந்தஞ் ஞானக் காரிருட் பரப்பு நீங்கித் 
தானெனுஞ் சிறார் நீத்துத் தற்பரைப் பொழிலி னின்று 
மோனியாய் னந்த முத்திமா நகரங் கண்டேன் . 


139 


803 வேதாந்த மக்கசிந்தாமணி. 

குரு தோத்திரம் 
ஒன்றென்றும் பலவென்று முபயமென்று முருவென்று 
மருவென்று முறைவதென்று , நன்றென்றுந் தீதென்று நானே 
யென்று ஞானமென்று ஞேயமென்று ஞாதாவென்று , மன்றே 
ன்று மாமென்றுஞ் சமயப்பேய்களறைகின்ற பிணக்குவழி யனை 
து நீத்துக் , குன்றலிலா வானந்தக் குரவ னின்னைக் கும்பிட் 
டே னென்பிறவி பின்பிட் டேனே . 

189 
செறிவாகு மலமற்று மாயையற்றுத் திரிவிதமாங் கன்ம 
மலத் திரளுமற்றுப் , பிறிவாகுங் குணமற்றுக் குறியுமற்றுப் 
பேதாபே தங்களற்றுப் பேச்சுமற்று , வறியாமை யறிவற்று வன 
நதகோடி யாதவாபோ லெழுகின்ற பரையுமற்றுக் , குறியாத 
வானந்தக் குாவநின்னைக் கும்பிட்டே னென்பிறவி பின்பிட் 
டேனே . 

140 
பொய்யாத புனன்மூழ்கிச் சாந்த மென்னும் பொடி பூசிக் 
கருணைமணி புனைந்தெஞ் ஞான்று , நையாத வுளமெல்லா கைய 
நாவா னவிலாத மாமனுவை நவின்று மேலீ , ரையாறு மாறாறுங் 
கடந்து நின்ற வாநந்தத் தேசிகரின் னடிப்போதுக்கே , கொய் 
யாத மலர் கொண்டங் கருச்சித தேத்திக் கும்பிட்டே னென் 
பிறவி பின்பிட் டேனே . 

141 
ஆசிலன்ன மயகோசத் தாண்டி யப்பா லழியாத பிராணமய 
கோசந் தாண்டி , மாசின்மனோ மயகோசந் தாண்டி யென்று 
மாறாவிஞ் ஞானமய கோசந் தாண்டி , நாசமுறு மானந்த கோ 
சந் தாண்டி ஞானவடி வாய்நின்ற குரவ நின்னைக் , கோசமெலா 
மற்றசிவ கோசியாகிக் கும்பிட்டே னென்பிறவி பின்பிட்டேனே . 

தத்துவங்க ளாறாறும் பின்னிட் டப்பாற் றத்துவா தீதமாந் 
தன்னைக் கண்டு , பற்றொன்று மில்லாத பரையைக் கண்டு பரிந்து 
பரிந் துள்ளுருகி யதிலொடுங்கி , வெற்றவெறு மானந்த வுருவங் 
கண்டு விழையாமல் விழைந்தப்பால் வெளியைக் கண்டு , குற்ற 
மெலா மறநீத்தங் கறிவாய் நின்று கும்பிட்டே னென்பிறவி பின் 
பிட்டேனே . 

143 
பாசத்தாற் பாசி யாகிப் பலபல பிறப்பிற் சென்று 
பாசத்தாற் பிறந் திறந்து பலபல போகந் துய்த்த 


வேதாந்த மாகசிந்தாமணி . 880 
பாசத்தைத் தாளாற் போக்கிப் பதித்துவம் பதித்த நாதன் 
பாசத்தை நினையுந் தோறும் பசுத்துவங் கழலு மன்றே. 
ஒன்றென்பா ரொன்றே யென்க வோரிரண் டென்பா ரென்க 
நன்றென்பார் நன்றே யென்க நவையென்பார் நவையே யென்க 
வின்றென்பா ரென்க வன்றி யுண்டென்பா ருண்டே யென்க 
வன்றி தா மென்னா முததி யடியனேற் களித்தா னாசான் . 145 
தன்னு ளுலகு முலகதனிற் றானு மாசிச் சகசமாய்ப 
பின்னை யபினை யெனுஞ்சத்தி பிரியா திருக்கும் பிரம்மா 
யுன்னு முணர்வுக் குணர்வாகி யுருவா யருவா யுபயமுமா 
யென்னு ளிருந்த பரசிவத்தை நின்னாற் கண்டே னிறையோனே . 

மண்ணை விழுங்கிப் புனல் கனலை விழுங்கி வாயு தனைவிழு 
ங்கி , விண்ணை விழுங்கி வெண்மதியை விழுங்கி வெய்யோன் றனை 
விழுங்கி , மொண்ணை யியமானையும் விழுங்கி முற்றும் விழுங் 
கிப் பற்பலவா , மெண்ணை விழுங்கி யிருந்ததனை நின்னாற்கண்டே 
னிறை யோனே . 

147 
விம்மித விலக்கணம் 
அனாதி கேவலத்தினி லழுந்து மேற்கு 
மனாதிய கருவியான் மலத்தை நீக்கியே 
சனாதவின் பாதனை த தந்த தேசக 
கனாவிலு முன்னையே கருதற் பாலனே 

149 
சித்தாந்த தரிசனம் - பதியியல் 
அற்றாகட் கண்ணி தா யல்லராக்குச சேய்மையாய்ப் 

பற்றற் றிருக்கும் பதி . 
எங்கு மிருப்பானை யேகமிரண் டென்னாம 
லெங்குமாய் நீகண் டிரு . 

2 
மோகமுறு பெத்தத்துண் மூடர்க் கிரண்டாகு 
மேகமேம முத்தருகக கீசன் . 

3 
குருவுருவங் கொண்டிக குவலயத்துட் டோன்றிப் 
பருவரலை நீக்கும பரன் . 

4 
சிதம்பரமா யெங்குஞ் செறியினுமென் னாவி 
மதமடங்கிக் காணா வகை . 

5 


1 


6 


00 


9 


10 


11 


840 வேதாந்த மநநசிந்தாமணி . 

பசுவியல் . 
சனகாதிக் கீசன் றனித்திருத்தல் கண்டு 

மனை வாழ்க்கை யைத்துறவா மல் . 
புண்ணியத்தான் மேலேறும் பாவத்தாற் கீழிறங்கும் 
புண்ணியபா வத்தாற் புவி 

பாசவியல் 
அன்னியத்தைக் காட்டி யனன்னியத்தைத் தான் மறைக்கு 

மென்னே மலத்தி னியல் . 
பற்றற்றார் கண்ணும் பருவரலைச செய்வித்தல் 

குற்றமிகு மாயா குணம் 
நூலில்லை கேள்வியில்லை நுண்ணறிவு மில்லையால் 

மாலகலா மாயா மகற்கு . 
ஞானமிலைப் பத்தியிலை நல்லார்கண் ணட்புமிலை 

மானமிலை மாயா மகற்கு 
சாக்கிரமுஞ சொப்பனமுரு தணவாச சுழுத்தியையும் 

போக்கிற் றுரியம் பொருள் . 
ஆன்மீகம் பௌதீக மறையுந் தெய்வீகமிவை 

யான்மாவுக் கிலலை யறி 
முன்னைவினப பின்னை வினை மூவா நிகழும்வினை 

யுன்னை யணுகாமை யோர் . 
மன்னவராற் கள்வரான் மாவா லுறுபிணியா 

லின்னலுற லான்மீக மெண் . 
தாயகட்டிற் றங்க றரணி தனில் வந்தழித 

லாயிற்றெய் வீகமென லாம் . 
வானி லிடியான் மழையான்மற் றச்சடத்தா 

லூனமுறல பௌதிகமா யோர் . 
சஞ்சிதமுன் கட்டுவினை சற்குருநோக் காற்சரியும் 

பஞ்சுமலை பட்ட நெருப்பாம் . 
உள்ளப் பொசிப்பெல்லா முண்டொழிப்ப தன்றியிதைத் 

தள்ளப் படாதெவர்க்கும் தான் . 


12 


13 


14 


15 


16 


17 


18 


19 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 841 
வறுத்தவிதை யுண்பதன்றி மாநிலத்தைக் கீன்று 
செறித்து விதைப்பாரோ தெளி . 

20 
கூத்தியைப் போற் பாவங் குலக்கொடிபோற் புண்ணியங்க 
ணீத்தார்க் கிரண்டு நெருப்பு. 

21 
நாடுவினை யொப்புவந்த நாதாந்த யோகருக்கிங் 

கோடுந் திரவியமு மொன்று . 
மாமாயை யீசனருள் மாறா தெதிரந்தன்றிப் 
போமாறு முண்டோ புகல் . 

23 
கோடி சிவ புண்ணியத்தாற் குவியு மனம் பின்னர் 
நாடுஞ் சிவனை நனி. 

24 


22 


. 


பாசமோசன வியல் . 


25 


26 


27 


28 


ஆமைபோற் சிந்தித் தருளுவ மாக்குமாற் 

காமாதி நீத்தவரைக் காண் . 
கோழிபோற் றீண்டியுயிர்க் குற்ற மறுத்தாளு 

மாழிவிட முண்ட வரன் . 
திருமொழியாற் கன்மமலஞ் சிந்துந் தியானத்தாற் 

பெருமாயை போயொழியும் பின் . 
சைதன்னிய வுருநா னென்று தம நீங்கல் 

சைதன் னியனுருவந் தான் . 
எனைவிடவே றில்லை யியானே பரப்பிரம 

மெனவுணர்த றற்றெரிசனம். 
சீவனுக்குச் சாக்கி சிவமென் றுணர்தலே 

சீவனுக்குச் சுத்தியெனத் தேர் . 
எவ்வுயிர்க்கும் போத மிறையென் றறிதலே 

செவ்வே சிவதரிசனம் . 
அந்தச் சிவநம்மை யன்றி பிலை யென்றோத 

லுந்துஞ் சிவயோக மோர் , 
உள்ள மொடுங்கி யுரையொடுங்கி யானந்த 
வெள்ளத் தழுந்திவிற்கு மேல் , 

106 


29 


30 


31 


32 


33 


34 


35 


BAR வேதாந்த மங்கசிந்தாமணி . 
விமரிச ஞானத்தால் வெறுப்பு விருப் பற்றுச் 

சமரசத்தை யெய்துந் தனி . 
அறிவி லறிவை யறியா தறிந்து 

குறியிறந்து நிற்குங் குலம் . 
ஐந்தவத்தை சென்றாலு மாவரண மற்றதவர் 

சிந்தை சிவன்பாலே தெளி. 
ஆமயத்தை நீங்கி நிராமயத்தை யாதரிக்கி 

னாமயம்போ நீயே யவன் . 
சீவனத்தாற் சீவனெனல் சீவமிறந் தாலிந்தச் 

சீவனே யந்தச் சிவம் . 


36 


37 


38 


39 


தன்னைக் கண்டாங்குத் தலைவனையு முன்னாது 

முன்னைப் பிரமமெனு மோர் . 
ஊனை யொதுக்கி யுணர்வாக்கி விட்டபினர் 

நானே பிரமமென நாடு . 


40 


41 


49 


சொப்பனமுஞ் சாக்கிரமுந் தொலையொத்த காலத்துச் 

சுப்பிரம் மென்று நீ சொல் . 
ஆதிமுத்தன் சீவ னனாதிமுத்த னீசனென 

வேதமுறை செய்யும் விரித்து 
சித்திரத்தை யொத்துச் சிவோகமெனச் சிந்தித்தா . 

லத்தனுரு நீயாவை யால் . 
இந்நிலையி னிற்பரிதே லெல்லாஞ் சிவமென்னு 

மந்நிலையி னிற்பா யற . 


43 


44 


சிவயோக வியல் . 


45 


அவயோகத் தன்மை யகற்றியலை வில்லாச் 

சிவயோகத் தன்மை தெரிப்பாம் . 
நதிபாங்கர்ப் பன்னகத்தி னண்ணிப் பத்மாசனத்தில் 

வதியாக் குருவை வணங்கி 
நீர்க்குமிழி மின்னற்கு முண்டுநிலை யில்லை 

யாக்கைக் கென்றெண்ணி பறிந்து . 


46 


47 


848 


48 


49 


50 


51 


52 


53 


54 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 
முன்னோ னுரைத்தமொழி நிறுவிப் பற்பலவாம் 

பின்னமொழி யெல்லாம் பிரித்து . 
சிவத்தோ மசியுண்ணி னைந்துசிவ யோகநிட்டை 

சவுக்கியதா னத்தேறித் தான் . 
பதைத்தெழு முள்ளப் பதைப்பைப் பறித்து 

மதத்தை யொடுக்கி மறித்து . 
தத்துவத்தைப் பின்னிட்டுச் சகசமல கேவலத்தை 

யத்தனருள் கொண்டாங் ககன்று . 
அமுசோகம் பாவனையை யண்ணி யறிவாகிச் 

சமுசயத்தீப் பாவனையைத் தள்ளி 
சீவன்வே றாண்ட சிவன் வேறென் றெண்ணுமயற 

பாவனைக்கண் ணுள்ளில் படா . 
நதியோடிப் புக்கழுந்து நாட்டம் போ னின்ற 

பதியிற் கலந்து பழகி 
அதுவிதுவென் றெண்ணா தறிவோ டறிவாய்ப் 

பதிதல் சிவயோகம் பார் . 
ஒன்றென் றிரண்டென்று முன்னா துறங்கியே 

யொன்றாத லேசிவயோ கம் . 
சாத்திரத்தை யுன்னிற் சமாதி குலையுமெனி 

னேத்திரத்தும் பாரே னிலதது . 
குறியாக் குறியைக் குறித்துணரப் போகுங் 

குறியே பிறவிக் குறி . 
அம்புவிழு மந்நேர மாக்கறக்குஞ் சில் காலஞ் 

சம்புவின் யோகத்திற் றரி . 
பழிமுனையைக் காட்டுகின்ற பல்லுலகை நோக்காச் 

ழிமுனையை நோக்கித் தொடும் . 
அலையற்ற சாகரமோ வவிழ்ந்தகயிற் றாசலோ 

வலைவற்ற யோகி யகம் . 
பொன்னாக்கை கிட்டியுமென் யோகப் புணர்ப்பிலையே 

லென்னாப் பிறந்து மிவண் . 


55 


56 


57 


58 


59 


சு 


360 


61 


69 


63 


64 


844 வேதாந்த மக்கசிந்தாமணி. 
வேடப் பொலிவிருந்தென் வேசியர்போ னாடோறு 

நீடுசிவ யோகமி னீசர் . 
துறந்துஞ் சிவயோகந் துன்னாத மூடர் 

பிறந்தும் பிறவா தவர் . 
தண்டிகையுங் கொம்புந் தவசிக் கிவையடா 

வம்பர்க்கு வைத்த வழி . 
உண்டி புசிக்கவோ யோக முஞற்றவோ 

வண்டர்பிரான் றந்தனனாக் கை . 
ஊழைத் துறந்தா லுலகைத் துறப்பையன்றி 

யூழிருக்க நீதுறவி யோ . 
அணுவுக் கணுவா யகண்டமாய் நின்ற 

பணிசெய்ய நீயே பணி . 


65 


66 


61 


68 


உபதேசமாலை . 
சனகர் சனற்குமர சனந்தரர் சனாதரர் 
முனிவரர்க்கு ஞான மொழிந்த- முனைவனே 
யென்போல வந்திங்கே யென்னை யெனக்குமறை 
பொன்போலத் தந்தார் பொருள். 

1 
மூல வுபதேசம் . 
அப்பாவுன் பக்குவத்துக் கீடா யனேகவித 
வொப்பா லுனக்குரைத்தே னுண்மையினை யெப்பாறுஞ் 
சங்கையற்ற சத்தியத்தை சாற்றிலுனை யன்றியில்லை 
சங்கையறப் பாரநீ தனித்து . 

2 
தீக்கையினா லுன்னைச் சிவமாக்கி னோமதான்றி 
யாக்கைச் சிவவடிவ மாக்கினோ- நோக்கியே 
நானே நீ யென்று நவின்றுமுப தேசித்தோ 
மேனோ மயக்க மெழும் . 

3 
தசகாரிய வுபதேசம் . 
பூதமுத னாதமீ றாகப் பொலிகின்ற 
வீதெல்லா நாமல்ல வென்றறியும் - போதமே 
தத்துவரூ பம்மிதனைச் சங்கையற்ற மாணவக 
புத்தியிடை நன்றாய்ப் புதை 

4 


வேதாந்த மாசிக்தாமணி: 845 

ஆத்ம தரிசனம் . 
என்று பிறந்தேனா னென்று வளர்ந்தேனா 
னென்று துயருற் றிறந்தேனா னென்று 
மழியாத சித்துருநா னென்றே மகிழ்தல் 
ஈழுவாத நின்றரிசனம் . 

5 
சி வருபம் . 
எங்குஞ் சிவமயமா யெங்குஞ் சுகவடிவா 
யெங்குஞ் சிவலோகத் தெல்லையா - யெங்குஞ் 
சிவனையே கண்டு தெரிசித்தன் மாணா 
சிவரூப மென்றே தெளி .. 

6 
சிவதரிசனம் 
ஆக்க லளித்த லழித்தன் மறைத்தலரு 
ணோக்கலிவை யெவ்விடத்து நோக்கியே - நீக்கமறப் 
புல்லியுய ரானந்தப் பொற்பின் மிசையேற 
னல்லசிவ தரிசனம் . 

7 
சிவபோகம். 
நானே சிவன் சிவனை நானென்று நாடிவெறு 
தானாகி நின்றநிலை தானன்றோ-வானாப் 
பவசலதி நீந்திவரும் பண்புடைய மாணா 
சிவலோக மென்றே தெளி. 

இரகசிய வுபதேசம் 
மாணவகா மெய்ஞ்ஞான வாழ்வையுனக் கிக்கணமே 
பூண வுரைப்பனிது பொய்யல்ல - காணொழியாக் 
கண்ணே நீ பாயிருளுங் காய்கதிரு நீயல்ல 
வுண்ணினைந்து பாரிதனை யுற்று . 
கண்ணே லிருளுண்டே கங்குல் பகலுண்டே 
விண்ணவருங் காணாத வேதியனே - மண்ணாத 
வுச்சிக் கதிருமொளி யொழியாக் கண்ணும்போ 
னிச்சயித்துப் பாரிதனை நீ . 
விளக்கில் பல்பொருளு மில்லை விழியில்லை 
துளக்கிருளுமில்லையெனச் சொல்ல - வுளக்கண்ணா 


10 


11 


12 


13 


14 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 
லுள்ளபடி யறிந்தா லூன் பிறவி யில்லையுனக் 
குள்ளபடி யீதென் றுணர் . 
உன்னை யொருவ னுயர்சாமி யென்றுரைத்தா 
லென்ன மகிழ்ச்சியங்கே யெய்தினாய் பின்னொருவன் 
பாவி பசுவென்றாற் பதைபதைப்பர் யாகையினாற் 
சிவனல்ல நீயே சிவம் . 

நேய வுபதேசம் . 
ஆறுகடல் கண்டுவர வாதரித்த தும்மொருவன் 
விறுபுலி கண்டுவந்த வீறுங் கூறுயிடி 
லுப்புக் கடலாடி யோடிவந்த தும்மொக்குஞ் 
செப்புசிவங் கண்டு திரும் பல் . 
தன்னைச் சிவத்திற் பறிகொடுத்த தற்கேடர் 
பின்னைத் தமைத்தேடிப் பேதுற்ற - தென்ன 
பிழைபளித மால்வரையிற் பேரழலை யிட்டே 
யழிவரைபின் றேடியடுக் கல் . 

பஞ்சாக்கர வுபதேசம் . 
அஞ்செழுத்தின் நன்மை யறையக்கேண் மாணவக 
பிஞ்செழுத்தா மீரிரண்டும் பின்றள்ளித் -துஞ்சாத 
வோரெழுத்தே நின்னுருவ மொண்பொருளே நீயாமென் 
றோரிடத்தி னில்லையுனக் கூழ் . 
நகாரக் கருவியெலா நாமலவென் றெண்ணி 
மகார மலங்கடந்து மாழ்கி - யகாரமே 
தானென் றுணர்ந்தப்பாற் றண்ணருளைக் கண்டு சிவ 
மோனமதி லேயொடுங்கன் முத்தி . 

சடாந்த வபதேசம் 
சித்தாநதம் வேதாந்தஞ் செப்புதத்து வாந்தமிசை 
புத்த கலாந்தமொடு போதாந்தஞ்-சுத்தமா 
நாதாந்த மென் றிவைக ளாறுகவை யென்றே. 
மீதானந் , தேடி விடு . 

அதீத வுபதேசம் . 
நித்திரையைக் காண நினைத்துட் கலைமனும் 
தத்துவசா லங்களெல்லாந் தாண்டியே - சுத்த 


15 


16 


17 


1 


18 


19 


வேதாந்த மாகசிந்தாமணி 
வருள்வழியாற் சென்றங் கனுபவத்தைக் கண்டு 
தரையவர்க்குச் சாற்றநினை தல் . 

பூரண வுபதேசம் . 
அடுத்துவரும் பாசத் தணுத்தன்மை யாகிக் 
குடத்தில் வருந் தீபமெனக் கொண்டாய் - விடுத்தும் 
பொன்றரிய மெய்ஞ்ஞான பூரணமா யேநின்னைக் 
குன்றிலிட்ட தீபமெனக் கொள் . 

பழமொழி வுபதேசம் . 
அத்தைத்தின் றங்கே கிடப்பார்க்கு மாணவக 
வெத்தைத்தின் றெங்கே கிடைந்தாலென் -சுத்த 
வெறுவெளியிற் சென்று விளையாடு கின்றார்க் 
கறுதியிட லாகா தறி . 
முப்பாழும் பாழென் றறைந்தார் திருமூல 
ரப்பாலும் பாழென் றறைந்தார் - சடகோப 
ரறிவி லறிவி லறிவி லறிவி 
லறிவி லறிவென் றறி . 

சங்கார வுபதேசம் . 
ஈசனுனக் கெஞ்ஞான்று மிதசத் துருவென்னும் 
வாசகத்தைச் சொல்லக்கேண் மாணவக - வீசன்றான் 
தத்துவத்தி லாக்கித் தவத்தில் வளர்த்துன்னை 
முத்தியினிற் சங்கரிப்பான் முன் . 

மகாவாக்கிய வுபதேசம் . 


20 


21 


இ 


23 


சீவனாய் நின்னைர் சிந்திக்கின் மாணவக 
வோவில் பிறப்பிறப்பு மோவாது -வீவிற் 
றுருபதைக்கு மாளாத் துகில்போலுன் போத 
மிரிவதிலை யெக்காலு மெண் . 
சிவமல்ல நாமென்றுஞ் சீவனா மென்றும் 
விவகாரம் வந்தவிட மெல்லாந்- துவமகலச் 
சாம மறைபுகலுஞ் சத்தியமா வாக்கியத்தைத் 
தோமறவுட் கொண்டு துணி . 


2A 


1 


251 


26 


97 


848 வேதாந்த மாகசிந்தாமணி. 

உண்மை யுபதேசம் . 
ஆதிமறை யாகமங்க ளெல்லா மளவிட்டே 
யோதியுணர்ந் தெல்லா முரைத்தாலும் - வேதை 
யெழுநான்கு கோடி யிழிநிரைய மெல்லாம் 
விழுவர்சிவ னாகா விடின் .. 

கொல்லா விரதம் , 
கொல்லா விரத குலமே குலமென்று 
நல்லார்க ளெல்லா நவின்றிருக்க - கொல்வாற் 
றெரிசித்தா லும்பாவந் தீயன் முக நோக்கிப் 
பரிசித்தா லுமபாவம் பாா . 
டுபன்றி கோழி யருந்துவோர் கட்கெல்லாம் 
வீடில்லை யென்றுரைக்கும் வேதங்க - ணாடுமவர்க் 
கிம்மையிலும் துன்ப மறுமையிலு மேழ்நிரைய 
நன்மையிலை யோரிடத்து நாடு . 

அநித்திய தரிசனம் . 
இன்றைக்கோ நாளைக்கோ வின்னமரை நாழிகைக்கோ 
வென்றைக்கோ வாவியிழப் பென்று - சென்றிறைஞ்சி 
யாசா ரியனுக் கனுகூல சித்தனாய்ப 
பாசாதி யைக்கழற்றப் பார் . 
கோடைதனி லாற்றிற் குடியேறி வாழுநர்கள் 
வாடைமழைக் கேங்கியழும் வாறொக்கும் - பெக 
லுள்ள போ தெல்லா முறுதிநெறி காணாது 
கள்ளாமற் கண்டுகலங் கல் . 
மாதாபி தாநாத்தி மற்றொக் கலுநாத்தி 
யாதார வைப்பு மரண்மனையுந் - தீதான 
நாத்தியிவை மெய்யென்று நம்பாதே யென்றறைந்த 
மாத்திரத்தே வீடுற்றான் மன் . 

அடங்கத் துறத்தல் . 
தாயரையுந் தந்தையையுந் தற்சார்ந்த கேளிரையு 
மாயுமயல் காட்டு மனைவியையுஞ் சீயென்று 
சொற்பனம் போற் கண்டெட்டாத் தூரப்போ யோகநிலை 
நிற்பவனை ஞானியென நேர். 


28 


29 


30 


31 


32 


விள்ளளவு 


341 


வேதாந்த மக்கசிந்தாமணி. 
ஆனை முதலெறும்பீ றாயபிறப் பெல்லாமு 
மீன முறக்கடந்திட் டேறியே - யூனமிலா 
மக்களா வந்துந் துறவா மனிதர் தமைத் 
தெக்கணா மூர்த்திசிரிக் கும் . 
மலைமகளை விட்டுடைய மைந்தர் தமை யும்விட் 
டிலகுவெள்ளி மால்வரையும் விட்டே- யுலகறியக் 
கல்லாலின் கீழிருத்தல் கண்டுந் துறவாரைக் 
கொல்வ னியமன் குறித்து . 

அவா வறுத்தல் . 
மண்ணாசை பொன்னாசை மாதரா ராசையுயர் 
விண்ணாசை யாவும வெறுத சப்பா - லெண்ணாம 
லுள்ளபடி யானந்த யோகத்தின் மூழ்கியுடல் 

நின்று விடு . 

அடக்க முடைமை . 
அடக்கிப் புலனைந்து மாமையைப் போக 

னாளு 
மொடுக்கி யுறவோரைக் கண்டா- னடுக்குற்றுக் 
கண்ணப்பர் போலக் கரையிறந்த பேரன்பால் 
விண்ணப்பஞ் செய்ய விரை , 

கல்வி யடக்கம் 
கழுதைக்குங் கற்றவர்க்குக் கட்டுரையொப் பொன்றே 
கழுதை பிறர்க்குதவுங் கற்பூர - முழு நூலாய்ந் 
தோதுவார் தாம்பிறருக் கோதியுணர்ந் துள்ளபடி 
சாதியா ராதலினாற் றான் . 

இத்தன்மை யுடையோ ரிவர்களெனல் . - 
சாந்த முடையோன் றவசி யவாவற்றோன் 
வாய்ந்த துறவி மனமாண்டோ - னாய்ந்துணர்ந் 
யோகிபரி பூரணத்தை யுற்றுணாந்தோ னலலசிவ 
போகியெனச் சொல்லும் பொது 

யோகைப் பழித்தல் . 
தத்துவக்கற் றற்றுவெறுந் தானேதா னாய்நின்ற 
முத்தருக்கி யோகமேன் மோனமேன் - வெற்றியேன் 

107 


85 


86 


37 


38 


850 வேதாந்த மநநசிந்தாமணி 
சுத்தசுக நித்தியமாய்ச் சும்மா விருப்பதுவே 
பற்றற்ற முத்தியெனப் பார் . 
பால்விரதி பூசையாய்ப் பழவிரதி பைங்கிளியாய்க் 
கால்விரதி பாம்பாதல் கட்டுரையே - நோலவிரத 
மாண்டவிட முத்தியென்றான் மாணா விரதமெலாங் 
கூண்டோடே வெட்டிக் குமை . 


39 


சாந்தமுடைமை , 


வைதிடினுங் கொய்திடினும் வாழ்த்திடினு மாயமெலாஞ் 
செய்திடினு மன்னர் செறுத்திடினுந - தெய்வநிலைப் 
பூத மயக்கிடினும புரந்தரன் போர் செய்திடினு 
மேதுமயங் கான்ஞானி யெண் , 


40 


சிவயோக மான்மியம் , 


41 


எண்ணுஞ் சிவயோக மான்மியததை யென்சொல்கேன் 
மண்ணுலகும விண்ணுலகும் வந்திறைஞ்சி - யண்ணாவென் 
றோலமிடு நீசிவமா யோரிமைப்பு நிறபையெனிற் 
சாலனுங்கை கூப்பிநிற்பன் காண் 

இதோபதேசம் , 
சத்தியமு நோன்பு : தவமு மிளஞ்சொலலு 
முத்தமருக் குள்ளகுண மொன்றின்றி- மத்திமராய் 
மைதுனமுஞ் சோறுமாய் மாயுமளவுமபுசிக்குங் 
கைதவாக்கு முண்டோ கதி . 
கல்லா லமாந்தாரைக் கண்மூன் றுடையாரைச் 
சொல்லாமற் சொலலவந்த தூயாரைப - பல்காலுஞ 
சிந்தி சிவோகஞ் சிவோகஞ சிவோகமென 
வந்தி பிறப்பறு மாணா 


42 


431 


பூரண நிட்டை 


அண்டங்கா லங்கி யறலவனி யைந் தினையும் 
பண்டையவா காயம்போற் பாவித்துக் - கொண்டன் 
மறையாக் கதிர்போலுன் வாளொளியை நோக்கி 
நிறைவாய்க் குறையாதே நில் 


44 


வேதாந்த மகநசிந்தாமணி. 851 
எல்லாஞ் சிவமென்னு மெண்ண முனக்குண்டே 
லெல்லா நலனுமுனக் கெய்துமே யெல்லாஞ் 
சிவமன் றெனுமுணர்வு சிந்தையிடை யுண்டேற் 
பவம்வந் துனைவிழுங்கும் பார் . 

45 
அதீத நிட்டை . 
எல்லா மிறந்தவிட மேகாநத நிட்டையென 
வெல்லா மறையு மியம்புமா - லெல்லா 
மிறந்த விடத்திருந்த வென்னையா னேகண் 
டிறைஞ்சினே னேத்தினே னே . 

46 
மலின வாதனை 
அறிவே திருமேனி யறிவே கரணங்க 
ளறிவே யிடம் போக மாமன் -ற்றிவாளன 
றாட்டா மரைகண்ட தத்துவத்தோரக் கென்று மறை 
நாட்டு முபநிடத நாடு . 

47 
சிவஞானப்பிரகாச வெண்பா 


48 


அடியார் வணக்கம் 
உன்னைபபோ லேயென்னைப் பாவிக்க வேண்டுமென்று 
சொன்ன திருப் பாட்டாற் றுணியாதார் மென்மே 
லிடம்பட்ட வேழுலகி லுள்ள நூற் கற்றுங் 
கடன்பட்டும் பட்டினிபோற் காண் . 

பரிபாகியிலக்கணம் 
தாமடங்கக் கலலாச சவலா தனிததொருவா 
தாமடங்கா ரென்பதற்கோா சாக்கிகே - ணாமடங்கா 
தந்தோ தகர்தின்னி யாத்தினியை நோக்கியிகழ்ந 
தந்தோ நீ பாவியென லாம் 

49 
துவிதசைவவினை மறுத்தல் . 
ஓசை யொலியெல்லா மானாய் மீ யென்றபினர்ப 
பேச விரண்டுண்டோ பேய்சசைவா - வாசையெல்லா 
மற்றவிட முத்தி நிலையோ வஃதெல்லா 
முற்றவிட முத்திநிலை யோ . 


50 


850 


வேதாந்த மங்கசிக்தாமண் . 


மங்கையர் மயக்கறல் . 
மூத்திரததி னானனையப் பட்டமுடை யோனிக்காய்க் 
காத்திரத்தை விட்டார் கணக்கில்லை- சாத்திரத்தால் 
வானைக்கா றீநீரை மண்ணைப் பிரித்து சிவ 
னானக்கா லாசை யறும் . 


51 


53 


ஞான பூசை . 
ஆலயமே காய மறிவே சிவலிங்க 
மாலயனுங் காணாத வள்ளலுக்குச சீலமுறு 
மன்பே யபிடேக மன்பேநல் லர்ச்சனை 

யு 
மன்பேதை வேத்தியமு மாம் . 

52 
பெண்ணாடை யாபரணம் பெய்தயிலந் தாம்பூல 
முண்ணலணை சந்தனத்தோ டோரெட்டும் - விண்ணவர்க்கா 
யாகாத நஞ்சுண்ட வண்ணலடி யார்தமக்கிங் 
காகாது சொன்னோ மறி . 
தீர்த்தம் பிரசாதம் திருநீறஞ சக்கரமுஞ் 

ற்றுமிறை கடபிறந்த தாழ்வடமும்- போற்றுங் 
குருலிங்க சங்கமமுங் கொள்குறிக ளெட்டாங் 
கருவகலக் கட்டுரைத்தேங் காண் . 

54 
பாடப் படிக்க வெழுதப் பயன் சொல்லக் 
கோடாமல் வந்துங் குணமில்லை - சீடாகேள் 
சித்திரதீ பமபோலச சிநதை தனைநிறுததிச் 
செத்தசவம் போலே திரி . 

55 


சதா நிட்டை . 


56 


பாலோடு சேர்ந்தநீர் பாலாகு மாங்கது போல் 
வாலறிவ னைச்சேர்ந்த மன்னுயிர்கள் -வாலறிவன் 
றானாகி நிற்பதல்லாற் றண்டாத வைம்பாச 
வூனாகி நில்லா ருவந்து . 
அரசன் மகனரச னாகிநின்றாற் போலப் 
பரமசிவ னிற்றோன்றும் பல்லுயிரும் - பரம 
சிவனாகி நிற்பதலாற் சீவனாய் நில்லா 
சிவனாணை யுள்ளே தெளி. 


57 


வேதாந்த மககசிந்தாமணி . 


868 


அருளாசிரிய னருமை யுரைத்தல் . 


ஆசானே நீனா 


னே நீனானென் றங்கைத் தலைவைத்தான் 
பாசா திகளைந்தும் பாறித்தே - யாசானை 
யுள்ளபடி நோக்கி யுறுபூசை செய்வதல்லாற 
கள்ளனிடத் துண்டோ கைம்மாறு. 


58 


59 


நீயே நா னென்று நிலையளித்த தேசிகனைத் 
தூய மலரெடுத்துத் தூவா தார் -பேய்வாழுங் 
காட்டிற் கனிதுய்க்குங் கருங்குரங்காய்ச் சென்னாயாய் 
வேட்டுவனாய்ச் சென்மிப்பார் மேல் , 
உள்ள மலமகற்றி யொண்பொருளைக் காட்டிவைத்த 
வள்ளலடி யெஞ்ஞான்றும் வாழ்த்தாதார் - கற்ற 
நரையானாய் ஞெண்டாகி ஞாளியாய்ப பொல்லா 
மரநாயாய்ச் சென்மிப்பார் மாண்டு 


60 


வேதமுடி வைக்காட்டும் வெற்றவெறுந் தேசிகனைப் 
போதமலர் கொண்டடியைப் போற்றாதார் - பா தமின்றி 
யங்கை விரலின்றி யாறாத நோயராய்ப் 
பங்குகுரு டாவார் பரிந்து . 


61 


ஆகந் திருக்கோயி லாசா னதிற்றெய்வஞ 
சோகம் புகைக்களியே சூழ்சுடராம் - போகங்க 
ளெல்லாநை வேத்தியங்க ளிவ்வண்ண நாடோறுங் 
கல்லாருஞ் செய்யக் கடன் . 


62 


குருவே திருமாலாங் கோகனகத் தானாங் 
குருவே யுரையிறந்த கோவாங் - குருவேயிங் 
கெல்லாமா யல்லவுமா யெங்கு நிறைவானாம் 
வல்லாள னாகு மதி . 


63 


கறுத்த விரும்பைக் கனகமய மாக்குதல்போற் 
சிறுத்தநமைப் பேருருவாய்ச் செய்தாரை -வறுத்த 
விதை போல் வரும்பிற்பபை வேரறுத்த வேதியரைப் 
புதைமனத்து ளெப்போதும் போல் , 


64 


854 


வேதாந்த மகநசிந்தாமணி.. 


உண்மை. 


காட்டமனல் சோநதாற் கனலாவ தன் றிமுனங் 
காட்டபுத்தி சோவதுவே கன்மமா - நாட்ட 
மதுவாவே நிற்பதல்லா லாங்கிரண்டென் றுன்னிற் 
பொதுவாவை போகாப் புவி . 

65 
உள்ள திருககோயி லூனுடலே சுற்றுமதிள் 
வள்ளலுக்கு வாயே மணிச்சிகரந -தெள்ளித் 
தெளிந்தவர்க்குச் சீவன் றிருமேனி தீப 
மளந்தறியு மைம்புலனே யாம 

66 
ஆகாய மெங்கு மகண்டமாய் நின்றாற்போ 
னீகாய மினறியெங்கு நிற்பாயேல- மாகாயத் 
துள்ளொளியா மீச னுனைப்பிரியா தேநின்ற 
கள்ளந் தெரியுமங்கே காண் . 

67 
பதிமார்க்க நிட்டையன் றிப பசுமாாக்க நிட்டை 
விதிகால நீசெயினும் வீணாம பதிமார்க்கக 
தானுமெதிருங்கழன்ற சமாதியிலே தாக்கற்று 
நீநின்றாற் போது நிமிடம் . 

68 
குடும்பத்தை யென்னாட குலைப்பேனோ பொல்லா 
விடுமபையினை யெஞ்ஞான்றீர் வேனோ- குடம்பையினிற் 
புட்பறந்தாற போலேயான் பொய்யுடலவிட் டேகுவனோ 
நுட்பசிவ னானாவே னோ . 

69 
எல்லாங் கழன் றிடமே யேகாந்த மானவிடஞ் 
சொல்லா ரிறந்திடமே சுகவுதய - நில்லா 
விசுவ மிறந்திடமே மென்சுவர்க்க மென்றான் 
சிசுக்குமுடி சாய்தத சிவன் 

70 
தத்தைபோ நாடோறுஞ் சாத்திரங்கற றோதுகின்ற 
பத்தருக்கு ஞானப் பிரகாசத்தலிலா 
வேம்பூமத் தங்காயும் வெங்காஞ்சி ரங்காயு 
மாம்பாகு போன் முத்தர்க காம் .. 

11 
கையிலுறு புண்ணுக்குக் கண்ணாடி வேண்டுவமோ 
மெய்யுணர்வி லுண்டோ விபரீத - மையறிவு 


1 


வேதாந்த மநநசிந்தாமணி 855 
மோரறிவாய்ப் போனவிடத் தோகோகோ மும்முதலுஞ்! 
சோராம னிற்குமோ சொல் 

72 
சைவஞ் சிவத்தோடு சம்பந்த மானமையா 
சைவமே யததுவிதஞ் சாதிக்குஞ்- சைவத்தை 
வேறென்று கொள்ளற்க வேறற்ற வேதாநதக் 
கூறெனறு கொள்ளுதலே கொள் . 

73 
இருவினை யொப்புறறா லெய்துமல பாகா 
திரிகரண சுத்தியுனைச் சேரு- மருள் பதியு 
மாசா னெழுந்தருளு மமல னருளுதவு 
நாசமடை யும்பிறவி நாடு 

71 
பொன்மலையைச் சேர்ந்துசிறு புன்காககைப் புள்ளினங்க 
டன்னிறமும பொன்னிறமாய்ச சாருமால - முனனவனைச் 
சேர்ந்தாரு மன்ன சிவோகமபா விததலா 
லாய்ந்தவனே யாமா றறி 

15 


ஞான விளக்கம் . 


77 


* 


ஒரு பொருளை நீத்தங் கொருபொருளைப் பற்றி 
யிருபொருளும போககி யிடையே -யொருபொருளு 
மற்றநிலை யேதோ வஃதுன னிலையென்றான 
குற்றமற்ற ஞானக் குரு 

16 
காயந துவளாமற கரண மசையாமல் 
வாயும் பதையாமன் மாற்றியே - நேயத 
தறிவாநந் தத்தி லரைக்கண நின்றாலும் 

பிறவார் சிவனாணை பின . 
மேலவத்தை கீழவத்தை வீடடி நிராலம்ப 
சாலவறி வாகத் தரியென்று-வாலறிவன் 
கால்வைத்தான் சென்னியிலே கைவைத்தா னென் னுளத்தின் 
பால்வைத்தான் றன்னுருவைப் பார் . 

78 
உத்தமங்க ளெல்லா முணர்வையே தாம்பேணு 
மத்திமங்க ளேபதுமை யைவாழ்த்துஞ்- சுத்த 
வதமங்க ளெல்லாந்தன் னாகத்தைப் போற்று 
நதியோடை கூபமென நாடு 

19 


00 


81 


82 


858 . வேதாந்த மகநசிந்தாமணி . 
கன்னிக்கு மின்பமிலை கற்றோர்க்கு மின்பமிலை 
கன்னிவொழிந் தாலின்பங் கன்னிக்குப் - பன்னுதமிழ் 
கற்றவருக் கின்புதயங் கற்றுங்கற் றஃதொழிந்தா 
லற்றநிலை யீ தென் றறி . 

ஞானமிலான் செய்யுங் குருத்துவத்தை நாடுங்கால் 
யோனியிலாப் பெண்டா னுருவத்தான் - மேனி 
யலங்கரிக்கும் பின்ன ரநுபவகா லத்திற் 
கலங்கி மனமுடையுங் காண் 
நிதம்பமிலாப் பெண்ணு நிகழலியுங் கூடி 
யிதம் பெற்ற வின்பசுக மேய்க்குஞ்-சிதம்பற்ற 
நற்குண மிலாசானு ஞா மிலாச சீடனுமாய்த் 
தொக்கிவரு மின்ப சுகா 
அங்கோட் டகலல்கு லாயிழையு மாடவருந் 
தங்கிவரு மின்பரு தழைததாற்போற் - சங்கையற்ற 
வாசானுஞ் சீடனுமா யாங்காங் களாவியே 
பேசவரு மின்பப் பெருக்கு . 

பிறவி வருத்தம் . 
எண்டிசையும் போற்ற வெழிலார் முடிசூடி 
யண்டமொரு குடைக்கீ ழாண்டாலு - மண்டும் 
பிறவியிலே யின்பமிலை பேரிடும்பை யல்லாற் 
றுறவிலே யின்பச் சுகம . 

ஈசுர பத்தி 
ஈசன் றிருமேனி யெட்டுமெனக் கண்டறிந்தாற் 
பாசநமை விட்டகலப் பார்க்குமே- யீசன் 
றிருமேனி யென்றுனது சிந்தையிடைக் காணிற் 
கருமேனி யில்லையெனக் காண் . 
ஈசன்வே றியான்வேறென் றெண்ணுங் கடையினங்க 
ளீசனடி யென்னு மிடையினங்க - ளீசனே 
யானோமென் றேமாக்கு மாயிற் றலையினங்க 
ளானத மாணா வறி . 


88 


84 


85 


86 


வேதாந்த மநநசிந்தாமணி 


857 


பிரமக்கியானம். 


87 


எல்லா மறிவாகக் காண்ட லெழிற்பூ 
யொல்கா வனாத லுட்பூசை- நில்லா 
வுலகத்தை மாயா வுடலைத் தூ டித்த 
லிலகுமரன் றோத்திரமா யெண 
உயிர்க்குயிரா யீச னொழியாம னிறக 
வுயிர்க்குயிராக கண்டிங் குணார் - துயிர்க்குயிரை 
வேறாக்கிப் பூசிக்கும் விரகிலிக்கு முண்டாங்கொல 
வேறாகா மெய்ஞஞான வீடு , 


88 


பாச வைராக்கியம் 


நினைப்பு மறப்புமிந்த நீடு » 5 மி , த 
யனை ததும்போ னானீச னா மீவன - உனற்கரிய 
கன்னனுக்கு வேடு கழித்தகதை போலுனக்கு 
மன்னியமே வேடென ற்றி 


89 


ஞான நிலை 


தே 


நல்லகுலத் திற்பிறந்து நலலாரைச் சோந்தொழுகி 
நவ்லறிவு பெற்றுடைய நன்மாணா- நல்ல 
சிவம் வேறே யென்றெணணிச சிந்தை கலங்கா 
சிவமென்ற நீயே சிவம் 

90 
காயுங் கிழங்குங் கனியருந்தி நோற்றாலு 
மாயும பிறப்பகல மாட்டு மோ - காயத்திற் 
றங்குஞ் சதாசிவனைத் தானாகக் கண்டு தனை 
யெங்குமாய்க் கண்டா லிறும் . 

91 
சற்குரு தரிசனம் . 
தத்துவததுக் கபபாலாந தததுவமன் றந்தனிலே 
முத்தியெனும பெண்ணை முயங்குவோாக - கெத்தனை யோ , 
கோடி விடயக் குழாங்க ளெதிர்ந்தாலும் 
பாடழியய மாட்டாரப் பா . 
அஞ்சின் வழிசெல்லா ராறின் படிநில்லார் 
வஞ்சரொடுங் கூடி மருவார்க -டுஞ்சு நிலை 

108 


1 


92 


93 


ப 


858 

வேதாந்த மநகசிந்தாமணி. 
தபனனெதிர் நின்றபல்காற் சாற்றினுங் கொள்ளார்க 
ளுபநிடத மன்றி யுணரார் . 
உற்ற சரிதையனுக் கோராயிரம் பிறப்பு 
மற்றையர்க்கு நூறாகும் வன்பிறப்பு முற்றுகின்ற 
யோகிக் கொருபிறப்பு வுண்மைச் சிவஞான 
மோகிக்கு விப்பிறப்பின் முத்தி . 

941 
சரிதையிலே யீசன் சடவடிவாய் நின்றான் 
கிரியையிலே மந்திரத்திற கிட்டி-யருகிருந்தா 
ஊனமிலா யோகத்தி லுள்ளொளியா யேநின்றான் 
ஞானமதி னானாயி னான் , 

95 
சுத்தப் படிகமுச்சிச சூரியனைச் சந்தித்தா 
லெத்தன்மைத் தததன்மை யீசநிலை - யுற்றுற்றுப் 
பாரா தவர்க்குப் பவமும் பலபிணியும் 
போராடு மெஞஞான்று போம் . 

96 
எல்லா மிறந்து துறவாத ஞானிகட்குச் 
சொல்வார்க டிட்டாந்தஞ் சேரம்பரையே-யெல்லாமுந் 
தீரத் துறந்த துறவிக்குத் திட்டாந்தம் 
போர்முகத்து வீரர்மனம போல் . 

97 
உள்ளமெனு மாநந்த வோங்கன மிசையேறி 
வெள்ள வெளிக்குளளே விளையாடும் - பிள்ளை 
யுலகமெனுஞ் சேரிக கொருக்காலும் வாரான் 
கலகம் விளையுமெனக் கண்டு , 

98 
கூறைக் கலையார்கள் குப்பைதரு மென்றெண்ணிச 
சோறுக கலையார துயருற்றுத் தூறுக்குட் 
கல்லை யுவந்துண்ணுங் கபோதமபோ லேதேனு 
நல்லோ ரருந்திடுவா நாடு , 

99 
நானே பரமசிவ னானே பரப்பிரமம 
நானே யுலகுயிர்த்த நாதன் - நானேயோ 
கண்டதுவுங் காணாது மென்றி வணங் கண்ணாரக் 
கண்டவனே சீவனமுத்தன் காண் . 

100 
சத்து மசத்துஞ் சதசத்து முன் காட்டிச் 
சத்து மசத்துஞ் சமமாக்கிச் சாத்தசத்து 


வேதாந்த மக்கசிக்தாமணி . 


850 


101 


மில்லா விடத்தி லெனதொழிவைக் காட்டிற்று 
கல்லாலின் கீழிருந்த கை . 
என்னை யெடுத்து விழுங்கியிரும் பூரணமாய் 
யுன்னுமன மாதிகளை யோட்டிவித்துத - தன்னிகரி 
லெல்லா மிறந்த விடத்தி லெழுந்ததாற் 
கல்லாலின் கீழிருந்த கால் . 
சஞ்சிதத்தை நீறாக்கிப் பிராரததத தைப் புசித்து 
விஞ்சுமா காமியத்தை வீறடக்கித்- துஞ்சிருளா 
யொல்லா மலமகற்றி யொன்றாக்கி வைத்தாற் 
கல்லாலின் கீழிருந்த கண் . 


102 


103 


அத்துவிதக் கலிவெண்பா 
பராபரமாய் நித்தமாய்ப பரிபூ ரணமாய் 
நிராமயமாய் நிடகளமாய் நீங்காப - புராதனமாய்ச 1 
சத்தியமாய்ச் சித்தாய்ச் சதானந்த தேசாய்ச் 
சுத்தவெறு வெளியாய்ச் சூனியமாய்ய புத்தமாய் 2 
தற்பரமாய்ச் சிற்கனமாய்த் தத்துவா தீதமாய்ச் 
சிற்பரமாய் ஞானச செழுஞ்சுடரா - யறபுதமா 

8 
யறிவுக் கறிவா யகண்டிதமா யெங்குஞ் 
செறியும் பரம சிவமாய்ப - பிறியாத 

4 
வேதச் சினகரத்துள் வீற்றிருந்த தெய்வமே 
போத குருவாய்ப் புவிமீது - நாதனென 

5 
வந்தான் றிருவடியை மத்தகத்திற சோததினான் 
றந்தானென் சென்னித் தடக்கையைச்-சிந்தா 

6 
குலமொழியத் தன்னுளத்திற் சிந்தித்தான் கோணை 
மலமொழியப் பார்வையினை வைததான் - சலமொழியா 7 
வாங்காரம் பொன்ற வமுததிரு வாக்களித்தான் 
சாங்கார யோகந் தலைப்பட்டா- னீங்காத 

8 
மெய்ஞ்ஞான நூலை விரித்துரைத்தான் மாணவக 
வஞஞான வாக்கைநீ யன்றென்றா னெஞ்ஞான்று 9 
நாற்றவு னானன்றே னானாவ தியாரிதனைச 
சாற்றிடிங்கென் போல்வாத தற்பரனே - யூற்றமிகு 10 


809 ; 


வேதாந்த மநகசிந்தாமணி. 


11 


16 


17 


மாக்கைக்குச் சாக்கியா மான்மாவே நீயதனைப் 
போக்கு வரவு புரிகின்றா- யூக்கமொடு 
தேகஞ் சடமென்றுந் தேசியறி சித்தென்று 
மாகமங்க ளெலலா மறையுங்கா - ணோகையொடுந் 12) 
திரிசியமே காயமதிற் சித்தே திருக்கென் 
மருமறைக ளெலலா மறையுங்கா - ணிரிகின்ற 

13 
வன்னமய கோசத்தை யானமா வலவென்று 
பன்னுமறை யந்தமெலாம் பாரெனறிங் - குன்னியுனிக் 14 
காண்பார்க்குக் காணப் படுபொருள வேறானது போற் 
பூண்பார்க்கிவ வாககை பொதுவனறோ- மாண்பகன்ற 15 
வனிததமொடு துக்க மசுததமிவை மூன்று 
தனித்தவுடற கனறியுனைச சாராச - சனிப்பொழியா 
மாயா தனுவை 

நீயென்று மயங்கற்கத் 
தோயாத நீயே துரையென்றான் - மாயாத 
வாணவததான மூடனென வன்று முத லின்றளவும் 
வீணவத்தைக் குளளே விரவினா- யாணவத்தை 

18 
யறுவகையாற போக்கினே மானமையா னீயே 
பிறிவில் பிரமமென பேணி - மறு பிறபபை 
மாற்றென்றா னீதொழிய மாயச சமயத்தார் 
பேய்த்தேரை மிததையெனப் பேணென்றா னாத்தமொடு20 
சோகமெனப் பாவித்தாற் சோகமுனக் கில்லையென்றான் 
மோக மொழியெல்லா முனியென்றான் - றாகமொடு 21 
மீசன்வே றியானவேறென றெண்ணுகின்ற பாதகரை 
நீசரெனக கண்டுநினையென்றா- னாசையொடும் 

22 
வேதமுடி வறிந்த வேதியரைக் கூடென்றான் 
போதநிலை யெலலாம பிரியென்றான் - சாதல பிறப 

23 
பொன்று மிலை யென்றே யுணாவோ டுறங்கென்றா 
னின் றநிலை தானே நிலையென்றா- னென்றுமுறு 

24 
மாயைக் கபபாலா முப்பாழுங் கண்டு நீ 
சம்மா விருவென்று சொல்லினா- னம்மாணை 

25 


19 


மும்மாயைக் 


26 


வேதாந்த மநகசிந்தாமணி. 851 
வேறுபொரு ளில்லையென்றான் வெற்றவெறு மானந்தப் 
பேறிலுனைப் போககென்று பேசினா - னாறுகடற 
சென்றொடுங்கு மாபோற் சிவததி லொடுங்கென்றா 
னொன்று மற வொன்றா யுருகென்றா- னனறாய் 

27 
சாததிர ததை யோதிமதந தர்க்கியா தெனறனக்கோர் 
வார்ததையினைச சொலலி வழக கறுததான் - காததிரமுங் 28 
காஞ்சனமு மாருயிருங் கைமமாற தாயெனக்கு 
வாஞசையுடன் றாவென்று வாங்கினான் -பூஞ்சரணஞ 29 
சென்னியிலு மென்னுடைய சிததததும் வைத்தாண்ட 
மன்னவற்குக் காணேனகைம் - மாறு 

30 


அதிரகசியம் 


ம . 


1 


கணபதிதுதி 
மோகமெனுங் கடலகடந்து முத்தியெனுங் கரைகாண்பான் 
முதிர்ந்தநாலாம் , பாகமெனு மலாகொண்டு பத்தியெனும் புன 
லாட்டிப் பரிந்து சாத்திச , சோகமெனப் பாவித்துத் துரியமெ 
னும் விளககேற்றிச சோகநீங்கி , யாகமெனுங் கோயிலின் கண் 
ணறிவென்னுங் கணபதிககே யனபுசெய்வாம் 

பரமரகசியப் பொருள் துதி . 
சாததிரததா லளவுபடாத தனிமுதலைப பராபரத்தைத் 
தானேதானா , மாத்திரமாய நிற்பதனை வாய்விட்டுப் பேசாத 
மௌனவைபபைக , காததிரவா தனை கடந்த வறிஞருக்கு . | பலமீ 
யுங் கற்பகததைப , பார்ததவிடா தொறுநிகழும பரமரக சியப 
பொருளைப் பணிதல் செய்வாம 

2 


ஞான குரு துதி 


வானே முதலாம் பூதங்க ளல்லை ஈரண வகுப்பல்லை 
யானாப் பொறியு மைம் புலனு மல்லை யறியு மறிவல்லை 
யூனாருடம்பின வயததாலே யுள்ளந் தளரே லொன்றாய 
நானே நீயென் றருள்செய்த ஞான குருவை வணங்குவாம் . , 3 


வேதாந்த மககசிந்தாமணி. 


4 


5 


6 


பிரபஞ்ச வைராக்கிய முணர்த்துதல் . 
வையத் தாசையும் வானகத் தாசையுங் 
குய்யத் தாசையுங் கூறையி னாசையு 
மெய்யி னாசையும் வேரற வீட்டினோ 
ரைய னாசைக் ககப்படு சிந்தையார் . 

குலகோத்திர வபிமான மாகாதென் மணர்த்துதல் 
பறைய ரென்பதும் பண்டித ரென்பது 
மறையு மிந்த மலினவு டலையே 
பறையர் தமமுளும் பண்டிதர் தம்முளு 
மறிவ னேகமென் றாரறிக தோர்களே , 

சமயபர மீதென் றுணர்த்துதல் . 
சமய மேபர மென்னுஞ் சமத்தராய்ச் 
சமய சாத்திரங் காட்டுஞ் சழக்கர்காள் 
சமய மென்னுஞ் சததார்த்த முணர்கிலீர் 
சமய மென்பது தன்னை யறிதலே 

தீர்த்த மீதென் றுணர்த்துதல் 
தீர்த்தந் தேடித் திகைததுப் திரிவிர்கா 
டீர்த்த மாவது தேசிகன வாசகரு 
தீர்த்த மீதெனத் தேர்ந்து கொளாதவா 
தீர்த்த மாடியு தேரையொப பாாகளே . 

க்ஷேத்திர மீதென் றுணர்த்துதல் . 
அள்ளிக் கோவிலை யென்னாவா சானையே 
நள்ளிக் கோவிலை நத்திப்பெற் றாங்கொளி 
யுள்ளக் கோவிலை யூனறிப்பா ராதவர் 
கள்ளக் கோவிலைக் காமுறு வார்களே . 

வாதசங்கற்ப மாகாதென் றுணர்த்துதல் . 
ஏதங் கூறி யிடுக்கண் களைந்தவர் 
பாதங் கூறிப் பவித்திர ராய்ப்பா 
டோதங் கூறிப் பொழுதைச் சுருக்கிலார் 
வாதங் கூறித்தம் வாணாள்க ழிப்பரே. 


8 


9 


868 


10 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 

துறவு இலக்கண முணர்த்துதல் 
புண்ணிய நதியினும் பொருப்பி டத்தினுந் 
தண்ணறுங் காவினுந் தருப்பைச் சூழலு 
மண்ணறான் கோயிலு மடவி தன்னிலும் 
நண்ணிய யோகிகள் வதியு நல்லிடம் . 
தந்தைதாய் முதலிய தமரைக் காண்குறில் 
வெந்துயா விளை தலால் விருப்பு மேவலா 
லந்தநன் னிலமகன் றைம்பதி யோசனை 
மைந்தனே நீபர தேயம் வைகுவாய் . 
ஊன் பிறந்த வுடலைச் சுமப்பதற் 
கேன் பிறந்தமென் றெண்ணி யறிஞாக 
டான் பிறந்த விடததைத தணந்துபோய் 
வான் பிறந்த வனத்திற் சரிப்பரே 


1 || 


12 


வேறு 


வரிக்கய லனைய கண்ணார் மா நலந் துய்த்த பின்னர் 
விருத்தனாங் கால மேனும் விரத்தனா யாவு நீததே 
யிருக்குமந் நிலம் கன்றோ யோசனை யெயதப் பெற்றாற் 
றிருக்கண்மூன் றுடைய பெம்மான சேவடி சோதத றிண்ணம் . 
சூத்திர ராதி யாகத தொழுகுவத தவ றாக 
மூத்திரக் குழியி லாழ்ந்து மூழ்கிய பின்ன ரேனுங் 
காத்திரத் தானே ரினபங் கடையென விகாது மூன்று 
நேத்திரத் தானை நோக்கி நெடுவனம் புகுதல் வேண்டும் . 14 


வேறு . 


காயசம்பந்த மனைவி தாயதந்தை கான்முளை யென்னு மிங் 
கிவரை , மாயசமபந்த மெனத் துறந் தொழிந்தோன் மாநிலம் 
பரவுமெய்ஞ் ஞானி , தேயசமபாதத தவரொடுமருவிச் செனி 
த்தவர் நகரிடை மருவான் , அயசம்பந்தத தவரொடு மருவித் 
துறவியா யவாவெலாந் துறப்பான் . 

15 


கரும்பினு மின்பங் காண்பான கட்டறத் துறந்த மேலோர் 
சரும்பொனால் வெள்ளி யாற்செய் யணிகலன் பூணல் செய்யார் 


864 வேதாந்த மககசிந்தாமணி . 
விரும்பி : கொழுநர்த் தீர்ந்த மெல்லியல் போலநாளு 
மிருந்தவஞ் செய்தி யாக்கை யிளைப்பதே கரும் மன்றே . 16 
கற்புடை மகளி ரெல்லாங் கணவனே தெய்வ மென்பர் 
சிற்பொலி சமய வேடா சிலையையே தெய்வ மென்பர் 
தற்கொலி மாந்த ரெலலாக தாருவே தெப்வ மென்ப 
ரற்புறு பெரியோ செலலா மறிவை யே தெய்வ மென்பார் 

ஐவகைப் பிராந்தியை யுணர்த்துதல் . 
நிததனன றுரைத்த வாக்கியப் படி யே நிகழ்த்துவன் பிரா 
ந்தியைந் தினையுஞ , சததிய மிந்த வுலகெனல கருவி தணந்திடா 
துடலைநானெனனல , கத்த போத தாவு தானென றானுங் கடவு 
ளும் வேறெனக் கருதல் , சித்துரு வாகி யிருந்து நானாகேன் சிவ 
னெனல சிதடர்பா லறி " 

18 


17 


ஆன்றநற் சனகனாதி நாலவரு மரனமுகத்தை 
மூன றரைக் கோடிகற்பம பாரததபின முத்தரானா 
தோன்றிநின் றழியுமிந்தத தொடுகடற புவியினுள்ளோ 
ரூன்றியோா கண மதேனும் பாத்திடி லுறுவாமுததி 19 
பழுதையிற் பாமபே யில்லை பாம்பினிற் பழுதை யில்லை 
பழுதையிற பாமபென் றெணணிப் பாம்பினப பழுதை யாக்கு 
முழுதறி வில்லா மூாகக மூடரோ டுறவு வேண்டேன் 
முழுதறி வாகி நின்ற முத்தகிற றொழலே வேண்டும் . 

மெயயினி றபொய்யேயில்லை பொயயினின் மெய்யே யில்லை 
மெய்யினைப் பொய்யென றெண்ணிப் பொய்யினை மெய்யென்று 
ன்னும , மைய ரோ டுறவு வேண் டே னறிவுரு வாகி வரத , வைய 
னே யுனைப் பூசித் தே யறிவுரு வாதல் வேண்டும் . 

21 


20 


} 


வேறு 


காசிவாக 

வாஞ்சியங் காளத்தி கழுக்குன்றங் காஞ்சி 
மாசிலாருறைப் பருப்பதா கோகன்ன மறைக்கா 
டேசிலா துறை மூர்த்திதந் தெரிசன மெல்லாந் 
தேசிகன்றிருச் சேவையை நிகாக்குமோ செப்பில . 


22 


வேறு . 


மன்னுமா மறையின் சென்னி வாக்கிய முடிவுங் கண்டே 
னன்னிய பாசமான வாணவா தியையுங் கண்டே 


வேதாந்த மகநசிந்தாமணி 
னென்னையுங் கண்டே னென்ற னிதயதா மரையின் மேய 
நின்னையுங் கண்டே னெந்தாய் நீதந்த ஞானக் கண்ணால் . 23 
ஆகையா னானே யெல்லாப் பொருள் கட்கு மறிவாய் நின்றே 
தேகமா திகளுக் கப்பாற் சிதம்பர வடிவ மாகி 
யேகனா யனாதி முத்த னாயெனில் வேறொன் றின்றிப் 
போகமோ கங்க ளின்றிப் பூரண வறிவா னேனே . 

2A 
அறிவென்னு முதல்வேத மகமென்னு மிரண்டாமோத் 
தறிவது நீ யானாயென் றறையுமூன் றாம்வேதஞ் 
செறியிந்த வான்மாவே சிவமென்னு மதர்வண்ணஞ் 
செறியுநால் வாக்கியத்தின் சித்தாந்த மறிந்தேனே . 

25 
நானே நீ நீநானே யானமையான் ஞானகுரு 
வானவனே கைம்மாறும வழிபாடு தோததிரமு 
மீனமிலாப் பூசனையு மியற்றுவான் றனைககாணே 
னூனுமிலை யுயிருமிலை யுனையன்றி யொன்றுமிலை 

26 
எல்லாநா னென் றுணராக காலத்தி லிடாப்பட்டே 
னெல்லாநா னென்றுணர்ந்த காலத்தி லின்புற்றே 
னெல்லாநா னேயென்றிங் கெனையெடுத்து விழுங்கினா 
யெல்லாநீ யென்றுணரு மெண்ணமும் போய் மாண்டதே. 27 
பிண்டமா முடனானல்லேன் பிராணவாயுவுநா னல்லேன் 
கண்டவிந் தியநா னல்லேன் கரணமோர் நான்கு மல்லேன் 
பண்டைய வறிவே நானென் றுணாதரு பருவம் வாய்ப்பின் 
வண்டறை கொன்றைத் தாரான் மலரடி காணலாமே . 28 


சிவாகமக் கச்சிமாலை . 


29 


தம்மா லறிந்தன யாவையுந் தாமல வென்றறிந்து 
மும்மாயை மும்மல முக்குண நீங்கி முழுதறிவாய்ச் 
சும்மா விருக்கத் துரியங் கடந்த சுகமுதிக்குஞ் 
சன்மார்க்க முத்தியி தென்றான் றடங்கச்சி யேகம்பனே . 
சாந்தமு நோன்புந் தவமு மடக்கமுந் தண்ணளியும் 
வாய்ந்த குருச் சொலும வாக்கியா கேட்டு மனமவன்பால் 
காந்தமு மூசியுங் கண்ணுங் கதிருங் கலப்பது போ 
லேய்ந்தது வேமுத்தி யென்றா னெழிறகச்சி யேகம்பனே . 

109 


30 


வேதாந்த மங்கசிந்தாமணி . 


கூவிள மாலையுங் கொன்றையுந் தும்பையுங் கூரறுகு 
மாவலொடுமெடுத் தர்ச்சனை செய்தங் கங்குழைந்து 
நாவினிற் றோத்திரஞ் சொல்லி நலந்தெரி ஞானிகளுக் 
கேவல்செய் தாலன்றி முத்திகொ டான்கச்சி யேகம்பனே . 31 
அன்னிய மேசெயு மாணவ நீக்கத்தி லாருயிர்க 
ளன்னிய மேயிலை யென்றுநின் வேத மறைதலினா 
லென்னுட லுன்னுட லென்பொறி யுன்பொறி தென்ன துன்ன 
தென்னினை வுன்னினை வென்றுரைப் பேன்கச்சி யேகம்பனே . 
எல்லாஞ் சிவமெனு நான்மறை யாகம மெக்கலையு 
மெல்லாஞ் சிவமென் றெழிற்குரு வாய்வந் தெடுத்தி சைத்து 
மெல்லாஞ் சிவமென லெவ்வெவர் கோட்கு மிசைந்திருந்து 
மெல்லாஞ் சிவமென் றுணரகில் லேன்கச்சி யேகம்பனே . 32 
ஆட்டைச சுமா தநின் பாதார விந்தத்தி லன்புசெய்யாக் 
கூட்டைச சுமந்து குடும்பத்தை யோம்பிக் குருக்கிடையாப் 
பாட்டைச் சுமந்து பயன்றெரி யாமலப் பாட்டெழுது 
மேட்டைச் சுமந்தவாக் கின்பமுண் டோகச்சி யேகம்பனே . 83 
அறிவே சிவமெனு மாகமம் வேதங்க ளவ்வறிவாய்ச் 
செறியு முனைப்பொரு ளென்று கொள்ளாதுநற் றெய்வமெல் 
வறிதே திரிந் தலைந தெய்ததொழிந் தேன்றம் மனையகத்தி 
லெறிசுடர் விட்டனற் றேடுவர் போற்கச்சி யேகம்பனே . 
சொல்லா ரிறந்திட முத்தியென் பார்சிலர் தோதகஞ்செய் 
பொல்லா மனோலய முத்தியென் பார்சிலர் பொய்யொழிவே 
யொல்லாத மாமுததி யென்றுரைப் பார்சில ரோதியவை 
யெல்லா மிறந்திட முத்தியென் றான்கச்சி யேகம்பனே . 35 
அங்கையி னெல்லிப் பழம்போ லகந்தொறு நீயிருப்பச் 
சங்கை யறவுனை நோக்கஞ்செய் யாசசமை யச்சழக்கர் 
செங்கண னிந்திர னான்முகன் றன்னையுந் தெய்வமென்பர் 
கங்கை மகத்துவ மீனறியா கச்சி யேகம்பனே . 
மண்ணாதி நாத வரையுரு நாமன் றெனமதியா 
நண்ணா வறிவுரு நாமெனக் கண்டுமெய்ஞ் ஞானத்தினா 
லுண்ணாடி யொன்றிரண் டென்னா துறங்குவ தன்றியுன்னைக் 
கண்ணா லறியப் படுமோ கலிக்கச்சி யேகம்பனே . 

37 


[ லாம் 


34 


36 


பற்றறத் தீரத் துறந்தாக மத்தின் பரப்பறிந்து 
குற்ற மறுசிவ ஞானக் குரவன் குறிப்பி னின்று 
வெற்ற வெறுவெளி கண்டவர்க் கேயின்ப மேவுமன் றிக் 
கற்றடங் காதவர்க் கின்பமுண் டோகச்சி யேகமபனே . 

88 
கோட்டகங் காரமென் கொல்களிற் றானையின் கோளடக்கி 
வாட்டமி லாக்குடும் பப்புலி வாயினின மண்ணையட்டி 
யீட்டு மிருவினைப் பேயுடல் கீறி யிணையில்பவக 
காட்டைக் கடந்துனைக் கண்டுகொண் டேன்கசசி யேகம்பனே . 
மாயாப் படலத்தி னான்மறைப் புண்டு வழிதிறம்பிக 
காயா புரியடைத் தந்தோ கவலைப்பெண் கையகப்பட் 
டோயாப் பிணிமகப் பெற்றே துயர்ததடி யூன றுமெனக் 
கேயாப் படல மிரிப்பதென் றோகச்சியேகம்பனே . 

49 
புல்லாதி தாபர நீங்கிநற் சங்கமம புக்கினவர் 
கொல்லா விரதங் குறிக்கொண்டுன் பாதக்குற் றேவல் செய்து 
பொல்லாப் பிறப்பை யொழிக்கறி யாரவா புந்தியந்தோ 
கல்லோ மரமோ விரும்போ கலிக்கச்சி யேகம்பனே . 41 
சித்தந் தெளிந்தவ ருள்ளச் சின கரத தேதிகழுஞ 
சுத்த நிராமயச சோதிய னேயென்று தோததிரத்தாற் 
பத்திசெய் யாவெறும் பாவிகள் சிந்தையிற பாறிநின்றா 
யெத்திறத் தாலுனைக் காணவல லாாகச்சி யேகம்பனே . 42 
ஆசை யொழிவொ தக்காலுமுறா வந்த வாசையெல்லாம் 
வீசிரி ராசைசெய் வித்தகரே யுனைக் கண்டுகொள்வா 
ராசை வழிச்செலுந் துன்மார்க்க ருன்னை யறிவர் கொல்லோ 
காசி யினுஞ்சிறா தோங்குக் கலிக்கச்சி யேகமபனே. 43 
ஓமாதி வாக்கிய மொன்றைப் பிடித்தவருத்தமர்கள் 
சாமாறு மக்கிலை நிற்பர் சததியர் சற்குருவா 
லாமாற றிந்தவ ரந்தண ரியோகிக ளஞ்சடக்கிக 
காமாதி குற்றங்களைந்தவர் காண்கச்சி யேகம்பனே . 

44 
வீணாய்ச் சுழலு மெனக்கொரு ஞான விழியளித்துக் 
கோணாகத் துள்ளொரு கூத்தப் பிரானுண்டக் கூத்தப்பிரா 
னாணா வதுமன்று பெண்ணா வதுமன் றலியுமன்று 
காணாக்கண் கொண்டினிக் காணியென் றான்கச்சி யேகம்பனே . 


الام 


868 வேதாந்த மநகசிந்தாமணி . 
அறிவா யிருந்தறி யாமையை நோக்கி னஃதொழியுஞ் 
செறியும் பரிபூ ரணவுருத் தானெனிற் றேகமறு 
மறிகரு மங்கட்குச் சாககி யுயிரெனின் மாளுமது 
பிறியா நிலையிது வென்றான் பெருங்கச்சி யேகம்பனே . 45 
படிகக் கடச்சுட ருள்ளும் புறம்பும் பரப்பது போ 
லுடறொறு நீயுணர் வாகி யகம்புற முற்றிருந்து 
மடைமல வல்லிரு ளாருயிர் ஞானததை யாவரித்துத் 
தொடாவதென் சொல்லுதிபைம்பொழிற சூழ்கச்சியேகம்பனே 
அஞ்சக் கரமன்றி வேறொரு மந்திர மாயினில்லை 
யஞ்சி லிறையரு ளாவி திரோதைசில் லாணவமற் 
றஞ்சி லிரண்டை யருளா லகற்றிடி லாவியந்த 
வஞ்சி லிரண்டை யணையுமென றான்கச்சி யேகம்பனே . 47 
மந்திர மாவது மஞ்செழுத் தேயந்த மந்திரத்தி 
னைந்து பொருளையுங் காட்டி யிரண்டின் வழியடைத்து 
முந்து மிரண்டின் வழியைத திறந்துயா முததிதாதான் 
கந்தன் கணபதிக கபபன கலிக்கச்சி யேகம்பனே . 
ஒருதலை மாணிக்க முன்ன ரெனக்குப் தேசஞ்செய்தா 
னிருதலை மாணிக்கம பினனரும பேசி யிருளறுத்தா 
னரிதலை மற்றை யயன்றலை சூடிய கஙகையின்மூ 
வெரிதலைச சூலத் தொடுநடிப பான்கசசி யேகம்பனே . 49 
யானென தென்னுஞ் செருக்கொழி யாமையி னெவ்வுயிர்க்கு 
மீன வகககர ண வகுவி யாதுபின னிசசைவழி 
வானகம மண்ணகம பாதல மூன்றினும் மாறிவரும் 
யானென தென்செருக கற்றோர் தொழுகைச்சி யேகம்பனே . 
விருப்பு வெருப்பற் றுன் வேத மொழிப்படி மெய்யுணர்ந்து 
மரிப்பைச் சனிபபையு மற்றொளி யாகிய மாதவர்பாற் 
கருப்புச சிலையனுங் காலனும் வநதென் செயக்கடவர் 
நெருப்பைப் புழுப்பற்று கொல்லோ நெடுங்கச்சி யேகம்பனே. 
ஓசை பரிச முருவஞ சுவைமண மோரைந்தையும் 
வீசி யகமுக மாகி வெறுப்பு விருப்புமற்று 
மாசறு திங்களைப் போன்று சதானந்த வாழ்வையுன்னி 
பேசறு முத்தியி லென் றிருப் பேன்கச்சி யேகம்பனே . 

51 


48 


வேதாந்த மக்கசிந்தாமணி . 


869 


ஆணவ மேலிட வாருயிர கீழிட்டங்கிநிற்கு 
மாணவங் கீழிட வாருயிர மேலிட டருளுருவா 
மாணவ நீங்கிய வாருயிா வேறல வென்றறைந்தா 
னாணவ நீங்கிய வன்பர்க் கருள்கச்சி யேகம்பனே . 

51 
அண்ட மொருகுடைக் கீழாள வேண்டில னம்புயத்தோன் 
விண்டு புரந்தரன் றன்வாழ்வும் வேண்டிலன் மெய்யன்பினாற் 
றொண்டு செய் தாங்குன் றிருவடி நீழலிற் றூங்கியுன்னைக் 
கண்டு கொளும்வரம வேண்டுவன யான்கச்சி யேகம்பனே . 53 

வன்புறு கல்லை பொன்னாகச் செய்யற்க மற்றெனக்குச் , 
செம்பொன்னைக் கல்லுரு வாகத திருவுளஞ் செய்திவெறு , மெ 
ன்பைப்பெண் ணாக்குதல் வேண்டா மெனக்கெழிற் பெண்ணை 
யிழி , யென்புரு வாகச்செய் கண்டா யெழிற்கச்சி யேகம்பனே . 
மூர்த்தியுந் தீர்த்தமு மூவாத் தலங்களு மூனறுருவாய்ச 
சேர்த்தது மெய்மொழி சிததர தெளிதரச செப்புமறை 
மூர்த்தி மனச்சுத்தி தீர்த்த மொழிசுத்தி மூடவுட 
லார்த்த தலசுத்தி யென்றானணிக்கசசி யேகமபனே . 

55 
மனமொன்றும வாயொனறு மின்றி யொருப்பட்ட மா தவர்பா 
னனவினிற் றோன்றுவ னான் முக னுடகி நடுக்கமுற 
மனமொன்று வைத்து , பின் வாயொன்று பேசிய வஞ்சகர்பாற் 
கனவிலுந் தோற்றப் படுவதுண் டோகச்சி யேகம்பனே 56 
நாற்றக் குரம்பையை நாயாதிக குண்டியை ஞானமிலார் 
போற்றுஞ் சடத்தைப் புனன் மேற் குமிழியைப் பொய்யுருவைத் 
தூற்று நவையைத் தொலையா விடக்கினைத தோகையர்கள் 
ளேற்று முடம்பினை யென்றொழிப் பேன்கச்சி யேகம்பனே . 57 
காயத்தைக் கலலினுந் திண்ணிதென் றெண்ணிப்பொற் காரிகை 
மாயத்திற் பட்டுத தருமஞ் சிறிதின்றி மடகிரையாய்ப் [ யார் 
பேயொத் தருகிர யந்தொறும் புக்குப் பிறந்துழலு 
நேயததை யென்றைக்கு நீக்குவை யோகச்சி யேகம்பனே . 58 
பங்கயப் பாசடை நீரிடை நிற்பினும் பற்றையுறா 
சங்கை யெரியிற் சுடினுர தவள நிறங்குறையா 
துங்க மணிப்பாம பிருடகுகை துன்னினு மலலையுறா 
விற்கிவை போனின னடியா ரெழிறகச்சி யேகம்பனே . 59 


வேதாந்த மாகசிந்தாமணி . 
அஞ்ஞான நீக்கத்தி லாருயி ரேசிவ மானமையான் 

( சனிப் 
மெய்ஞ்ஞானி யெனப தெவர்க்குஞ் சரியொக்கும் வேறென்று 
பொய்ஞ்ஞானம் பேசும் புருடர்க் குன்பாதப் புணைகிடையா 
வெஞ்ஞான் றவர்கருள் செய்குவை யோகச்சி யேகம்பனே . 60 
வேறென்று பேசுவ தெல்லாம் விவேக மிலாமையன்றோ 
கூறொன்றி லாமறை கூறுஞ் சிவனுருச் சிவனென்றுந் 
தேறு முமையுறுத தேகமென் றும்மிதைத் தேறுவரோ 
வீறின் மலவயப் பட்டோ ரெழிற்கச்சி யேகம்பனே . 61 
சிருட்டிக்கு முனனுயி ரெல்லாஞ் சிவமெனச் செப்புமறை 
சிருட்டிக்குப் பின்னுயிர் வேறுபட் டான்சிறு சீவனென்றே 
சிருட்டியை நீக்கிக் சிவோகமென் பாவனை சேர்தரலுஞ் 
சிருட்டிக்கு முன்சிவ மானான் றிகழ்கச்சி யேகம்பனே . 162 
கரணப் பதைப்பறச சித்திர தீபமுங் கல்லுமொத்துக் 
கிரணமும பானுவும் வேறற் றொளிருமக கேண்மையைப்போற் 
சரணத் திருநிழற் கீழ்நிறகு ஞானத் தபோதனர்தம் 
மரணப் பிறப்பையு மாற்றிவிப் பான்கச்சி யேகம்பனே . 63 

முன்னை வினத்தொட ரெலலாஞ் சின்முத்திரை கொண் 
டெரித்தேன் , பினனை வருவினை யெல்லா மருளிற் பிரித்துவிட் 
டேன், றின்னும் வினையினை யெல்லாஞ் சிவார்ப்பணம் செய்தொ 
ழித்தே, னின்ன மெனக்குப் பிறப்புமுண் டோகச்சி யேகம் 
பனே . 

64 


வைதாரை வாழ்த்துவர் பின்னு மிரங்குவர் வாழ்த்திநலஞ் 
செய்தாரைப் போற்றுவா பின்னுஞ் சிரிப்பர்பற் றீவினையை 
யெய்தாரை நோக்குவ ரேவினை நோக்கி யிகழ்தல் செய்யார் 
மைதா விடுமல மற்றார் மதிகசசி யேகம்பனே . 

65 
துயருற்ற போது மதிற்றுளை யாரநற் சுகமடுப்பி 
னயமுற் றதிலழுந் தாரிந்த ஞாலத்து னாட்டமுறார் 
பயமுற்ற நீரென நின்னொடொன் றாகிப் பதிந்திருப்பார் 
செயலற்று நின்னைத் தெரிசித்த போகச்சி யேகம்பனே 66 
நாமாா நமக்குப் பதியா ரெனவரு ஞானங்களே 
மாமாயை கன்ம மலத்திரள் மாற்றிடு மாற்றிடறுக் 


A 


தாமாய் முழுவதுஞ் சத்திய ஞானத்தைச் சார்வனென்றான் 
காமாட்சி யம்மைக் கினியபி ரான்கச்சி யேகம்பனே . 67 


சும்மா விருக்குஞ் சுகோதயங் காட்டித் துரிசகலா 
மும்மாயைக் கப்புறத் தொன்றாய்க் கிடந்த முழுதறிவாஞ் 
சிம்மா தனமெனக கீந்தா யுனக்கென் செயக்கடவேன் 

68 
கைம்மாறு மாரிக்கு முண்டோ கலிக்கச்சி யேகம்பனே . 

கர்நாமிர்தம் 
ஒன்றாகி யுணர் வொருங்கி யோமொழிப் பொருடா னா 
மன்றாடு நின்னை யன்பின் வழிபடு மறிவொன் றின்றி 
பொன்றாலி பூட்டு மாதர் புணர்ச்சியே பொருளென் றெண்ணிச் 
சென்றாடி யுணங்கிப் போனேன் றிருப்புலி வனத்து ளானே . 
காதினா லறியா நின்னைக் கண்ணினாற் காணா வென்னை 
மேதைசேர் விவேகத் தாலும் வேதத்தாா விஞ்சை யாலும் 
பாதத்துக் கேற்ற தொண்டு பற்பல குயிற்றி யன்பாற் 
சேதனங் கண்டு கொண்டேன் றிருப்புலி வனத்து ளானே . 70 
பாவமு மறமு மொத்துப் பக்குவம் பருவ முற்றிங் 
காவியைம் புலனைப் பற்றா தகமுக மாகி யென்று 
மோவியம் போன்றிட் டங்க னுண ருண ராமை போக் 

போக்கிற் 
சீவனுஞ் சிவனும் வேறோ திருப்புலி வனத்து ளாளே 11 
ஆகநா மல்ல விந்த வைம்பொறி நாமே யல்ல 
வேகமே நாமென் றுன்னு மிருடிக ளிதயத் துள்ளாய்ப 
பாகமா முமை மணாள பசுபதி பிறவி வேண்டேன் 
சேகறு மனத்தோர் போற்றுந் திருப்புலி வனத்துளானே .. 72 
அறிவினி லகமுண் டாகி யகத்தினின் மனமுண் டாகிப் 
பிறிவரு மனத்தின் மாயை மாயையிற் பிண்டாண் டங்கள் 
மறியுல கத்தி னாக்கை வந்தவிம் மாய மெல்லாஞ் 
செறிதரா தருளிச செய்வாய் திருப்புலி வனத்து ளானே . 73 
பவத்துய ரான் மெலிந்த பக்குவ வுயிர்கட் கெல்லாஞ் 
சிவத்தை முன் விளக்கிப் பின்னர்ச் சீவனை விளக்கி மூன்றா 
மவத்தையை விளக்கி நீக்கி யறிவுரு வானா யென்றுஞ் 
சிவத்துவ மசி ேயன்றோ திருப்புலி வனத்து ளானே .. 4 


மேரிலாச் சீரும் போல வீக 
872 வேதாந்த மநகசிந்தாமணி 
அறிவொடு கடலா : யாவி யலைய தாய்த் தத்துவங்கள் 
பிரினுரை குமிழி யுப்புப் பினை மலம் வாயு கன்மங் 
குறிபல மீன மாயை யிவற்றினாற் குறைவொன் றில்லைச் 
செறிதிரு வருளான் மாற்றாய்த் திருப்புலி வனத்து ளானே . 75 
புழுவின நிறையு மாக்கை யொன்பது பொள்ள லாலு 
மிழிபடு மலங்கள் வீசு மிதனினு நரக னன்றே 
வழுவையி னுரிபோர்த் தாடும வள்ளலே பிறவி வேண்டேன் 
செழுமணி மாட மோங்குந் திருப்புலி வனத்து ளானே 76 
பிறந்தவ ரிறக்கை யாலு மிறந்தவர் பிறக்கை யாலு 
மறிந்துயர் பெரியோ ரெல்லா மாக்கையை வெறுத்த லாலு 
மறந்துநான் பிறவி வேண்டேன் மறுபிறப் பிலாத வண்ணஞ் 
செறிந்தருள் செய்ய வேண்டும் திருப்புலி வனத்து ளானே . 77 
சிவனையே தெய்வ மென்று சிந்தையிற் சிந்தை செய்மி 
னவனலாற் றெய்வ மில்லை யவனுக்கே யடிமை செய்மின் 
றவமிலா மனித ரெல்லா மவனடி சார மாட்டார் 
புனையவா தனை கடத்திய பொன்னடிக் கமல மீவன் . 78 
நூலிடைக் கருத்தை விட்டு நுண்ணிய ஞான மின்றி 
மாலுறு சமய வாத வசனததை வசனி யாதே 
சீலவா சிரியன் சொன்ன செந்நெறிச் சித்தம் வைத்திட் 
டாலமார் கண்டததாரானை யகமுக மாக நோக்கே. 

79 
பண்டைய வினைவாய்ப் பட்டுப் பத்தியும் பரிவு மின்றி 
வண்டறை கொன்றை யானை மனத்திடை யிருதத மாட்டீ 
ரண்டரு முனிவர் தாமு மரகர வெனுஞ்சத் தத்தைத் 
கண்டுகொண் டிருப்பீ ரல்லீ ரென்செய்வீர் கால னுக்கே . 80 
ஐயமு மிட்டே னில்லை படியாக்கொன் றீந்தே னில்லை 
துய்யமெய்ஞ் ஞான நூலின் சொற்பொரு ளறிந்தே னில்லை 
மையணி கண்டத் தானை மலாகொடு பணிந்தே னில்லை 
வையகத் துவர் நீ ரொத்தே னென்செய்கேன் மதிவல் லீரே . 81 
நீரிலாக் குளமு ஞான நிலையிலா நெஞ்சு நீண்ட 
தேரிலா வூரும் பன்னூற் றெரிந்தவ ரில்லா நாடு 
பேரிலா வாக்கை பெற்றேன் பேதையேன் பேதை யேனே . 83 


வேதாந்த மககசிந்தாமணி. 

878 
ஞானத்தான் ஞானி யல்லேன் னன்மையாற் குடும்பி யல்லேன் 
மோனத்தாற் றுறவி யல்லேன் மூடத்தான் மூட னல்லேன் 
வானத்தார் வணங்குந் தூய வயப்புலி வனத்து ளார்க்குத் 
தானற்ற வடிவை செய்யேன் சழக்குடைச் சழக்க னேனே . 83 
ஆமைபோ லைந்தொ டுக்கி யறிவினு ளறிவாய் நின்ற 
வோமொழிப் பொருளை நாடி யொன்றுபட்டிருக்கும் வண்ணங் 
காமனைக் காய்ந்த கண்ணாங் கடையரிற் கடைய 

யரிற் கடைய னேற்குச் 
சேமநல் லறிவு காட்டாய் திருப்புலி வனத்து ளானே . 

84 
பற்றறத் துறந்த ஞானப் பட்டினத் தடிகள் போலப் 
பற்றறத் துறந்தே னில்லை பராபர நிலையைக் கண்டாங் 
கற்றசீ வாக்க ரல்லே னன்பிற்கண் ணப்ப னல்லேன் 
குற்றஞ்செய் மூர்க்க னல்லேன் பத்தியிற் கோழை யேனே . 85 
கடலிலே கலந்த வாறு கதியிடைய் பின்வந் தாலும் 
கடலினுட் டன்மை குன்றாக் கதையென நினைக்கண் டோரு 
முடலிடை யிருந்து முண்டு முறங்கியு முலாவி நின்றுந் 
திடனுடை ஞானி யன்றோ திருப்புலி வனத்து ளானே . 86 
ஒன்றிரண் டல்ல வென்றாங் கொன்றினை யொன்றாற் பற்றி 
நன்று தீ தென்னா நிற்கு ஞானிக ளுள்ளக் கோயி 
லென்றுநிற் கினிய தென்னோ விடைவிடா திருந்த தெம்மான் 
சென் றிடை யாதசெலவத் திருப்புலி வனத்து ளானே . 87 
நகாரத்தின் மயலை ஞான வாளினா னறுக்கிப் பின்னர் 
மகாரத்தின் மறப்பை நாமே மணியெனு மதியால் வாட்டி 
வகாரத்தின் வழியே சென்று மாலய ன றியா தேங்குஞ 
சிகாரத்தைக் கண்டே னின்னாற் றிருப்புலி வன தது ளானே . 88 
நோயிலா வாக்கை பெற்று நுண்ணறி வுடைய ராகித் 
தாயினு மினிய நின்னைச சமாதியிற் காண மாட்டார் 
மாயையால் வகுக்கப் பட்ட வடிவிடை நின்னைக் காணச் 
சேயரா யரற்று கின்றார் திருப்புலி வனத்து ளானே .. 89 
தனுவொடு கலவா ராயின் சார்தரா வினை யிரண்டும் 
தனுவொடு கலத்த லாலே சாாதரும் வினை யிரண்டும் 
மனமொழி காயமூன்று மவுனமுத் திரையி னிற்பச 
சினமய லகன்றோர் போற்றுந் திருப்புலி வனத்து ளானே . 90 


110 


சைவ சித்தாந்த மெல்லாந் தானவ னாகி நிற்றல் 
மையறு வேத சித்த மற்றது நானே யென்ன 
லுய்வகைக் கிரண்டு மொன்றென் றோதியென் னுயிர்க்கிலாபஞ் 
செய்தசற் குரவ னீயே திருப்புலி வனத்து ளானே . 91 


சுருதிசார விளக்கம் . 

முதல் வாக்கியம் . 
உலகமே பரப்பிரம முரைக்கு மந்தப் பிரமநா 
மலகில்கலை யுணர்ந்தாலு மருத்தமிதே யறிகண்டாய் 
பலமயலைத் துறந்தரிய பரமபதந் தனைத்தாவி 
யுலவுசுக முனிவரனே யென்றுரைத்தா னுயர்முனிவன் . 92 
ஆகிலிந்தப் பரப்பிரம் மகிலமயமாயிற் றென்றாற் 
சோகமொடு பிறந்திறக்கும் தொழிலுளவோ வென்பாயே 
லீகைபல பணியாயு மிறந்தனவோ வதுபோல 
வேகபர மகிலமுமா யிருக்கும் வியாபகத்தாலே . 

93 
தந்தைவயி னுண்டாய சந்ததியு மவனென்றே 
முந்து மறை யுரைதருமான் முழுவதுந்தா னன்றியொரு 
சிந்துமிலை யெனவீசன் சேயிழைக்கோ தியபரிசாற் 
பந்த மறுஞ் சுகமுனிவ பார்பிரமஞ் செகமென்றே . 94 
எல்லாவண் டமுமியானே யாவருமென் சொரூபமே 
நல்லார்பொல் லார்நானே நன்மையொடு தீமையுநா 
னுல்லாச பரமுத்தி யொன்றொழிய விரண்டில்லை 
கல்லார்க்கிப் பொருடெரியா கணணிலாக்குக் கதிருண்டோ. 
ஒலியாகிப் பரிசமா யுருவாகி யிரதமாய்ச் 
சலியாத கந்தமாய்த் தாரணியாய்ப் புனலனலாய் 
மலிவாயு வானமாய் மதியிரவி யியமானா 
யலியாகி யாணாகிப் பெண்ணாகி யமர்கின் றன் . 

96 
சாவதுவும் பிறப்பதுவுந் தனுவன்றோ வஃதறிதி 
சாவதுவும் பிறப்பதுவுந் தாமென்றே யுரை தருவார் 
போவதுவும் வருவதுவும் புரியட்ட சரீரமே 
போவதிலை 

வருவதிலை போதமயப் பொருணாமே .. 


இரண்டாம் வாக்கியம் 
ஏகமே வாத்துவிதம் பிரமோக மென் றிசைப்பத் 
தாகமொடுஞ் சுகமுனிவன் சந்தேகத் தடை நீங்கி 
யாகமெனுஞ் சிறையுலவா தாநாதற் சிறையாகி 
யேகமே யததுவிதம் பிரமநா மெனத்தெளிந்தான் . 

98 
அத்துவிதந் துவிதமல்லா தெனவரிய மறையேக 
மத்துவித மிதற்கைய மிலையென்றே யறைந்தாலும் 
பொய்த்துவித மயக்கொழியார் பூருவா தனையாலே 
யத்துவித மொழிபொருடா னன்னியமாய்த் தெளிவரால் , 99 
ஒன்றாகிப் பரவெளியா யுருவருவ மிலதாகிக் 
குன்றாத பரப்பிரமங் குகையிருககு மதைவிளக்கி 
னன்றாரு மிதயகுகை நாமதுவே யையமிலை 
கன்றாத நின்மொழியான் மெய்ஞ்ஞானங் கடைப்பிடித்தேன் . 
ஊனாடி யுயிர்நாடி யுண்ணாடிப் புறநாடி 
வானாடி வளிநாடி மண்ணாடி நீரநாடித் 
தீராடி நாதவிந்து செங்கதிரோன் றனைநாடி 
நானாடிப் பார்ப்பளவி னானேயப் பரப்பிரமம் . 

101 
பல்கலையா லாகமத்தாற் பகர்கீதை பதினெட்டா 
னல்வினையாற் கருமத்தா னான்மறையான் ஞானத்தாற் 
சொல்லூகத் தான்மறையாத் துணிவாலிற் றுறந்தோரா 
னல்லோரா னான்பார்க்கி னானேயப் பரப்பிரமம் , 
ஒருகாலர் தோன்றினே னொருகாலம வளாகின்றே 
னொருகாலஞ் சாம்பினே னென்றுரைக்கு முணர்விலிக 
ளொருகாலம் பிறந்ததிலை யொருகாலம் வளர்ந்ததில் 
யொருகால மறிந்ததிலை நானேயவ் வுயர்பிரமம் . 108 
நான்மனித னன்றுநா னவிலுறுதே வனுமன்று 
நானிராக் கதனன்று நலியசுர னானன்று 
நான் முனிவ னன்றுரக னான்முகனு நானன்று 
நான் றிருமா லன்றரனு மன்றரிய பிரமநான் , 
முன்னவரு நானல்ல முடிமன்னர் நானல்ல 
ன்னுவசி யருமல்ல சூத்திரரு நானல்ல 


102 


லை 


104 


. 


816 வேதாந்த மககசிந்தாமணி . 
வன்னியரு நானல்ல வன்னியரு நானல்ல 
பின்னமொடு பிறப்பிறப்பு மில்லாத பிரமநான் . 

105 
நான் பிரம மெனுஞான ஞானிகள்பா லுளவாகு 
மூன்பிரமை யொழியாதார்க் கொருக்காலுந் தோன்றாவா 
மான்வயிற்றி னரிதார மருவுமன்றி வராகவயிற் 
வான்பிறக்கக் கண்டாரு முண்டோபொய்க் கலியுகத்தும் , 106 
ஆதலா லகம்பிரம மெனுஞ்சுருதி யககதெளிந்து 
போதினான் முகப்பிரமன் புண்டரிகத் தாள் வணங்கி 
யோதொணா மகிழ்ச்சியொடு முலாவினா னுலகமெல்லாஞ் 
சோதியிவன் றானென்ன த துறந் தசுக முனியம்மா. 107 

மூன்றாம் வாக்கியம் 
பக்குவர்க்காய்க் கல்லாலின் யாங்கெழுந்த தெய்வமே 
தக்கவிராட் டிருவுருவாய் தமியேன்றன் விண்ணப்ப 
முக்குறும்புங் கடந்தவிட முழுத்துரிய நிலையென்றா 
லக்குறுமபைக் கடப்பவன்யா ரவனேயப் பரப்பிரமம் . 103 
பாவாபா வாதீதம பிரமோக மெனப்பகரு 
மூவாத வாக்கியத்தின் முடிவறியின் முன்மாயை 
நீவாத பின்மாயை யிரண்டிறகு நீண்டிருக்கு 
மோவாத பரப்பிரம் நீயாமென் றுணாகண்டாய் . 

109 
கேவல சகலமென்னக் கிளைத்தெழு மாயை தன்னைக் 
கேவல ஞானத்தாலே கிழித்தறி வாகிநிற்பாய் 
பூவலம் புரிந் தமாநதா புண்ணிய தீர்ததமாதி 
யாவலாய்த் தானமாதி யாகமா தியவிதாமால் . 

110 
நினைவழிப்பி னதன் பின்னே நினையாமை யெழுமத்தை 
நினைவறியா வறிவுருநா மென்றவற்றி னயனிற்பாய் 
மனிதரறி யாவிந்த மாறாத சுகோதயத்தைத் 
தனியிருந்து காண்டியாற் சகங்கடந்த தவத்தோயே . 

111 
காரணகா ரியங்கடந்த கரிப்பிரம நாமென்றே 
யாரண நூற் புகன்றபடி யனுபவிப்பா யருந்தவனே 
காரியமேழ் காரணமேழ் கழறினுபா திக 

களாகுங் 

112 
காரியமுன் பாலுடைத்துக் காரணமக் கடவுடன்பால் . 


( 


வேதாந்த மங்கசிந்தாமணி . 
இன்னணமா யுயிரரணைக் கடந்தேறி யிறையரனைப் 
பன்னுமறை யின்படியே கடந்திடிறபைங் கிளிப்பெயரோய் 
சொன்னபாப் பிரமமய நீயாயே தோன்றுமா 
லன்னியமா யொருபொருளும் தோன்றாவே யனுபவத்தே. 113 
தேகமலேன் பொறியல்லேன் செறிகரண நானல்லேன் 
மூகபிரா ணனுமல்லேன் முழுப்பிரம் நானென்னச் 
சோகமெனப் பாவிக்கிற சுகமுனிவ வுயிர்த்தடைபோம் 
மாகமுறு மதிபோல விளங்குமுன்றன் மதிதானே . 114 
பாவனையெலாமிறந்தாற் பாழன்றோ பரமேட்டி 
பாவனையெ லாமிருந்தாற் படுசகமன் றோவிரண்டு 
மோவியதே நின்னிலைய முபாதியறு சூனியமா 
யோவியம்போ னிருவிகற்ப வுணாவாய்யில் சுகமுனிவ . 

115 


அறிவை யன்றி யறியப் படும் பொருள் 
சிறிது மில்லை யெனத்தெளியாவிடின் 
மறியு மைம்புல வாதைத் திரைகளில் 
பிறவி மைக்கடல் வீழ்வை பெருந்தவ 

நான்காம் வாக்கியம் . 


116 


எத்தனை தாயைக் கண்டோ மெததனை தமரைக கண்டோ 
மெத்தனை மனையைக் கணடோ மெத்தனை மகவைக் கண்டோ 
மெத்தனை யூரைக் கண்டோ மெத்தனை பேரைக் கண்டோஞ் 
சித்தமே திரும்பா யீசன் றிருவடி காணு மாறே. 

117 


வேறு . 


வாமனமே யென்கண்டாய் வையகத்திற் போயருந்திச் 
சாமளவு மென்னையேன் றமொற்றஞ் செய்கின்றாய்த் 
தூய்மனமே யென்னோடுந் துணைப்பட்டா யாகிலன்றே 
தேய்மதியூர் சடையானை யின்றேசென் றடைவேனே . 118 
விரியமனங் கடவதென வியாதனிட்ட சாபமோ 
பெரிய பிரா ரத்தமோ பிரமன்விதித் தனலிபியோ 
கரியமனக் கள்ளா நீ கவலைவனம் புகுகின்றா 
யொருமொழியா லுனைக்கட்டி யுருட்டிவிடக் காண்பேனோ. 


பெரியவர்தந் தரிசனத்தாற் பெறாதபொரு ளொன்றுண்டோ 
வரியவவர் மொழித்தடியா லடிக்கின்றேன் வாமனமே 
மொருபொழுதோர் நொடியளவு நிற்பாயே லுயர்முத்திக் 
கரைகாண்பேன் மெய்ஞ்ஞானக் கடவுளையுங் காண்பேனே 120 
அறிகின்றே னறிவில்லே னெனுநிலையங் கடந்தநிலம் 
பிறிவறிய சுவானுபவா தீதம்பிர மோகமென 
மறுவின்மறை கூறுமா வாக்கியத்தைக் கடைப்பிடிக்கி 
னறிகின்ற வனுபவமு மனுபவமன் றாமன்றே. 

121 
உன்றந்தை யுரைத்ததுவு முயர்முனிவ னுரைத்ததுவு 
மன்றல் கமழ் கமலனுரை வாக்கியமு மகதேவ 
ரன்றுரைத்த வாக்கியமும் யானுரைத்த வரும்பொருளு 
மொன்றேயா மையமலை யுனையன்றி வேறில்லை. 

122 
பூசனையார் பூசகன்யாா புகலென்றான் சுகமுனிவ 
னாசையெலா நிராசையா யாநந்த முங்கடந்த 
வீசனா னானீச னிரண்டற்ற வெல்லையிலே 
பூசனை மார் பூசகன்யார் புகலென்றான் புகழ்ச்சனகன் . 123 
வாழ்த்திடவும் வாயில்லை வணங்கிடவுஞ் சிரமில்லை 
சூழ்த்திடவு மலரில்லை தொழுதிடவுக் கையில்லை 
யேத்திடவும் பாவில்லை யெதிர்ந்திடவோ ரிறையில்லைப் 
பார்த்தவிடர் தொறுமியானே யெனையானே பணிகின் றேன் . 


சிந்தனை வெண்பா . 

தக்ஷிணா மூர்த்தி துதி . 
ஏணியைப்போ லியாவரையு மேறவிட்டு மியானேறேன் 
றோணியொப்புப் பல்லியொப்புச் சொல்லலா - நாணமற 
வெல்லார்க்கும் போதித்தும் யானில்லே னென்செய்கேன் 
கல்லாலா முற்றுமெனக் கா . 

125 
பொன்னைப் பொருளைப் புகழைக் குறியாது 
தன்னை யளித்தவனே சற்குருவா - மின்னமின்னம் 
பொன்னீ பொருளீ யென்றோதுங் குருவெல்லா 
மன்னியனே சற்குருவன் றாம் 

128 


து 


ஐயந் திரிவகற்றி யான்மாவைக் காட்டியதற் 
கைய னருளை யறிவித்து - மெய்யன் 
திருவடியைக் காட்டிச் சிவோகம் பாவிக்க 
வருள் செய்வோன் ஞானகுரு 

வாம் . 

127 
கண்போல வான்மா கதிர்விளக்குப் போலாக்கை 
விண்போற் சிவமதி போல் விஞ்ஞானம் - விண்போந்த 
சூரியன் போல் மெய்ஞ்ஞானஞ் சூழிருள்போ லஞ்ஞானந் 
தாரகைபோற் றத்துவங்க டான் . 

128 
சிவன்வேறு சீவன் வே றெனனாதே சீவன் 
சிவன்கூறு சிவைகூறு தேகஞ்-சிவனிதயத் 
தான்மா பிறந்தானன் றைம்முகத்து மைம்பூதந் 
தான் பிறக்கக் காண்கிலை நீ தான் . 

129 
தேறினார் சித்தத் திருந்தார் சிவனென்றால் 
வேறுபடுத் துவதேன் வீணா - மாறுபட்டுப் 
பேசாதை யெல்லாம் பிரமமென்னும் வேதாந்த 
மாசையிற்றா னீயே யது 

130 
சிவன் வேறு சீவன்வே றென்றிரண்டாய்ச செப்பு 
மவன் சிவனை யென்று மறியாதான் - றவயில்லா 
வுள்ளத்தார்க் கெய்துமோ வூர்க்குருவி யாகாச 
மெள்ளப் பறந் தறியுமே. 
அதுவே நீ யாமென் றருமறைகள் சொல்லு 
மெதிர்சிவனே நீயானா யென்னு - முதுசைவம் 
வேறோவே றன்றோசொல் வேதியனே விண்விசும்பும் 
வேறோவே றன்றோ விளமபு . 

132 
ஐம்பொறியு மைம்புலனு மைம்பூத முமகற்றி 
யின்பசிவ நீயென்றா லேலாதோ- வன்பனே 
முத்திமுடி லீதென்றான் முன்னூலும் பின்னூலு 
மற்ற நூ லெல்லா மற . 

183 
தானே பரமானாற் றத்துவசா லத்திலே 
யேனோ பிறந்திறந்தே னித்தனை நாள் - மாணாகேள் 
நீபிறந்த தில்லையுண்மை நெஞ்சுபுல னும்பொறியு 
தீபிறந் தாற்போ னிச்சயம் . 

134 


131 


. 


137 


வேதாந்த மாகசிந்தாமணி . 
அமுசோகம் பாவணையா லாருயிரின் போதச் 
சமுசயத்தை யென்மொழியாற் றள்ளி- யிமையளவுங் 
கட்டவுட லாகாமற் காமிகத்திற் சொன்னவண்ண 
நிட்டையிலே நின்றுவிடு நீ . 

135 
மெய்கண்டான் வெண்காட னெங்குருச்சிற் றம்பலன் 
பொய்கண்ட கண்டசுகர் பூரணர்க-ளைவரையு 
முள்ளடக்கி யொன்றா யுணர்வா யுறங்கினர்போ 
ளுள்ளடங்கி நீயு முணர் .. 

186 
தானே சிவமல்லாற் றனிச்சிவம்வே றில்லையென்ற 
மோனமொழி யொன்றின் முடிபறியா - யோனிதருஞ் 
சென்று பிறந் தெய்தேன் சிவாயசிவ வென்செய்கே 
னென்று கடைத் தேறுவேனியான் . 
எல்லா வுயிர்கட்கு மின்பங் கொடுத்தலால் 
எல்லாஞ் சிவனையே யெண்ணலால் - எல்லாஞ் 
சிவனுருவே யாமாற் றெவிட்டாப்பே ரின்பஞ் 
சிவனுருவ மென் றுணர்விற் தேர் 

138 
ஆகாயந் தன்னை யளக்கமரக காலெடென 
வாகாயம் மரக்காற குள்ளிருக்க - வாகாயங் 
கண்டாயே லந்தக கருததே கருத்தாகிக் 
கண்டா வதுவே கதி . 

நிராமய வந்தாதி . 
மெய்யைப் பொய்யென்றான் வெளியை நல்ல வீடென்றான் 
சைவத் துரைகாழிச சமபந்தன் - ஐயமற 
நின்போதம் போமிடததே நீயே சிவமென்றா 
னென்போதத் துளளே யிருந்து . 
இருந்த படியிருந்தா லிறையுருவ தோன்றும் 
பொருந்துமல மிமமையிலே பொன்று - மிருந்தபடி 
யேதென்றங் குன்னி யிரண்டாட்டு வார்க்குண்டோ 
போதமுண்ட பிளளை புகல் 
தானே சிவமான சத்தியஞா னாநந்த 
மோனநிலை சொல்காழி முன்னோனே - ஞானிகடம் 
முள்ளமா கயமா வொன்றாய வா நா 

5 த 
வெள்ள மாய் நிற்குமவா மெய் . 


139 


140 


